1238 


கழக வெளியீடு: :௧௪௧௦ 


தீருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ 


பொன்ளிமா மலர்‌ 


20-12-1970 அன்று 
மயிலை, இராசேசுவரி திருமணமண்டபத்தில்‌ 
பேராசிரியர்‌, டாக்டர்‌ மு வரதராசனார்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
நடைபெற்ற விழாவில்‌ 
தமிழக உயர்நீதிமன்ற நீதிபதி 
மாண்பமை பு ரா கோகுல கிருட்டிணன்‌ அவர்களால்‌ 
வெளியிடப்பெற்றது 


4. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 
சென்னை-1. 
திருநெல்வேலி-6. மதுரை-1. . கோயமுத்தூர்‌-1, 


ALCAN 


© 1970 THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
: PUBLISHING SOCIETY, TINNEVELLY, LIMITED 


Ed.1 December 1970. 


1170 


THIRUNELVELI THENNINDHIA 
SAIVA SIDDHANTA NOORPATHIPPUK 
KAZHAGAP PONVIZHA MALAR 


(Golden Jubilee Souvenir of the South India 
Saiva Siddhanta Works Publishing Society) 


Appar Achakam; Madras-1. (1/2) 


கி ER 


அம்மையபடா 


ப்ள AWE 


பதிப்புரை 


திருநெறிய சைவசித்தாந்தத்தையும்‌ செந்தமிழையும்‌ வளர்ப்பதையே 
முதன்மையான நோக்கமாகக்‌ கொண்டு தில்லையம்பலவாணர்‌ திருவருளை முற்றி 
லும்‌ நம்பித்‌ திருவரங்கிம்‌ பிள்ளையவர்களால்‌ 21-9-1920 இல்‌ தோற்றுவிக்கப்பட்ட 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
21-9-1970இல்‌ ஐம்பதாண்டின்‌ நிறைவை யடைந்தது. அந்நிறைநாளில்‌, 
சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரால்‌ திருத்தில்லையிற்‌ பாடப்பெற்ற பொன்வண்ணத்‌ 
தந்தாதி' என்னும்‌ நூல்‌ குறிப்புரையுடனும்‌ பொன்னார்‌ முகப்புடனும்‌ அச்சிட்டு 

வெளியிடப்பட்டுத்‌ திருக்கோயில்‌ வழிபாடுஞ்‌ சிறப்பாக நடத்தப்பட்டது. 


இருபத்தைந்தாவதாண்டின்‌ இறுதியில்‌ நிகழற்பாலதாகிய வெள்ளி விழா 
அஞ்ஞான்று நிகழாமற்போன*தன்‌ காரணத்தையும்‌, பின்னர்‌ முப்பத்தாறாவ 
தாண்டில்‌ கொண்டாட வெண்ணிய விழாக்‌ கொண்டாட முடியாமற்போன தன்‌ 
காரணத்தையும்‌, பின்‌ ஆயிரத்தெட்டாவது நூல்‌ வெளியீட்டு விழா மிகு சிறப்பு 
டன்‌ நடைபெற்ற காரணத்தையும்‌ 1961ஆம்‌ ஆண்டு ஆகஃச்டுத்‌, திங்கள்‌ 21ஆம்‌ 
நாள்‌ ஆயிரத்தெட்டாவது நூல்‌ வெளியீட்டு விழா மலரின்‌ பதிப்புரையில்‌ விளக்‌ 
கியுள்ளோம்‌. 


' ஆயிரத்தெட்டாவது நூல்‌ வெளியீட்டு விழாக்‌ கொண்டாடப்பட்ட ஒன்ப 
தாண்டுகட்குப்‌ பிறகு இப்பொழுது பொன்விழா சிறப்புடன்‌ கொண்டாடப்படு 
கிறது. ஒவ்வொரு விழாவிலும்‌ மலர்‌ வெளியிடுவதென்பது இப்பொழுது பொது 
வான வழக்கமாகி விட்டது. அவ்வழக்கத்தை ஒட்டிப்‌ பொன்விழா மலர்‌ ஒன்று 
வெளியிடுவதென்றும்‌ அம்மலரை ஆயிரத்தெட்டாவது நூல்‌ வெளியீட்டு விழா 
மலரைப்போற்‌ சிறந்த முறையில்‌ வெளியிடுவதென்றும்‌ முடிவு செய்து 
இப்பொழுது இப்பொன்விழா மலரைக்‌ கழகம்‌ வெளியிடுகிறது. 


இம்மலரின்‌ அட்டையை அம்மை அம்பலவாணரின்‌ அழகிய திருவுருவப்‌ 
படம்‌ அழகு செய்கிறது. நமது கழகம்‌ நெல்லையில்‌ தோன்‌ றியபடியால்‌ ஆயிரத்‌ 
தெட்டாவது நூல்‌ வெளியீட்டு விழா மலரின்‌ .அட்டையை நெல்லை நெல்லையப்பர்‌. 
கோவிலைப்‌ பற்றிய படம்‌ அழகு செய்தது. கழகம்‌ எஞ்ஞான்றும்‌ கூத்தப்‌ 
பிரானையே தன்னுடைய பற்றுக்கோடாகக்‌ கொண்டிருத்தலின்‌ இம்மலரின்‌ 
அட்டையை அம்மை அம்பலவாணரின்‌ திருவுருவம்‌ அழகு செய்யலாகியது. 


இம்மலரின்‌ முதற்பகுதிக்கண்‌ பலநாட்டு அறிஞர்‌ பெருமக்கள்‌, ஆட்சித்‌ 
துறைப்‌ . பெருமக்கள்‌, புலவர்கள்‌ முதலியோருடைய வாழ்த்துரைகளும்‌ கழக 
வரலாறும்‌ கழ்கத்திற்கு நூல்கள்‌ எழுதிய புலவர்‌ பெருமக்கள்‌ இலக்கியச்‌ சொற்‌ 
பொழிவு மாநாடுகளிற்‌ பேசிய புலவர்கள்‌ முதலியோர்‌ படங்களும்‌ அழகு செய்‌ 
கின்றன. . 


பதிப்புரை 


இரண்டாவது பகுதியாகிய கட்டுரைப்‌ பகுதிக்கண்‌ புலத்துறை முற்றிய 
புலவர்‌ பெருமக்கள்‌ பலருடைய சீரிய ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ அழகு செய்‌ 
கின்றன. கட்டுரைகள்‌ யாவும்‌ பொன்விழா மலருக்கேற்ற வகையில்‌ சீரிய கருத்‌ 
துக்களையும்‌ சொல்லோவியங்களையுஞ்‌ சிறப்பாகக்‌ கொண்டு திகழ்கின்றன. 
கோலார்‌ பொன்‌ வயலைப்‌ பற்றிய சிறந்த கட்டுரை யொன்றும்‌ இம்‌ மலரில்‌ 
வெளியாகியுள்ளது. பொன்‌ விழா மலரில்‌ பொன்னையும்‌ .பொன்‌ . வயலையும்‌ 
பற்றிய இக்கட்டுரை.வெளியானது வியக்கத்‌ தக்கதே. கோலார்‌ தங்க, வயலைப்‌ 
பற்றிய பல செய்திகளை உணர்ந்துகொள்வதற்கு இக்கட்டுரை பெரிதும்‌ பயன்‌ 
படும்‌. தில்லைத்‌ திருக்கோயில்‌ வரலாறும்‌ கழக. நிலையங்கள்‌: அமைந்துள்ள 
சென்னை (மயிலை),. மதுரை, நெல்லை, கோவை, (பேரூர்‌) முதலிய திருக்கோவில்‌ 
களைப்‌ பற்றிய வரலாற்றுக்‌ கட்டுரைகளும்‌ இம்‌ மலருக்குத்‌ 'திருவருட்‌ a 
தருகின்றன. 


னித ்கிய்‌ வாழ்த்துப்பாப்‌ பகுதியில்‌ பாவன்மை மிக்க பாவாணர்கள்‌ 
பலர்‌ கழகத்தின்‌ வெளியீடுகளைப்‌ பற்றியுங்‌ கழகத்தின்‌ அரிய சீரிய தொண்டைப்‌ 
பற்றியும்‌ கழகஞ்‌ செய்துள்ள செயற்கருஞ்‌ செயல்களைப்‌ பற்றியும்‌ கழகத்தை 
வாழ்த்து முகத்தான்‌ பல பாவினங்களில்‌இயற்றியபாடல்கள்‌ புகழ்‌ மலர்மாலையாக 
அணிசெய்கின்றன. ஒவ்வொருவர்‌ .பாடலும்‌ ஒவ்வொரு வகை நூலைப்பற்றிய 
தாக அமைந்துள்ளன. கழகத்தின்‌ விருப்பத்திற்‌ கிணங்க மிகச்‌ சுருங்கிய. காலப்‌ 
பகுதிக்குள்‌ கட்டுரைகளையும்‌ வாழ்த்துப்‌ பாடல்களையும்‌ அனுப்பிப்‌ பொன்‌ விழா 
மலர்‌ பொலிவு: பெறுமாறு செய்த அனைவருக்குங்‌ கழகம்‌ தன்னுடைய நன்றி 
யறிதலைத்‌ தெரியப்படுத்திக்‌ கொள்ளுகிறது. பொன்விழா மலருக்கு விளம்பரங்‌ 
கள்‌ தந்துதவிய அன்பர்கட்குங்‌ கழகம்‌ நன்றி செலுத்துகிறது. இப்பொன்விழா 
மலர்‌ பலவகையானுஞ்‌ சிறப்புறச்‌ செய்த அனைவருக்குங்‌ கழகம்‌ நன்றி 


பாராட்டுங்‌ கடப்பாடுடையதாகும்‌. ்‌ 


சைவசித்தாந்த்‌. நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


ஆண 4 கூட்ட & ஸ்‌ 4 


_ 


[7 
FAKE 
தீ ஷ்‌ 
க்‌ படக்‌ 


நன்றியுரை 


கழகத்தின்‌ ஐம்பதாண்டு நூற்பதிப்புப்‌ பணியினைப்‌ பாரறியச்‌ செய்யும்‌ 
இப்‌ பொன்விழா மலர்‌ சிறப்பாக அமைவதற்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ உழைப்பும்‌ 
நல்கியோர்‌ பலர்‌. 

கழகப்‌ பணியினைப்‌ பாராட்டி வாழ்த்துரைகளும்‌, பாக்களும்‌ நல்கிய 
அறிஞர்‌ பெருமக்கட்கும்‌, மலர்‌ மாண்புறும்‌ வண்ணம்‌ சீரிய கட்டுரைகளை 
வழங்கி உதவிய நுண்மாண்‌ நுழைபுல மிக்க பேராசிரியப்‌ பெருந்தகைகட்கும்‌, 
எமது உளமார்ந்த நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 

இம்‌ மலரைக்‌ கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ விருந்தளிக்கும்‌ வகையில்‌ 
உருவாக்க உதவிய விழாக்‌ குழுவினர்க்கும்‌, ஓவியப்‌ புலவர்களான திரு. 
மா. முத்து, திரு, அரசு, பட அச்சாளர்‌ எம்‌.சி. அப்பாசாமி செட்டி கம்பெனியார்‌, 
மலருக்கு விளம்பரங்கள்‌ தந்துதவிய வணிகப்‌ பெருமக்கள்‌, மற்றும்‌ பல வழிகளில்‌ 
உதவிய திரு. தி. சண்முகம்‌ அவர்கள்‌, அன்பர்கள்‌ ஆகியோருக்கும்‌ கழகத்தின்‌ 
அன்பு கலந்த நன்றி என்றும்‌ உரித்தாகும்‌. 

அறிவு 'மணங்‌ கமழும்‌ இம்‌ மலரைக்‌ காண்போர்‌ கண்கவர்‌ மலராகச்‌ 
செய்யும்‌ வண்ணம்‌ வண்ண மேலுறையினை அச்சிட்டுதவிய ஞானோதயம்‌ 
அச்சகத்தார்க்குக்‌ கழகத்தின்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறோம்‌. 

மற்றும்‌ 'பொன்‌ மலர்‌ நாற்ற முடைத்து' எனச்‌ சொல்லத்‌ தக்கவகையில்‌ 
இதனை அறிவு மணமும்‌, அழகொளியும்‌ நிறைந்ததாய்‌ உருப்படுத்த உதவிய 
அனைவர்க்கும்‌ கழகம்‌ தனது உளமார்ந்த நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 
கிறது. 


சென்னை 


15—12—1970 ர்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


10. 


11. 
12. 
13. 
14, 


15. 


உள்ளுறை 
வாழ்த்துப்‌ பாக்கள்‌ 

கழகம்‌ தந்த குறள்‌ 

கவியரசு திரு. கு. நடேச கவுண்டர்‌ அவர்கள்‌ 
நற்கலையின்‌ வென்விழா 

திரு, பண்டித ஞா. தேவநேயன்‌, எம்‌.ஏ. அவர்கள்‌ 
கழகத்‌ தமிழ்ப்‌ பயிர்‌ 

திரு. ஒளவை. சு. துரைசாமிப்பிள்ளை அவர்கள்‌. 
அமிழ்தென வாழ்க 

திரு. புலவர்‌ அரசு அவர்கள்‌. 
கழகஞ்‌ செய்‌ தனிச்‌ சிறப்பு 

தவத்திரு சுந்தர சுவாமிகள்‌ அவர்கள்‌ 
வாழ்க்கைத்‌ துணை 

பாலகவி திரு. வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
இசைப்‌ பாடல்கள்‌ 

குடந்தை திரு. ப. சுந்தரேசன்‌ அவர்கள்‌ 
ஐம்பது கண்ட அருங்கழகம்‌ 

குருகுலக்‌ கவிஞர்‌ திரு. ௪. து. கன்னிசாமி அவர்கள்‌ 
வரலாற்று நூல்‌ தொண்டு 

கவிஞர்‌ திரு. ச. பாலசுந்தரம்‌ அவர்கள்‌ 
உத்தமர்‌ சேக்கிழார்‌ 

சங்கதவித்துவான்‌ இன்னிசை அரசு 

கீவளூர்‌ திரு. மீனாட்‌எ சுந்தரம்பிள்ளை அவர்கள்‌ 

கழக ஆற்றுப்படை 

திரு. பெருஞ்சித்திரனார்‌ அவர்கள்‌ 
முத்தமிழ்‌ நூல்‌ நற்கழகம்‌ 

பேராசியர்‌ திரு. க. பெருமாள்‌ எம்‌.ஏ. அவர்கள்‌ 
பைந்தமிழ்க்கே தாய்க்கழகம்‌ 

வித்துவான்‌ திரு. கோ. வே. பெருமாள்‌ எம்‌.ஏ., பி.டி,, அவர்கள்‌ 
ஒப்பில்லாத தொண்டு 

வித்துவான்‌ திரு. பா. சொ. லிங்கம்‌ அவர்கள்‌ 


குழந்தை நூல்கள்‌ 
யுலவர்‌ திரு, தி. மு. சங்கரலிங்கம்‌ அவர்கள்‌ . 


10 


11 


12 
13 
14 
15 


16 


viii 


16. 
1:76 
18. 
19. 


20. 


21. 
22. 
23. 
24, 
25. 
26. 
27. 
28, 
29. 
30. 


31, 


33. 


உள்ளுறை 


மணிவிழாப்‌ பலபெருக 

கவிஞர்‌ திரு. எஸ்‌. டி. சுந்தரம்‌ அவர்கள்‌ 
சங்கத்து முத்தமிழ்‌ 

புலவர்‌ திரு. ப. வெ. அப்துல்‌ கபூர்‌ சாஹிப்‌ அவர்கள்‌ 
வாழ்த்தாரம்‌ 

புலவர்‌ திரு. பெ. சப்பையா அவர்கள்‌. ... . 
சமய நூற்பணிக்குப்‌ பணிகின்‌ றேன்‌ 

பேராசிரியர்‌ திரு. கர. ம, வேங்கடராமையா எம்‌.ஏ. அவர்கள்‌ 
வெளிநாட்டிற்‌ கொளியூட்ட வெளியிட்டார்‌ 

கவிஞர்‌ திரு. கோவை .இளஞ்சேரன்‌ அவர்கள்‌ 
கழக ஆற்றுப்‌ படை 

புலவர்‌ திரு. தணிகை உலகநாதன்‌ அவர்கள்‌ 
கடவுள்‌ கண்ட தமிழ்‌ 

பேராசிரியர்‌ திரு. ௮. சீநிவாச ராகவன்‌ அவர்கள்‌, 
இலக்கிய மா நாடுகள்‌ 

வித்துவான்‌ திரு. சொ. சிங்காரவேலன்‌ எம்‌.ஏ., டிப்‌. லிங்‌, 
திருவாருங்‌ குழந்தை நூல்கள்‌ 

திரு வே. மு. கந்தசாமி அவர்கள்‌ 
தண்டமிழ்க்குத்‌ தொண்டு செய்வோர்‌ வாழ்க 

நெல்லை திரு. ௧. சுப்பிரமணியன்‌ எம்‌.ஏ அவர்கள்‌ 
ஆங்கில ஆக்க நூல்கள்‌ | 

திரு. கவிஞர்‌ முருகுசுந்தரம்‌ எம்‌.ஏ., அவர்கள்‌ 
காழ்வரைபோல்‌ ஓங்கி வாழ்க! த்தம்‌ 

தவத்திரு. சுவாமி சாதுராம்‌ அவர்கள்‌ 
பலர்புகழ்‌ கழகம்‌ பாங்குடன்‌ வாழ்க! 

பேராசிரியர்‌ தரு. கு. சுந்தரமூர்த்தி பி.ஏ. அவர்கள்‌ 
தன்னிகரில்லா த்‌ தமிழ்ப்பணி வெல்க ! 

இரு. ௬. ௮. இராமசாமிப்‌ புலவர்‌ அவர்கள்‌ 
நாளெல்லாம்‌ போற்றலாமே! 

இரு. ௮. செகதீசன்‌ எம்‌.ஏ., அவர்கள்‌ 
பொன்போன்றுயரும்‌ புகழுடன்‌ வாழ்க! 

புலவர்‌ திரு. ஆ: பொன்னுசாமிப்பிள்ளை அவர்கள்‌ 
கழகம்‌ வாழ்க 

புலவர்‌ மாமணி, திருஞானசம்பந்த முதலியார்‌' அவர்கள்‌ 
வாழ்க நன்றே 

நெல்லை இரு. ந. சொக்கலிங்கம்‌ எம்‌.ஏ, அவர்கள்‌. 


17 
18 
21 
22 
23 
24 
25 
27 
28 
90 
92 
99 
94 
95 
97 


40 


- 41 


42 


94. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


48. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49, 


50. 


உள்ளுறை 


தமிழ்த்தாய்‌ தங்கவிழா 43 
பேராசிரியர்‌ இரு. எஸ்‌. அப்துல்ரகுமான்‌ எம்‌.ஏ., அவர்கள்‌ 

பல்லாண்டு விளங்கி வாழ்க 44 
புலவர்‌ திரு. சி. இராமசாமி அவர்கள்‌ 

அருங்கழகம்‌ வாழ்க மிளிர்ந்து 46 
தவத்திரு. அழகரடிகள்‌ அவர்கள்‌ 

நற்கழகப்‌ பணி வாழ்க 47 
தவத்திரு. சாந்தலிங்க இராமசாமியடிகள்‌ அவர்கள்‌ 

கசடறக்‌ கற்கக்‌ கழகநூல்‌ 413 
திரு. கி. பழனியப்பன்‌ அவர்கள்‌ 

பேருடனே வாழி 48 
முதுபெரும்‌ புலவர்‌, பேராசிரியர்‌, வித்துவான்‌ 
திரு. பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ எம்‌.ஏ., பி.ஓ.எல்‌.; அவர்கள்‌ 


எல்லார்‌ கழகமோடும்‌ என்றென்றும்‌ வாழ்க ! 49 
வித்துவான்‌ திரு. தி. ௬. ஆறுமுகம்‌ (கவிஞர்சிவதாசன்‌) அவர்கள்‌ 

என்றும்‌ நன்றாக வாழ்க ! 50 
சித்தாந்த பண்டிதர்‌ திரு. ப. இராமநாதபிள்ளை அவர்கள்‌ 

வயிரவிழாவும்‌ வயங்கிட வருமே! 21 
திரு. நா. குருசாமி அவர்கள்‌ 

மாட்சி தனக்‌ கீடுண்டோ ! 52 
அருட்கவி திரு. அரங்க சீனிவாசன்‌ அவர்கள்‌ 

சளைப்பின்‌ றிப்‌ பணிசெய்யும்‌ கழகம்‌ 59 
கவியோகி தவத்திரு சுத்தானந்த பாரதியார்‌ அவர்கள்‌ 

கருத்தைத்‌ தூண்டும்‌ கழகத்தின்‌ தொண்டு 54 
பேராசிரியர்‌ திரு. லெ. ப. கரு. இராமநாதன்செட்டியார்‌ அவர்கள்‌ 

கழகரநூற்‌ பண்ணை வாழ்க 55 
இரு, தெ. ஞானசுந்தரம்‌ எம்‌.ஏ. அவர்கள்‌ 

கழக நூற்கட்டடச்‌ சிறப்பு. 56 
இரு. க. இனியன்‌ அவர்கள்‌ 

எப்பொழுதும்‌ வாழ்க இனிது 56 
இராவசாகிப்‌ திரு. கு. கோதண்டபாணிப்பிள்ளை அவர்கள்‌ 

உலகெலாம்‌ அறிந்த மேன்மை 57 
திருவாட்டி. செளந்திரா கைலாசம்‌ அம்மையார்‌ அவர்கள்‌ 

நல்ல தமிழ்‌ ஆலமரம்‌ 58 
இரு. கவிஞர்‌ புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 

வாழ்க தழைத்து. i 59 


திரு. சு, நடராசன்‌ அவர்கள்‌ 


52, 


93, 


94, 


10. 


11. 


12. 


உள்ளுறை 
சிறப்புற்று நீடு வாழியவே 
திரு. கி. வ. ஜகந்நாதன்‌ அவர்கள்‌ 


பொன்விழா வாழ்த்து 
திரு. புலவர்‌ மி. மு, சின்னாண்டார்‌ அவர்கள்‌ 


இமயம்போல்‌ வாழ்க 
வழக்கறிஞர்‌, திரு. நெ, வள்ளிநாயகம்‌ அவர்கள்‌ 


கட்டுரைகள்‌ 


சுடச்சுடரும்‌ பொன்‌ 
பெருமழைப்புலவர்‌ திரு. பொ. வே. சோமசுந்தரனார்‌ 
பொன்விழா எடுப்பிக்கும்‌ பொற்புறு கழகம்‌ 
நுண்கலைச்‌ செல்வர்‌ திரு. ௮. இராகவன்‌ 


கலைக்கண்‌ கண்ட கடவுள்‌ நெறி 
இரு. செ. வைத்தியலிங்கன்‌, எம்‌.ஏ., எம்‌,லிட்‌. 


வழி பிறக்குமா ? 
திரு. சொ. சிங்காரவேலன்‌, எம்‌.ஏ., டிப்‌. லிங்‌, 


பழந்தமிழிசை 


இராவ்சாகேப்‌ திரு, கு. கோதண்டபாணி பிள்ளை, பி.ஏ. 


பொற்‌ கொல்லன்‌ 
திரு. தி. வ. காந்திமதிநாதன்‌, பி.ஏ. 


சேயொளி பாடிய செவியறிவுறூஉ மருட்பா 
புலவர்‌ திரு. சேயொளி 


சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்‌ கலை 
திரு. பி. எல்‌. காமி, பி. எஸ்ஸி. 

எல்லாம்‌ அவன்‌ செயல்‌ 
இரு. என்‌. சே. வேலன்‌, பி.ஏ. 

இந்து சமய அறநிலையங்களின்‌ ஆட்சிமுறை வரலாறு 
திரு. ௮. உத்தண்டராமன்‌, ஐ.ஏ.எஸ்‌. (ஓய்வு) 


தமிழின்‌ தனிப்பெருந்‌ தன்மைகள்‌ 
பண்டித திரு. ஞா. தேவநேயன்‌, எம்‌.ஏ. 


முதனூலா ப மொழி பெயர்ப்பா ? 


உரைவேந்தர்‌ இரு. ஒளவை. சு. துரைசாமிப்‌ பிள்ளை 


60 
60 


6] 


10 
14 
19 
24 
28 
30 
37 
40 
46 


23 


18. 


14, 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


29. 


24, 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


உள்ளுறை 


ஒரு மரபு 57 
திரு. டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ எம்‌.ஏ., எம்‌.ஓ.எல்‌., பி.எச்டி. 

தமிழ்‌ இலக்கிய வரலாறும்‌ குறைபாடுகளும்‌ 61 
திரு. டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌, எம்‌.ஏ., எம்‌.ஓ.எல்‌., பி.எச்டி. 

திருக்கோயில்களில்‌ தமிழ்‌ அர்ச்சனை 67 
திரு. வித்துவான்‌ பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌, எம்‌.ஏ. 

சேக்கிழார்‌ கண்ட செம்பொருள்‌ Ti 
திரு. டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌, எம்‌.ஏ., பி.எச்டி. 

செம்பொருட்‌ டுணிவெனப்படும்‌ சித்தாந்தம்‌ 78 
சித்தாந்த பண்டிதர்‌ திரு. ப. இராமநாதபிள்ளை 

ஆரியர்‌ வாழ்வியலில்‌ திராவிடப்‌ பண்புகள்‌ 85 
திரு. பேராசிரியர்‌ பெ. திருஞானசம்பந்தன்‌, எம்‌.ஏ., எல்‌.டி. 

முதலும்‌ வழியும்‌ 92 
திரு. பண்டித வித்துவான்‌ கு. சுந்தரமூர்த்தி, பி.ஏ. 

அடியும்‌ இடியும்‌ 97 
திரு. பேராசிரியர்‌ ௧. பெருமாள்‌, எம்‌.ஏ. ்‌ 

ஐந்துகால்‌ மண்டபம்‌ 104 
திரு. டாக்டர்‌. சாலை, இளந்திரையன்‌, எம்‌.ஏ., எம்‌,லிட்‌. பி.எச்‌.டி. 

தமிழ்க்‌ கலைக்‌ களஞ்சியம்‌ 115 
திரு. பெ. தூரன்‌, பி.ஏ., எல்‌.டி. 

பொன்னும்‌ பொன்‌ வயலும்‌ 121 


பேராசிரியர்‌ திரு. வ. பெருமாள்‌, எம்‌.ஏ., பி.டி. 

சேக்கிழார்‌ காட்டும்‌ நீதி முறை 124 
திரு. ட்ர்க்டர்‌ கா. மீனாட்சி சுந்தரம்‌, எம்‌.ஏ., எம்‌.லிட்‌., பி.எச்‌ டி, 

உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ 127 
இரு. டாக்டர்‌ மெ, சுந்தரம்‌, எம்‌.ஏ., எம்‌,லிட்‌., பி. எச்டி. 

சட்டத்‌ தமிழும்‌ நீதித்‌ துறையும்‌ 130 
திரு. மா. சண்முக சுப்பிரமணியம்‌, பி.ஏ., பி.எல்‌. 

தில்லைச்‌ சிற்றம்பலவன்‌ கோயில்‌ 134 
திரு. ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌ பிள்ளை 

பேரூர்த்‌ திருக்கோயில்‌ வரலாறு 140 
திரு. கோ. ந. முத்துக்குமாரசாமி, எம்‌.ஏ., பி.எல்‌. 

திரு ஆலவாய்‌ 145 
திரு. க. பழநியப்பன்‌ 

திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயில்‌ வரலாறு 150 
வித்துவான்‌ திரு. பெ, சுப்பையா 


xii 


31. 


32. 


93. 


94. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


48. 


44, 


45. 


உள்ளுறை 


திருமயிலைக்‌ கபாலீச்சுரம்‌ 158 
திரு. தேவ. நடராசன்‌, எம்‌.ஏ., எப்‌.ஆர்‌.இ. எஸ்‌. 

தமிழகக்‌ கோயிற்‌ கட்டிடக்‌ கலை 167 
திரு. ச. ஈ. இராமச்சந்திரன்‌, எம்‌.ஏ., எம்‌.லிட்‌. 

தெய்வச்‌ சேக்கிழார்‌ தெளிவுறக்‌ கூறிய திருப்பதிகப்‌ பண்ணொன்று 171 
குடத்தை திரு. ப. சுந்தரேசன்‌ 

சிவயோக சித்தி 174 
கவியோகி சுத்தானந்த பாரதியார்‌ 

ஏன்‌ தமிழ்‌ ? 179 
ஆட்சிமொழிக்‌ காவலர்‌ 8. இராமலிங்கனார்‌, எம்‌.ஏ. 

சங்க இலக்கியங்களில்‌ திருக்குறள்‌ 184 
திரு. ச. த. திருநாவுக்கரசு, எம்‌.ஏ (தமிழ்‌) எம்‌. ஏ (வரலாறு) ; எம்‌.லிட்‌. 

நவரத்தினங்கள்‌ 194 
இரு. கே. ஆர்‌. எஸ்‌. மணி 

பெரியபுராணத்திற்‌ சைவசித்தாந்தம்‌ 200 
மகாவித்துவான்‌, திரு. ச. தண்டபாணிதேசிகர்‌ 

இருபதும்‌ எழுபதும்‌ 205 
திரு. சு. நடராசன்‌, பி.ஏ., எல்‌.டி. 

Saiva Siddhanta 210 
Dr. V. A. Devasenapathi, M.A., Ph.D. 

An Elementary Introduction to Periyapuranam 213 
Navalar S. Sivakumar, M.A. 

Periyapuranam as a gateway to a new Social Order 219 
Thirumathi Ratna Navaratnam, M.A., T.Dip., M.Litt. M.A.,EDN. 

Fifty years of Indian Banking in perspective 227 
Thiru S. R. V. Arasu 

Relevance of Valluvam to Modern Political Economy 232 
Dr. B. Natarajan, M.A., D.Litt. 

Kailas-Manasarover 236 


Thiru N. V. Anantharaman. 


ACKNOWLEDGEMENT 


Our thanks are due to the following Personages who have Congratulated the 
Society by their messages on this auspicious occasion of 


THE CELEBRATION OF ‘GOLDEN JUBILEE? 


President 
Hon, HE. V. V. Giri l 
Ex-President 
Dr. 5. Radhakrishnan 2 
Vice - President 
1], ந, V. Phadke - 
Union Ministers 
Hon. Dr. V. K. R. V. Rao 2 
Hon. K. S. Ramaswamy 3 
Governors of States 
H. E, Sardar Ujjal Singh 3 
H. E. B. D. Jatti 3 
H. E. Shri K. 0. Reddy ட்‌ 
17. E. Dharma Vira 4 
State Ministers 
மாண்புமிகு கலைஞர்‌ மு. கருணாநிதி 4 
5) இரா. நெடுஞ்செழியன்‌ 5 
5 செ. மாதவன்‌ 5 
|] டாக்டர்‌ சத்தியவாணிமுத்து 6 
ட கே. வி. சுப்பையா 6 
ர ஓ. பி. இராமன்‌ த்‌ 6 
புலவர்‌ கா. கோவிந்தன்‌ (தமிழ்நாடு சட்டப்‌ பேரவைத்‌ தலைவர்‌) 7 
Shri Veerendra Patil 7 
C. Achutha Menon 7 
Shri M. D. Chaudhari 8 
Daroga Prasad Roy 28 
Judges 
Justice Hon. Shri. M. Hidayathullah 8 
Justice Thiru. V. Siva Subramaniam (Rtd. Ceylon) 8 
நீதிபதி எஸ்‌. மகராஜன்‌ 9 
ஷ்‌ பு. ரா. கோகுல கிருட்டிணன்‌ 9 


மடத்துத்‌ தலைவர்கள்‌ 
திருவாவடுதுறை ஆதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண பண்டார சந்நிதி அவர்கள்‌ 10 
தருமபுர ஆதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ கயிலை சுப்பிரமணிய தேசிக ஞானசம்பந்த பரமாச்‌ 
. சாரிய சுவாமிகள்‌ 11 


மதுரை ஆதீனம்‌ திருவருள்‌ தவயோக அருட்டிரு சோமசுந்தர ஞானசம்பந்த 
தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள்‌ 12 


xiv ACKNOWLEDGEMENT 


தவத்திரு குன்‌ றக்குடி அடிகளார்‌ 13 
காஞ்சிபுரம்‌ தொண்டை மண்டலாதீனம்‌ தவத்திரு ஞானப்‌ பிரகாச தக 
பரமாச்சாரிய சுவாமிகள்‌ , 14 
மயிலம்‌ பொம்மபுர ஆதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய | சுவாமிகள்‌ 15 
Educationists 
Dr. K. M. Munshi 17 
திரு. தெ. பொ. மீனாட்சி சுந்தரன்‌ த LT 
தி. சு.அவினாசிலிங்கம்‌ 21 
Thiru G. Manavala Ramanujam 27 
,» R. Janarthanam Naidu 28 
திரு. த. பு. சந்தானகிருஷ்ண நாயுடு 30 
Smt. Ratna Navaratnam (JAFFNA) 26 
Scholars 
திரு. டாக்டர்‌ பா. நடராசன்‌ 33 
பேராசிரியர்‌ அ. மு. பரமசிவானந்தம்‌ 33 
திரு. ஆ. சுப்பையா டட 22 
உ வி. ஐ. சுப்பிரமணியம்‌ 22 
கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ . 21 
ப. ஒளவைடி. கே. சண்முகம்‌ 32 
ட பொன்‌ கோதண்டராமன்‌ (லண்டன்‌) 29 
டூ. வே. நாகலிங்கம்‌ (யாழ்ப்பாணம்‌) 29 
முருகு சுப்பிரமணியம்‌ (கோலாலம்பூர்‌) 31 
T i R. E. Asher (Edinburgh) 24 
»» Dr. K. Kailasapathi (Colombo) 27 
Prof. C. Rabin (Israel) 25 
ட Pentti Aalto, Finnish Scholar 25 
திரு. செம்பியன்‌ (ரூதியன்‌) (லெனின்‌ கிராட்‌ பல்கலைக்‌ கழகம்‌) 99 
Other Prominent Personages 
திரு. மா. அனந்தநாராயணன்‌ (முன்னாள்‌ தலைமை நீதிபதி) 10 
நா. மகாலிங்கம்‌ 18 
டாக்டர்‌ ராஜா சர்‌ முத்தைய செட்டியார்‌ 19 
திரு. எம்‌. ஏ. மாணிக்கவேலு 19 
கே. எஸ்‌. நரசிம்மன்‌ 20 
உட சர்‌. பி, டி. இராசன்‌ 20 
திரு. இரா. அருளப்பா (சென்னை ஆர்ச்‌ பிஷப்‌) 16 
திரு. அ. உத்தண்டராமன்‌ (1.&.5) 23 
மா. காசிவிசுவநாத பிள்ளை 28 
Thiru C. Subramaniam 28 
,»» GG. D. Naidu 29 
திரு. ஓ. வி. அளகேசன்‌ (இந்தியத்‌ தூதுவர்‌, எத்தியோபியா) 92 


சைவத்திரு சா. சச்சிதானந்தம்‌ பிள்ளை 33 


விளம்பரதாரர்களின்‌ அகரவரிசை 


(தமிழ்‌ விளம்பரங்கட்கு மட்டும்‌) 


அமுத நிலையம்‌ லிமிடெட்‌, சென்னை-14 lxxvii 
அரசியகம்‌, சென்னை -4 XX 
அருணா பப்ளிகேஷன்ஸ்‌, சென்னை-17 xxXXViii 
. அருணா ஜவுளிக்கடை, கோயமுத்தூர்‌ xliv 
அனந்தராமன்‌, என்‌. வி., சென்னை-36 XXXVI 
அன்னை நிலையம்‌, சென்னை-17 xii 
ஆயுள்‌ காப்பீட்டுக்‌ கழக ஊழியர்கள்‌ கூட்டுறவு வங்கி (வரையறுக்கப்பட்டது) vi 
ஆறுமுகம்‌ பிள்ளை & சன்ஸ்‌ 184, திருநெல்வேலி ஜங்ஷன்‌ lxiii 
ஆரியன்‌ சோப்‌ கம்பெனி சென்னை-1. IXxxiv 
ஆனைமலை ரிட்ரெடிங்‌ கார்பரேஷன்‌, தி, சென்னை-32 IXxXvi 
இந்தியன்‌ மெடிகல்‌ பிராக்டிஷனர்ஸ்‌ கோவாப்பரேட்டிவ்‌ 
பார்மஸி & ஸ்டோர்ஸ்‌ லிட்‌., xli 
இங்கிலீஷ்‌ சைக்கிள்‌ & மோட்டார்‌ இம்போர்டிங்‌ கோ (பி) லிட்‌ சென்னை-1 [i 
உ. வே. சா. நூலகம்‌, சென்னை-41 lxiv 
எஸ்ஸெம்‌ பிளாஸ்டிக்‌ இண்டஸ்ட்ரீஸ்‌, சென்னை-7 XXXiii 
கண்ணன்‌ பேப்பர்‌ மார்ட்‌, சென்னை-1 XX 
கந்தசாமி & கோ, கோயமுத்தூர்‌-1 lviii 
கரணா ஜவுளி மாளிகை, கோயமுத்தூர்‌-1 IXXX 
கருப்பண முதலியார்‌ & சன்‌ சென்னை Ixx 
கல்யாண சுந்தரம்‌ 15 சென்னை-6 lxiv 
கஸ்தூரி ஜுவல்லரி, கோயமுத்தூர்‌ xlix 
காஞ்சிபுரம்‌ காமாட்சி அம்மன்‌ பட்டு கைத்தறி நெசவாளர்‌ கூட்டுறவு 
உற்பத்தி & விற்பனைச்‌ சங்கம்‌.லிட்‌., காஞ்சீபுரம்‌-1. IXXXiX 
கேஸ்டர்‌ ஆயில்‌ ஒர்க்ஸ்‌, &. P., கோயமுத்தூர்‌-2 xlviii 
கோபாலகிருட்டிணமாசாரியர்‌ கம்பெனி, வை. மு., சென்னை-5 11 
கோபாலகிருஷ்ணன்‌ & சன்‌, R, கோயமுத்தூர்‌-1 IXXix 
கோபால்‌ கற்பூர வில்லைகள்‌, கோயமுத்தூர்‌. Ixxi 
சாரதா ஜவுளிக்கடை, கோயமுத்தூர்‌ -1. 7001 
சுதேசி டைப்‌ பவுண்டரி, சென்னை-2 101 
செல்லையா ஸ்டோர்ஸ்‌, கோயமுத்தூர்‌-1 XXXVIii 
சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ & சன்ஸ்‌, திருநெல்வேலி டவுன்‌ 130001 
தங்கப்பாண்டி & பிரதர்ஸ்‌ K, ஆற்றங்கரை lvi 
தாசன்‌ ஸ்டுடியோ, ஆர்‌. சென்னை-3. xiv 
தியாகராச விலாசம்‌, சென்னை-5 IXXiX 
திருநெல்வேலி கூட்டுறவு மோட்டார்‌ டிரான்ஸ்போர்ட்‌ சொசைட்டிலிமிடெட்‌ 200 
துளசி மஹால்‌, கோவை-1 [22004 
நஞ்சப்பா & கோ, க்‌, கோயமுத்தூர்‌ lvi 
நல்லி சின்னச்சாமி செட்டி, சென்னை-17 IXxvil 
நாராயணசாமி முதலியார்‌ & சன்ஸ்‌, சென்னை- 1. IXXViii 


நெல்லையப்ப பிள்ளை சன்‌, மா. நெ. மு, திருநெல்வேலி நகர்‌. பம: 


xvi 


விளம்பர தாரர்களின்‌ அகரவரிசை 


பங்காரு செட்டி, D, சென்னை-81 ' 
பன்னீர்தாஸ்‌ & கோ, வி. ஜி, சென்னை-15 

பாரதிபுத்தக நிலையம்‌ மதுரை-1 

பாரி நிலையம்‌, சென்னை-1 

புனித நிலையம்‌, சென்னை-6 

பூங்கொடி பதிப்பகம்‌, சென்னை-4 

பொன்னு நிலையம்‌, தாராபுரம்‌ 

மங்கள நூலகம்‌, சென்னை-34, 

மணி A. 5. சென்னை-17 

மணி மாளிகை, திருநெல்வேலி-6 

மணிவாசகர்‌ நூலகம்‌, சிதம்பரம்‌. 

மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, மதுரை-1 

மல்லிகை பதிப்பகம்‌, சென்னை-17 

மனோன்மணி புத்தக நிலையம்‌, சென்னை-. 

மாசிலாமணி முதலியார்‌ கல்வி நிறுவனங்கள்‌, வாலாசாபாத்‌. 
மாணவர்‌ மன்றம்‌, சென்னை-1 

மாணிக்கம்‌ கம்பெனி, V, சென்னை-1 

மீராணியா அச்சகம்‌, திருநெல்வேலிஃ6 

முனுசாமி முதலியார்‌ & சன்‌, 1, சென்னை-1 

ரவி ஏஜன்ஸீஸ்‌, திருநெல்வேலி-6 

ராதா & கோ. கோயமுத்தூர்‌ 

ராதாமணி ஸ்டோர்ஸ்‌, கோயமுத்தூர்‌-1 

ராயல்‌ பேக்கரி தி, கோயமுத்தூர்‌ 

ராஜா வெங்கட்ராம்‌ நெய்‌ ஸ்டோர்ஸ்‌, கோயமுத்தூர்‌-1 
ராஜு செட்டியார்‌ & பிரதர்‌, 12. A, கோயமுத்தூர்‌ 

ரெக்ஸ்‌ டிரேடிங்‌ கம்பெனி, சென்னை-1 

ரோஜா மார்க்‌ தேன்‌ கம்பெனி, கோயமுத்தூர்‌-1 

லட்சுமி கெமிகல்‌ இண்டஸ்ரீஸ்‌, தி, கோயமுத்தூர்‌- 1 
லிங்கம்‌ & கோ, கோயமுத்தூர்‌-18 

லிட்டில்‌ பிளவர்‌ கம்பெனி, தி, சென்னை-17 

வள்ளுவர்‌ பண்ணை, சென்னை-35 

வள்ளுவர்‌ பதிப்பகம்‌, புதுக்கோட்டை 

வானதி பதிப்பகம்‌, சென்னை-17 

வேலாயுதம்‌ பிள்ளை சன்ஸ்‌, மு. சு. ச. மா திருநெல்வேலி-6 
ஜெகா பட்டன்‌ இண்டஸ்ட்ரீஸ்‌ லிட்‌, தி, கோயமுத்தூர்‌-11 
ஸ்ரீ அன்ன பூர்ணா, கோயமுத்தூர்‌ 

ஸ்ரீ ஐயப்பா கீ ஸ்டோர்ஸ்‌, கோயமுத்தூர்‌ 

ஸ்ரீ ரஞ்சனா ஸ்டோர்ஸ்‌, சென்னை-5 

ஸ்ரீ ராம்‌ பாப்புலர்‌ சர்வீஸ்‌ (பி) லிட்‌, பாளையங்கோட்டை 
ஸ்ரீ ராஜேஸ்வரி ஹால்‌, கோயமுத்தூர்‌. 

ஸ்ரீ வெங்கடேஸ்வரா: பெயிண்ட்ஸ்‌, தமிழ்தாடு-2. 

ஸ்டார்‌ பிரசுரம்‌, சென்னை-5, 


lxiii 
xc 
Ixxiil 
Ixv 

ii 
XXXVIii 
lix 

- Xci 
Ixxvi 
xvi 
XXiV 
lvii 
xviii 
யா! 
Ixxxviii 
lix 
xliv 
XXXVI 
iii 

xiv 
lvii 
XXXVi 
lxiv 
IXxxiv 
XXXIX 
xxvii 
xlv 
XXXii 
IXxViii 
xl 
XXXii 
xii 
13007] 
xvi 
xxiv 
Ixxxiii 
IXXX 
Ixxvi 
xvii 
XCiv 
xliv 
XCii 


INDEX TO ADVERTISERS 


(For Advertisements in English) 


A.B. T. Parcel Service, Coimbatore-18. IX 
Al India General Insurance Co. Ltd., Madras-i. LX 
Ambadi Enterprises (1) Ltd., Madras-1. AXXV 
Ambi’s Stores, Chingleput. Li 
Anandakumar Mills Ltd., The, Coimbatore-l. Lxvi 
Annamalai Chettiar & Co., A. S. Madras-l1. vi 
Appasawmy Chetty & Co., M.C. Madras-l1. i 
Aruna Sugars Lid., Madras-2. LXVii 
Asian Paints (India) Private Ltd. Madras-2. Vili 
Asian Roller Co., Madras-13. XXXVii 
Bharathiram & Co., Madras. XV 
€arborundum Universal, Lid. xLVii 
Century Flour Mills Ltd., Madras-1. XCIX 
Chandra & Co., P.R. Ct. Madras-17. LXVi 
Chandriah Chettiar & Sons, A.K. Salem-1. iY 
Chelvaranga Mudaliar & Sons, T. Madras-1]. 3011 
Chettinad Cement Corporation Ltd., Madras-1. XLiil 
Chinnu & Co., M. Coimbatore. CXVill 
Chitra Engineering works, Coimbatore-11. xiii 
€hokkalingam & Co., N. Madras-3. XXVili 
Commercial Pig. & Pub. House, Madras-1. XXX 
€oramandel Engineering Co., (P) Ltd., Madras-1. LXix 
Cunniah & Co., M. Madras-3. LXXXi 
Educational & Scientific Supplies Co., Nagercoil. L 
Electron Electrical & Mechanical Engineers, Coimbatore-i. 2 
Evershine Agencies, Madras-1. LXVI 
Finejob Syndicate, The, Madras-13. XXXIV 
Ganesham & Sons S. Madras-3. LXXXVI 
Ganges Printing Ink Factory Ltd. LXi 
Govardhan Das P. A. Madras-l1. XCiX 
Higginbothams (1) Ltd., Madras-2. % 
Hotel Guru, Coimbatore. 30977 
India Cements Ltd., Madras-2. LXXXV 
Indian Cottage Industries, Coimbatore-i. XCV 
Indian Mercantile Insurance Co., Ltd., Bombay-l1 XCV 
Indian Overseas Bank, Madras. 7001 
Jai Dayal Kapur, Madras-1. viii 
Jeyam & Co., Madras-1. X 
K. R. & Sons Jewellery, Coimbatore. LXxii 
Kannappa & sons, G. Madras-3. LXXIV 
Karuppana Silk House, Madras-3. LXX 


** 


Index to Advertisers 


Madras Motor & General Insurance Co., Lid., Madras-14. 


Madras Photo Stores & Octograph Studio, The Madras-2. 


Madras Type Foundry, The, Madras. 
Madura Mills Co., Lid., Madurai. 

Madura South India Corporation (P) Lid., Madras-1 
Mahalakshmi & Co., Madras 

Manickam & Co., A. 5. Madras-3. 
Murugappa Mudaliar, V. K. Madras-3. 
Muthialpet Benefit Fund Lid., The, Madras-1. 
Muthusawmy Chettiar & Son., C. B.Coimbatore. 
Mylapore General Trading Co., Madras-4. 
Narayan Paper Stores, Madras-1. 

Natesa Chetty & Co., M. Madras-l. 

New India Assurance Company Lid., The 
Orient Longman Ltd., Madras.2. 

Padma Process, Madras-2. 

Palaniswamy & Co., Coimbatore. 

Pearlson & Co., Madras-3. 

Pottivelu Pillai & Sons, Tirunelveli-1. 
Premier Suppliers Private Lrd., Madras-1, 
Rallis India Ltd. 

Ramalingam & Sons, V.C,, Madras-1. 

Rajan Paper Mart, Madras-1. 

Rajendra & Co., Coimbatore-2. 

Ramkrishna & Co., Madras-l. 

Rangaswamy Chettiar Sons & Co., A, Coimbatore. 
Rayon Traders (1) Ltd., Madras-1. 

$, R. Offset Art Printers, Madras-2]. 

Sakthi Sugars Limited, Coimbatore-9, 
Sambantha Chetty & Co., G. Madras-3. 
Santhosa Nadar & Sons, 5. Madras-3, 
Sarojini Stores, Madras-3, 

Sawmy & Co., M. N. Madras-1. 

Shah, B.B. Madras-i. 

Shanmugam & Co., K. Madras-3. 

Sivanandha Mills Ltd., Coimbatore-6. 

South India Bank Ltd., The, Tinnevelly. 
South India Steel and Sugars Lid., Madras-1. 
Sree Lakshmana Colour Co., Coimbatore-1 
Sreenivasa Glass Emporium, Madras-3. 

Sree Om Provision Stores, Chingelput-2. 


LXXXVI 
LXXIV 
EXXXi 
XCiV 


Index to Advertisers 


Sri Jayabaratham & Co., Madras-14. 

Sri Ramakrishna Dyeing Works, Coimbatore-l1. 
Subramaniam Brothers, Madras-1. 

Subramania Pillai, S.R., Tirunelveli Junction 

T.V.5. 

Tamil Nadu State Co-op Bank Ltd., The, Madras-1. 
Tarapore & Co., Madras-2. 

Teachers’ Publishing House, The, Madras-l. 
Travancore Cements Ltd., The, Nattukom. 

United India Fire & General Insurance Co., Ltd., Madras. 
United India Roller Flour Mills (P) Ltd., Madras-81. 
Universal Hardware Mart, Madras-l. 

Vallabhdas & Co., Bombay-2. 

Vattam Seshiah Chetty & Sons, Madras-l, 
Venkatachalam Chettiar, C.V. Ct. V. Madras-14. 
Venky Engineering Works, Madras-18. 


ஸ்ரீ கபாலீசுவரர்‌ கற்பகாம்பாள்‌ கலியாண மண்டபம்‌, 
- மயிலாப்பூர்‌, சென்னை-4. 


“செந்தமிழ்ச்‌ செல்வி! -சை. சி. நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிட்‌., சென்னை. 


தமிழ்‌ இலக்கண இலக்கிய பேழை, 
- சை. சி. நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிட்‌,, சென்னை-1. 


Ci 
Ci 


Cié 


xix 


PCDI DDC I DCI IC IC I HC HDD CDK DIK HCI IC த 


» 


திருவளளுவர்‌ 


ACH ACCC DDK ACK DD HONDA I AC HCD CC 


கழகப்‌ பொன்விழா 
(15, 19, 20 திசம்பர்‌ 1970) 


பபப வைய வவவைய வல்‌ 


bh 


மாண்பமை 
சர்தார்‌ உச்சல்சிங்‌ 
அளுநர்‌ 
தொடக்குபவர்‌ 
திரு. நா. மகாலிங்கம்‌ மாண்புமிகு 
விழாக்குழுத்‌ தலைவர்‌ நாவலர்‌ இரா.நெடுஞ்செழியன்‌ 


தொடக்கவிழாத்‌ தலைவர்‌ 


தவத்திரு 
குன்‌ றக்குடி அடிகளார்‌ 
பொன்விழா வெளியீட்டை 
வெளியிடுபவா 


கழகப்‌ பொன்விழாக்‌ குழுவினர்‌ 


புரவலர்கள்‌ : 


மண்புமித கலைஞர்‌ மு. கருணாநிதி 
நாவலர்‌ நெடுஞ்செழியன்‌. எம்‌.ஏ. 


A} 
$s செ. மாதவன்‌, பி. காம்‌., பி, எல்‌. 
5” என்‌. வி. நடராசன்‌ 

கே. வி. சுப்பையா, பி. ஏ. 


புலவர்‌ கா. கோவிந்தன்‌ , எம்‌. ஏ. 


சமயப்‌ புரவலர்கள்‌ : 


மதுரை ஆதீனம்‌ 
தவத்திரு சே மசுந்தர ஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகள்‌ 
தவத்திரு 
குன்‌ றக்குடி அடிகளார்‌. எம்‌ எல்‌. சி. 


தலைவர்‌ : 
நா. மகாலிங்கம்‌, பி. எஸ்ஸி , எம. ஐ.இ. 


துணைத்‌ தலைவர்கள்‌ : 


திரு. எம்‌. பக்தவத்சலம்‌, பி. ஏ., பி. எல்‌. 
திரு. சி. சுப்பிரமணியம்‌, பி. ஏ., பி, எல்‌. 
திரு.மா.அனதந்ததார। யணான்‌,ஐ.ச எஸ்‌.(ஒய்வ) 


பத்மஸ்ரீ நெ. து. சுந்தரவடிவேலு, 
எம்‌. ஏ., எல்‌. டி. 


டாக்டர்‌ தெ.பொ. மீனாட்சிசுந்தரனார்‌, 
எம்‌ ஏ. பி. எல்‌.,டி. லிட்‌. 


நீதிபதி ஆர்‌. சதாசிவம்‌, பி.ஏ., பி.எல்‌. 
நீதிபதி.பு.ரா. கோகுலகிருட்டிணன்‌, 


எம்‌. ஏ., பி. எல்‌, 


தமிழவேள்‌ பி. டி. ராசன்‌, பார்‌-அட்‌-லா. 


உறுப்பினர்கள்‌ : 


டாக்டர்‌ மு. வரதராசனார்‌, 
எம்‌. ஏ., எம்‌. ஓ. எல்‌., பி. எச்‌. டி. 


டாக்டர்‌ வி.ஐ. சுப்பிரமணியம்‌, எம்‌.ஏ. பி.எச்‌ டி. 
டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌, எம்‌.ஏ., பி.எச்‌.டி. 
திரு. ஆ. சுப்பையா, எம்‌. ஏ. 
டாக்டர்‌ பா. நடராசன்‌, எம்‌. ஏ., பி. எச்‌. டி. 
திரு. ஆர்‌. சனார்த்தனம்‌ நாயுடு, 

பி. ஏ, எல்‌. டி., எப்‌. எல்‌. ஏ..டி. இ (ஆக்சன்‌). 
திரு. க. அன்பழகன்‌, எம்‌. ஏ., எம்‌ பி. 
திரு. செ. கந்தப்பன்‌, எம்‌. ஏ., எம்‌. பி. 


சிலம்புச்‌ செல்வர்‌ ம.பொ.சிவஞானம்‌, 
எம்‌.எல்‌.ஏ. 


முத்தமிழ்க்‌ காவலர்‌ கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ 
மகாவித்துவான்‌ மே. வி. வேணுகோபால்‌ 

திரு. ஞா. தேவதேயனார்‌, எம்‌. ஏ. [பிள்ளை 
திரு. தி.சி. இராமலிங்கம்‌ பிள்ளை. எம்‌.ஏ.,பி.எல்‌ 
இராவ்சாகிப்‌ எஸ்‌. ஆர்‌. வி. அரசு, பி. ஏ. 
சரவண ஆறுமுக முதலியார்‌, எம்‌. ஏ., எல்‌. டி. 


திரு. ௮. மு. பரமசிவான ந்தம்‌, எம்‌.ஏ.,எம்‌.லிட்‌. 
பேராசிரியர்‌ அன்பு கணபதி 
திரு. மா. சண்முகசுப்பிரமணியம்‌, பி.ஏ., பி.எல்‌. 
பத்மஸ்ரீ ம. ப.பெரியசாமிதூரன்‌,எம்‌.ஏ., பி.எல்‌. 
டாக்டர்‌ ந. சஞ்சீவி, எம்‌. ஏ., பி.எச்‌.டி. 
டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌. எம்‌. ஏ.. பி. எச்‌. டி. 
அவ்வை தி. க. சண்முகம்‌, எம்‌.எல்‌. ௪. 
திரு. இராம. அரங்கண்ணல்‌, எம்‌. எல்‌. ஏ. 
திரு. ஏ. எல்‌. சுப்பிரமணியம்‌, 

பி, எஸ்ஸி., பி. எல்‌., எம்‌. எல்‌. ஏ. 
திரு. காஞ்சி மணிமொழியார்‌. 
திருமதி. செளந்தரா கைலாசம்‌. 
திரு. ஏ. கே. செட்டியார்‌. 
திரு. சா. கணேசன்‌, தலைவர்‌, மாநகர்‌ மன்றம்‌. 


திரு. மு. காசிவிசுவநாதன்‌ செட்டியார்‌, 
தலைவர்‌, சை. சி. நூ. கழகம்‌. 


செயலாளர்‌ : 


பத்மஸ்ரீ வ. சுப்பையா, கழக ஆட்சியாளர்‌. 


துணைச்‌ செயலாளர்கள்‌ : 


கவிஞர்‌ புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌ 
திரு. இரா. கலியாணசுந்தரம்‌, பி. எஸ்ஸி. 


திரு. பி. ஏ. சண்முகம்‌, பி. எஸ்ஸி. 
திரு. இரா. முத்துக்குமாரசாமி, எம்‌. ஏ., பி.லிப்‌ 


MESSAGES 


ர. 1. GIRI, 


President of India, 
Camp: Kottakkal, 


December 8,1970. 


I am glad to send my greetings and good wishes to the 
South India Saiva Siddhanta Works Publishing Society on the 
occasion of its Golden Jubilee. 


During the last fifty years, the Society has played a 
notable role in the renaissance of Tamil. Its numerous 
publications of authoritative and rare works have been welcomed 
by Tamil lovers all over the world. Its English translations of 
Tamil literary master pieces have enabled a wider audience to 
appreciate the beauty and grandeur of this language. 


I wish the Golden Jubilee celebrations all success, 


“GIRIJA?? 
30, EDWARD ELLIOTS ROAD, 


Dr. S. RADHAKRISHNAN 
Ex. President of India 

Through MYLAPORE, MADRAS—4, 

C. Ramasubban. 


Private Secretary 


19th November, 1970 


Dr. S. Radhakrishnan sends his best wishes to the Tirunelveli Then India Saiva 
Siddhanta Noorpathippu Kazhagam on the occasion of its Golden Jubilee 
Celebrations to be held in December, 1970. 


Vice-President of India 
Through Secretary 19th November, 1970 


The Vice-President is glad to know that the South India Saiva Siddhanta 
Works Publishing Society, Tinnevelly will celebrate its Golden Jubilee on the 18th 
December, 1970, He sends his best wishes for the success of the Golden Jubilee 
Celebrations. 


Dr. V. K. R. V. RAO, 


NEW DELHI-1. 
Education Minister, 


Government of India AS டை 

Iam very glad to know that the South India Saiva Siddhanta Works Publishing 
Society, Tinnevelly will be celebrating its Golden Jubilee on 18-20th December, 1970. 
In South India, which is a cradle of the rich Dravidian culture and religious schools of 
thought, Saiva Siddhanta has had a tremendous influence on the masses. It is creditable 
that the Society has played an important role in bringing out several publications on 
this subject and enriching the Tamil Literature. I hope the Society will continue to 
make further progress in this direction and build upa very rich library of books in 
Tamil. 


I wish the function every success. 


K. $. RAMASWAMY New DELHI 
Deputy Minister for Home Affairs 
Government of India November 25, 1970 


lam glad to learn that the South India Saiva Siddhanta Works Publishing 
Society Lid., is celebrating its Golden Jubilee in December, 1970. The Society has 
been doing yeoman service to the development and propagation of Tamil 
Language and Tamil literature. Apart from publishing old manuscripts and rare 
books, the Society has been running valuable libraries stocked .with numerous 
reference books. More than anything else, this is perhaps the only Publishing 
Society run as a Public Limited Company without the usual profit motive. 

The entire management, and particularly the energetic Managing Director 
Shri Subbiah Pillai, deserve to be congratulated on this occasion for the magnificent 
job they are doing. 

My good wishes to the success of the Golden Jubilee Celebrations. 


த ப ந வட ஸல னதி 


” 


RAJ BHAVAN 
MADRAS-22 
November 26, 1970 


H E. SARDAR UJJAL SINGH 


Governor of Tamil Nadu, 


I am glad to know that the South India Saiva Siddhanta works Publishing 
Society, Tinnevelly, Ltd., will celebrate its Golden Jubilee in December this year. 
1 wish the celebrations success. 


B. D. JATTI RAJ NIVAS 
Lieutenant Governor PONDICHERY 
Pondichery 28th November 1970 
It gives me great pleasure to learn that the Golden Jubilee Celebration of 


the South India Saiva Siddhanta Works Publishing Society, Tinnevelly will be held 
at Madras on 18th December 1970. 


That the Society has undertaken the task of bringing out Tamil classics and 
ancient religious literature is indeed commendable. It is a matter of gratification 
the Society will highlight and propagate the glories of ‘Peria Puranam’ on the eve of 
Golden Jubilee. 


I am sure the Society will continue to play an important role in the 
develpoment of Tamil language and literature. 


I wish the Golden Jubilee celebrations every success. 


3 


RAJ BHAVAN, 


பிட்‌ SHRI. K. C. REDDY BHOPAL-3 


Governor of Madhya Pradesh 17th November, 1970. 


It augurs well that the Golden Jubilee celebrations of the South India 
Saiva Siddhanta Works Publishing Society, Tinnevelly, will be inaugurated by our 
revered President of india, Shri V. V. Giri. The Society has rendered valuable 
service for the renaissance of Tamil language and literature in modern times. It 
is appropriate that as part of the celebrations, an exhibition of literature, conference 
on “Peria Puranam” and the publication of a Souvenir to commemorate the 
occasion have been arranged. 

I have great pleasure in sending my best wishes for the success of the 
Golden Jubilee celebrations. 

RAJ BHAVAN, 
BANGALORE, 
8th December, 1970 

ம்‌ am happy to learn that the South India Saiva Siddhanta Works Publishing 
Society, Tinnevelly, is celebrating its Golden Jubilee shortly. 

For fifty years this Society has been working for the propagation of Tamil 
language and literature among the people. Its efforts to bring home to men’s minds the 
richness of Tamil culture through the centuries by republishing the ancient classics and 
distributing the books in a manner which is within financial reach of all is really 
commendable. A composite effort on the part of similar organisations all over the 
country will undoubtedly help in revealing the greatness of our Indian culture of which 
Tamil culture forms an important part. 


I convey my best wishes for the continued success in the work of the Society in 
the years to come. 


Dharma Vira 


Governor of Mysore 


அரசு தலைமைச்‌ செயலகம்‌, 


மாண்புமிகு ்‌ 
க்க தமிழ்நாடு, 
கலைஞர்‌. மு. கருணாநிதி சென்னை-9. 
தமிழக முதலமைச்சர்‌ 6 - 12 - 1970 


if 
, ர. 
ஸு ்‌்‌ 
ஆத்‌ 
அக. 


தமிழ்‌ நூல்‌ வெளியீட்டுப்‌ பணியில்‌ திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌ ஆற்றிவரும்‌ பணி நாடறிந்த உண்மையாகும்‌. 

தொன்மை மிகுந்த இலக்கியங்கள்‌ -- ஆராய்ச்சி -- அறிவியல்‌ நூல்கள்‌ முதலிய 
வற்றை வெளியிட்டு இக்கழகம்‌ தமிழுக்குச்‌ சிறப்பான சேவை செய்துள்ளது. கழகத்தின்‌ 
தமிழ்ப்‌ பணி ஐம்பது ஆண்டு நிறைவு பெறுவது அறிந்து பெருமகிழ்ச்சியடைகின்றேன்‌. 

இப்பணிமேலும்தொடரவும்‌, பொண்னிமா இணிகட கவ பொல எண்‌ ஈம்‌ கதுக்கள்‌. 


தமிழக அரசு 
குலைமைச்‌ செயலகம்‌ 


சென்னை -09 
டிசம்பர்‌ 12, 1970. 


மாண்புமிகு 


இரா. நெடுஞ்செழியன்‌, 
கல்வி, நலத்துறை அமைச்சர்‌. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ பொன்‌ 
விழா வரும்‌ 18, 19, 20-ஆம்‌ நாட்களில்‌ சென்னையில்‌ சிறப்புடன்‌ நடைபெற விருப்பதை 
அறிய மிக்க மகிழ்ச்சி. 

கழகம்‌ தனித்‌ தமிழ்‌ நூல்களை வெளியிடுவதில்‌ தன்னை ஈடுபடுத்தி வருவதை 
நாட்டினர்‌ அறிவர்‌. 

பொன்விழா சீருடனும்‌ சிறப்புடனும்‌ நடந்‌?தற விழைவதுடன்‌ சிறப்புமலர்‌ முயற்சி 
கள்‌ வெற்றி பெறவும்‌ என்‌ நல்வாழ்த்துக்களைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


மாண்புமிகு 
i ்‌ அதப்‌ தலைமைச்‌ செயலகம்‌, 
ச. மாதவன அவாகள, சென்னை-9 


தொழில்‌ அமைச்சர்‌ 


பர டய க * 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகம்‌ பொன்விழாக்‌ 
கொண்டாடுவது அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ வளர்ச்சிக்கு இக்கழகம்‌ ஆற்றிவரும்‌ தொண்டினை தமிழ்நாடு 
நன்கு அறியும்‌. சமயத்துறை மட்டும்‌ அன்றி அறிவியல்‌, சட்டம்‌ சிறுவா இலக்கியம்‌ 
முதலிய பல்வேறு துறைகளிலும்‌ நல்ல நூல்களைக்‌ கழகம்‌ வெளியிட்டு வருகிறது. 
ஊதியத்தை மட்டுமே கருதி நூல்கள்‌ வெளியிடும்‌ பிறவெளியீட்டு நிறுவனங்கள்‌ போல்‌ 
அல்லாமல்‌ தமிழுக்குத்‌ தொண்டாற்ற வேண்டும்‌ என்ற சீரிய நோக்குடன்‌ இக்கழகம்‌ 
ஆற்றும்‌ பணி போற்றுதலுக்குரியது. 

இக்கழகத்தின்‌ உயிர்நாடியாக விளங்கி ஒயாது உழைத்து வருபவர்‌ திருவாளர்‌ 
வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌. அன்னாரது சலியாத உழைப்பும்‌ தமிழ்மொழிப்‌ பற்றும்‌ 
தமிழ்நாட்டின்‌ பாராட்டிற்கு உரியது. 


இக்கழகத்தின்‌ பணி என்றும்‌ சிறந்தோங்குவதாக, 
ட்‌ 


டாக்டா்‌ 


சத்தியவாணி முத்து 


வேளாண்மை, அரிசனநல 


தலைமைச்‌ செயலகம்‌ 
சென்னை-9. 


அமைச்சர்‌ 7-12-70. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ பொன்விழாக்‌ 
கொண்டாட இருப்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி. இந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ சிறந்த 
தமிழ்‌ நூல்கள்‌ வெளியிட்டுத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ பணியைச்‌ சிறப்பாக ஆற்றி வருவது 
யாவரும்‌ அறிந்ததே. பொன்விழாக்‌ கொண்டாடும்‌ இச்சமயத்தில்‌ கழகம்‌ மேலும்‌ 
வளர்ந்து தமிழுக்கும்‌ தமிழர்‌ சமுதாயத்திற்கும்‌ தொண்டாற்றி வரவேண்டும்‌ என வாழ்த்து 
கிறேன்‌. 


மாண்புமிகு அரசு ட டது 
சன்னை-9. 


கே. வி. சுப்பையா, பி.ஏ. 
27--10--70 


அறநிலைய அமைச்சர்‌ 
தமிழக அரசு, 


நாட்டிற்கு வேண்டிய நற்பணிகள்‌ பலவற்றை “நூல்‌ வழியில்‌' செய்வது 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. பெரிய புராணச்‌ 
சொற்பொழிவு மூலம்‌ கேள்விச்‌ சுவை உணரும்‌ செவிக்கு ஓர்‌ நல்‌ உணவும்‌, “சிந்தனை 
செய்க - சிந்தனை செய்க - எந்தப்‌ பொருளையும்‌ சிந்தனை செய்க' என்ற திரு. 
வி. க. வின்‌ வாசகத்தை மெய்ப்பிக்கும்‌ ஆராய்ச்சி நிலையமும்‌ ஏற்படுத்த முயற்சி செய்வது 
பாராட்டுக்குரியது. தமிழ்கூறும்‌ நல்லுலகம்‌ புகழும்‌ வண்ணம்‌ பொன்விழா பொலிவு பெற 


என்‌ இதய பூர்வமான வாழ்த்துக்கள்‌. 


மாண்புமிகு லைமைச்‌ செயலகம்‌ 
ஒ: பி. இராமன்‌,பி.ஏ., பி.எல்‌. ல சென்னை-9. | 
மின்துறை அமைச்சர்‌, 259-170 
தமிழக அரசு 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ தமிழ்‌ 
இலக்கிய அறிவைப்‌ பரப்பித்‌ தமிழகத்தின்‌ கல்விக்‌ கண்ணைத்‌ திறந்த ஓர்‌ சிறந்த 


அமைப்பாகும்‌. 


சங்க இலக்கியங்களை விழுமிய உரைகளோடு அச்சிட்டு வெளியிட்ட மாண்பினால்‌ 
இக்கழகம்‌ போற்றுதற்குரிய நிலையினைப்‌ பெற்றது. 


இத்தகு கழகம்‌ பொன்விழாக்‌ காண்பதைப்‌ போற்றி வரவேற்கிறேன்‌. 
கழகப்‌ பணிகள்‌ மேலும்‌ தொடர என்‌ வாழ்த்துக்கள்‌. 


லவர்‌ 
ட ஜட 4 தலைமைச்‌ செயலகம்‌, 
கா. கோவிந்தன்‌, எம்‌.எ., . 
்‌ சென்னை... 
தலைவர்‌, 
தமிழ்‌ நாட்டுச்‌ சட்டப்‌ பேரவை 8-12-1970 


ஐம்பதுஆண்டு காலமாகத்‌ தமிழ்ப்பணி ஆற்றிவரும்‌ கழகம்‌ பொன்விழாக்‌ 
கொண்டாடுவது கண்டு மகிழ்ச்சி. மக்கள்‌ சிந்தையிலிருந்தே மறைந்துவிட்ட செந்‌ 
தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களைச்‌ சிறப்புற வெளியிட்டுத்‌ தமிழிலக்கிய உலகில்‌ புதிய 
மறுமலர்ச்சியை உருவாக்கிய பெருமை கழகத்தையே சாரும்‌. கழகம்‌ அத்தகைய 
விழுமிய பணியாற்றியது என்றால்‌ அதற்கு நிலைக்களனாக நிற்பவர்‌, ஆட்சியாளர்‌ திரு. 
வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ ஆவார்கள்‌. கழகத்தைத்‌ தோற்றுவித்த தம்‌ தமையனார்‌ 
திரு. திருவரங்கம்‌ பிள்ளை அவர்களின்‌ கனவு நினைவாகும்‌ வண்ணம்‌ அயராது பணிபுரிந்து 
ஆசிரியர்களை ஊக்கி, அழகிய இலக்கிய வெளியீடுகளை உருவாக்கியவர்‌ திரு. வ. சுப்பையா 
பிள்ளை அவர்கள்‌. கழகப்‌ பணி வளர்க! 


கழக ஆட்சியாளர்‌ வாழ்க பல்லாண்டு ! ! 


VIDHANA SOUDHA 
BANGALORE-1 
December 9, 1970 


I send my greetings and best wishes to the South India Saiva Siddhanta Works 
Publishing Society, Tinnevelly Ltd., on the occasion of its Golden Jubilee Celebrations. 
I am aware of the excellent work done by this Publishing House in propagating the 
ideals of Saiva Siddhanta and the Metaphysical value of the great tenets of Advaitam. 
South India is proud to possess an institution of this kind presided over by Shri 
N. Mahalingam. It is gratifying, indeed, that the society has organised a great drive 
in popularising Tamil books so as to keep it within the reach of the ordinary public. 
The Publishing Society has already put out six lakhs of “KURAL”. 


Shri Veerendra Patil 
Chief Minister 


I wish the society all success in the years to come. 


C. ACHUTHA MENON TRIVANDRUM 
Chief Minister, Kerala State 20-11-70 


எ I am happy to learn that the Golden Jubilee of the South India Saiva 
Siadhanta Works Publishing Society, Tinnevelly, Ltd. is proposed to be celebrated in 
December, 1970 and that a Souvenir will be published to mark the occasion. 


I send my best wishes. 


Shri M. D. Chaudhari SACHIVALAYA, 
Education Minister, Maharashtra BoMBAY-32 


Unity in diversity is the spectacular feature of India. This is powerfully 
reflected in our common culture though the people in different states speak different 
languages. In this context I am happy to know that the South India Saiva Siddanta 
Works Publishing Society of Tinnevelly has been rendering commendable service by 
bringing out the ‘Grand Epic of Saivism’ in the Tamil language and is now celebrating 
its Golden Jubilee on 18th December. It is befitting that a Souvenir is being brought 
out on the occasion. 


I wish the Golden Jubilee celebrations a grand success. 


HON. SHRI M. HIDAYATULLAH NEW DELHI, 


த்க்‌ India November 20, 1970. 

The South India Saiva Siddhanta Works Publishing Society deserves to be 
congratulated on its achievements in the cause of Tamil language and literature. By 
bringing out ancient and rare works, and translating Tamil works into English and 
vice versa, it has created a wider interest. I send my good wishes for continued 
prosperity. 


Thiru V. Siva Subramaniam, 


Retired Judge of the Supreme Court, 4, HORTON TERRACE 
san COLOMBO-7 
President, 


All Ceylon Hindu Congress. “in December 318 

It gives me much pleasure to convey my warmest congratulations to the South 
India Saiva Siddhanta Works Publishing Society on its completion of fifty years of 
dedicated service to the Saiva religion and to the Tamil language and literature. 
Towards the development of these, its contribution has been unique and thereby the 
“«Kazhagam’” is well known in this country. The emphasis laid on the study and 
propagation of Peria Puranam and the proposal to establish a research institute for it 
will be warmly welcomed by every lover of Saivaism and Tamil. This divinely 
inspired work of Sekkizhar will continue for everto be a source of inspiration to mankind. 
The importance of the ‘Kazhagam’s work in this connection cannot therefore be over- 
emphasized. 


May the Lord bestow His Infinite Grace on the ‘“Kazhagam” and help it to 
grow from strength to strength! 


நீதிபதி 


எஸ்‌. மகராஜன்‌ சென்னை, 
நடுவர்‌, உயர்‌ நீதிமன்‌ றம்‌, ௨0--11.--70 
சென்னை. 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தை நினைக்கும்‌ போதெல்லாம்‌ தங்கள்‌ 
தமையனார்‌ திருவரங்கம்‌ பிள்ளையவர்களுடைய உருவம்‌ கண்ணுக்கு முன்‌ வந்து நிற்கிறது. 
அவர்களை நான்‌ முதன்முதலாக சந்தித்தது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்‌ ; 
பாளையங்கோட்டையில்‌ நான்‌ வழக்கறிஞனாக இருந்த காலம்‌ அது. 

அழுத்தம்‌ திருத்தமான தமிழ்ப்‌ பேச்சு; உதாரமான, ஆனால்‌ நகைச்சுவையும்‌ 
கிண்டலும்‌ பொதிந்த உரையாடல்‌ ; என்ன இடையூறு வந்தாலும்‌, அதைத்‌ தகர்த்‌ 
தெறிந்துவிட்டு, நினைத்த திட்டத்தை நிறைவேற்றித்‌ தீர்க்கும்‌ ஆற்றல்‌ ; ஊர்‌ வாய்க்கு 
அஞ்சாது, தான்‌ கொண்ட குறிக்கோளில்‌ நிலைத்து நிற்கும்‌ ஆண்மை. 

இத்தனை அரிய குணங்களையும்‌ பயன்படுத்தி, தமிழுக்கும்‌ சைவத்துக்கும்‌ ஏற்பட்ட 
இன்னல்களைத்‌ துடைப்பதிலும்‌ முழு வெற்றி கண்டார்கள்‌ ; தங்கள்‌ தமையனார்‌. அவர்‌ 
களுடைய முயற்சியின்‌ மகுடமாகவும்‌, வெற்றியின்‌ சின்னமாகவும்‌ இருப்பது கழகம்‌. 


அவர்கள்‌ வகுத்த நெறியிலே கழகத்தைத்‌ தொடர்ந்து நடத்தி, வெற்றிமேல்‌ 
வெற்றி கண்டுவரும்‌ கழகத்துக்கு என்‌ வாழ்த்துக்கள்‌. 


நீதிபதி, மாண்பமை 
பு. ரா. கோகுல 
கிருட்டிணன்‌,எம்‌.ஏ.,பி.எல்‌., 


உயர்‌ நீதிமன்றம்‌, 
சென்னை. 


சென்னை 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ ஐம்பது 
ஆண்டுகள்‌ பணியாற்றி அறிஞர்‌ சமுதாயத்தில்‌ தனக்கென ஓர்‌ இடத்தைப்‌ பெற்‌ 
துள்ளது. பல இடங்களில்‌ சிதறிக்‌ கிடந்த தமிழ்‌ இலக்கியங்களைத்‌ தொகுத்து இவ்‌ 
வையம்‌ பயனுற ஆக்கித்தந்த பெருமை கழகத்திற்கே உரியது. தமிழையும்‌ தமிழ்‌ 
பயின்ற புலவர்களையும்‌ தாங்கி வளர்த்த கழகங்களில்‌ தலையானது சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌. தாம்‌ வாழ்ந்தால்‌ போதுமென்று நல்ல தரத்தைப்‌ பற்றிக்‌ கவலை 
கொள்ளா நூற்பதிப்புக்‌ கழகங்கள்‌ மலிந்துள்ள இந்நாட்களில்‌ தானும்‌ வாழ்ந்து நல்ல 
தமிழையும்‌ வாழவைத்து ஐம்பது ஆண்டுகள்‌ பணியில்‌ வெற்றிமுரசம்‌ கொட்டும்‌ கழகம்‌ 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. தமிழுக்கும்‌, தமிழ்‌ நாட்டிற்கும்‌ இந்நாள்‌ வரை இக்‌ 
கழகம்‌ செய்துள்ள பணியும்‌ அதன்‌ வெற்றிக்கு அயராது உழைக்கும்‌ திரு. வ. சுப்பையா 
பிள்ளை உழைப்பும்‌ தமிழைத்‌ தழைத்தோங்கச்‌ செய்துள்ளது என்பது மிகையாகாது. 
வெற்றிப்‌ புன்னகையுடன்‌ பொன்விழாக்‌ கொண்டாடும்‌ கழகம்‌ இவ்வையகம்‌ போற்றும்‌ 
அறிவுலகப்‌ பெட்டகமாக, அறிஞர்கள்‌ பாசறையாக, அன்னை தமிழ்‌ தழைக்கும்‌ இன்பச்‌ 
சோலையாக எஞ்ஞான்றும்‌ வாழ வளர என்‌ நல்வாழ்த்துக்கள்‌. 


9 


மா. அனந்தநாராயணன்‌, 23, நவரோஜி சாலை, 
மன்னாள்‌ தலைமை நீதிபதி, சென்னை- 1. 
80-11-1970 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ 'பொன்விழா' 
நடைபெற உள்ளதை அறிந்து நான்‌ மட்டிலா மகிழ்ச்சி எய்துகிறேன்‌. தமிழுக்கும்‌ தமிழ்‌ 
இலக்கியத்திற்கும்‌ இப்பதிப்புக்‌ கழகம்‌ ஆற்றிவரும்‌ தொண்டின்‌ அருமையை எளிதில்‌ அறிய 
லாகும்‌; இக்கழகம்‌ இதுவரை வெளியிட்டுள்ள நூல்களின்‌ அட்டவணையை ஆய்தலே 
அதற்குப்‌ போதியதாம்‌. ஏன்‌, திருக்குறள்‌ என்ற ஒரு தமிழ்ப்பேரிலக்கியத்தின்‌ அறிவை 
மக்களிடம்‌ பரப்பும்‌ பொருட்டு இக்கழகம்‌ பதிப்பித்த நாட்குறிப்பு, ஆராய்ச்சி நூல்களைச்‌ 
சிறிது புரட்டினாலும்‌ போதிய சான்றாகும்‌. இக்கழகத்தின்‌ உயிர்நாடிபோல்‌ சலிப்பிலா 
உழைப்புள்ளவர்‌ ஆட்சியாளர்‌ பத்மஸ்ரீ திரு. வ. சுப்பையா அவர்கள்‌, 
இக்கழகம்‌ நீடூழி வாழ்க! இதன்‌ தமிழ்த்தொண்டு வளங்குன்றாச்‌ சிறப்பு மேன்‌ 
மேலும்‌ எய்துக! இக்கழகமும்‌ இதன்‌ ஆட்சியாளர்‌ திரு. வ. சுப்பையா அவர்களும்‌ எதற்கு 
உயிர்விளக்கமாவரெனின்‌ 


“கலங்காது கண்ட வினைக்கண்‌ துளங்காது 
தூக்கம்‌ கடிந்து செயல்‌? -- என்ற தமிழ்மறை நீதிக்காம்‌. 


ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண இழ்வ் கண்றக்க்‌ 
பண்டார சந்நிதி அவர்கள்‌ 


வாழ்த்துரை 


தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, சென்ற ஐம்பது ஆண்டு 
களாக, தமிழ்மொழி வளர்ச்சிக்கும்‌, ஆரியத்தோடு செந்தமிழ்ப்‌ பயன்‌ எனச்‌ சிறப்பிக்கப்‌ 
பெறும்‌ சிவமெய்ந்நெறியின்‌ விளக்கத்திற்கும்‌ பல அரிய பணிகளைச்‌ செய்து வந்துள்ளது. 
அதன்‌ பொன்விழா, அறிவும்‌, திருவும்‌, ஒருங்கமைந்த நன்மக்கள்‌ பலர்‌ ஆதரவோடு 
அண்மையில்‌ நடைபெற இருப்பது தமிழகத்தின்‌ பண்டைய மரபுகளையும்‌, கலை ஞானத்‌ 
தையும்‌ மெய்ந்நெறிக்‌ கொள்கைகளையும்‌, பல்லாற்றானும்பாதுகா த்துப்போற்றிவரும்‌ சைவத்‌ 
தெய்வத்‌ தொன்மை அறநிலையமாகிய ஆதீனத்தின்‌ தலைமை பூண்டுள்ள நமக்குக்‌ கழிே 
ருவகையைத்‌ தருவதாகின்றது. 


கழகம்‌ செய்துள்ள நிலையான பணிகளில்‌ இரண்டு குறிப்பிடத்‌ தக்கவை. ஒன்று 
பொதுமறை வகுத்தருளிய உலகப்‌ பெருங்கவி திருவள்ளுவர்‌ திருப்பெயரால்‌ செந்தமிழ்க்‌ 
கல்லூரியை நிறுவி நடத்தி வருவது; மற்றொன்று, நமது ஆதீன முனிவர்களுள்‌ 
ஒருவராய்த்‌ தலைசிறந்து விளங்கிய திராவிட மாபாடியகர்த்தர்‌, தமிழ்‌ மொழிக்கடலும்‌, 
வடமொழிக்‌ கடலும்‌, நிலைகண்‌ டுணர்ந்தவர்‌ எனத்‌ தலையாய அறிவினாரால்‌ போற்றப்பெறும்‌ 
மாதவச்‌ சிவஞான யோகிகள்‌ திருப்பெயரால்‌ நூல்‌ நிலையமும்‌ அமைத்துள்ளது. இன்று 
தமிழகத்தே வெளிவந்துள்ள பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கண சங்க, இலக்கியங்களுக்கெல்லாம்‌ 
மூல காரணமாக இருந்து சிறந்த வித்துவான்‌௧ளை உருவாக்கி வெளிக்கொணர்ந்ததும்‌, 
மூல ஏட்டுச்‌ சுவடிகளை வழங்கியதும்‌ ஞானத்‌ தலைநகர்‌ எனப்‌ போற்றப்பெறுவதும்‌ நமது 
ஆதீனம்‌ என்னும்‌ உண்மை நமக்குப்‌ பெருமிதம்‌ விளைக்கின்‌ றது. 


10 


க உ ப்பன்‌ 


எல்லாவற்றினும்‌ மேலாக, இப்‌ பொன்விழாச்‌ சிறப்பு வெளியீடாகத்‌ தமிழகத்தின்‌ 
வரலாற்று மூலமாகத்‌ திகழும்‌, திருத்தொண்டர்‌ உண்மை வரலாறு கூறும்‌ செந்தமிழ்த்‌ 
தனிப்பெருங்‌ காப்பியத்தைத்‌ தமிழிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ வெளியிடுவது பாராட்டத்தகும்‌ 
செயல்‌ ஆகும்‌. பெரிய புராணத்துட்‌ கூறப்படும்‌ விதிமார்க்க சமய ஆசார மரபுகளுக்கு 
எடுத்துக்காட்டாக நிலவி வருவது நமது ஆதீனம்‌ அன்றோ! 


இங்ஙனம்‌ நயனொடு நன்றி பயக்கும்‌ செயல்களைச்‌ செய்துவரும்‌ கழகத்திற்கு நமது 
மகிழ்ச்சிப்பாராட்டைத்‌ தெரிவிப்பதோடு, அது மேலும்‌ வலிவும்‌, ஆதரவும்‌ பெற்றுத்‌ 
திகழவும்‌, பொன்விழா நன்கினிது நடைபெற்றுச்‌ சிறக்கவும்‌, கழகத்தின்‌ உயிர்‌ நாடியாக 
உள்ள நிருவாக இயக்குநர்‌, தாமரைச்‌ செல்வர்‌, நம்‌ அன்பர்‌ மகாபுருஷச்‌ செல்வ 
சிரஞ்சீவி வ. சுப்பையா பிள்ளை அவர்களுடைய உயரிய நோக்கங்கள்‌ இனிது முற்றி 
நலன்‌ பயக்கவும்‌ வேண்டி, தில்லைக்‌ கூத்தப்பிரானது நிரந்தர அதிட்டேயமாய்‌ நமது 
ஆதீனத்தில்‌ பூசிக்கப்‌ பெற்றுவரும்‌ ஸ்ரீ ஞானமா நடராஜ மூர்த்தியின்‌ பொன்னார்‌ 
திருவடிகளைச்‌ சிந்தித்து வாழ்த்துகின்றோம்‌. 


. தருமையாதீனம்‌ உ தருமபுரம்‌, 
ஸ்ரீலஸ்ரீ கயிலை சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த மாயூரம்‌ அஞ்சல்‌ 
பரமாச்சாரிய சுவாமிகள்‌ 10—12— 1970 


“ஞாலம்‌ நன்புகழே மிகவேண்டும்‌ தென்‌ 
ஆலவாயில்‌ உறையும்‌எம்‌ ஆதியே”? 
வாழ்த்துரை 
தருச்சிற்றம்பலம்‌ 
1*மதுவசார்‌ சடைமுடி மன்று ளாரைமுன்‌ 

துதிசெயும்‌ நாயன்மார்‌ தூய சொன்மலர்ப்‌ 

பொதுநலன்‌ நுகர்தரு புனிதர்‌ பேரவை 

விதிமுறை உலகினில்‌ விளங்கி வெல்கவே?' 

4 தருச்சிற்றம்பலம்‌. 
மக்களுக்குக்‌ கண்ணென விளங்குவது கல்வி. அக்கல்வியும்‌ வாலறிவன்‌ நற்றாளைத்‌, 

தொழுதற்குரிய அன்பையும்‌, அறிவையும்‌ தருவதாக அமையும்‌ பொழுதே உண்மைக்‌ 
கல்வியாகின்றது. இத்தகைய சமயக்‌ கல்வியை மக்களிடையே பரவச்‌ செய்தற்கு நூல்‌ 
வெளியீடு இன்றியமையாத பணியாகும்‌. அதனை நம்‌ சித்தாந்த சைவத்திற்கும்‌, தமிழ்‌ 
மொழிக்கும்‌ ஆக்கமாகின்‌ ற வகையில்‌ கடந்த ஐம்பது ஆண்டுகளாகச்‌ செவ்வனே செய்து: 
வருவது திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. இதன்‌ 
பெருந்தலைமை நிலையம்‌ சென்னையில்‌ அப்பர்‌ அச்சகத்துடன்‌ அமைந்து அரிய பணிகளை 
ஆற்திவருகிறது. காலம்‌ சென்ற திருவரங்கம்‌ பிள்ளைக்குப்‌ பின்பு இக்கழகத்தின்‌ ஆட்சி 
யாளராக இருந்து சிறந்த வகையில்‌ தொண்டாற்றி வருபவர்‌ அன்பர்‌ திரு. வ. சுப்பையாப்‌ 
பிள்ளை அவர்கள்‌. இக்கழகத்தின்‌ 1008ஆவது நூல்‌ வெளியீட்டின்‌ விழாச்‌ சில ஆண்டுகட்கு, 
முன்‌ மிகச்‌ சிறப்பாக நடைபெற்ற ஒன்றே இவரது நன்முயற்சிக்குச்‌ சிறந்த சான்றாகும்‌. 
தமிழ்‌ ஆட்சிமொழியாகவும்‌, வழக்கு மன்ற மொழியாகவும்‌ ஆவதற்குத்‌ துணைபுரியும்‌ நூல்கள்‌ 
பலவற்றையும்‌ இக்கழகம்‌ பல்லாண்டுகட்கு முன்பிருந்தே வெளியிட்டு வருகின்றது. 
இதன்‌ பொன்விழா அண்மையில்‌ நடைபெற இருப்பதும்‌, அப்பொழுது விழாமலர்‌ ஒன்றும்‌, 
பெரியபுராணக்‌ குறிப்புரை நூலும்‌ பெரியபுராணச்‌ சொற்பொழிவு ஒன்றும்‌ வெளியிடுவது 
மகிழ்ச்சிக்குரிய செய்திகள்‌. 


11 


பொன்னம்பலத்தில்‌ திரூநடம்புரியும்‌ பெருமான்‌ உலகெலாம்‌ என்று அடியெடுத்துக்‌ 
கொடுக்க அவன்‌ அருளால்‌ அவன்‌ அடியார்களது பெருமைகளை விரித்துரைத்த பெரிய 
புராணத்தைப்பற்றிய சொற்பொழிவு நூல்‌ பொன்விழாவை முன்னிட்டு வெளிவருவது 
சாலப்பொருந்துவதாம்‌. 

பெரியபுராணம்‌ அடியார்‌ பெருமைகளைக்‌ கூறும்‌ நூல்மட்டும்‌ அன்று. தமிழர்‌ பண்‌ 
பாட்டின்‌ கருவூலம்‌; தமிழகத்தின்‌ உண்மை வரலாறு; தேனினும்‌ இனிய செந்தமிழ்‌ 
இலக்கியம்‌; சீரிய அரசியல்‌ நூல்‌; எல்லாவற்றிற்கும்‌ மேலாகப்‌ பக்திச்சுவை நனி சொட்டச்‌ 
சொட்டத்‌ திகழ்வது ; தேவாரத்‌ திருமுறைகளின்‌ விரிவுரை. இதுபற்றிய சொற்பொழிவு 
நூல்‌ பலதுறை மக்கட்கும்‌ நன்கு பயனளிப்பதாகும்‌. 

இம்முறைகளில்‌ நடைபெற அமைந்த பொன்விழாக்‌ குழுவில்‌ தமிழக முதலமைச்சர்‌ 
மாண்புமிகு கலைஞர்‌ மு. கருணாநிதி அவர்களும்‌, கல்வி அமைச்சர்‌ மாண்புமிகு நாவலர்‌ 
இரா. நெடுஞ்செழியன்‌ அவர்களும்‌, தொழிலதிபர்‌ திரு. நா. மகாலிங்கம்‌ அவர்களும்‌ பங்கு 
பெற்றிருப்பது பாராட்டிற்குரியது. 

பொன்விழாப்‌ பலவகையாலும்‌ சிறப்புற்று நிகழவும்‌, விழாமலர்‌ தெய்வத் தமிழ்மணம்‌ 
கமழும்‌ திருமலராக மலர்ந்து பலர்க்கும்‌ பயன்‌ தரவும்‌ எங்கள்‌ ஆன்மார்த்த மூர்த்தியாய்‌ 
இலங்கும்‌ செந்தமிழ்ச்‌ சொக்கன்‌ திருவடியினைச்‌ சிந்திக்கின்றோம்‌. 


திருவருள்‌, 
தவயோக அருட்டிரு 
சோமசுந்தரஞானசம்பந்த 
தேசிக பரமாச்சாரிய 
சுவாமிகள்‌ 


மதுரை ஆதீனம்‌ 


டர 11 

தங்களுடைய கழகத்தின்‌ பொன்விழா, சென்னையில்‌ டிசம்பர்‌ 18, 19, 20 ஆம்‌ நாட்‌ 
களில்‌ திருமயிலை இராசேசுவரி திருமண மண்டபத்தில்‌ நடைபெறத்‌ திருவருள்‌ கூட்டி 
யிருப்பதை யறிந்து மகிழ்கின்றோம்‌. 

இக்கழகத்திற்குப்‌ பங்குகள்‌ சேர்த்து வரையறுக்கப்பெற்ற (லிமிடெட்‌) நிறுவனமாக 
உருவாக்க, அதற்கென்றே அவதரித்த நமது மதிப்பிற்குரிய திருவாளர்‌ வ. திருவரங்கம்‌ 
பிள்ளை அவர்கள்‌ எவ்வளவு பாடுபட்டார்கள்‌ என்பதை நாம்‌ நன்கு அறிவோம்‌. அவர்கள்‌ 
இலங்கையில்‌ இருந்த காலத்தில்‌ இரவு மூன்று மணிநேரம்‌ மட்டுமே தூங்குவதும்‌, மற்ற 
21 மணி நேரமும்‌ அயராது உழைத்து வந்ததும்‌ நாம்‌ நேரில்‌ கண்டு வியப்புற்றிருக்கிறோம்‌. 
அளவுக்கு மிஞ்சின உழைப்பால்‌ பின்னர்‌ அவர்கள்‌ உடல்‌ சிறிது நலிவுற்றதும்‌ உண்டு. 
ஆனால்‌ ““ செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌. சிறியர்‌, செயற்கரிய செய்கலா தார்‌?” என்ற 
திருக்குறளையும்‌, ** துன்பம்‌ உறவரினும்‌ செய்க துணிவாற்றி இன்பம்‌ பயக்கும்‌ வினை! 
என்ற திருக்குறளையும்‌, அவர்கள்‌ நடைமுறையில்‌ கையாண்டு வந்ததன்‌ காரணத்தினாலே 
தான்‌ இந்தக்‌ கழகத்தை வெற்றிகரமாக அவர்கள்‌ நடத்திவர முடிந்தது. 

1920 செப்டம்பர்‌ 21 ஆம்‌ நாள்‌ பதிவு செய்யப்பெற்ற இக்கழகத்தின்‌ வெள்ளிவீழா 
1945 இல்‌ நடந்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ ஆட்சியாளராக இருந்த திரு. திருவரங்கம்‌ 
பிள்ளையவர்கள்‌ 1944 இல்‌ விண்ணுலகெய்திய காரணத்தாலும்‌ பிற இடர்ப்பாடுகளாலும்‌, 
இங்ஙனம்‌ நடைபெற முடியாமல்‌ ஆகிவிட்டது. 


12 


ஆனால்‌ தம்‌ தமையனாரின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளைத்‌ தலைமேற்‌ கொண்டு 
கழகத்தின்‌ ஆட்சிப்பொறுப்பை ஏற்று, கழகத்தைக்‌ கண்ணிமை போலப்‌ பேணிக்காத்து 
அதனை இந்த நிலைமைக்கு உயர்த்தி வளர்த்து வந்த பெருமை நம்‌ உழுவலன்பர்‌ 
திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்களையே சாரும்‌. ஆகவே தமிழுலகம்‌ இவ்விரு சகோ தரர்‌ 
களையும்‌, பெரிதும்‌ பாராட்டக்‌ கடமைப்பட்டுள்ளது. விண்ணுல கெய்திய பின்னரும்‌, 
ஆட்சியாளரது உள்ளத்திற்கு வேண்டிய உற்சாகத்தையும்‌, அறிவுரைகளையும்‌ அவ்வப்‌ 
போது அளித்து உதவிவரும்‌ தமையனாரையும்‌ மறைமலையடிகளாரையும்‌ மற்றும்‌ பேரநி 
வாளர்கள்‌ அனைவரையும்‌, தமிழ்‌ மக்கள்‌ அனைவரும்‌ போற்றி வணங்குவோமாக. இவர்களது 
அறிவுரைகளெல்லாம்‌ “செந்தமிழ்ச்‌ செல்வி'' யில்‌ வெளிவந்துள்ளன. விண்ணுலகிலுள்‌ 
ளவர்களெல்லாம்‌ பொன்விழா எல்லாவகையான சிறப்புகளுடன்‌ நடந்தேற ஆசி கூறி 
அருள்வார்களாக. 

கழகத்தின்‌ பொன்விழாவானது யாதொரு விக்கினமுமின்‌ றி இனிதே நடந்தேறவும்‌, 
கழகம்‌ இன்னும்‌ அரிய பெரிய பணிகள்‌ பல வெற்றிகரமாக நடத்தி வளர்ந்தோங்கித்‌ 
திகழவும்‌, அதனால்‌ வேதாந்தத்‌ தெளிவாம்‌ சைவசித்தாந்தக்‌ கொள்கைகள்‌ உலகெலாம்‌ 
பரவி, நிரந்தரமான உலக சமாதானம்‌ ஏற்படவும்‌, அதற்கு வேண்டிய ஆற்றலையும்‌, பிற 
வசதிகளையும்‌, நிர்வாகிகளுக்கு அருள்‌ பாலிக்கவும்‌, பொன்னார்‌ மேனியனான பொன்னம்‌ 
பலக்‌ கூத்தனைப்‌ பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்‌. 


அ. 


தவத்திரு 


எ 
குன்றக்குடி அடிகளார்‌ முன்றக்குஓ 


ட்‌ 
க 
அ 


தமிழகம்‌, பகைப்புலத்து அரசர்களைப்‌ போர்க்‌ களத்தில்‌ அதிகம்‌ சந்தித்ததில்லை 
அசோகனுடைய இந்தியப்‌ பேரரசுகூடத்‌ தமிழகத்திற்கு விலகியே இருந்தது. ஆதலால்‌, 
தொன்மைக்‌ காலத்தில்‌ பகைப்புலத்து அரசுகளால்‌ இந்த நாட்டின்‌ மரபுகளுக்குப்‌ பெருங்‌ 
கேடு எதுவும்‌ வந்ததில்லை. ஆனால்‌, கடற்கோள்கள்‌ பலவற்றைத்‌ தமிழகம்‌ சந்தித்திருக்‌ 
கிறது. கடற்கோள்களால்‌ வந்த இழப்புகள்‌, ஈடுசெய்யமுடியா தவையே ! ஆயினும்‌ 
கடற்கோள்களால்‌ வந்த இழப்புகள்‌, ரோவழிவந்த இழப்புக்களேயாம்‌. ஆதலால்‌, ஏற்‌ 
பட்ட அழிவை மறந்து புதியன படைக்க முடிந்தது. ஆனால்‌, தமிழகத்தில்‌ தமிழரல்லாத 
பிற மரபினரின்‌ நுழைவாலும்‌ ஊடுருவலாலும்‌ ஏற்பட்ட--ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கிற 
இழப்புகள்‌ ஏராளம்‌, ஏராளம்‌! அதனாலன்றோ, உலகம்‌ தழீஇய பேருள்ளம்‌ பெற்ற 
சேக்கிழார்‌ பெருமான்‌, :: செழுந்தமிழ்‌ வழக்கு அயல்வழக்கை வென்றேற !' என்‌ றருளிச்‌ 
செய்தார்‌. அயல்‌ வழக்கு, நம்முடைய கன்னல்மொழியில்‌ கல்லனைய சொற்களைச்‌ 
சேர்த்துச்‌ செய்த கொடுமையை நினைந்தாலும்‌ நெஞ்சம்‌ நடுங்குகிறது. இந்த மொழிக்‌ 
கலப்பைத்‌ தடுத்து நிறுத்தித்‌ தனித்தமிழை வளர்த்த பெருமை கழகத்திற்கு உண்டு. 

மொழியில்‌ தூய்மையைக்‌ காப்பது கருத்தின்‌ தூய்மைக்குக்‌ கால்கோலச்‌ 
செய்யும்‌. கருத்தின்‌ தூய்மை தெளிவுக்குத்‌ துணை நிற்கும்‌. தெளிவு, திறனுக்குக்‌ 
கருவியாகும்‌. திறன்‌ திக்கெட்டும்‌ புகழ்‌ பரப்பும்‌ புதிய வரலாறு படைக்கும்‌. இந்த இனிய 
தற்பணியைச்‌ செய்த--பல தலைமுறை பயனுறத்தக்க பணியைச்‌ செய்த கழகத்திற்கு 
தன்தி; வாழ்த்துக்கள்‌ ! 


19 


பிறபுலத்தினர்‌, மொழியில்‌ மட்டும்‌ ஊடாடவில்லை. உயிரினும்‌ இனியதாகிய உயர்‌ 
சமய நெறியில்‌ நுழைந்து ஊடாடி ஆதிக்கம்பெற முயன்றனர்‌. அதன்‌ விளைவாகத்‌ 
தமிழர்களுக்குத்‌ தனியே சமயநெறி உண்டு. அந்ததெறி அவர்களுடைய சொந்த அறிவில்‌ 
பூத்துச்‌ செழித்து வளர்ந்த நெறி. மயக்கங்களிலிருந்தும்‌ மாறுபாடுகளிலிருந்தும்‌ நீங்கி 
வளர்ந்த நன்னெறி,சிந்தனையிலும்‌ செவ்விய வாழ்க்கையிலும்‌ செழித்துக்‌ கிடைத்த முடிந்த 
முடிவு. அதுவே சிவநெறி; சித்தாந்தச்‌ சிவநெறி. ஆயினும்‌, ஊடுருவலின்‌ காரணமாக 
இன்று இந்துமதம்‌ வாழ்கிறதே தவிரச்‌ சிவநெறி விளங்கவில்லை. எவ்வளவு வலிய, 
செழித்து வளர்ந்த பசு மரமாயினும்‌ புல்லுருவி கெடுக்கவே செய்யும்‌. இந்த ஊடுருவலால்‌ 
தமிழகத்தில்‌ ஏதோ இனந்தெரியாத கடவுட்‌ பற்று விளங்குகிறதே தவிரச்‌ சிந்தையில்‌ 
தெளிவும்‌, தெளிவில்‌ சிவமும்‌ காண்கின்ற பேறு இல்லை. இல்லையென்றால்‌, எண்ணிக்கை 
யில்‌ அதிகமில்லை என்றே பொருள்‌. ஒரு சிலர்‌ இருக்கின்றனர்‌. அவர்களை உருவாக்கிய 
பெருமை கழகத்திற்கு உண்டு. சித்தாந்த சைவநெறியைப்‌ பரப்பிய மறைமலையடிகள்‌, 
கா. சு. பிள்ளை போன்ற பேரறிஞர்களுக்கு உறுதுணையாக அமைந்து பணிசெய்த பெருமை 
கழகத்திற்கு உண்டு. சித்தாந்த சிவநெறியின்‌ நூல்களைப்‌ பதிப்பித்து வழங்கிய கழகத்தின்‌ 
தொண்டு; காலத்திற்குச்‌ செய்த நன்றியாகும்‌. 

கழகம்‌ ஐம்பது ஆண்டுகளைக்‌ கடந்து வரவில்லை, வென்று விளக்க முற்றிருக்கிறது! 
காலம்‌, எதற்கும்‌ கடக்கத்தான்‌ செய்கிறது. ஆண்டுகள்‌ கணக்கில்‌ கழகம்‌ பொன்விழா 
எடுக்கவில்லை. காலம்‌ என்ற களத்தில்‌ அது நிகழ்த்திய பொன்னிகர்‌ சாதனைகளை 
வைத்துப்‌ பொன்விழாக்‌ கொண்டாடுகிறது. இந்தச்‌ சாதனைக்கு உரிய சிற்பியாக 
விளங்கும்‌ கழகத்தின்‌ ஆட்சித்‌ தலைவர்‌ திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ ஆர்வத்தோடு 
ஆள்வினையில்‌ ஈடுபடுபவர்‌ ; திறனறிந்து செய்ய வல்லவர்‌. கழகத்தின்‌ வரலாறு அவரின்றி 
இல்லை. தமிழகத்தின்‌ வரலாறு கழகமின்றியில்லை. கழகத்தின்‌ பொன்விழா, தனித்‌ 
தமிழின்‌ விழாவாகும்‌ ; தமிழ்‌ மரபுகளுக்கு எடுக்கும்‌ விழாவாகும்‌. உலகுயர்‌ நெறியாம்‌ 
சிவநெறிக்கு எடுக்கும்‌ விழாவாகும்‌. தமிழினத்தின்‌ தனிவிழாவாகும்‌. விழாவிற்‌ கலந்து 
கழகத்தினை வாழ்த்துவோம்‌. இது நமது கடமை. 


தொண்டை மண்டலாதீனம்‌ 


தவத்திரு காஞ்சிபுரம்‌ 
ஞானப்பிரகாச தேசிக 
பரமாச்சாரிய சுவாமிகள்‌ 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ தோன்றி 
ஐம்பது யாண்டாயினும்‌, ஆயிரத்து நானூறு பனுவல்களை வெளியிட்டு மாபெருந்‌ தொண்டு 
ஆற்றிய மாண்பு நிறைந்தது. அவை தொன்றும்‌ இன்றும்‌ இடையும்‌ தோன்று தமிழ்‌ 
நூல்கள்‌ ஆகும்‌. நல்ல நூல்கள்‌ அழகிய சீரிய தூய பதிப்பாகக்‌ கிடைக்கும்‌ இடம்‌ கழகம்‌ 
ஒன்றே என்னும்‌ தமிழகம்‌ பழகிய உண்மை நிகழ்ச்சி (பிரசித்தம்‌) எல்லாரும்‌ அறிந்ததே. 

தன்‌ பெயர்ப்‌ பொருளை நிறுவிக்‌ கொண்டு தமிழையும்‌ சைவத்தையும்‌ வளர்த்து 
வரும்‌ முறைமையில்‌, அவற்றைத்‌ தன்னிருகண்ணாகப்‌ போற்றித்‌ தமிழ்‌ நூல்களையும்‌ சிவ 
நூல்களையும்‌ தான்‌ பிறந்த நாள்‌ முதற்கொண்டே வெளியிட்டுவரும்‌ மெய்ப்பணியை இந்‌ 
நாடும்‌ அன்றி மற்றொருநாடும்‌ அறியும்‌. இதன்‌ வெளியீடுகளை வெளிநாடுகளும்‌ மிகுமள 
வில்‌ வாங்கி வருகின்றன. முதலமைச்சர்‌ அறிஞர்‌ அண்ணாவும்‌ அமெரிக்கர்க்குக்‌ கொண்டு 
சென்று வழங்கிய வாய்மையை உலகறியும்‌. 

கல்வி நிலையம்‌ முதலியவற்றில்‌ பரிசில்‌ அளிக்கத்‌ தக்கவாறு கண்கவர்‌ வனப்புமிக்க 
எழில்‌ வெளியீடு இங்கு அன்றி வேறு எங்கு எப்பொழுது கிடைத்தது? கிடைக்கும்‌ ? 

திருக்குறள்‌ இக்கழகத்திலன்றி மற்றெங்கும்‌ இதுவரையும்‌ பெறலரிய சீரிய பொற்பு 
வாய்ந்த பதிப்புக்களாகக்‌ கிடைத்தல்‌ இல்லை. 


14 


செந்தமிழ்ச்‌ செல்வி தோன்றிய காலம்‌ முதல்‌ அரிய£பெரிய நுண்ணிய ஆராய்ச்சிக 
கட்டுரைகளைத்‌ தாங்கி நுண்மாண்‌ நுழைபுலமையைக்‌ கற்போர்க்கு விளைத்து வருகின்றது. 
“செந்தமிழ்ச்‌ செல்வி' அளவிலும்‌ தொடர்பாலும்‌ தொண்டாலும்‌ பெரிதேயாகும்‌. 

புலவர்‌ வரலாறுகளைத்‌ தொகுத்து வரும்‌ பெருநலமும்‌ இக்கழகத்‌ தொண்டுகள்‌ 
எண்ணில்லா தனவற்றுள்‌ ஒன்றாய்த்‌ திகழ்கின்‌ றது. இது பலராலும்‌ எதிர்காலத்தில்‌ மிகப்‌ 
போற்றிப்பாராட்டும்‌ பான்மைத்‌ தொண்டு. நம்‌ சைவ சித்தாந்தக்‌ கழகத்துப்‌ பொன்விழா 
அண்மையில்‌ மாபெரும்‌ விழாவாக நடக்க இருக்கின்றது. அவ்விழாவிலும்‌ தன்‌ பெயருக்குத்‌ 
தக்க சைவத்‌ திருமுறைகளும்‌ கழக வெளியீடாக உள்ளன என்று கூறிச்‌ சைவர்‌ எல்லாரும்‌ 
உளங்கனித்து உரை இனித்து உடல்‌ குளிர்ந்து வாழும்‌ பேறு எய்தும்‌ வண்ணம்‌, என்றும்‌ 
இன்பம்‌ பெருகும்‌ இயல்பிற்‌ குன்றாது உலகெலாம்‌ உணர்ந்த திருத்தொண்டர்‌ (பெரிய) 
புராணம்‌ குறிப்புரை, விளக்கம்‌ முதலியவற்றோடு இக்கழகம்‌ வெளியிட்டு விளக்கம்‌ மிக 
இயன்று வருகின்றது. பெரியபுராணம்‌ இதுவரையில்‌ எத்தனையோ பதிப்புக்களாகவும்‌ 
வெளியீடுகளாகவும்‌ உலவுகின்றது எனினும்‌, இப்பதிப்பு வெளியிடும்‌ பொன்விழா நாளில்‌ 
அவை எல்லாவற்றினும்‌ ஈதொன்றே சாலச்‌ சிறந்ததென்று யாவரும்‌ வியந்து புகழ்‌ பெறும்‌ 
என்பது திண்ணம்‌. 


இதனை நினைப்பித்தது நம்‌ சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. இக்கழகத்தைத்‌ 
தோற்றிய காலம்‌ முதல்‌ செவ்விதின்‌ போற்றி வளர்த்து வந்தோர்‌ இருவர்‌. அவருள்‌ 
ஒருவர்‌ திருவரங்கம்‌ பிள்ளை. அவர்‌ புகழ்‌ உடலாக இக்கழகம்‌ பொலிவுற்று விளங்கி 
வாழ்ந்து வளர்கின்றது. அவ்வளர்ச்சியைத்‌ தளர்ச்சியின்றிப்‌ பெருக்கிவரும்‌ மற்றையவர்‌ 
நம்‌ சைவத்‌ திருவாளர்‌ வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌. இவர்கள்‌ புலவர்‌ பற்பலர்‌ உற 
வாலும்‌ பனுவல்களைப்‌ பிழைபார்த்துத்‌ திருத்திய பயிற்சியாலும்‌ கல்வி கேள்விகளாலும்‌ 
பெரிய புலவராய்‌ விளங்குகின்றார்‌. சில வேளைகளில்‌ புலவர்களையும்‌ திண்டாட வைக்கிறார்‌. 
நுண்ணுணர்வு வாய்ந்தவர்கள்‌. அதன்‌ பயனே இப்‌ பெரியபுராண வெளியீடும்‌ ஆகும்‌. 
ஆழ்ந்த சைவப்‌ பற்றே இப்போது இப்பொன்விழாப்‌ புதுவெளியீடாகப்‌ பொய்யடிமை 
யில்லாத மெய்யடியார்‌ புராணம்‌ வெளிவரக்‌ காரணமாயிருப்பது. முன்னர்‌ ஆயிர த்‌ 
தெட்டாவது நூல்‌ வெளியிட்டதன்‌ பெருவிழாவிலும்‌ அதன்‌ மலராக வெளியிடப்பெற்றது 
எந்நூல்‌? அந்நூலை நினைப்போர்க்குச்‌ சைவத்தில்‌ இப்பிள்ளையவர்க்கு உள்ள அளவிலாத 
ஆழிய பற்றின்‌ சிறப்பு நன்கு புலப்படும்‌. 


வாழ்க வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ 
வாழ்க அவர்களுக்குத்‌ துணையாவர்‌ அனைவரும்‌ 
வாழ்க சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
வளர்க அதன்‌ வெளிமீட்டுப்பணி. 
ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய 
சுவாமிகள்‌ 


மகாசந்நிதானம்‌ 


மயிலம்‌ 


பொம்மபுர ஆதீனம்‌ 


ஆசியுரை 


அம்பலத்தாடும்‌ எம்பிரான்‌ திருவுருவத்தைச்‌ சின்னமாகக்‌ கொண்டு அரிய பல 
நூற்பணிகளைச்‌ செய்துவரும்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ பொன்விழாக்‌ 
கொண்டாட இருப்பது அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்தோம்‌. 
ஆ. சைவப்‌ பெருஞ்‌ செல்வர்‌ திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ சீரிய உளத்தே 
முகிழ்த்துத்‌ தாமரைச்‌ ,செல்வராம்‌ திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ நன்முயற்சியால்‌ 
மலர்ந்து மணம்‌ வீசிச்‌ சைவ உலகிற்கும்‌ தமிழுலகிற்கும்‌ குன்றாத வளம்‌ கொழிக்கும்‌ பஜ 
பணிகளைக்‌ கழகம்‌ இவ்வைம்பது ஆண்டுகளில்‌ செய்து வந்துள்ளது, ்‌ 


15 


பெயரைக்‌ கண்ட அளவில்‌ சைவ சித்தாந்த நூல்கள்‌ தாம்‌ பதிப்பிக்கப்பட்டனவோ 
என்று எண்ணும்படி செய்து பல்வேறு சமய நூல்களையும்‌ இலக்கண நூல்களையும்‌ கலைத்‌ 
துறை நூல்களையும்‌ கண்கவர்‌ வனப்புடனும்‌ உருவாக்கி வந்துளது இக்கழகம்‌. 


மாத இதழாகிய செந்தமிழ்ச்‌ செல்வி மூலம்‌ அரிய பல கட்டுரைகள்‌ வெளிவந்து 
நூல்‌ பல பயில்வார்தம்‌ ஐயம்‌ தீர்க்கும்‌ அருமருந்தாகி யுள்ளன. கழகத்தின்‌ நன்‌ முயற்சி 
யால்‌ உருவாக்கப்பட்ட தமிழ்ப்புலவர்‌ பெருமக்கள்‌, தமிழறிஞர்கள்‌ பற்பலராவர்‌. பெயரும்‌, 
ஊரும்‌ விளங்கப்‌ புகழ்பெற்ற பெருமக்களாகத்‌ தக்கார்‌ நடுவண்‌ தங்கும்‌ பெரியாராகப்‌ 
பலரைக்‌ கழகம்‌ தன்‌ முயற்சியால்‌ தமிழுலகத்துக்குத்‌ தந்து பணி புரிந்துள்ளது எனல்‌ 
மிகையாகாது. கழகத்தால்‌ புத்துரை கண்டு வளம்‌ பல பெற்ற தமிழ்‌ நூல்‌ உலகு நாளும்‌ 
அம்முயற்சியில்‌ சிந்தனை யூன்‌ றிய திருவருட்‌ சக்க வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ நீடு 
வாழ்க என வாழ்த்துதும்‌. | 

மேனாடுகளை யொப்பக்‌ கண்கவர்‌ வனப்புடன்‌ தமிழ்‌ நூல்களை ஆயிரத்திற்கு மேலும்‌ 
வெளியிட்டு அத்துறையில்‌ தாம்‌ கண்ட முன்னேற்றத்திற்குச்‌ சான்றாகப்‌ பரிசுகளும்‌ பெற்‌ 
றுள்ளது கழகம்‌. மேலும்‌ குறிப்பிடத்தக்க வகையில்‌ தொல்காப்பிய உரைகள்‌, எட்டுத்‌ 
தொகை, பத்துப்பாட்டு, பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌, காப்பியங்கள்‌ ஆகியவற்றை 
உரையுடன்‌ வெளியிட்டு அழகிய பேழையில்‌ வைத்து வழங்கித்‌ தமிழ்கூறும்‌ நல்லுலகெங்‌ 
கணும்‌ தமிழ்மணம்‌ கமழச்‌ செய்துள்ளது. 


மறைமலையடிகள்‌ தம்‌ காப்பீடாகிய நூல்கள்‌ அனைத்தையும்‌ பெருநூல்‌ நிலையமாக்கி 
அன்னார்தம்‌ தொண்டும்‌ பெருமையும்‌ தமிழ்நாடு அறியச்‌ செய்த சிறப்பும்‌ கழக முதல்வர்‌ 
திரு. சுப்பையா பிள்ளை அவர்களையே சாரும்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகமும்‌, அதன்‌ ஆட்சிப்‌ பொறுப்பினராகிய பெரு 
மகனார்‌ திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்களும்‌, ஆதி ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள்‌ 
திருவருளும்‌, மயிலம்‌ முருகப்‌ பெருமான்‌ திருவருளும்‌ பெருகித்‌ தமிழ்கூறு நல்லுலகிற்குப்‌ 
பணிபல புரிந்து நீடுவாழ்க. 


வாழ்க வையம்‌ 
ஆர்ச்பிஷப்‌ இல்லம்‌ 


| சென்தோம்‌, சென்னை -4. 
| 11-12-1970 


இரா. அருளப்பா 
சென்னை ஆர்ச்‌ பிஷப்‌. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ கடந்த 50 
ஆண்டுகளாகத்‌ தமிழ்‌ நூல்‌ வெளியீட்டுப்‌ பணியில்‌ அரியபல சேவைகள்‌ புரிந்து 
வந்துள்ளதை இந்தப்‌ “பொன்விழா'வில்‌ அறிஞர்‌ பலர்‌ பலபடப்‌ பாராட்டிப்‌ பேசுவர்‌. 
அவர்களூடைய பாராட்டுதல்களூடன்‌ எனது வாழ்த்துதல்களையும்‌ ஏற்குமாறு அன்பர்களை 
வேண்டுகிறேன்‌. விழா என்றும்‌ சிறப்புற நடைபெற வேண்டுமென்றும்‌ கழகப்பணிகள்‌ 
மேலும்‌ ஓங்கி வளரவேண்டும்‌ என்றும்‌ இறைவனை இறைஞ்சுகின்றேன்‌. வணக்கம்‌, 


16 


Dr. K. M. MUNSHI BOMBAY-7 
Bharatiya Vidya Bhavan, November 30, 1970. 


I am very happy to learn that the South India Saiva Siddhanta Works 
Publishing Society, will be celebrating its Golden Jubilee in December. 


To have successfully published over 1400 titles mostly in Tamil on religion, 
literature and to have sold six lakhs of ““Kural’” speak volumes for the sense of 
dedication on the part of the Tamil public. 


Working for the Bharatiya Vidya Bhavan which is engaged in similar 
activity, I can well imagine the vision needed for a venture of this kind and the 
trials and tribulations that must have overcome during the early years of the 
Society and eventually, the present sense of fulfilment which is its own mead. 


The service which the society has rendered to Tamil Culture and to the 
country, and the world of Letters cannot be measured in terms of money; nor 
indeed, by any measure for that matter. 


How I wish there were similar Societies in every part of the country, so 
that our country may shine in all her colours! 


I pray to the Almigty that the Society may continue to serve the country 
and her people with renewed vigour and vitality for ever, 


பல்கலைக்‌ கழகக்‌ கட்டிடம்‌, 


தெ. பொ. மீனாட்சிசுந்தரன்‌ 
துணைவேந்தர்‌, மதுரை-2, 


மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 2-12-1970 


தமிழோடு தானும்‌ வளர்ந்து தனிச்சிறப்புடைய நிறுவனமாக இன்று விளங்கு 
கிறது திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. இன்று 
“கழகம்‌ ' என்று பலராலும்‌ அழைக்கப்பெறும்‌ நிலைக்கு ஓங்கிச்‌ சிறந்துள்ளது. பொன்‌ 
விழாக்‌ கொண்டாடும்‌ இக்கழகம்‌ மேலும்‌ சிறந்து மணி விழாவும்‌ வைர விழாவும்‌ என்று 
பஸ விழாக்களும்‌ கொண்டாடத்‌ தக்க அளவில்‌ தரமுள்ள நூல்களைத்‌ தரமாக அச்சிட்டுத்‌ 
தமிழர்க்குதவுமாக. தமிழர்‌ வாழ்ந்தாலே தமிழ்‌ வாழும்‌. 


வாழ்க தமிழர்‌! வளர்க தமிழ்‌ !! வாழ்க உலகெலாம்‌!!! 


17 


நா. மகாலிங்கம்‌, 
பி. எஸ்ஸி, எம்‌. ஐ. இ. 


பொள்ளாட்சி 


திருநெல்வேலி சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்துக்குப்‌ பொன்விழா நடைபெறுகிறது. 
சாதாரணமாக நாடகம்‌, சினிமா, முதலியவைகளுக்குத்தான்‌ வெள்ளி வீழா, 
பொன்விழா என்று நடைபெறுவது வழக்கம்‌. 
ஆனால்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழகத்த க்கு நடைபெறும்‌ பொன்விழா அத்தகை 
யதுஅல்ல. கழகம்‌ ஆற்றியுள்ள தமிழ்த்‌ தொண்டுக்குத்தான்‌ பொன்விழா நடைபெறுகிறது. 
அப்படிப்‌ பொன்விழாக்‌ கொண்டாடும்படி சைவசித்தாந்தக்‌ கழகம்‌ என்ன சாதித்து 
விட்டது என்று கேட்கத்‌ தோன்றலாம்‌. 

1920 ஆம்‌ ஆண்டு ஆரம்பித்த கழகம்‌ கடந்த 50 ஆண்டுகளில்‌ கிட்டத்தட்ட 1500, 
நல்ல தமிழ்‌ நூல்களை வெளியிட்டிருக்கிறது. 2,000 ஆண்டுகட்கு முற்பட்ட தமிழ்‌ இலக்கண 
இலக்கிய நூல்களிலிருந்து இன்றைய வளரும்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ வரையில்‌ எண்ணற்ற 
தமிழ்‌ நூல்களை இடைவிடாமல்‌ வெளியிட்டு வருகிறது. 

தமிழ்‌ நூல்கள்‌ மட்டுமா? தமிழின்‌ சிறப்பை எடுத்துக்‌ காட்டுவதற்கும்‌, தமிழுக்கு 
மேலும்‌ சிறப்பூட்டுவதற்கும்‌ உதவும்படி பல ஆங்கில நூல்களையும்‌ வெளியிட்டிருக்கிறது. 

தமிழ்மொழி, தமிழ்‌ இனம்‌, தமிழ்‌ நாகரிகம்‌, தமிழ்ப்பண்புதமிழ்க்‌ கல ஆகியவற்றின்‌ 
வளர்ச்சிக்காகக்‌ கழகம்‌ ஆற்றியுள்ள பணியும்‌ ஆற்றிவரும்‌ தொண்டும்‌ மகத்தானது. 

“ செந்தமிழ்ச்செல்வி ' என்ற இலக்கிய மாத இதழை சென்ற 45 ஆண்டுகளாகத்‌ 
தொடர்ந்து வெளியிட்டு இலக்கியப்பணி புரிந்து வருகிறது. 

இந்த மகத்தான பணியை ஆரம்பித்து வைத்தவர்‌ திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளை 
அவர்கள்‌, 1920 ஆம்‌ ஆண்டிலிருந்து 1944 ஆம்‌ ஆண்டு வரை 24 ஆண்டுகள்‌ கழக 
வளர்ச்சிக்கு அவர்‌ ஆற்றிய பணியைத்‌ தமிழ்நாடு நன்றியுடன்‌ போற்றும்‌. 

அவருக்குப்‌ பின்‌ அவரின்‌ சகோ தரர்‌ திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ சென்ற 
26 ஆண்டுகளாக மிகச்‌ சிறப்புடன்‌ கழகத்தின்‌ வளர்ச்சியில்‌ ஈடுபட்டு உழைத்து வருகிறார்‌, 

திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்களின்‌ கழகத்தொண்டின்‌ வெள்ளி விழாவுடன்‌ 
சைவ சித்தாந்தக்‌ கழகத்தின்‌ பொன்விழாவும்‌ சேர்ந்து இருக்கிறது. 

திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்களும்‌, அவருக்கு உறுதுணையாக இருந்துவரும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்களும்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ மூலம்‌ தமிழ்‌ மக்களுக்கு 
ஆற்றிவரும்‌ பணி குன்‌ றிலிட்ட விளக்காக என்றென்றும்‌ ஒளிவிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. 

தமிழும்‌ தமிழகமும்‌ சைவ சமயமும்‌ உள்ள வரையில்‌ திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ மகத்தான தமிழ்த்தொண்டு சுடர்‌ விட்டுப்‌ 
பிரகாசிக்கும்‌. 

வாழ்க சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌! 
வளர்க, அதன்‌ தமிழ்த்‌ தொண்டு!! 


18 


டட செட்டிநாடு இல்லம்‌ 
டாகடர்‌. ராஜா சர்‌ 


அடையாறு 
முததைய செட்டியார்‌ ராஜா அண்ணாமலைபுரம்‌ 

ட சென்னை-28 

அட்க்தாக 4.12.1910 


தமிழ்‌ நெறிக்கும்‌ சிவதெறிக்கும்‌ நிலையாகத்‌ தொண்டாற்றிவரும்‌ திருநெல்வேலித்‌ 
தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ பொன்விழாக்‌ காண்கிறது என்ப 
தறிந்து பெருமகிழ்வு எய்துகிறேன்‌. சைவ சித்தாந்தக்‌ கழகத்தின்‌ தமிழ்ப்பணி தமிழ்‌ 
மக்கள்‌ அனைவரும்‌ நன்கறிந்த த. பழைய தமிழ்‌ இலக்கியங்களைக்‌ காப்பாற்றிச்‌ செம்மை 
யாக நல்வடிவில்‌ கற்கின்றவர்களுக்கும்‌, கற்றோர்களுக்கும்‌, பொதுமக்களுக்கும்‌, பரப்பிவரும்‌ 
தமிழ்த்‌ தொண்டிற்குத்‌ தமிழ்‌ மக்கள்‌ என்றும்‌ நன்றிக்‌ கடமைப்பாடுடையவர்கள்‌. இத்‌ 
தகைய அரும்பணிக்குப்‌ பெரும்‌ காரணமானவர்‌ கழக ஆட்சியாளர்‌ திரு. வ. சுப்பையா 
பிள்ளை அவர்கள்‌. திரு. சுப்பையா பிள்ளை அவர்களின்‌ எளிமை, அடக்கம்‌, பண்பு, தந்நல 
மற்ற தொண்டு ஆகியவைகள்‌ தாம்‌ கழகத்தின்‌ இத்தகைய வியக்கத்தக்க வளர்ச்சிக்கும்‌ 
காரணமெனலாம்‌.அவர்கள்‌ எப்பொழுதும்‌ தமிழைப்‌ பரப்புதல்‌, காப்பாற்றுதல்‌, வளர்த்தல்‌ 
முதலிய எண்ணங்களுடனே செயல்பட்டுக்‌ கொண்டிருப்பவர்கள்‌. இத்தகைய தமிழ்ப்‌ 
பெரியோர்‌ தலைமையில்‌ செயல்படவிருக்கும்‌ கழகத்தின்‌ பொன்விழா எல்லா வகையிலும்‌ 
சிறப்புடன்‌ நடைபெறப்‌ பிரார்த்திப்பதுடன்‌ என்‌ வாழ்த்துக்களையும்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 
கிறேன்‌. 


எம்‌. ஏ. மாணிக்கவேலு, 
சென்னை-17. 


முன்னாள்‌ தமிழக மேலவைத்‌ க்‌ க்‌ 


தலைவர்‌, சென்னை 


| 


ள்‌ -| 


கழகத்தின்‌ * பொன்விழா ' டிசம்பர்‌ மாதத்தில்‌ மூன்று நாட்கள்‌ நடைபெறும்‌ 
என்பது தெரிந்து மிக்க மகிழ்ச்சி, கழகத்தின்‌ பணிகள்‌ மிக்க சிறப்பானதும்‌ 
போற்றத்தக்கதும்‌. விழா வெற்றிகரமாக நடக்கப்‌ பிரார்த்திக்கிறேன்‌. 


19 


கே. எஸ்‌. நரசிம்மன்‌, 
பி.ஏ., பி.எல்‌., ஐ.ஏ.எஸ.., 
ஆணையர்‌, அறநிலைய ஆட்சித்துறை, 

தமிழ்நாடு அரசு. 


சென்னை, 


| க 
26-11-1970 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ 
பொன்விழா, வரும்‌ திசம்பர்த்‌ திங்களில்‌ சிறப்புற நடைபெறவிருப்பது அறிந்து, மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைகின்றேன்‌. கடந்த ஐம்பது ஆண்டுகளாகச்‌ சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌, தமிழுக்கும்‌ சமயத்திற்கும்‌ ஆற்றிவரும்‌ அரும்‌ பெரும்‌ தொண்டுகள்‌ அளவீடற் 
பாலன அல்ல. 

சிறப்பாகத்‌ * தாமரைச்‌ செல்வர்‌ ' திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌, தாமே 
ஒரு பெரும்‌ நிறுவனமும்‌ இயக்கமுமாக இருந்து, தமிழுக்கும்‌ சமயத்திற்கும்‌ அளப்பரும்‌ 
தொண்டுகள்‌ ஆற்றி வருகின்றார்கள்‌. 

சுருங்கக்‌ கூறின்‌, இன்றைய தமிழக வளர்ச்சிக்கும்‌, தமிழின்‌ மறு மலர்ச்சிக்கும்‌, 
இந்நூற்‌ பதிப்புக்‌ கழகம்‌, எத்தனையோ பல வகைகளில்‌ இணையற்ற தொண்டாற்றி 
உள்ளது. 

பொன்விழா மிகவும்‌ சிறப்புற நடைபெற விரும்பி, எனது மனமார்ந்த நல்வாழ்த்‌ 
துக்களைத்‌ தெரிவித்துக்‌ கொள்வதுடன்‌, கழகம்‌ மேன்மேலும்‌ வளர்ந்து ஓங்கி, நம்‌ தமிழ்‌ 
தாட்டி ற்குப்‌ பல்லாற்றானும்‌ தொண்டாற்றி வருதல்‌ வேண்டும்‌ என்று, எல்லாம்‌ வல்ல 
அம்பலவாணரின்‌ திருவடிகளை இறைஞ்சுகின்றேன்‌. 


பாளையம்‌ இல்லம்‌? 
தமிழவேள்‌ 

சர்‌ பி.டி. இராசன்‌ தலக்குளம்‌, 

மதுரை-2, 
கடந்த ஐம்பது ஆண்டுகளாகக்‌ கழகம்‌ நூல்‌ வெளியீட்டுத்‌ துறையில்‌ செய்து 
வரும்‌ பணிகளுக்குப்‌ பொன்முடி வைப்பது போன்று இம்மலர்‌ அமையும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை. வணிக நோக்கத்துடன்‌ மட்டும்‌ கழகம்‌ நடைபெறவில்லை என்பதை நாம்‌ 
அறிவோம்‌. தமிழ்மொழி, தமிழ்‌ மக்கள்‌, தமிழர்‌ சமயம்‌, இவைகளையே அடிப்படையாகக்‌ 
கொண்டு எல்லாத்துறைகளிலும்‌ முன்னேற்றத்திற்கு உகந்த பயனுள்ள நூல்களைக்‌ கழகம்‌ 
வெளியிட்டு வருவது மிகவும்‌ பாராட்டுக்குரியதாகும்‌. மேலும்‌ சாதாரணமாகத்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ என்றால்‌ பிழை மலிந்திருக்கும்‌ எனும்‌ ஓர்‌ அவச்சொல்லைக்‌ கழகப்‌ பதிப்பு நீக்கி 
வருகின்‌ றது என்று கூறலாம்‌. ஆகவே இக்கழகப்‌ பொன்விழா சிறப்புடன்‌ நடைபெறுவதில்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ பெருமையடைவர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இக்கழகம்‌ மேலும்‌ 
சீரும்‌ சிறப்பும்‌ பெற்றுப்‌ பல்லாண்டு தொண்டு செய்ய அருளுமாறு அங்கயற்கண்ணம்மை 
யுடன்‌ அமர்ந்த ஆலவாயண்ணலை வேண்டுகிறேன்‌. 


20 


தி, அவினாசிலிங்கம்‌ ம்க்‌ 
ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன்‌ 2-12-70 
வித்தியாலயம்‌, 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ தமிழுக்கும்‌ 
சைவத்திற்கும்‌ செய்திருக்கும்‌ சேவை மிகப்‌ பெரிது. 
தாம்‌ மாணவராக இருந்தபோது அவர்கள்‌ உயர்ந்த முறையில்‌ வெளியிட்ட 
தேவாரம்‌ திருவாசகம்‌ முதலியனவும்‌ திருக்குறளும்‌ தமிழ்ப்‌ பிரசுரங்களுக்கே அந்நாளில்‌ 
உயர்வு கொடுத்தன. அதில்‌ திரு. வ. சுப்பையா பிள்ளைக்குப்‌ பெரிய பங்கு உண்டு. 
அவர்கள்‌ சேவை தமிழுக்கும்‌ சைவத்திற்கும்‌ எதிர்காலத்திலும்‌ சிறப்பாக 
அமையுமாக. 


தி. வு 2001, கார்த்‌, 1. 
திருச்சிராப்பள்ளி-6. 


புரவலர்‌ 


கி. ஆ. பெ. விசுவநாதம்‌ ந 
தமிழகப்‌ புலவர்க்‌ குழு | 

i 

i 


௫ 

தமிழ்நூல்களை அச்சிடுவதில்‌ ஒரு பெரும்புரட்சி செய்த கழகம்‌ நெல்லை சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌. மேலை நாட்டு நூல்களைப்போல மிக அழகாக அச்சிட்டு 
வழங்கித்‌ தமிழ்த்தொண்டு செய்த பெருமை அதற்குண்டு. 

அதிலும்‌ தமிழ்‌ நூல்களை ஆயிரத்துக்கு மேற்பட்டு அச்சிட்டு உதவித்‌ தமிழகத்தில்‌ 
தனிப்பெருமை பெற்றதும்‌ இக்கழகம்‌ ஒன்றே யாகும்‌. தமிழ்நலன்‌ கருதி நெல்லையிலும்‌, 
சென்னையிலும்‌, பல்லாவரத்திலும்‌ மூன்று நூலகங்களைச்‌ சிறந்த முறையில்‌ அமைத்துப்‌ 
படிப்பகமாகவும்‌ நடத்தி வருவது இதன்‌ நற்பணிகளில்‌ ஒன்று. 

இதன்‌ மற்றோர்‌ அரும்பணி சங்க கால நூல்கள்‌ அனைத்தையும்‌ வகைப்படுத்தி, 
தொகைப்படுத்தி, முறைப்படுத்தி அழகுற அச்சிட்டு அவற்றை ஒரு நிலைப்பேழையிலும்‌ 
வைத்துத்‌ தமிழ்‌ மக்களுக்கு வழங்கி வருவது. தமிழ்ப்புலவர்‌ பெருமக்களின்‌, தமிழறிஞர்‌ 
பெருமக்களின்‌ திருவுருவப்‌ படங்களையெல்லாம்‌ திரட்டி வைத்து உதவி வருவதும்‌ இதன்‌ 
சிறந்த பணிகளில்‌ ஒன்று. 

தொடக்கத்தில்‌ இக்கழகத்திற்குக்‌ கால்‌ ஊன்றிய செல்வர்‌. திரு. வ. திருவரங்கம்‌ 
சிள்ளை அவர்களால்‌ கால்நூற்றாண்டும்‌, அவரின்‌ இளவல்‌ இன்றைய செல்வர்‌. திரு. வ. 
சுப்பையா பிள்ளை அவர்களால்‌ கால்‌ நூற்றாண்டுமாகக்‌ கழகம்‌ நடத்தப்பெற்று வந்து இன்று 
அதன்‌ 50ஆம்‌ ஆண்டு பொன்விழா நடைபெறவிருக்கும்‌ செய்தி நம்மை மகிழவைக்கிறது. 
அதைவிட மகிழ்ச்‌ சியளிக்கும்‌ செய்தி அவ்விழாவைச்‌ சிறப்புற நடத்த, தமிழகமக்கள்‌ 
அடங்கிய ஒரு பெருங்குழு முன்‌ வந்திருப்பது. 

விழா இனிது நடைபெற வேண்டுமென வாழ்த்துவதோடு, கழகம்‌ என்றும்‌ நின்று 
நிலவி இன்னும்பல அருந்தமிழ்ப்‌ பணிகளைச்‌ செய்து சிறப்படைய வேண்டுமெனவும்‌ 
வாழ்த்துகிறேன்‌. 


21 


ஆ. சுப்பையா, தமிழகம்‌, 
பொருளாளர்‌, சென்னை 
உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சிக்‌ கழகம்‌ 28-11-1970. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ பொன்‌ 
விழா மார்கழித்‌ திங்களில்‌ சிறப்பாக நடைபெற இருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி 
யுற்றேன்‌. இக்கழகத்தை நிறுவிய திரு. திருவரங்கம்‌ பிள்ளையை எனக்கு ஐம்பது ஆண்டு 
களுக்கு முன்னரே தெரியுமாதலால்‌ கழகத்துடன்‌ ஆரம்பமுதல்‌ தொடர்பு கொண்டிருக்‌ 
கிறேன்‌. அவருக்குப்‌ பின்‌ அவருடைய தம்பி திரு. சுப்பையா பிள்ளை கழக ஆட்சியாள 
ராகப்‌ பொறுப்பேற்றுத்‌ தமிழுக்கு அரும்பெரும்‌ தொண்டு செய்து வருகிறார்கள்‌. வருங்‌ 
காலத்தும்‌ இடையறாது தமிழுக்கு இக்கழகம்‌ மேலும்‌ மேலும்‌ பல துறைகளிலும்‌ தொண்டு 
செய்யும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


வி. ஐ. சுப்பிரமணியம்‌, திருவனந்தபுரம்‌ 


மொழியியற்றுறைப்‌ பேராசிரியர்‌, 9.19.70 


கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


சைவ சித்தாந்தக்‌ கழகம்‌ இன்று ஒரு வெளியீட்டு நிறுவன மட்டுமன்று ; தமிழ்‌ 
வளர்ச்சிக்கும்‌ சைவசித்தாந்த தத்துவ வளர்ச்சிக்கும்‌ பெரிதும்‌ உதவி செய்துவரும்‌ 
ஒன்றாகும்‌. பல்கலைக்‌ கழகங்களும்‌ ஏனைய நிலையங்களில்‌ செய்யாத பலதமிழ்‌ வளர்ச்சிப்‌ 
பணிகளை இந்நிலையம்‌ மேற்கொண்டு நிறைவேற்றியிருக்கிறது. எங்கெல்லாம்‌ புலமை 
இருக்கிறதோ அங்கெல்லாம்‌ அதன்‌ செயலாளர்‌ திரு, வ. சுப்பையா பிள்ளை சென்று 
வளர்த்தார்‌. இளம்‌ புலவர்கள்‌ பலரை ஊக்குவித்தார்‌. தமிழகத்தில்‌ சைவசித்தாந்தக்‌ 
கழகம்‌ ஒரு பெரும்‌ சக்தியாக இயங்குகின்றது என்றால்‌ அது மிகையன்று; அத்தகைய 
திறுவனம்‌ எல்லாச்‌ செல்வச்‌ செழிப்பும்‌ பெற்றுப்‌ பொலிய விளங்கும்‌. 


22 


அ. உத்தண்டராமன்‌ ட்ட 
ஐ.ஏ.ஸ்‌. (ஓய்வு) டண்‌ 
முன்னாள்‌ இந்துமத அறநிலைய ள்‌ 
ஆணையர்‌ 


சென்னை 


த்‌ 
1 இ 


கழகம்‌ என்பது ஒரு மாபெருங்கடல்‌. நாள்‌ திங்கள்‌ ஆண்டு எல்லாம்‌ அதில்‌ எழும்‌ 
ஓயாத அலைகள்‌. அவற்றின்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ அறிவுக்‌ கெட்டா தவை. ஆயினும்‌ 
மனித வாழ்வில்‌ அரை நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஓர்‌ அளவேயாகும்‌. தமிழ்‌ 
வெளியீட்டுப்பணியில்‌ 21-9-1920 லிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்குமேல்‌ சிறப்புடன்‌ அருந்‌ 
தொண்டாற்றிவரும்‌ திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்தத்தின்‌ பொன்விழா 
உண்மையிலேயே தமிழ்த்தொண்டின்‌ நினைவுவிழாவாகக்‌ கரு தப்படவேண்டும்‌. 

கழகத்தைத்‌ தோற்றுவித்து அரும்பாடு பட்டு உருவாக்கிய திருவரங்கனாருக்கும்‌ 
அவருக்குத்‌ துணையாக இருந்த மறைமலையடிகள்‌, பேராசிரியர்‌ கா. சுப்பிரமணிய பிள்ளை 
முதலிய பெரியோர்க்கும்‌ அருந்தொண்டாற்றிவரும்‌ ஆட்சியாளர்‌ பத்மஸ்ரீ சுப்பையா பிள்ளை 
யவர்களுக்கும்‌ திருமுறைஒளிநெறி நூல்கள்‌ போன்ற அரிய நூல்களை எழுதிவரும்‌ டாக்டர்‌ 
செங்கல்வராய பிள்ளை போன்ற அறிஞர்களுக்கும்‌ தமிழுலகம்பெரிதும்‌ கடமைப்பட்டுள்ள து. 

கழகம்‌ மக்கள்‌ ஆதரவுடன்‌ சிறப்புற ஓங்கி வளர்ந்து தன்‌ நற்பணிகளைத்‌ தொடர்ந்து 
செய்யவும்‌ பல அறநிலையங்கள்‌ வளர்ந்து பெருகிப்‌ பெரும்புகழ்‌ பெற்று விளங்கவும்‌ எல்லாம்‌ 
வல்ல இறைவன்‌ திருவருள்‌ புரிய அவன்‌ இணையடிகளை இறைஞ்சி ஏத்துவோமாக ! 


மா. காசிவிசுவநாத பிள்ளை 


ஓய்வு பெற்ற 
வருமானவரி ஆணையர்‌ 


திருச்சி, 
4.12-70 


i i 9 i 


பழையன கழிதல்‌ ஒரு தலையாகப்‌ பரவும்‌ இந்நாளில்‌, நூற்றுக்‌ கணக்கான ஆண்டு 
களுக்குமுன்‌ ஆன்றோர்கள்‌ ஆக்கிய சாத்திர, தோத்திர, இலக்கண, இலக்கிய நூல்களைப்‌ 
பிழை இன்றி அச்சேற்றி அழகிய முறையில்‌ வெளியிட்டு வரும்‌ திருநெல்வேலித்‌ 
தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தாருக்குத்‌ தமிழ்‌ உலகு மிகவும்‌ 
௦ப்பட்டுள்ள து, 


28 


சைவசமயம்‌ ஏனைச்‌ சமயங்களை அவைகளுக்கு உரித்தான இடங்களில்‌ அமையச்‌ 
செய்து, தான்‌ அவைகளுக்கெல்லாம்‌ மேனின்று, உச்சியிற்‌ பழுத்த கனியாக அமைந்து 
சாரவரும்‌ சகத்தாருக்கு அமுதத்தை வாரி அளிக்கும்‌ சமயம்‌. இத்துணைப்‌ பெருமை 
பொருந்திய சைவசமயத்தைப்‌ பரப்புவது கழகத்தின்‌ கொள்கைகளில்‌ ஒன்று. இக்‌ 
கொள்கையைக்‌ கழகம்‌ நடைமுறையில்‌ திறைவேற்றி இருக்கிறது. இனியும்‌ நிறை 
வேற்ற இடையூறு ஒன்றும்‌ நேராவண்ணம்‌ இறைவன்‌ அருளுவான்‌ என்பது திண்ணம்‌, 


கழகத்தின்‌ மற்றொரு கொள்கை தமிழைப்‌ பரப்புவது. தமிழ்நாட்டில்‌ தமிழைப்‌ 
பரப்ப அவசியம்‌ நேர்ந்தது ஓர்‌ இறும்பூதாகத்‌ தோன்றலாம்‌. கழகத்‌ துவக்க காலத்திலும்‌ 
பின்பும்‌ இருந்த சூழ்நிலையை உணரின்‌ அந்த அவசியத்தின்‌ உண்மை விளங்கும்‌. இத்‌ 
துறையிலும்‌ போற்றற்குரிய வெற்றியைக்‌ கழகம்‌ அடைந்தது கண்கூடு. 

கழகப்‌ பொன்விழாச்‌ சிறப்பாக நடைபெற வேண்டும்‌ எனவும்‌, கழகப்‌ பணி 
மேலும்‌ மேலும்‌ பெருக வேண்டும்‌ எனவும்‌, கழகத்‌ தலைவர்‌ திருவாளர்‌ பத்மஸ்ரீ 
வ. சுப்பையா பிள்ளை அவர்களுக்கு நீண்ட ஆயுளும்‌ உடல்‌ நலனும்‌ அளிக்க வேண்டும்‌ 
எனவும்‌ வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈபவனாம்‌ பொன்னம்பலவாணனை வேண்டுகிறேன்‌, 


Dr. R. E. ASHER, EDINBURGH 

Reader in Linguistics 

University of Edinburgh 17 November, 1970. 

One measure of the importance of the Society is that no scholar seriously 
interested in Tamil literature who pays a visit to Madras will fail to call at 140 Broadway 
Another indication of the scope and importance of the Society’s endeavours is contained 
in the fact that the bibliography of any scholarly work on Tamil literature will tend to 
be predominantly made up of ““Kazhakam” publications. 


Realising fully the interest that this literature excites among non-Tamil readers, 
the Society has also done extremely valuable work in reprinting important nineteenth 
century English translations of Tamil classics and in commissioning new ones. 


It is good to know that during the celebrations next month emphasis is to be laid on 
பெரிய புராணம்‌. Aறaரt from the appropriateness of this in relation to the Society’s 
principal objectives over the last fifty years, it will result in further worthwhile 
publications and will make even better known a work whose merits and importance are 
till not always fully appreciated. 


All who are acquainted with the work of the Society will hope that its efforts 
will be continued. May the second half-century be even more glorious ! 


24 


விருதளிப்பு விழாவில்‌ 
குடியரசுத்‌ தலைவரிடம்‌ 
ஆட்சியாளர்‌ 
அழைத்துச்‌ செல்லப்பெறல்‌ 


குடியரசுத்‌ தலைவர்‌ 
சான்றிதழ்‌ வழங்கிப்‌ 


பாராட்டுதல்‌ 


குடியரசுத்‌ தலைவர்‌ 
குழந்தைகள்‌ நால்‌ 
வெளியிட்டுக்காகக்‌ 
கழகத்தைப்‌ பாராட்டிக்‌ 
குழந்தை எழுத்தாளர்‌ 
சங்கத்தின்‌ சார்பில்‌ 
பாராட்டிதழ்‌ அளித்தல்‌ 


AS mus ௮12007 


ரசா , 
ட்ப 
அதர்‌, 
கட்ட 
பூய அப) . (கீ 
1080 ௩ ௦௨ வு 
| | க்‌ ப: ஆ 


இயக HIDE (6 [5h 
மமம்‌ இவரா மஜி எனும்‌ 
பவே? (6 பிப ர 


rE WED 

( fry lepeh | 
x வு பப்ப We , 
“ஷூ 


மூரி லு ம2ற-௫ மய பலம மம மாற்‌ 


1௦௪ Ne 


6961-*-01 


wend FO (முட iL) தர்ர, 21/௪ mG 
aire பயநத பாராம ஏடி ணீ படியாத எலே கரிக 


Prof. C. Rabin's Message 
(Original Text in Hebrew) 


1 


nA NTU ருப்பு டாடா 


THE HEBREW UNIVERSITY OF JERUSALEM 


THE FACULTY OF HUMANITIES து fn ரால்‌ ட 
26.11.1970 | 


0231 53 ா?15 2339 037706) 30 TID 92 25121994 AAI 
173127 20/38 990) 0K , 7952020008 094 nojpnD D>7y5ADA 9 KID? 033 
70 111093 ANG PIV? ரறா?103 TOD Dy 12. , 950058 DY 122 ,50-ஈ 
971127 ,00379 றர? 97% 70% JI bY 1018 றர? நாரதா ற ரர 7° 
99,823 ஈஈ1$3 6272 177908 1033 NDDTA? DIN IY DID 327 JY. DE ராடு 
17798௭ 1௨ 3717 17317 0207 33 $32 15, 00M 00170 
n° 0nOXAT nYTDI0D 20379 DK வோது ம்பத்‌ இய பா ககா அய்யப்ப 
351 , 79180௭ ராரா ராதா? ரர ரர உம்‌. 000137 9 றா ரர 
878 ராரா ராக ரா ௩90 10D 773 70393 ராறு நரா பூ +2 ஏறு 
02593 payne yD? 37 KIT DIA 93173 Dip 03) 0333 ,றாற31 ற 
௦219 ௭33 737° AZO 1௩ 22,703 127,039 ரறற3. ராறு ரர) nx 


த ல்‌ ்‌ ப 
1 2௫ PN னல ¢ தச $n2732Y பாகம 
யகது 


- ட. அத ட 
137 on 
77309௭ 8670737998 309௭ ரர? ஈம. 
ஈயம்‌ ர பீன்‌ 
C. RABIN, ISRAEL 
Professor of the Hebrew Language, 
Hebrew University of Jerusalem. 26-10-1970 


To the Directors and employees of the Saiva Siddhanta Kazhagm, I herewith 
send in my own name and in the name of the many admirers of the renaissance of the 
Tamil people in our country Israel, my sincerest wishes on the occasion of your Jubilee 
Just like the Tamil people, so the Jewish people is at present engaged in the revival of 
its ancient culture in its homeland, Israel. This is why we, perhaps better than others. 
can understand the immense importance of your activities in publishing the great works 
of your national literature in pleasing editions, with commentaries and translations, so 
that all sons of your nation can again refresh themselves from the everflowing well of 
their own genuine national creativeness, which hands on from generation to generation and 


implants in all those moral and aesthetic values of your culture, which distinguish it 
from all others, 


Daroga Prasad Roy PATNA 


Chief Minister ன்‌ 9th December 1970. 
Bihar 


Iam glad to know that the President of India is inaugurating the Golden 
Jubilee Celebration of the South India Saiva Siddhanta Works publishing Society on 
December 18, 1970 at Kazhagam, Madras. 

The efforts of the Society in publishing nearly 1,400 books on ethics, religion, 
culture, civilization and modern subjects are commendable. I am confident that the 
Society will maintain its tradition in years to come. 


I wish every success to the celebration. 
8. janardhanam Naidu, 


B.A... LT. D E. (Oxon), D.L.S. (Lond)., 3, SIVAGANGA ROAD, 


F.L.A., Librarian, Govt Connemara ARS~ 
Public Libraries & Special Officer for NUNGAMBAKKAM, MADR 34 
Libraries (Retd.) Ex. Librarian, Madras 3-12-1970. 


University Library & Head of 
University Lib. Sc. Teaching Dept. 

Iam one of the great many who have had the chance of watching the career of 
the ‘Kazhagam’ from its inception. It is a miracle how it has been able to survive the 
trying time due to the poor regard shown to the Tamil language during the long 
alien rule in India. In spite of trials and tribulations this ‘Society’ has not only 
outlived its adverse long period but also, even in that dark period it rendered yeoman 
service by printing and publishing the most valuable and inimitable classic Tamil 
literature of South India, particularly on religion, thus placing the past, present and 
future citizens of this country under a deep debt of gratitude to it. 


The ‘Kazhagam’ has to its credit publications numbering over 1400. One 
unique feature of it is the unconditional selflessness, as most of its annual profit is 
ungrudgingly utilised for charitable purpose, according to as itis laid down in its 
constitution. 


The Kazhagam’ cannot be adequately praised for its high patriotic service by 
not only keeping alive the ancient love of India but also adding to it in no small 
measure modern literature, proving that the present literature owes ever 80 much to that 
of the past, kept gloriously alive by this Society. The past classic literature is an 
unfailing source for inspiration and guidance to the present, and thus the two together 
for the future. 


In conclusion, I join with the countless scholars devoted to the ‘Kazhagam’ in 
prayer to Providence, to kindly bestow on it, His most Choice Blessings for its continued 
meritorious service incomparably more distinguished than what it has been very 
deservedly able to achieve so far ending with its Golden Jubilee celebration in December 
1970, not only with its publications, to inspire the present generation, but also the 
unending generations to be born! 


Dr. R. Subramaniam, MADRAS-10 


14, D., F.R.C.P. (ட) Hony. Physician to ட்‌ 
H.E. The President to India. 28-11-1970. 


The Tirunelveli South India Saiva Siddhanta Works Publishers, have done 
yeoman service to the Tamil language and Tamil Nadu by bringing out excellent books 
in Tamil. They are all very well brought out and printed neatly. They can be 


28 


vompared with many of the foreign books. I have purchased for my personal use 
books from them on several occasions and I am satisfied with the excellent service 
rendered by them. Unlike others who pay lip service to Tamil language, they have 
done real good service by constantly publishing books in Tamil on all aspects of {life 
and also trying to improve on their own publications. ] pray to Lord Almighty 
for their continued success and prosperity so that Tamil lovers will be benefited. 


G. D. NAIDU, COIMBATORE—18. 
industrialist 27-11-1970 


I have great pleasure in wishing the function a grand success. 


Hollantilaisentiel 


PENTTI AALTO Helsinki 33 Finland 


FINNISH SCHOLAR EUROPE, 
December 8th, '70 


Dear Sirs, 


I appreciate very much the message you addressed to me regarding the Golden 
Jubilee of Society. 


The great Tamil classics are on essential part of the common cultural heritage 

ரீ mankind. The Work you are doing is thus most important and valuable indeed. 

am therefore very glad of the opportunity of presenting my blessing and best wishes to 
he labours of your Society. 


Ihope that you will in the future send me notes about your activities and 
mportant publications. 


பொன்‌. கோதண்டராமன்‌, 
எம்‌.ஏ., பி.ஓ. எல்‌.,பி. எச்‌.டி. இலண்டன்‌ 
வன்க, 18-11-70 
ஆப்பிரிக்கப்‌ படிப்புப்‌ பள்ளி, 
இலண்டன்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


கடந்த ஐம்பதாண்டுகளாக அயராத தமிழ்த்தொண்டாற்றிவரும்‌ சைவசித்தாந்த 
பீற்பதிப்புக்‌ கழகம்‌ மேலும்‌ மேலும்‌ வளர்ச்சி பெற்றுத்‌ தமிழ்ப்பணி புரியவேண்டுமென்று 
]ழைவதோடு நீங்கள்‌ ஏற்பாடு செய்துள்ள பொன்விழா மிக இனிது சிறப்பாக நிகழ 
£க்டர்‌ திரு. மார்‌ அவர்கள்‌ வாழ்த்து தெரிவிக்கிறார்‌. நன்றி. வணக்கம்‌, 


வழக்கறிஞர்‌ வட்டுக்கோட்டை, 
வே. நாகலிங்கம்‌, யாழ்ப்பாணம்‌. 
ஜே. பி.,யூ எம்‌., 8.12-70 


கழகம்‌ இத்தனை ஆண்டுகளாக நம்‌ தெய்வச்‌ செந்தமிழ்‌ மொழிக்கு இலக்கியத்‌ 
துறையிலும்‌, சமயத்துறையிலும்‌ அரும்பெருந்‌ தொண்டாற்றி வருவது தமிழ்‌ மக்கள்‌ 
நன்கு அறிவர்‌. 


சென்ற நூற்றாண்டில்‌ திரு. ஆறுமுக நாவலர்‌ அவர்கள்‌ சிறந்த தமிழ்‌ நூல்‌ 
களுள்‌ சிலவற்றைப்‌ பரிசோதித்துப்‌ பிழையற முதன்முதல்‌ அச்சிட்டுத்‌ தமிழையும்‌ 
சைவத்தையும்‌ நன்கு வளர்த்து வந்தனர்‌. பின்பு திரு. சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ தொல்காப்பியம்‌, கலித்தொகை, இறையனார்‌ களவியல்‌ உரை முதலிய சில 
வற்றை வெளியிட்டுதவினார்கள்‌. அதன்‌ பின்‌ திரு. சாமிநாத ஐயர்‌ அவர்கள்‌ தமிழ்‌ நூல்‌ 
களில்‌ சங்க நூல்களைப்‌ பெரிதும்‌ முயன்று பரிசோதித்து வெளியிட்டனர்‌. இவர்களின்‌ 
தொண்டுக்குத்‌ தமிழ்‌ உலகம்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கின்‌ றது. 


த. பு. சந்தான கிருஷ்ண 
நாயுடு, 
முன்னாள்‌ மாநிலக்‌ 
கல்வித்துணை இயக்குநர்‌. 


1, கிருஷ்ண நாயுடுதெரு, 
குரோம்பேட்டை, சென்னை. 4, 


நவம்பர்‌ 27, 1970. 


சென்ற ஐம்பதாண்டுகளில்‌ கழகத்தின்‌ தொடர்பினால்‌ பற்பல பேரறிஞர்களின்‌ 
நட்பையும்‌ ஊக்கமளிப்பையும்‌ பெற்றேன்‌. அவர்களின்‌ பெயர்களையும்‌ பேருதவிகளையும்‌ 
விளக்கமாகக்‌ கூறி நன்றி செலுத்த இவ்வேட்டில்‌ இடம்‌ போதாதெனினும்‌, முதன்‌ 
முதலாகக்‌ கழகத்‌ தொடர்பமைந்தளித்த புலவர்‌ ௮. நடராச பிள்ளையவர்களையும்‌ 
ஆசிரியர்‌ ௧. ப. சந்தோஷம்‌ (மகிழ்நன்‌) அவர்களையும்‌ என்றும்‌ மறவேன்‌. இவ்வரை 
நூற்றாண்டுக்‌ காலமாகக்‌ கழகத்தின்‌ தனிச்‌ சிறப்புக்கும்‌ பெரும்‌ புகழுக்கும்‌ அயராப்‌ 
பணியாற்றியும்‌, எனக்கும்‌ என்னைப்போன்ற பலருக்கும்‌ ஊக்கமளித்தும்‌ வரும்‌ அன்பர்‌ 
தாமரைச்‌ செல்வர்‌ வ. சுப்பையா அவர்களுக்கு இன்றும்‌ என்றும்‌ என்‌ நன்றியையும்‌ நல்‌ 
வாழ்த்துக்களையும்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகிறேன்‌. 


முருகு சுப்பிரமணியம்‌ தமிழ்நேசன்‌ 
ஆசிரியர்‌ கோலாலம்பூர்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ பொன்விழாக்‌ கொண்டாட்டங்களைத்‌ 
தமிழக ஆளுநர்‌ மாண்பமை சர்தார்‌ உச்சல்‌ சிங்‌ தொடங்கி வைப்பதும்‌ இவ்விழா மூன்று 
நாட்களுக்கு விரிவான ஏற்பாடுகளுடன்‌ நடத்தவிருப்பதுந்‌ தமிழ்‌ கூறு நல்லுலகத்திற்குப்‌ 
பூரிப்பூட்டும்‌ செய்தியாகும்‌. 

சைவமும்‌ தமிழும்‌ தழைத்தினிது ஓங்குவதற்குக்‌ கழகம்‌ செய்து வருகிற அரிய 
பணிகளைச்‌ சமயத்தின்‌ பாலும்‌ தமிழின்பாலும்‌ ஈடுபாடு கொண்ட அனைவரும்‌ நன்குணர்வர்‌ , 
இதுவரை 1400 நூல்களை அழகுறக்‌ கழகம்‌ வெளியிட்டிருக்கிறது. கழகப்‌ பதிப்பு என்றாலே 
பிழையற்ற நம்பகமான பதிப்பு என்னும்‌ மதிப்பினைத்‌ தமிழறிந்த அனைவரும்‌ கொண்டிருப்‌ 
பதில்‌ வியப்பில்லை. 


பழந்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பிப்பது முதல்‌ மறுமலர்ச்சித்‌ தமிழிலக்கியங்களை 
வெளியிடுவது வரை தமிழோடு தொடர்பு கொண்ட எல்லாப்‌ பணிகளிலும்‌ கழகம்‌ 
கருத்தைச்‌ செலுத்தி வருவது வரவேற்கத்‌ தக்கது, பொன்விழாவை முன்னிட்டுப்‌ பெரிய 
புராணத்தின்‌ ஆங்கில ஆக்கத்தையும்‌ கழகம்‌ வெளியிடவிருப்பது மாபெரும்‌ தொண்டாகும்‌. 
ஆங்கிலம்‌ முதலான பிற உலக மொழிகளில்‌ தமிழ்‌ இலக்கியம்‌, பண்பாடு முதலியவற்றை 
எடுத்துச்‌ சொல்கின்ற தேவை இப்பொழுது மிகுந்திருக்கிறது. பெரும்பாலும்‌ ஆங்கிலத்தில்‌ 
எழுதுகின்‌ றவர்களுக்கு ஆழ்ந்த தமிழ்ப்‌ புலமை இல்லாத குறையும்‌ உண்டு. ஆழ்ந்த 
தமிழ்ப்‌ புலமையோடு பிறமொழிப்‌ புலமையும்‌ படைத்தவர்களைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தகுதி 
யான மொழி ஆக்கங்கள்‌ வருவதற்குக்‌ கழகம்‌ தொடர்ந்து பெருமுயற்சிகளை மேற்கொள்ள 
வேண்டுமென்று கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


என்‌ தமிழ்ப்‌ பயிற்சிக்கும்‌ * தமிழுணர்ச்சிக்கும்‌ செந்தமிழ்ச்‌ செல்வி" திங்க 
ளிதழும்‌ கழக வெளியீடுகளும்‌ உறுதுணையாக இருந்திருப்பதை இச்‌ சமயத்தில்‌ நன்றியோடு 
நினைவு கூர்கிறேன்‌. 


பொன்விழா எடுக்கிற கழகம்‌ மணிவிழா, நூற்றாண்டு விழா முதலான விழாக்‌ 
களையும்‌ கொண்டாடி ஞாலமெங்கும்‌ தமிழ்‌ வளர்க்கும்‌ திருப்பணியை நாளும்‌ செய்து 
புகழ்‌ குவிக்க வாழ்த்துகிறேன்‌. 


ஒளவை. டி. கே. சண்முகம்‌ சென்னை. 
கழகத்தின்‌ பணி வியக்கத்தக்கது. போற்றற்குரியது. 


கலைக்காட்சியினையும்‌, நூற்காட்சியினையும்‌ அழகுபெற அமைப்பதில்‌ தாங்கள்‌ 
சிறப்பு வாய்ந்தவர்கள்‌ என்பதைத்‌ தமிழுலகம்‌ நன்கு அறியும்‌. தங்கள்‌ அரிய பணிகள்‌ 
மேன்மேலும்‌ சிறப்புற்று விளங்கவும்‌, கழகம்‌ வளர்ந்தோங்கி வாழவும்‌ எல்லாம்‌ வல்ல 
இறைவனை இறைஞ்சுகின்றேன்‌. என்‌ உளம்‌ நிறைந்த நல்வாழ்த்துக்கள்‌, 


91 


M. Singgara Velu ட The Indonesian Hindu Youth Organisation 


President, (Registered as Indonesian Ministry of 
S. Chandra Segaran Religion) Djakarta. 
General Secretary. | Dated 8th December 1970. 


The South India Saiva Siddhanta Works Publishing Society, Tinnevelly, Ltd., 
was founded on the 21st September 1920, and has attained half a century on the 21st 
September 1970. By celebrating this 50th golden jubilee may we acquire pride and 
self-satisfaction. 


No one can deny the fact that in these 50 years the kazhagam has issued forth 
1400 rare, outstanding issues which have proved to be the most inspiring, instructive 
and fascinating. This is undoubtedly an immense yeoman service. 


The credit for broadcasting to the outer world that the Dravidian Culture is the 
most ancient, for introducing to the world the strength and beauty of the oldest, 
sweetest, and most adorable Tamil Language, and for presenting to the world the 
essence of Tirukkural (the Sacred Voice) that is over 2000 years old, goes to the said 
kazhagam. No other service ever done to mankind is as holy as this. 


It is impossible not to appreciate the services rendered by this Kazhagam. For 
the Dravidian tribes and their admirable language Tamil, the services rendered by this 
kazhagam are beyond limit. 


As this kazhagam has struck root these 50 years so also it is our sincere hope 
that for innumerable years to come this kazhagam will firmly flourish and shed glistening 
light to the world at large concerning the healthy growth of our immortal Tamil 
language, the pride of the Dravidian tribe, the excellence of the Hindu Religion, the 
best of the Saiva Siddhantam, and through these publications the work of par excellency 
acquire name and fame. 


May the Almighty bestow long life, intelligence, sound health, prosperity and 
unending happiness on the profound scholars, Saiva siddhantis, Tamil pulavars, and 
eminent scholars in Hindu Philosophy on account of whose unwearied strife and zeal 
this kazhagam has attained such great heights and issued forth 1400 brilliant publications 
through which mankind has greatly benefited. 


Long live this Golden Jubilee ! 


A ல்‌ ்‌ இந்தியத்‌ தூதரகம்‌, 
ஓ. வி. அளகேசன அடிஸ்‌அபாபா, 
இந்தியத்‌ தூதுவர்‌ எதியோபியா 
8, டிசம்பர்‌. 1970. 
சைவத்தைதயும்‌ தமிழையும்‌ இரு கண்களாகக்‌ கொண்டு அவற்றின்‌ பார்வை நன்கு 
விளங்கும்‌ பொருட்டுக்‌ கடந்த ஐம்பதாண்டுகளாகக்‌ கழகம்‌ ஆற்றி வந்துள்ள அரும்பணி 
நாடும்‌ நகரமும்‌ நன்கு அறிந்ததே. பொன்விழாவின்போது அறிஞர்‌ பலர்‌ அதன்‌ 
புகழைக்‌ கூறுவார்கள்‌. அவர்‌ கூற்றுக்குள்‌ அதன்‌ புகழ்‌ அடங்குவதாகுமோ? 
கழகத்தின்‌ கடந்த காலப்‌ பணியைவிட அதன்‌ வருங்காலப்‌ பணி மேலும்‌ சிறந்து 
விளங்க வேண்டாமா? இதுவரை பெரும்பாலும்‌ தமிழ்‌ மக்கள்‌ பெற்றுவந்துள்ள நலன்களை 
ஏனைய மொழியினரும்‌ பெற வேண்டாமா? “யான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌” 
என்பது என்றுமுள்ள ஒரு குறிக்கோளல்லவா? - 


சைவசித்தாந்தத்தின்‌ அருமை பெருமைகளையும்‌ தமிழின்‌ தொன்மைச்‌ சிறப்பினையும்‌ 
தம்‌ நாட்டிலுள்ள ஏனைய மொழியினரும்‌, உலகின்‌ பல பகுதிகளிலும்‌ உள்ள ஆங்கிலம்‌ 
அறிந்தோரும்‌ கற்று இன்புறும்‌ பொருட்டு, அம்மொழிகளையும்‌ ஆங்கிலத்தையும்‌ ஊர்தி 
யாகக்‌ கொண்டு சைவமும்‌ தமிழும்‌ உலாப்‌ போந்தால்‌ அது கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ 
எத்துணை இனிய காட்சியாக இருக்கும்‌! இக்கவின்மிகு உலாவுக்குக்‌ கழகத்தைத்‌ தவிர 
வேறு யார்‌ ஏற்பாடு செய்ய முடியும்‌! கழகம்‌ பல்லாண்டு வளர்ந்தோங்குவதாக, 


டாக்டர்‌ பா. நடராசன்‌ சென்னை- 1 
எம்‌.ஏ., டி.லிட்‌. 26-11-70 


கழகம்‌ செய்துள்ள தொண்டை வெளியீட்டுப்பணி என்று மட்டும்‌ சொன்னாற்‌ 
போதாது. தமிழ்‌ மறுமலர்ச்சியின்‌ முன்‌ னோடி இயக்கமென்றே கழகத்தைச்சொல்லவேண்டும்‌. 
தமிழின்‌ தனி இயல்பை உலகுணரக்‌ கழகம்‌ வெகு முயன்றுள்ளது. எதிர்பாராத 
வெற்றியுமடைந்துள்ளது. இந்த ஐம்பதாண்டு அரும்‌ பணியைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ போற்றக்‌ 


கடமைப்பட்டுள்ளார்கள்‌. ஆகவே கழகத்தைப்‌ பாராட்டுவோம்‌. நல்வாழ்த்துக்‌ கூறுவோம்‌ 


திரு செம்பியன்‌ (ரூதியன்‌ ) லெனின்‌ கிராட்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
ஐம்பது ஆண்டுகளாகத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டிற்கும்‌ இலக்கியத்திற்கும்‌ ஈடும்‌ இணையும்‌ 
அற்ற அரும்பெரும்‌ பணியைத்‌ தொடர்ந்து புரிந்து கொண்டு வரும்‌ நமது கழகத்தின்‌ 
பொன்விழாவானது தமிழர்‌, தமிழர்‌ அல்லாத தமிழன்பர்கள்‌ அனைவரும்‌ உவந்து 
கொண்டாடுதற்குரிய நிகழ்ச்சியாகும்‌. 
கழகம்‌ மேன்மேலும்‌ செழிப்புற்றுத்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பூங்காவினையும்‌ மேன்‌ 


மேலும்‌ செழிக்கச்‌ செய்து நீடூழி வாழ வேண்டும்‌ என்பது என்‌ உளமார்ந்த வாழ்த்து! 


பேராசிரியர்‌ ன சு தமிழ்க்கலை இல்லம்‌ 
திரு. ௮. மு. பரமசிவானந்தம்‌ சென்னை-50 
எம்‌ எ., எம்‌.லிட்‌. 20-11-70 


கடந்த ஐம்பது ஆண்டுகளில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ எத்தனையோ மாற்றங்கள்‌ நடை 
பெற்றுள்ளன. தனித்தமிழ்‌ இயக்கம்‌ வளர்ந்து வாழ்வோடு பொருந்திய காலமும்‌ இதுவே. 
அத்நியமொழி ஆதிக்கம்‌- வடநாட்டு இத்தியின்‌ படையெடுப்பு - இவற்றை ஒழிக்கப்‌ போராடி 
வெற்றி கண்ட காலமும்‌ இதுவே. நல்ல பழந்தமிழ்‌ நூல்களை வண்ணப்‌ பொலிவோடு வற்றாத 
கருத்தோடு மக்கள்‌ கண்டு - உளத்திற்‌ கொண்டு மகிழ வழிகண்ட காலமும்‌ இதுவே. 
தமிழ்‌ உலகமொழிகளுள்‌ உயர்ந்தது, என்ற உயர்வு உண்மையேயன்‌ நிப்‌ பிறிதில்&) என 
நிலை நாட்டிய காலமும்‌ இதுவே. தமிழர்‌ தலை நிமிர ஆக்க நெறிகள்‌ கண்ட காலமும்‌ இதுவே. 


தமிழுக்கும்‌ தமிழருக்கும்‌ தாழ்வு வரும்‌ நேரங்களிலெல்லாம்‌ நேரடியாகவும்‌ பிற 
வகைகளிலும்‌ கழகத்தார்‌ அத்தாழ்வுநிலைகளை மாற்றவும்‌ வாழ்வின்‌ நடத்தை வழங்கவும்‌ 
மேற்கொண்ட பணிகள்‌ அளப்பில. 
அகல இன சென்னை 14 
சா. சச்சிதானந்தம்‌ பிளளை 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ தமிழ்‌ நெறிக்கும்‌ சிவநெறிக்கும்‌ 50 ஆண்டு 
களாக அருந்தொண்டாற்றி வருவதைத்‌ தொடக்க காலமுதல்‌ யான்‌ அறிவேன்‌. கழகத்தை 
திறுவிய திரு. திருவரங்கம்‌ பிள்ளை அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. 
மறைத்திரு மறைமலையடிகளாரும்‌ பேராசிரியர்‌ கா. சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும்‌ 
வகுத்துக்காட்டிய கொள்கைகளை இக்கழகம்‌ தொடர்ந்து பரப்பி வருவதை அறிந்து பெரு 
மகிழ்ச்சியடைகிறேன்‌. விஞ்ஞானத்தால்‌ ஒரு பக்கம்‌ நன்மையும்‌ மற்றொருபக்கம்‌ பெருங்‌ 
கேடும்‌ விளைந்து வரும்‌ இக்காலத்தில்‌ அக்கேடுகள்‌ விளையாமல்‌ நன்மையே விளைவதற்கு 
இப்பொன்விழா பெருந்துணை புரியுமென்று நம்புகிறேன்‌. த 


33 


ர்‌. எம்‌. மகாதேவன்‌, ஐ.பி., “ சண்பக 
ஸ்‌ அதும்‌ 14-12-1970 
*மொழி வளர்ச்சியே நாட்டின்‌ வளர்ச்சி' என்ற அடிப்படைக்‌ கருத்தினை மனதிற்‌ 
கொண்டு, பாரதியார்‌ 
“தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ 
பரவும்வகை செய்தல்‌ வேண்டும்‌?? 
என்று கூறினார்‌. அமிழ்தனைய இத்தமிழின்‌ வளர்ச்சியிலே சிறந்ததொரு பங்கேற்கும்‌ 
“திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. இவ்வாண்டு 
தமது ஐம்பதாண்டு சேவையை நாம்‌ எண்ணி வியக்குமாறு பொன்விழாவை நிகழ்த்து 
கின்றனர்‌ ; வைர மாலையில்‌ ஒரு நல்முத்தைப்‌ பதித்துத்‌ திருமணத்தன்று மணமகளுக்குப்‌ 
பரிசாகக்‌ கொடுப்பதுபோல்‌, தாம்‌ பதிப்பித்துள்ள பல்வேறு நூல்களுடன்‌ பெரியபுராணத்‌ 
தைத்‌ தமிழிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ பதிப்பித்து, அதனைப்‌ பொன்விழா நிகழ்ச்சியில்‌ 
வெளியிடுகின்றனர்‌. பெரியபுராண காவியத்தை ஆங்கிலத்தில்‌ யோகி சுத்தானந்த 
பாரதியார்‌ மொழி பெயர்த்துள்ளார்‌ என்பது தேனுடன்‌ பாலையும்‌ கலந்து உண்பதற்கு 
ஈடாகும்‌. 
தமிழகத்திற்கும்‌, தமிழுக்கும்‌ அரும்சேவை புரிந்து வரும்‌ இக்‌ கழகத்தார்‌ பணி 
என்றென்றும்‌ சிறந்து விளங்க “எல்லாம்‌ வல்லானை” யான்‌ பணிந்து வேண்டுகிறேன்‌. 


நெல்லை, 
1—12-—70 
அன்பர்‌ திரு வ.சு. அவர்கட்கு, 


அம்மை அம்பலவாணரருளால்‌ எல்லா நிறைவு மெய்துக. தம்‌ கழகப்‌ பொன்விழா 
பற்றிய கடிதம்‌ கிடைத்தது. மட்டிலா மகிழ்வெய்தினம்‌. 

தம்‌ விருப்பின்படி வாழ்த்துரை வழங்கற்கு இயக்குநரின்‌ உணர்வின்‌ ஒருமைப்பாடு 
இன்றியமையா ததொன்றாம்‌. அவ்வொருமை யுணர்வு இயக்குநர்க்கு நீடித்து நிற்க 
இயலுகையில்லாமையினால்‌ யெம்போன்றோரால்‌ இயக்கற்கு இயலா ததாகின்‌ றது. 

தம்‌ பணியெலாஞ்‌ சிறக்க நீடிய வாழ்நாள்‌ அருட்செல்வத்துட னியைத்து அருள 
அம்மை அம்பலவாணர்‌ பொன்னடி நாடொறும்‌ பற்றுவோம்‌. 

அன்பன்‌, 


மறைமலையடிகள்‌. 


ட்‌ ஆவியுலகுவாழ்‌ மறைத்திரு மறைமலையடிகளார்‌ தம்‌ இயக்குநர்‌ திரு இரா. 
ந. குற்றாலலிங்கம்‌ பிள்ளை அவர்கள்வழித்‌ தொடர்புகொண்டு முன்பெல்லாம்‌ 


குறிப்பு : 


கட்டுரைகளும்‌, வாழ்த்துரைகளும்‌ அனுப்பி யருளியமை செந்தமிழ்ச்‌ செல்வி 
வாயிலாகத்‌ தெரிவிக்கப்பட்டு வந்தது. இப்போது கழகப்‌ பொன்‌ விழாவுக்கு 
வாழ்த்துரை வழங்கியருளுமாறு வேண்டுகோள்‌ கடிதம்‌ அனுப்பியதற்குக்‌ 
கிடைக்கப்பெற்ற வாழ்த்துரையே மேலே காண்பது. 


34 


யாம்‌ ஓய ராமமு உங மம ர௫ஙம்டும்‌ ‘ட 
யால்‌ ஏரிரு ம சபல மதமா]: mpeg ¢w¢ ரி 


கழகத்‌ தலைவர்‌ 


[ஆ 


- 
r= 


a ட்‌ 
த. 


POSSESSES SESSA 


ச்‌ ES 


சகி 7 


< 
7222222224 


ந 


திரு. ப. சிதம்பரம்‌ பிள்ளை. பி. ஏ., பி. எல்‌., 


திரு. மா. வே. நெல்லையப்ப பிள்ளை. டி. ஏ. 


1938 - 1948 


1920 - 1938 


"ராகவும்‌ ஏர “ர ன்‌ சும 6 நா முதம்‌ ௮. ரு குறுழகராம ம 2ஐ ௪ இ பவளக்‌ 12. : ப 
(பயா 7) (ures) 
WME WE roe ‘mT Mo பட 1 ypu do “க சமாக PUL RY iP கிரம ராறு யரா தாரக 87 தி: NE 


(0461) 1! wre” OTMeE Fede 


மயா ௫௫ மேவ ஒர ॥ஐ ர லர ம்மா மாமரம்‌ மு மழ 


பாம ஒகர wm 6 கருக 


mE யால யாடு 


ஓ 
Kem, 
OD 


த்‌ 
= 


கலைஞர்‌ டாக்டர்‌ மா. சண்முகசுப்பிரமணி, 
சுத்தானந்த பாரதியார்‌ மு. கருணாநித எஸ்‌. ஆர்‌. ரங்கநாதன்‌ பி.ஏ., பி.எல்‌. 


ூ 


ட: * + 


3 அ 


௬ 


ச மி 
A ச்‌ 
வி ழீ f 
/ 
அ 
வண்டில்‌ கச்சியப்பர்‌ சுப்பிரமணியபாரதியார்‌ பம்மல்‌ சம்பந்த முதலிய! 
்‌ 2 


்‌ னி 
க ல்‌ அடல்‌, ல ~ 


வி. கலியாணசுந்தரனார்‌ பா, வே. மாணிக்க நாயகர்‌ வா, மகாதேவ முதலியார்‌ திருவரங்க 


பி.இ. நீலாம்பிகை அம்டை 
A ட ரு VATAVAT 


AVAVTAVAVAVAVAVATA . 
டப்பப்பப்ட்பி ப்ப ப்ப பி ெப்பி பிபி பிபி TS PTT PTT OFT TOTS A 


ஈக்டர்‌ வ. சுப. மாணிக்கம்‌ டாக்டர்‌ பர்‌, நடராசன்‌ இரு. சொ. சிங்காரவேலன்‌ டாக்டர்‌ ந. சுப்புரெட்டியார்‌ 
எம்‌.ஏ., பி.எச்‌.டி. எம்‌.ஏ., டி.லிட்‌. எம்‌.ஏ., டிப்‌.லிங்‌. எம்‌.ஏ., எல்‌.டி., பி.எச்‌.டி. 


நுண்கலைச்‌ செல்வர்‌ திரு. க. வ. முத்தையா திரு. சோ, லட்சுமிரதன்பாரதி டாக்டர்‌ தா. ஏ. சண்முகம்‌ 
திரு. ௮. இராகவன்‌ எம்‌.ஏ. எம்‌.ஏ., பி.எல்‌. எம்‌,ஏ., பி.எச்‌.டி. 


ட 
[ அர்க்க ம்‌ 
திரு. பி. எல்‌. சாமி திரு. ந, பார்த்தசாரதி வித்துவான்‌ பேராசிரியர்‌ £ 
பி.எஸ்‌.சி. எம்‌.ஏ., எல்‌.டி, 


இரா. இளங்குமரன்‌ த AAA 
3 அப பிபி ப்‌ 


ன ள்‌ 


ழ்‌ ன்‌ (௩. இ ந ௬. | a] » ட 13 
பண்டித. ச. சாம்படிவம்‌ திரு, சிவ. சவெராமலிங்கம்‌ எம்‌ 


ர அசத 
\ { டி 
டட 
௬. உ 
த்‌ திரு. ரகுநாதன்‌ இரு தி. முருகுசுந்தரம்‌ எம்‌.ஏ. புலவர்‌ இளஞ்செழியன்‌ இரு. தி. கு. நடராசன்‌ 
திருச்சிற்றம்பலக்‌ கவிராயர்‌) 


எம்‌.ஏ. பி.டி 


இரு. டி. டி. பெலிக்சு இரு, மோ. ளொரன்சு பண்டித ஆ. பொன்னுசாமிப்‌ திரு. செ. அன்னகாமு 
ஏட (பொரு) எம்‌.ஏ., (அர) எம்‌.ஏ, (வர) எம்‌.ஏ, (அர) பிள்ளை 


AWN. எம்ச,(யொரு) 
௦௧0 troy 


பி.௪., எல்‌.டி, 


தழக ன நாலாசிரியர்கள்‌ 


தகரகக 


ஜே. வி. செல்லையா 


தண்டபாணி சுவாமிகள்‌ நாகை சொ. தண்டபாணி 
எம்‌.ஏ.. டி,லிட்‌. 


ஏ வி. சுப்பிரமணியம்‌ சு. நடராச பிள்ளை பேராசிரியர்‌ 
பி.ஏ. எல்‌.டி. பி.ஏ. எல்‌.டி. மா. இராசமாணிக்கம்‌ எம்‌. ஏ. 


டட 


அம்ப 


௬௪.2 


யோகி என்‌. இராசன்‌ என்‌, வி. அனந்தராமன்‌ இரா. முதிதுக்குமாரசாமி எஸ்‌. மீனாட்சிசுதீதரம்‌ 


க ச்‌ எம்‌.டி பி.லிட்‌ க WAV YON 
இம்ம்‌ ங்கப்‌ 005 பலி Yoyo ட்‌ 


A Brief History of 


The South India Saiva Siddhantha Works 


publishing Society, Tinnevelly, Ltd., 
[1920 — 1970] 
[THIRU. R. KALYANA SUNDARAM, B.Sc.] 


Origin and Object 


In the attempt to give a brief account of. 
the “South India Saiva Siddhantha Works 
Publishing Society Tinnevelly, Ltd., for a 
period of 50 years ending 1970, the Manage- 
ment is convinced that at the outset it is their 
unconditional duty to express their indebted- 
ness and gratitude to Providence and to an 
ever increasing Patrons and Lovers of Tamil 
literature, but for whose unending help through 
the past long days the Institution could not 
have survived the crisis it had to face time and 
again. 


After having bravely survived the long 
period with no small success to its credit, 
thanks to the kind, willing and deserving help 
bestowed upon it, it now feels bold to carry 
on its well begun sacred venture with added 
vigour and momentum to serve the main holy 
object namely the propagation and promotion 
of the Saivite religion and the advancement 
of Tamil language and literature. 


As the past events invariably reveal a clue 
to the present and the future the Society 
feels very optimistic that it will continue to 
receive the support from the Patrons and the 
Publicin an ever-increasing measure. 


The Society started on 21st September 
1920 at Tirunelvely, a Temple city, in the 
southern part of Tamil Nadu, at the instance 
of Thiru. T. S. Viswanatha Pillai, B.A., by the 
Founder-Secretaries the late Thiru. V. Thiruva 
rangam Pillai, and Thiru M. Diraviyam Pillai. 
Its main object is the propagation and promo 
tion of the Saivite religion and the advance 

9 


ment of Tamil Language and Literature. The 
original inspirer of this proposal however, 
was Maraimalai Adigal, the eminent Tamil 
Scholar and well-known philanthropist and 
also a close associate of V. Thiruvarangam 
Pillai. 


Management 


When Thiru M. Diraviyam Pillai passed 
away in 1923, Thiru V. Thiruvarangam Pillai 
took sole charge of the affairs of the Society 
and after his death in 1944, Thiru V. Subbiah 
Pillai, the present Managing Director, has 
been conducting the affairs of the Society, first 
as acting Secretary till September 1945 and 
then as the Managing Director of the concern. 
He is assisted by the Board of Directors of 
whichThiru M. Kasiviswanathan Chettiar is 
the President. 


Branches 


The Madras Branch of the Society was 
opened in February 1921. But later on in 1967 
it was made the Head Office while the office 
at Tirunelvely continues to be the Registered 
Office. The Branches at Madurai and 
Coimbatore were opened in the years 1967 
and 1970 respectively. 


Constitution 


This is the only Public Limited Company 
in existence, in the whole of South India, 
for the purpose of publication of books, with 
the unique stipulation in its Memorandum that 
half of the annual net profits ofthe Society 
should be set apart for charitable purpoyes 


and that the dividend to the share-holders 
should in no 6856 exceed 6% per annum. It 
has also been laid down that, in case ofliquida- 
tion, the entire assets of the Society will be 
transferred to the charitable institutions 
maintained by it and that the shareholders 
will have no claim even to the share amount 
contributed by them. 


Capital 


The initial capital of the Society was 
Rs. 50,000 divided into $000 shares of Rs. 10/- 
each. It took nearly 25 years to get the share 
capital fully paid up. This amount was raised 
to Rs. 1.00,000 in 1952 when a sum of 
Rs. 50,000/- was taken from the reserve fund 
and converted into 5000 bonus shares. Again 


in the year 1963 the capital was raised to 
Rs. 2,00,000 by converting the reserve fund 
into the bonus shares. 


Dependent Institutions 


From the amount set apart for the charita- 
ble purposes, the society manages two depend- 
ent institutions. They are “The South India 
Saiva Siddhantha Sangam” and “The South 
India Tamil Sangam’, The two charitable 
institutions were founded by the Society with 
the aim of achieving its main objects and 
registered under the Societies Registration 
Act XXI of 1860. 


Publications 


During the short span of Fifty years, the 
Society has been able to bring out with the 
help of eminent authors, 1400valuable publica- 
tions in various fields viz., literature, 
religion, history, philosophy, philology, literary 
criticism, law, fiction, children’s literature etc., 
the most notable among them being critical 
commentaries for Tolkappiam the ancient 
Tamil grammar, Sangam Works, Major and 
Minor Epics, religious and philosophical works 
and works of historical importance, together 
with Tamil translations of English classical 
works and English translations of Tamil 


classics. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


Ancient Grammar and Literary Works 


The most significant service rendered by 
the Society is the bringing out of all the 
existing old commentaries of the three parts of 
the famous Tamil grammar, Tolkappiam, the 
commentaries for the eight works belonging to 
the Eight Anthologies, popularly known as 
Ettuthokai, and Ten Tamil Idylls, and critical 
commentaries for the five Major and five Minor 
Epics along with the Eighteen Works of the 
Pathinen Kilkkanakku. All these works are 
well gotup and are supplied witha wooden 
shelf. 


Tiruvalluvar’s Kural 


Tirukkural, the Bible of the Tamils, has 
been published in various formats with diffe- 
rent commentaries by the Society. It has taken 
all the possible steps to popularise it through- 
out the country. The most popular among 
these is the very attractive Lilliput Edition of 
the text in 2” x 22’ size, and this has won the 
appreciation of Dr, 5. Radhakrishnan, former 
President of India who was pleased to award a 
certificate of merit to the Society for this attrac- 
tive production in the year 1956. 


Another popular edition of Tirukkural is 
the commentary to it by Dr. M. Varadarajan 
M.A., Ph.D., Professor of Tamil, University of 
Madras, entitled ‘Tirukkural  Thelivurai’. 
Nearly seven lakhs of copies of this book 
have been sold out over a period of two 
decades. No other Tamil book has been 
hitherto sold like this. The Tamil Nadu 
Deivika Peravai purchases these copies and 
presents them to graduates during convocation 
in Madras, Annamalai and Madurai Univer=. 
sities. Every school going student feels proud 
of possessing a copy of it. 


Three different editions of the English 
translation of Tirukkural have been published 
by the Society. The translations of Dr. G. U, 
Pope, Rev. Drew, Lazarus and Ellis have been 
brought out in a single volume. Yogi Suddha* 
nandha Bharatiyar’s translation: in verse has 
been published along with the Tamil Text: 


Another edition of his translation has come 
out with clear prose rendering in English. 


Religious Works 


The important works of the Saiva Religion 
are the Twelve Tirumurais. The Society has 
published almost all of them except the 
Eleventh Tirumurai. The Periya Puranam, the 
twelfth andlast of the Tirumurai series, will 
be published as the Golden Jubilee Publica 
tion. The basic works of the Saiva Siddhantha 
Philosophy are the Fourteen Sastras. All of 
them have been printed with explanatory 
commentaries. 


The important Puranams like Tiru 
vilaiyadal, Tanikaip-puranam have also been 
brought out by the Society. 


Minor Literature 


The minor literature otherwise known as 
Siru Pirabandams are Pillai Tamil, Ula, 
Kalambakam, Andadi, Tootu, Kovai etc. 
Innumerable works have appeared in these 
forms of literature. The Society has chosen 
the best works in each of these forms and have 
published them with notes. 


Children’s Books 


The Society paid much attention, even in 
its early stages to bring out children’s books, 
originals as well as adaptation. In recognition 
of this service Dr. Zakir Hussain, the then 
President of India presented a certificate of 
merit on behalf of the Children’s Writers’ 
Association, Madras. 


Classics in Tamil 


Popular English works of the famous 
authors like Dickens, Scott, Dumas, Defoe, 
Mark Twain have been rendered into Tamil 
and published with the help of scholars well- 
versed both in English and Tamil. So far about 
45 classics have been published in this series. 


Books in English 


Likewise an attempt has been made to 
popularise the literature and culture of the 


Tamils through English. The Golden 
Anthology of ancient Tamil literature, Sips 
from the Sangam Cup, Pathuppattu, The 
Treatment of Nature in Sangam literature and 
‘The Tamil Concept of Love’ ‘Tamils 1800 
years ago’ help others to understand the rich- 
ness of the Ancient Tamil Literature and 
culture. 


Books on Law and Administration 


After Independence the importance of the 
regional language is much sought after and the 
need of books on modern lines is keenly felt. 
Books in Tamil on Jurisprudence, Law of Torts 
on the Local Administration, Registration of 
Documents, Parlimentary Procedure etc. have 
been ventured and they are well received by 
the Tamil readers. 


Biographies 


Among the series ‘Lives of Great men’, 
the Society has published books of eternal 
value, such as, on Gandhi, Nehru, Annadurai, 
Martin Luther King, Albert Schwitzer and so 
on. A series of 28 books of ‘Tamil! Men of 
letters’ have covered the biographies of all the 
outstanding Tamil Scholars. Apart from this, 
separate volumes have been published to 
cover the Biographies of the Sangam Poetsand 
Kings written by Hon'ble Pulavar Govindan, 
Speaker of the Madras Legislative Assembly. 


Reference Books 


The Society has not failed to bring out 
valuable Reference Books such as Tamil-Tamil 
Dictionary, English-Tamil Dictionary, Classi- 
fied English-Tamil Dictionary, Rhetoric, 
Thesaurus, Dictionary of Quotations and Pro- 
verbs, Sirappu-Peyar Akarathi etc. The most 
noteworthy among the Reference books are 
the concordances for the Thevarams of 
Sambandar, Appar, Sundarar and the 
concordance to Tiruvacakam and Tiruk- 
kovaiyar; 811 these concordances were compiled 
by Dr. Thanigaimani, V. S. Chengalvaraya 
Pillai. A few anthologies like ‘Pannul Pada] 
Tirattu, ‘Siva Neri Seyyul Tirattu’, ‘Tanippadal 
Tirattu’ have been published by the Society 


for ready reference of the best poems of the 
best poets. 


Maraimalai Adigal’s Works 


The Society has done a great service in 
bringing out all the works of Maraimalai 
Adigal, the great Tamil scholar. He has 
Written more than forty books on different 
subjects like Literature, Religion, Philosophy, 
Essays etc. 


Works of James Allen 


The Society has done well in reprinting 
all the works of James Allen, a British Philo- 
sopher and great thinker, of recent years. 
His books are really great spiritual and moral 
treasures. Some of his works have been 
translated into Tamil and published by the 
Society. 


Souvenirs 


In the year 1961 to celebrate the release of 
the 1008th pubilcation. the Society brought out 
a Souvenir full of readable and learned articles 
with the portaits of more than One hundred 
Tamil Scholars. In connection with the Tiru- 
valluvar Day Celebrations in 1968 a Souvenir 


was released which serves as a major 
Reference book on Tirukkural. 
Sentamil Selvi 

“Sentamil Selvi”, a Tamil Monthly 


published under the auspices of the Society, 
has been doing, for the last 45 years, yeoman 
service to the cause of Tamil language and 
literature. These 44 volumes in number, when 
put together will give us an insight into the 
history of the Tamils and Tamil Nadu during 
the past 45 years. : 


Almanac and Diary 

As annual feature, the Society is bringing 
out “the Saivite Almanac’ and the ‘Thiruk- 
kural Diary’. The latter is published ever 
since 1932 in which a Kural couplet is given 
for each day. 
Awards and Prizes 

Many were the prizes, in the shapes of 
cups, medals and shields that have been 
awarded to the Society at the All India Prin- 


ters Conferences. The Government of India 
twice gave awards to the Society in appreciation 
ofthe best binding of the Society’s publicas- 
tions. ஸ்‌ 


Charitable Institutions 4 

The Society with the help of the funds set 
apart for charitable purposes, runs a Research 
Library in the name of Maraimalai Adigal 
at Madras, and Sivagnana Munivar Library 
at Tirunelvely. It has also acquired the house 
of Maraimalai Adigal at Pallavaram and 
converted into a Memorial in hisname. Tiru 
valluvar Tamil College and St. Kumara 
kuruparar Nursery School are the two 
educational institutions maintained by the 
Society at Tirunelvely. 


% 


Endowment Lectures 


Two endowment lectures are being conduc 
ted every year by the Society i.e. 
Dr. Thanigaimani V. S. Chengalvaraya Pillai 
Tirumurai Endowment Lectures and Dr. 
M. Varadarajan, Tirukkural Endowment 
Lectures. For each Endowment lecture 
Rs. 500 is being presented to the Lecturer and 
those lectures are also published in book 
form. 


Our Managing Director 


The success of the various activities of the 
Society is mainly due to the untiring efforts 
of its Managing Director Thiru V. Subbiah 
Pillai who has been connected with its functions 
ing almost since its inception. In recognition 
of his services to Tamil language and 
literature through the Publishing Society and 
itsallied institutions, the title of ‘*Padma Shri" 
was conferred on him in 1969. It can be well 
said that all the above said activities were 
planned and executed by the single person, 
Thiru V. Subbiah Pillai. It is because of him 
the ancient Tamil literatures are still in 
continuous print, and the Tamil books are 
neatly printed without any printing errors 
and presented attractively bound. 


With the kind and hearty cooperation of : 
the Tamil loving public the Society hopes to 
extend its activities to an evenwider sphere. 


கழக ஆட்சியாளர்‌ உயர்திரு வ, சுப்பையா பிள்ளை அவர்களும்‌ 
அவர்தம்‌ துணைவியார்‌ திருவாட்டி ௬, மங்கையர்க்கரசி அம்மையாரும்‌. 


"ரோஜ gor அதக ர மே ராமர ‘yee 1G *]ுஒயசேராஜ [€யரகு பகரிக 
“ழூ நு * 6ம்‌ இம நயா கரி யமக லம qs 19° AEs mgs மம ல 


SD ES” 


கழக, அச்சக, மேலாளர்களும்‌ பணியாளர்களும்‌ 


சித்தாந்த பண்டிதர்‌ மேலாளர்‌ நெல்லை மேலாளர்‌ மதுரை மேலாளர்‌ 
ப. இராமநாத பிள்ளை ஆ. சுப்பைய பிள்ளை இ து பிச்சுதாயப்பன்‌ இரா. முத்தப்பன்‌ 


கோவை மேலாளர்‌ அப்பர்‌ அச்சக மேலாளர்‌ விற்பனைப்‌ பகுதி கட்டடப்‌ பகுதி 
மே. மீனாட்சிசுந்தரம்‌ க ௪. சுப்பையா எஸ்‌ டி செல்வராசு ஜி பார்த்தசாரதி 


கணக்குப்‌ பகுதி நூற்பதிப்புப்‌ பகுதி கட்டடப்‌ பகுதி கட்டடப்‌ பகுதி 
தே. பொன்னுசாமி த. சிங்காரவேலன்‌ டி. ராம்சிங்‌ சு. பரமசிவம்பிள்ளை 


சித்தாந்த 


பண்டிதர்‌ 


ஆயிரம்‌ பிறை கண்ட அருந்தரிழ்வாண ரும்‌,சித்தாந்தச்‌ செம்மலும்‌, சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகப்‌ புலவருமான உயர்திருவாளர்‌ ப. இராமநாத பிள்ள அவர்கள்‌ தொல்‌ 
காப்பியம்‌, சங்க இலக்கியங்கள்‌, தேவார திருவாசகம்‌, சிவஞான போதம்‌ முதலிய பதினான்கு 
சித்தாந்த சாத்திரங்கள்‌, திருமந்திரம்‌, ஆகியவைகளை ஜயந்திரிபறக்‌ கற்று அழகாக 
விளக்கங்கூறும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்கள்‌. விளக்க நூல்‌-ள்‌ பல எழுதியவர்கள்‌. 

என்‌ கடன்‌ பணி செய்து கிடப்பதே? எனப்‌ பயன்‌ கருதாது உழைப்பவர்கள்‌ 

வள்ளுவர்‌ போன்ற தோற்ற ழம்‌, வள்ளலார்‌ போன்ற சமயத்தொண்டும்‌ இயல்பாகக்‌ 
கொண்ட இரும்பொறையாளர்‌. ஆழ்ந்த சமயப்‌ பற்றாளர்‌. நல்ல பண்பாளர்‌. 

தமிழ்‌, தமிழர்‌ சமயம்‌, தமிழர்‌ நாகரிகம்‌, உலகெங்கும்‌ டரவி உயர்புகழ்‌ எய்த 
வேண்டும்‌ என்று உள்ளங்கொண்டு ஆரவாரமின்றி ஆழ்ந்த தொண்டாற்றும்‌ அருங்குண 
அண்ணல்‌. அன்பின்‌ திருவுருவமாய்த்‌ திகழும்‌ இப்பெரியாரின்‌ தொண்டினை இவர்தம்‌ 
முத்து விழா ஆண்டில்‌ கழகம்‌ பாராட்டுகிறது. 

புலவரவர்கள்‌ எழுதிய உரைநூல்களும்‌ பிறவும்‌ 


சிவஞானசித்தியார்‌ பரபக்கம்‌ தேவாரதிருபபதிகத்திரட்டு (சம்பந்தர்‌) 
சங்கற்ப நிராகரணம்‌ Si (அப்பர்‌) 
சிவப்பிரகாசம்‌ ப (சுந்தரர்‌) 
திருவருட்பயன்‌ உமாபதிசிவம்‌ அருள்முறைத்திரட்டு 
வினாவெண்பா பெரியபுராணம்‌ (இலைமலிந்த சருக்கம்‌) 
போற்றிப்பஃ்றொடை த (திருநாவுக்கரசர்‌) 
கொடிக்கவி (சுந்தரர்‌) 
நெஞ்சுவிடுதூது தாயுமான வடிகள திருப்பாடல்கள்‌ 
உண்மைநெறி விளக்கம்‌ திருவாசகத்‌ தெளிவுரை 

திருவுந்தியார்‌ பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ திருப்பாடல்கள்‌ 
திருக்களிற்றுப்படியார்‌ திருவாசக விரிவுரை 

சிவஞான போதம்‌ பன்னிரு திருமுறைப்‌ பெருந்திரட்டு 


சிவநெறிச்‌ செய்யுட்டிரட்டு 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ 
வரலாறு ை 
(1920-1970) 
[திரு. இரா. முத்துக்குமாரசாமி, எம்‌.ஏ., பி.லிப்‌.] 


தோற்றம்‌ 
திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ 


சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ கோயில்‌ 
நகரான திருநெல்வேலியில்‌ 1920 செப்டம்பர்‌ 


21ஆம்‌ நாளில்‌ தொடங்கப்‌ பெற்றது. 
இதைத்‌ தொடங்குவதற்குக்‌ காரணமா 
யிருந்தவர்கள்‌ காலஞ்சென்ற திரு. 


வ. திருவரங்கம்‌ பிள்ளை, திரு. எம்‌. திரவியம்‌ 
பிள்ளை ஆகியோர்‌. சைவசமயத்தைப்‌ 
பரப்புவதற்கும்‌ தமிழ்‌ மொழி இலக்கிய நூல்‌ 
களை வெளியிடுவதற்கும்‌ இக்கழகம்‌ நிறுவப்‌ 
பெற்றது. இக்கழகத்தை தநிறுவுவதற்குப்‌ 
பெருந்துணையா யிருந்தவர்கள்‌ தமிழ்ப்‌ 
பெரியாரான மறைத்திரு மறைமலையடிகளார்‌ 
ஆவார்கள்‌. 


செயற்குழு 

1929இல்‌ திரு. திரவியம்‌ பிள்ளை கால 
மானபின்‌ திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளையே 
கழகத்தை நடத்தும்‌ முழுப்‌ பொறுப்பையும்‌ 
ஏற்றுக்கொண்டார்கள்‌. கழகத்தொடக்கத்தி 
லிருந்தே அவர்களுக்கு உறுதுணையாக 
இருந்து சென்னை முகவராகப்‌ பணியாற்றிக்‌ 
கொண்டிருந்த திரு. வ. சுப்பையா பிள்ளை 
அவர்கள்‌, திரு.திருவரங்கம்‌ பிள்ளை 1944இல்‌ 
மறைவுற்றபின்‌ கழகத்தை ஆட்சி செய்ய 
நிலை ஏற்பட்டது. திரு, 
வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ 1945 வரை 
இக்கழகத்தின்‌ இருந்து, 
அதன்பின்‌ இக்கழக ஆட்சியாள (மேனேஜிங்‌ 
டைரக்டர்‌) ராக இந்நாள்வரை அரும்பணி 
ஆற்றி வருகின்றார்கள்‌. அவர்களுக்கு உதவி 
செய்யப்‌ பாகனேரி, திரு. மு. காசிவிசுவ 
தாதன்‌ செட்டியார்‌ அவர்களைத்‌ தலைவராகக்‌ 


வேண்டிய 


செயலாளராக 


கொண்ட எண்மர்‌ அமைந்த செயற்குழு 
அமைக்கப்‌ பெற்றுள்ளது. 
கிளைகள்‌ 

இக்கழகத்தின்‌ சென்னைக்‌ கிளை 1921, 
பிப்ரவரித்‌ திங்களில்‌ தொடங்கப்‌ பெற்றது. 
1967இல்‌ சென்னைக்‌ கிளை தலைமை அலுவலக 
மாக மாற்றப்பெற்றது. திருநெல்வேலியி 
லுள்ள அலுவலகம்‌ பதிவு அலுவலகமாகப்‌ 
பணியாற்றி வருகிறது. இக்கழகத்தின்‌ 
கிளைகள்‌ 1967இல்‌ மதுரையிலும்‌, 1970இல்‌ 
கோயமுத்தூரிலும்‌ திறக்கப்‌ பெற்றுள்ளன. 
அமைப்பு 

புத்தக வெளியீட்டுக்கெனத்‌ தென்‌ 
னிந்தியா முழுவதிலும்‌ அமைக்கப்பட்டுள்ள 
ஒரே பொது நிறுவனம்‌ (பப்ளிக்‌ லிமிடெட்‌ 
கம்பெனி) இச்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகந்தான்‌. அதிலும்‌ இக்கழகம்‌ ஆண்டு 
தோறும்‌ தனக்குக்‌ கிடைக்கும்‌ நிகர 
வருவாயிற்‌ பாதியை அறநிலையங்களை 
நடத்துவதற்கென்றே தொடக்க முதலே 
ஒதுக்கி வந்துள்ளது. பங்காளிகளுக்கும்‌ 
ஆண்டுதோறும்‌ நூற்றுக்கு 6 விழுக்காடு 
தான்‌ ஈவுத்தொகையாக (டிவிடென்ட்‌) 
கொடுக்கப்‌ பெறுகின்றது. மேலும்‌ இக்கழகம்‌ 
செயலாற்ற முடியாது போகும்‌ நிலை ஏற்படின்‌ 
இதன்‌ உடைமை அத்தனையுமே அறச்‌ 
செயல்களுக்காகத்தான்‌ ஒதுக்கப்‌ பெற 
வேண்டும்‌ என்று கழகச்‌ சட்டவிதிகள்‌ கூறு 
கின்றன. 


முதலீடு 


பங்குக்கு ரூபாய்‌ பத்து வீதம்‌ ஐயாயிரம்‌ 
பங்குகளோடு தொடங்கப்‌ பெற்ற இக்கழகம்‌ 


ச்‌ (போனஸ்‌ 
ஷேர்ஸ்‌) கொடுக்கப்பெற்று, தற்பொழுது 
இருபதினாயிரம்‌ பங்குகள்‌ கொண்ட மூல 
தனத்தோடு பணியாற்றி வருகின்றது. 


அறப்பணி 


அறப்பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 
தொகையை முறையான பணிகளில்‌ செல 
வழிப்பதற்காகத்‌ தென்னிந்திய 
சித்தாந்த சங்கம்‌ என்றும்‌ தென்னிந்திய 
தமிழ்ச்‌ சங்கம்‌ என்றும்‌ இரண்டு சங்கங்கள்‌ 
அமைக்கப்பெற்றுள்ளன. இவை இரண்டும்‌ 
பதிவுச்‌ சட்டத்தின்படி பதிவு செய்யப்‌ 
பெற்றவை. 


சைவ 


கழக வெளியீடுகள்‌ 

கடந்த ஐம்பது ஆண்டுகளில்‌ கழகம்‌ 
பேராசிரியப்‌ பெருமக்கள்‌ பலர்‌ எழுதிய 
1400க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்‌ 
டுள்ளது. இலக்கியம்‌, சமயம்‌, வரலாறு, 
தத்துவம்‌, மொழியியல்‌, இலக்கியத்‌ 
திறனாய்வு, சட்டம்‌, கதை, சிறுவர்‌ இலக்கியம்‌ 
போன்ற பல துறைகளிலும்‌ கழகம்‌ நூல்களை 
வெளியிட்டுள்ளது. குறிப்பாகப்‌ பழந்தமிழ்‌ 
இலக்கணமான தொல்காப்பியத்திற்குள்ள 
பழைய உரைகள்‌ அத்தனையும்‌ கழகம்‌ ஒரே 
அளவில்‌ வெளியிட்டுள்ள து. அத்துடன்‌ சங்க 
இலக்கியம்‌, ஐம்பெரு, ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ 
ஆகியவற்றையும்‌ வெளியிட்டு அழகிய மரப்‌ 
பேழையில்‌ அமைத்துத்‌ தொகுதியாக 
விற்பனை செய்து வருகின்றது. இவ்‌ அரிய 
பணியை இதுவரை வேறு எந்தப்‌ பதிப்பகமும்‌ 
செய்யவில்லை எனலாம்‌. 


திருக்குறள்‌ பணி 

திருக்குறள்‌ தமிழர்‌ திருமறையாகும்‌. 
இதனைப்‌ பரப்ப வேண்டிக்‌ கழகம்‌ பலமுயற்சி 
களை மேற்கொண்டுள்ளது. உள்ளங்‌ 
கைக்குள்‌ அடங்கக்‌ கூடிய சிறு அளவு முதல்‌ 
விரிவான பரிமேலழகர்‌ உரை வரை பல 


அளவுகளில்‌ பல பதிப்புக்களைக்‌ கழகம்‌ 


ஸ்ச்வசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


வெளியிட்டுள்ளது. டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
எழுதிக்‌ கழக வழி வெளிவந்துள்ள திருக்‌ 
குறள்‌ தெளிவுரை இதுவரை ஏழு நூருயிரம்‌ 
படிகள்‌ விற்பனை யாகியுள்ளன. இதுவரை 
வேறு எந்தத்‌ தமிழ்‌ இலக்கிய நாலும்‌ 
இத்தனை படிகள்‌ விற்றதில்லை என்று 
துணிந்து கூறலாம்‌. குறளை மேனாட்டார்‌ 
படித்துப்‌ போற்றும்‌ வகையில்‌ டாக்டர்‌ 
ஜி. யூ. போப்‌, துரு, லாசரஸ்‌, எல்லிஸ்‌ 
ஆகியோரின்‌ ஆங்கில மொழி பெயர்ப்புக 
ளடங்கிய நூலையும்‌ யோகி சுத்தானந்த 
பாரதியாரின்‌ ஆங்கில மொழி பெயர்ப்பையும்‌ 
கழகம்‌ வெளியிட்டுளது. இப்பதிப்புகளை 
மேனாட்டார்‌ அனைவரும்‌ போற்றுகின்றனர்‌. 
சமயநூல்கள்‌ ஞ்‌ 
சைவ நூல்களைப்‌ பரப்ப வேண்டுமென்ற 
நோக்கத்தோடு பன்னிரு திருமுறைகளில்‌ 
பதினொராந்‌ திருமுறையைத்‌ தவிரப்‌ பிற 
திருமுறைகளைக்‌ கழகம்‌ வெளியிட்டுள்ளது. 
பதினொராந்‌ திருமுறையும்‌ விளக்கக்‌ குறிப்‌ 
புரையுடன்‌ அச்சிடப்‌ பெறுகின்றது. சேக்‌ 
கிழார்‌ இயற்றிய பெரியபுராணம்‌ என்னும்‌ 
“திருத்தொண்டர்‌ மாக்கதை' அரிய குறிப்‌ 
புரையோடு கழகத்தின்‌ பொன்விழாச்‌ 
சிறப்புவெளியீடாக வெளிவந்துள்ளது. சைவ 
சித்தாந்த தத்துவத்தின்‌ அடிப்படை நூல்க 
ளான பதினான்கு சாத்திரங்களையும்‌ கழகம்‌ 
பழைய உரையோடும்‌ புதிய விளக்கங்க 
ளோடும்‌ சீரிய முறையில்‌ வெளியிட்டுள்ள து. 
புராண நூல்களுள்‌ சிறந்த திருவிளை 
யாடல்‌, தணிகைப்‌ புராணம்‌ போன்ற நூல்‌ 
களையும்‌ கழகம்‌ உரையோடு வெளியிட்‌ 
டுள்ளது. பண்‌ ஸூ 
சிற்றிலக்கியங்கள்‌ 
சிற்றிலக்கிய நூல்களில்‌ சிறந்தபிள்ளை த்‌ 
தமிழ்‌, அந்தாதி, உலா, கலம்பகம்‌, பரணி 
போன்ற துறைகளில்‌ இதுவரை சிறந்த 
நூல்களைத்‌ தேர்ந்தெடுத்து அவற்றை, 
விளக்க வுரையோடு கழகம்‌ வெளியிட்‌ 
டுள்ளது: ::.-. 21). “121 0 


பொன்விழா மலர்‌ 


சிறுவர்‌ இலக்கியம்‌ 


சிறுவர்களுக்கேற்ற நூல்களைக்‌ கழகம்‌ 
தொடக்க காலத்திலிருந்தே வெளியிட்டு 
வந்துள்ளது. இதுவரை 300 க்கு மேற்பட்ட 
நூல்களைக்‌ வெளியிட்டுள்ள தால்‌ 
குழந்தை எழுத்தாளர்‌ முன்னாள்‌ 
குடியரசுத்‌ தலைவரான ஜாகிர்‌ உசேன்‌ அவர்‌ 


கழகம்‌ 
சங்கம்‌ 


கள்‌ வழி சான்றிதழ்‌ ஒன்டற வழங்கிப்‌ 
பாராட்டியது. மேனாட்டு இலக்கியப்‌ பேரறி 
டூமாஸ்‌, டிக்கன்ஸ்‌, 
மார்க்டுவைன்‌ போன்றவர்களின்‌ சிறந்த 
படைப்புக்களைத்‌ தமிழ்‌, இரு 
மொழியிலும்‌ வல்ல அறிஞர்களைக்‌ கொண்டு 
தமிழாக்கம்செய்து கழகம்‌ வெளியிட்டுள்ளது. 
இந்நூல்களின்‌ துணேகொண்டு மாணவர்கள்‌ 
ஆங்கில நூல்களைக்‌ கற்றுப்‌ பயன்பெறலாம்‌. 


ஞாஃளான ஸ்காட்‌, 


ஆங்கிலம்‌, 


ஆங்கில நூல்கள்‌ 

தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பெருமையையும்‌ 
தமிழர்‌ பண்பாடு, வரலாறு, சமயம்‌, ஆகிய 
வற்றின்‌ சிறப்பையும்‌ மேனாட்டார்‌ அறிந்து 
கொள்ளும்‌ வகையில்‌ கழகம்‌ பல ஆங்கில 
நூல்களை வெளியிட்டுள்ளது. 

“The Golden Anthology of ancient 
Tamil literature, Ten Tamil Ethics, Dr. 
G. U. Pope’s Naladiyar, Sips from the San- 
gam Cup, Pathuppattu, The Treatment of 
Nature in Sangam literature and The Tamil 
Concept of Love’ Tamils 1800 years ago’ 
The Grand Epic of Saivism”. போன்ற 
நூல்களைக்‌ கழகம்‌ வெளியிட்டுள்ளது. 
ஆட்சித்துறை, சட்ட நூல்கள்‌ 

நாடு விடுதலை பெற்றபின்‌ அந்தந்த 
வட்டார மொழிகளே ஆட்சி மொழியாக 
மாநில அளவீல்‌ இருக்கவேண்டுமென்பது 
பல அரசியல்‌ தலைவர்களின்‌ கருத்தாகும்‌. 
இதனை முன்னமே உணர்ந்து கழகம்‌ 1941 
இல்‌ ஆட்சிச்சொல்‌ அகரவரிசையை வெளி 
யிட்டது. பின்னர்‌ “நகராட்சி முறை! 
*ஆட்சித்துறைத்‌ தமிழ்‌' போன்ற அரிய 


நூல்களையும்‌ கழகம்‌ வெளியிட்டுள்ளது. 
சட்டத்துறையில்‌ தீங்கியல்‌ 
சட்டம்‌, சட்டத்தமிழ்‌ போன்ற நூல்களையும்‌ 
பதிவுத்துறைக்கு பயன்‌ படக்கூடிய 'ஆவணங் 
களும்‌ பதிவு முறையும்‌' என்ற நூலையும்‌ 
கழகம்‌ பதிப்பித்துள்ள து. 


சட்டவியல்‌, 


வாழ்க்கை வரன்ற்று நூல்கள்‌ 

பேரறிஞர்‌ 
வரலாற்று நூல்களும்‌ கழக வழி வெளிவந்‌ 
துள்ளன. அண்ணல்‌ காந்தியைப்‌ பற்றிய 


பெருமக்களின்‌ வாழ்க்கை 


“உரிமையின்‌ பரிசு? நேருவைப்‌ பற்றிய 
(உலகப்‌ பேரொளி', அறிஞர்‌ அண்ணாவைப்‌ 
பற்றிய “தமிழ்ப்பேரொளி' போன்றவை 


சிறந்த முறையில்‌ தொகுக்கப்பட்ட நூல்‌ 
இவை போன்ற நூல்கள்‌ இது 
காறும்‌ யாரும்‌ வெளியிட்டதில்லை என்று 
அறிஞர்கள்‌ பாராட்டுகின்‌ றனர்‌. இந்நூல்‌ 
களின்‌ வழி உலகப்‌ பெருமக்கள்‌, தமிழகப்‌ 
பெருமக்கள்‌, அறிஞர்கள்‌ ஆகியோரின்‌ 
படங்களைக்‌ கண்டு மகிழலாம்‌. மேலும்‌ 
மார்ட்டின்‌ லூதர்கிங்‌, ஆல்பர்ட்‌ சுவைட்சர்‌, 
ஸர்‌. சி.வி. இராமன்‌ போன்ற அறிஞர்களைப்‌ 
பற்றிய வரலாற்று நூல்களும்‌ கழக வழி 
வெளிவந்துள்ளன. தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
வரலாற்றைத்தொகுத்துக்‌ கொடுக்கும்‌ வகை 
யில்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ வரிசை என்ற தொடர்‌ 
நூல்‌ இதுவரை இருபத்தெட்டுப்‌ பகுதிகளாக 
வெளிவந்துள்ளது. சங்கத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ 
களைப்‌ பற்றிய வரலாறுகளும்‌ சங்கத்‌ தமிழ்ப்‌ 


களாகும்‌. 


புலவர்‌ வரிசை என்ற தலைப்பில்‌ வெளி 
வந்துள்ளன. 


குறிப்பு நூல்கள்‌ 


சிறந்த தமிழ்‌, ஆங்கில அகராதிகளும்‌, 
தமிழ்‌-தமிழ்‌ அகராதியும்‌, சிலேடை அகர 
சிறப்புப்‌ பெயர்‌ அகராதி, கழகப்‌ 
பழமொழி அகரவரிசை, தொகை அகராதி 
போன்ற அகராதிகளும்‌ கழகவழி வெளி 
வந்துள்ளன. தேவாரம்‌, திருவாசகம்‌, திருக்‌ 
கோவையார்‌ போன்ற திருமுறை நூல்‌ 


வரிசை, 


களுக்கு டாக்டர்‌ தணிகைமணி வ. சு. செங்‌ 
கல்வராய பிள்ளை அவர்கள்‌ அரும்பாடுபட்டுத்‌ 
தொகுத்த சொல்லடைவு பொருளடைவு 
நூல்களான தேவார ஒளிநெறி, திருவாசக 
ஒளிநெறி, திருக்கோவையார்‌ ஒளி நறி 
போன்ற நூல்களைக்‌ கழகம்‌ வெளியிட்‌ 
டுள்ளது. 


மறைமலை அடிகளார்‌ நூல்கள்‌ 


ம றத்‌திரு மறைமலையடிகளாரின்‌ 
நூல்கள்‌ அனைத்தையும்‌ ஒரே அளவில்‌ 
அழகிய முறையில்‌ கழகம்‌ பதிப்பித்துள்ளது. 
ஆங்கிலத்‌ தத்துவ அறிஞரான ஜேம்ஸ்‌ 
ஆலன்‌ என்பாருடைய நூல்களும்‌ ஆங்கிலத்‌ 
திலும்‌ தமிழிலும்‌ கழகவழி வெளிவந்துள்ளன. 


சிறப்பு மலர்கள்‌ 


கழகத்தின்‌ ஆயிரத்தெட்டாவது வெளி 
யீட்டு விழாவை ஒட்டிச்‌ சிறந்தமலர்‌ ஒன்றும்‌ 
திருவள்ளுவர்‌ நினைவு மலர்‌ ஒன்றும்‌ அழகிய 
முறையில்‌ கழகத்தால்‌ வெளியிடப்பட 
டுள்ளன. இவை தனிச்‌ சிறப்புடையவை 


என்று அறிஞர்கள்‌ போற்றுகின்றனர்‌. 
செந்தமிழ்ச்‌ செல்வி நாட்குறிப்பு 


இலக்கியத்‌ திங்கள்‌ இதழான “செந்‌ 
தமிழ்ச்‌ செல்வியைக்‌ கடந்த நாற்பத்தைந்து 
ஆண்டுகளாகத்‌ தொடர்ந்து நடத்தி வரு 
கிறது. இதுவரை வெளியாகியுள்ள நாற்‌ 
பத்து நான்கு தொகுதிகளில்‌ பல்வேறு 
காலத்தில்‌ வாழ்ந்த தமிழறிஞர்கள்‌ பலர்‌, 
பல்வேறுபட்ட துறைகளில்‌ ஆராய்ச்சிசெய்து 
எழுதியகட்டுரைகள்‌ அடங்கியுள்ளன. தமிழ்‌, 
தமிழ்நாடு ஆகியவற்றின்‌ வரலாற்றை 
அறிந்து கொள்வதற்குச்‌ செந்தமிழ்ச்‌ 
செல்வித்‌ தொகுதிகள்‌ பெரிதும்‌ பயன்படும்‌. 
ஆண்டுதோறும்‌ கழக வழி வெளியாகும்‌ 
திருக்குறள்‌ நாட்குறிப்பு 19 3 2 இலிருந்து 
இதுவரை விடாது வெளிவருகின்றது. 


நூற்கட்ட்டப்‌ பரிசு 

கழகத்தின்‌ நூற்கட்டடச்‌ சிறப்பு எல்‌ 
லோருடைய பாராட்டுதல்களையும்‌ பெற்றுள்‌ 
ளது. அனைத்திந்திய அச்சக மாநாடுகள்‌ 
தொடர்ந்து நான்கு ஆண்டுகள்‌ கழகத்தின்‌ 
கட்டடச்‌ சிறப்பைப்‌ பாராட்டிக்‌ கோப்பை 
களும்‌ பதக்கங்களும்‌ சான்றிதழ்களும்‌ வழங்கி 
யுள்ளன. இந்திய அரசாங்கமும்‌ கழகத்தின்‌ 
நூற்‌ கட்டடச்சிறப்பைப்‌ பாராட்டிப்‌ பட்டயம்‌ 
வழங்கியுள்ள து. 
அறநிலையங்கள்‌, பணிகள்‌ 

கழகத்தின்‌ அறப்பணி நிலையங்கள்‌ 
குறிப்பிடத்தக்கவை : சென்னையில்‌ நடை 
(மறைமலையடிகள்‌ நூல்‌ நிலையம்‌”, 
பல்லாவரத்தில்‌ உள்ள “மறைமலையடிகள்‌ 
கலை மன்றம்‌' நெல்லையில்‌ நடைபெறும்‌ 
“சிவஞான முனிவர்‌ நூல்‌ நிலையம்‌', “திரு 
வள்ளுவர்‌ செந்தமிழ்ப்‌ புலவர்‌ கல்லூரி: 
குமரகுருபரர்‌ குழந்தை வளர்ப்புப்‌ பள்ளி 
ஆகியவைகளாகும்‌. டாக்டர்‌ மு. வ, அவர்‌ 
கள்‌ பெயரில்‌ திருக்குறள்‌ பரிசுச்‌ சொற்‌ 
பொழிவும்‌, தணிகை மணி செங்கல்வராய 
பிள்ளை அவர்கள்‌ பெயரில்‌ திருமுறைப்‌ பரிசுச்‌ 
சொற்பொழிவும்‌ ஆண்டுதோறும்‌ கழக வழி 
நடத்தப்‌ பெறுகின்‌ றன. 


பெறும்‌ 


கழக ஆட்சியாளர்‌ 

இவ்வளவு அரும்பணிகளையும்‌ அயராது 
ஆற்றிவரும்‌ தாமரைச்‌ செல்வர்‌ திரு. வ. 
சுப்பையா பிள்ளை அவர்களின்‌ தொண்டுள்‌ 
ளம்‌ எல்லோராலும்‌ போற்றத்‌ தக்கதாகும்‌. 
அவர்தம்‌ தமிழ்த்‌ தொண்டினைப்‌ பாராட்டித்‌ 
தமிழக அரசு பரிந்துரைக்க இந்திய அரசின்‌ 
சார்பில்‌ 1968 இல்‌ அந்நாள்‌ குடியரசுத்‌ 
தலைவர்‌ டாக்டர்‌ சாகிர்‌ உசேன்‌ அவர்கள்‌ 
(“தாமரைச்‌ செல்வர்‌' (பத்மஸ்ரீ) 
விருதை வழங்கினார்கள்‌. அவர்கள்‌ பணி 
மேலும்‌ தொடர்ந்து சிறக்க, தென்னாடுடைய 
சிவனும்‌ எந்நாட்டவர்க்கும்‌ இறைவனுமான 
அம்மை யம்பலவாணன்‌ அருள்‌ புரிவானாக, £ 


என்ற 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ பணிமனை கள்‌ 


கழக விற்பனை நிலையம்‌ 
1/140, பிராடவே, சென்னை-1, 


அப்பர்‌ அச்சகம்‌ 


2/140, பிராட்வே, சென்னை-1. 


"[-மஜய௮( 102 ஒர்மஒழரிமா “ஓ 
கவா ஓ ௨௪0௨ 


'[1- ஜம 0௪0௫ ஒர்‌ 20 ௮௩1௫ “901 
‘mg [3 பக்‌ ம200'00ர7 


பரச TaN gl 
My > வ வ (3 


(ப 


9-௫ :௦௪ ௪/2 சரித £001 
amy ae Lah ஈரி பி. மம 
ரிறஞறுமு பம பரி மிய 


‘gery ‘De Fey சீரிய “16 
(nears hog ௧0௯) 
MMR Lorin DE 


பாரா பயாயடா பாபு யபுயாரியுயமாம AJIT ISIE 


THE SOUTH INDIA SAIVA SIDDUANT 


த்ருகெல்$வல்த்‌ தென்னீக்த்யலை 


ர 


1 களி (59% 


ர மன இ ரை. 


குமரகுருபரர்‌ குழந்தைப்‌ பள்ளி 
99, கீழைத்‌ தேர்த்‌ தெரு, திருநெல்வேலி-6, 


திருவரங்கனார்‌ அச்சகமும்‌, கழக நூலிருப்பகமும்‌ 
34, அரத்தூன்‌ ரோடு, இராயபுரம்‌, சென்னை-13, 


கழக மதுரைக்‌ நினை நிலையம்‌ 
50/51 மேலமாசி வீதி, மதுரை-1, 


கழகக்‌ கேவைக்‌ நினை நிலையம்‌ 
22/819 ரங்கே கவுடர்‌ வீதி, கோவை-1, 


* 120210 PO ‘fren DEO: மய 
ரோடட்ரடீராே ம படம Hm NA OST 


௬ ல்‌ தர்தா 


கக்‌ ப்‌. 
ர நரை மாள 
இ: ய x; யப 
ட்‌ ட்‌ 
ர 


டாக்டர்‌, திரு. வ. ௬ப. மாணிக்கம்‌ 
எம்‌.ஏ., எம்‌.ஐ எல்‌., பி.எச்‌.டி. 


பேராசிரியர்‌ சரவண ஆறுமுக முதலியார்‌ வித்துவான்‌ கே. எம்‌. வேங்கடராமையா 
எம்‌.ஏ. பி.ஓ.எல்‌., எல்‌.டி. எம்‌.ஏ., பி.ஓ.எல்‌. 


கழக மாநாட்டுச்‌ சொற்பொழிவாளர்கள்‌ 


த்‌ ட தகதக ணய 


மவர்மணி, வித்துவான்‌ வித்துவான்‌ திரு. ௮. சங்கரநாராயணன்‌ இரு. ஏ. ஆர்‌. பொன்னையா 
ந, தி, இ, சுந்தரமூர்த்தி சிவ. இருநாவுக்கரசு எம்‌.ஏ,, எம்‌,லிட்‌., பி.டி. எம்‌. ஏ, 


வித்துவான்‌ திருவாட்டி இரு. பொ. முத்தரசு வித்துவான்‌ 
. கொன்றையாண்டி பா, உமாமசேசுவரி எம்‌.ஏ. எம்‌.ஏ. பி.டி, சி, இராகவன்‌ 


ஆ 


ட பனி ்‌ 
வித்துவான்‌ வித்துவான்‌ ஒளவை, துரை. நடராசன்‌ திருமதி. தி. சுந்தராம்ப 
த. பாலம்மாள்‌ இரு. மு. சுந்தரேசம்‌ பிள்ளை எம்‌.ஏ., எம்‌.லிட்‌.; எம்‌. ஏ. 


வெவ்‌ ப க்‌ வ பப 
ம்‌ ழ்‌ yoyo YOY YOY OYOYOY YoYo of oY OVO 


க்ஷ 


இலக்கிய மாநாடுகள்‌ 


நான்காவது சிற்றிலக்கிய மாநாடு தலைவா்‌ : டாக்டர்‌ வ. ௬ப. மரணிக்கம்‌, நா.&., M.0 நற 


நாள்‌ இடம்‌ பொருள்‌ விரிவுரையாற்றியவர்‌ 
30-4-61 திருநெல்வேலி தலைமையுரை 
க. திருச்சிற்றம்பலக்‌ 1 பாலகவி வயிநாகரம்‌ 
கோவையார்‌ J வே. இராமநாதன்‌ செட்டியார்‌ 
௨. பாண்டிக்கோவை வித்துவான்‌ சொ. சிங்காரவேலன்‌ 1.4 
௩. திருவாரூர்க்‌ கோவை 5 தி. கி. சுந்தரமூர்த்தி 
௪. திருவெங்கைக்‌ 


95 சிவ. திருநாவுக்கரசு 
ம்ப வித்துவான்‌ தி. இராமா நுச 


கோவை 


க. மாறன்‌ கோவை ஐயங்கார்‌ 
௬. குளத்தூர்க்‌ கோவை வித்துவான்‌ மறை. திருநாவுக்கரசு 
எ. குலோத்துங்க 
சோழன்‌ கோவை 
௮. ஒருதுறைக்கோவை ௮. கி, பரந்தாமனார்‌, ந.க... , 
௯. தஞ்சைவாணன்‌ 
கோவை 


௧௦. அம்பிகாபதி கோவை ௮. ரா, பொன்னையா, 14.4. 


1. பரமசிவம்‌, M.A. 
வித்துவான்‌ ௮. இராசகோட்டியப்பன்‌ 


2 க.க 


ஐந்தாவது சிற்றிலக்கிய மாநாடு தலைவர்‌ : சரவண ஆறுமுக முதலியார்‌ 3.4, 8.0.1.1.7, 


நாள்‌ இடம்‌ பொருள்‌ வீரிவுரையாற்றியவர்‌ 
6-5-62 திருநெல்வேலி 


ப 


பொன்வண்ணத்தத்‌ . 
தாதியும்‌, கயிலைபாதி ்‌ 
காளத்திபாதி அந்‌ வித்துவான்‌ மறை. திருநாவுக்கரசு 
தாதியும்‌ 
௨. அற்புதத்‌ திருவந்‌) 
தாதியும்‌, கந்தர ந்‌ ; வித்துவான்‌ க. கொன்றையாண்‌ டி 
தாதியும்‌ J 
க. அபிராமி அந்தாதி) 
யும்‌, உலகம்மை அந்‌ பா. உமாமகேசுவரி, M.A. 
தாதியும்‌ J 
௪. திருக்கருவைப்‌ பதிற்‌. 
றுப்‌ பத்தந்தாதியும்‌, | 
திருக்கருவைக்‌ கலித்‌ | 
துறை அந்தாதியும்‌ 
௪. அழகரந்தா தியும்‌,) 
நூற்றெட்டுத்‌ திருப்‌ பண்டித வித்துவான்‌ தி. இராமா நுசன்‌ 
பதியந்தாதியும்‌ ] 
௬, கபிலதேவ நாயனார்‌ *, 
சிவபெருமான்‌ திரு | 
வந்தாதியும்‌, பரண 
தேவ நாயனார்‌ சிவ 
பெருமான்‌ திருவந்‌ | 
தாதியும்‌ 


பண்டித வித்துவான்‌ ச. சாம்பசிவன்‌ 


௮. கி, பர ந்தாமனார்‌, ஈத. 


எ 


40, 


a. 


ளூடைபிள்ளையார்‌ . 
ருவந்தா தியும்‌, 
திருத்தெரண்டர்‌ 
திருவத்தாதியும்‌ * 
த்க்‌ ல்ல ்‌ 
பத்தந்தாதியும்‌, க | ன்‌ 
சைப்‌ பதிற்றுப்பத்‌ | பொ. முத்தரசு, M.A. B.T. 
தத்தாதியும்‌ 
திருவேங்கடத்‌ தத்‌) 
தாதியும்‌, திருவரங்‌ ; வித்துவான்‌ சீ, இராகவன்‌ 
கத்‌ தந்தாதியும்‌ ] 
சரசுவதியந்தா தியும்‌, பு 
சடகோபரந்தாதியும்‌ ] 55 
மதுரைப்‌ பதிற்றுப்‌ 


பத்தந்தாதியும்‌, எறி ன மீ. கந்தசாமிப்‌ புலவர்‌ 
மலையந்தாதியும்‌ ] 


கு. பரமசிவன்‌, M.க. 


ந. பாலம்மாள்‌ 


ஆகுவது சிற்றிலக்கியச்‌ சொற்பொழிவுகள்‌ தலைவர்‌ : வித்துவான்‌ கே. எம்‌. வேங்கடிராமையா 


நாள்‌ இடம்‌ 
12,13-4-64 திருநெல்வேலி 


ட்‌ 


+ 


30. 


கக, 


௧௬௨ 


M A., B.0.L, 
பொருள்‌ விரிவுரையாற்றியவர்‌ 


சிவசிவ வெண்பாவும்‌, 

முருகேசர்‌ முதுநெறி ) வித்துவான்‌ தி. கி. AAS 
வெண்பாவும்‌ j 

நெல்லைச்‌ சிலேடை] - 
வெண்பாவும்‌, மதுரைச்‌ ) 5 மு. சுந்தரேசம்‌ பிள்ளை 
சிலேடை வெண்பாவும்‌ 


. சிங்கைச்சிலேடை வெண்‌ 


பாவும்‌.கலைசைச்சிலேடை 5 ன்‌ சொ. சிங்காரவேலன்‌, 14.4. 
வெண்பாவும்‌ 


பாரத வெண்பா [பு சங்கரதாராயணன்‌, 


MA.M.Litt.;B.T. 
நளவெண்பா வித்துவான்‌ வி. குஞ்சிதபாதம்‌ 

கந்தர்‌ கலிவெண்பாவும்‌, | 

சோமேசர்‌ முதுமொழி : பண்டித வித்துவான்‌ கு. சுந்தரமூர்த்தி 
வெண்பாவும்‌ | 

அரிச்சந்திர வெண்பா ஒளவை, துரை. நடராசன்‌, 344. 
அகலிகை வெண்பா தி. சுந்தராம்பாள்‌, M.A. 

சிவபோகசார வெண்பா 
வும்‌, சொக்கநாத வெண்‌ 
பாவும்‌ 

திருக்குறட்‌ குமரே ன 
வெண்பா (அறத்துப்‌ ; பண்டித வித்துவான்‌ ௪. சாம்பசிவன்‌ 
பாலும்காமத்துப்பாலும்‌) ] கல்‌, 
திருக்குறட்‌ குமே |, i 
வெண்பா (பொருட்‌ கு. பரமசிவன்‌, 14.4. உ மகள்‌ 
பால்‌) ர்‌ 


| வித்துவான்‌ வே. மாணிக்கவாசகம்‌ 
பிள்ளை 


கந்தபுராண வெண்பா வித்துவான்‌ அ. க. தவதீதகிருட்டிணல்‌ 


டடத கர கழக விழாக்கள்‌ 


கழக 1008ஆவது வெளியீட்டு வீழா தலைவர்‌ : 
நான்‌ இடம்‌ 
20-8-01 இராசாசி வரவேற்புரை : 
மண்டபம்‌, 
சென்னை. 


1008வது நூல்‌ வெளியீடு : 


பன்னிரு திருமுறைப்‌ 
பெருத்திரட்டு 
» மொழி மாநாடு தலைவர்‌ : 
பாராட்டுவிழா நூற்பட்டி 


நூல்‌ வெளியீடு : 
சொற்பொழிவு : 


91-8-61 இலக்கிய மாநாடு தலைவா : 


விழா மலர்‌ வெளியீடு : 


சொற்பொழிவு : 
22.8-61 சமய மாநாடு தலைவர்‌ : 

சொற்பொழிவு : 
சட்டவியல்‌” வெளியீட்டு விழா தலைவா : 


நாள்‌ இடம்‌ 
7-2-62 உட்லண்‌ச விடுதி, நூல்‌ வெளியீடு : 
மயிலை 
சொற்பொழிவு : 
சூளாமணி உரை வெளியீட்டு வீழா தலைவா : 
நாள்‌ இடம்‌ 
90-8.62 உட்லண்சு விடுதி, நூல்‌ வெளியீடு : 
மயிலை சொற்பொழிவு ; 


மறைமலையடிகள்‌ கலைமன்றத்‌ திறப்பு விழா தலைவா : 
நாள்‌ இடம்‌ 

12-7-62 பல்லாவரம்‌ திறப்புரை : 
க்கட சொற்பொழிவு : 


சரவண 
நாவலர்‌ 


மாண்புமிகு விட்ணுராம்‌ மேதி, ,தமீழக ஆளுகர்‌ 


கல்ந்துகொண்டோர்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
துணைவேந்தர்‌ வி. சுப்பிரமணியம்‌ 


எம்‌. பக்தவத்சலம்‌ 
டாக்டர்‌ ௮. சிதம்பரதாதன்‌ செட்டியார்‌ 


டரக்டர்‌ மு. வரதராசன்‌ 


நெ. து. சுத்தர வடிவேலு, 14.&., 1. 
டாக்டர்‌ எஸ்‌. ஆர்‌. ரங்கதா தன்‌ 

அ மூ. பரமசிவான த்தம்‌, M.A., M.Litt. 
எம்‌. ஆர்‌. பெருமாள்‌ முதலியார்‌ 


தெ. பொ. மீலட்சி சுந்தரஜர்‌, எம்‌.ஏ.,பி,௪ல்‌. 


சி. சுப்பிரமணியம்‌ 

டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ 
கீ, இராமலிங்கனார்‌, M.A, 

கா. அப்பாத்துரையார்‌, M.A. 
செளத்தரம்‌ கைலாசம்‌ 

அ. ௧. நவநீத கிருட்டிணன்‌ 


தவத்திரு குன்றக்குடி அடிகள்‌ 


எம்‌. எஸ்‌. சாரங்கபாணி முதலியார்‌, 
மயிலை. சிவமுத்து 


சி.டி. ஜானகிராம்‌, 1.4 8, 
வித்துவான்‌ சி. குழந்தையம்மாள்‌ 


நடுவர்‌ ஆர்‌. சதாசிவம்‌ 8,4.,8.1., 


நடுவர்‌ மா. அனத்த 
நாராயணன்‌, LC 8. 


அ. மு. பரமசிவான ந்தம்‌, 14. ம ரர்‌ 
டி. செங்கல்வராயன்‌ 62 


எம்‌. பக்தவத்சலம்‌ 8,&ஐ.ய. 


தடுவர்‌ ௬. கணபதியா பின்னை 


எம்‌. ஆர்‌. பெருமாள்‌ முதலியார்‌ 
றுமுக முதலியார்‌ ந.ஃ., B.0 1. 
ரா. நெடுஞ்செழியன்‌ ' 


தவத்திரு ஞரனசம்பந்த அடிகள்‌ 


எம்‌. பக்தவத்சலம்‌, B.A. B.L., 


டாக்டர்‌ அ. சிதம்பர நா தன்‌ செட்டியார்‌ 
௪, சிவசூமரன்‌, 11.4. 


ப 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


மீகிறமலையடி கள்‌ 12ஆம்‌ ஆண்டு நினைவு வீழா தலைவர்‌: நடுவர்‌ பி. எஸ்‌. கைலாசம்‌ 
அ. மு. பரமசிவானந்தம்‌, கா 


நான்‌ இடம்‌ 
18-11-62 கோகலே மண்டபம்‌, பரிசளிப்பு : டாக்டர்‌ மா. இராசமாணிக்கனார்‌ 
சென்னை M.A; வி. 
சொற்பொழிவு: அன்பு கணபதி 
மா. இளஞ்செழியன்‌ 11 &.7 
பெருங்கதை” வெளியிட்டு விழா தலைவர்‌ : செளந்தரம்‌ கைலாசம்‌ அம்மையார்‌ 
நாள்‌ இடம்‌ 
17-3-63 இராசாசி நூல்‌ வெளியீடு : ஆர்‌. வெங்கடராமன்‌ 
... மண்டபம்‌, சொற்பொழிவு: ம பொ. சிவஞானம்‌ 
சென்னை பாகீரதி அம்மையார்‌ M.த., 
அ. மு. பரமசிவானந்தம்‌ M.A., Mitt. 
கு. சுந்தரமூர்த்தி 
n நாவலர்‌ இரா. நெடுஞ்செழியன்‌ M.A. 
சட்டமன்ற நடைழறை' வெளியீட்டு வீழா தலைவா : ஏஸ்‌. செல்லப்‌ பாண்டியன்‌ 8.4.8.1. 
நாள்‌ இடம்‌ 
17-9-09 இராசாசி நூல்‌ வெளியீடு : எம்‌. பக்தவத்சலம்‌, 9.&., 8.1. 
மண்டபம்‌, சொற்பொழிவு : நீதிபதி ஆர்‌ சதாசிவம்‌ 
சென்னை டி. என்‌. அனத்தா பகதி, M.A» BL. 


டாக்டர்‌ பி. வி. செரியன்‌ 
க. அன்பழகன்‌, M.A. M.L.C. 


திருவாசக விளக்கவுரை,” *தீங்கியல்‌ சட்டம்‌” வெளியீட்டு விழா 
தலைவர்‌ : நீதிபதி மா. அனந்தநாராயணன்‌ 1.0.5. 


நாள்‌ இடம்‌ 
21-1-64 உட்லண்சு விடுதி, நூல்‌ வெளியீடு : எம்‌. பக்தவத்சலம்‌ 
மயிலை சொற்பொழிவு : கிருபானந்தவாரியார்‌ 


அய்யாசாமி செட்டியார்‌ B.A. B.L., 
செளந்தரம்‌ கைலாசம்‌ அம்மையார்‌ 
எஸ்‌. செல்லப்‌ பாண்டியன்‌ 

1.7. 


மறைமலையடிகள்‌ 13ஆம்‌ ஆண்டு வீழா தலைவா: ஓ. வி. அளகேசன்‌ 


தாள்‌ இடம்‌ 
28-6-64 மறைமலையடிகள்‌ பரிசளிப்பு : அழகரடிகள்‌ 
கலைமன்றம்‌, சொற்பொழிவு ; கீ. இராமலிங்களுர்‌ 
பல்லாவரம்‌ கா. அப்பாத்துரையார்‌ 


லப்‌ பேரொலி “அண்ணல்‌ நேருவின்‌ அமுத மொழிகள்‌' வெளியீட்டு விழா 
தலைவர்‌ : செல்லப்‌ பாண்டியன்‌ 


நாள்‌ இடம்‌ 
16-8-64 சிறுவர்‌ அரங்கம்‌, நூல்‌ வெளியீடு : எம்‌. பக்தவத்சலம்‌ (முதலமைச்சர்‌) 
ஒத லது 25 சென்னை கோ, பூவராகன்‌ (அமைச்சர்‌ ) 

2 i டாக்டர்‌ ௮. சிதம்பரநாதன்‌ செட்டியார்‌ 


மீ. ப. சோமு., செளந்தரா கைலாசம்‌ 
டி. செங்கல்வராயன்‌ 


மாமல்ல முபடி ஈட 
sg பப மாரு மிமி புட்டி 


69 2-8 
die | ag 


ஆதியு பாபி ‘re Wg ee yi MyLI [ம்பு [த 23) 4 bog 


மப 06 கில ரா [மட பு 
ப்‌ 02 (1 4 
ன்‌ வழ 2] ல 
23 | k 


nd ice Ae brag ou 


மறைமலையடிகள்‌ கலைமன்றம்‌ 
பல்லாவரம்‌ 


பின்பக்கத்‌ தோற்றம்‌ 


மறைமலையடிகள்‌ 
13 ஆம்‌ ஆண்டு விழா 
தலைவர : 
முன்னாள்‌ மைய அமைச்சர்‌ 
திரு. ஓ. வி, அளகேசன்‌ 


மறைமலையடிகள்‌ 
12 ஆம்‌ நினைவு விழா 
புகழுரை: டாக்டர்‌. 


மா. இராசமாணிக்களுர்‌ 


மறைமலையடிகள்‌ 
15 ஆம்‌ நினைவு விழா 
தலைவர்‌ : 
சைதைக்‌ கல்லூரி முதல்வர்‌ 
தமிழ்ப்‌ பெரும்புலவர்‌ 
திரு. மு.ரா. பெருமாள்‌ 
முதலியார்‌ 


மறைமலையடிகள்‌ 
16 ஆம்‌ நினைவு விழா 


புகழுரை : 
மொழிப்‌ பேரறிஞ ர 
பண்டித ஞா. தேவநேயன்‌ 


மறைமலையடிகள்‌ 
18 ஆம்‌ நினைவு விழா 
தலைவர்‌ : 
சட்ட அமைச்சர்‌ 
மாண்புமிகு செ. மாதவன்‌ 


மறைமலையடிகள்‌ 
19 ஆம்‌ நினை வு விழா 
தலைவர்‌ : 
கல்வி அமைச்சர்‌ 
மாண்புமிகு 
இரா. நெடுஞ்செழியனார்‌ 


பொன்விழா மலர்‌ 


க்க 


காப்பிய நிறைவு விழாவும்‌ நீலகேசி உரை வெளியீட்டு விழாவும்‌ 
தலைவர்‌: ஓலவை. ௬. துரைசாமிப்‌ பிள்ளை 


நாள்‌ இடம்‌ 
25-12-64 கோகலே மண்டபம்‌, நூல்‌ வெளியீடு ; 
சென்னை சொற்பொழிவு : 


மறைமலையடிகளார்‌ 15ஆம்‌ நினைவு வீழா தலைவர்‌ 2 
நாள்‌ இடம்‌ 
26-9-05 மறைமலையடிகள்‌ சொற்பொழிவு : 
கலைமன்றம்‌ 
பல்லாவரம்‌ 


நீதிபதி ஆர்‌, சதாசிவம்‌ 

ம. பொ. சிவஞானம்‌ 

கா. அப்பாத்துரையார்‌ 

மே. வீ. வேணுகோபாலப்‌ பிள்ளை 
இராதா தியாகராசன்‌ அம்மையார்‌ 


மு. ரா. பெருமாள்‌ முதலியார்‌ ஈட... 


யோகி சுத்தானந்த பாரதியார்‌ 
அ. மு. பரமசிவானந்தம்‌ 3.&., M. Lit. 
கா. வேழவேந் தன்‌ 8.4 , 8.L,, 
புத்தனேரி ரா. சுப்பிரமணியம்‌ 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய தமிழ்ச்‌ சங்கக்‌ கட்டிடத்‌ திறப்பு வீழா 


தலைவா : 


இடம்‌ 
திருநெல்வேலி 


நாள்‌ 


11-2-66 திறப்பு : 


கெரற்பொழிவு : 


தவத்திரு குன்றக்குடியடிகளார்‌ 


சி. செல்லப்‌ பாண்டியன்‌, 

சட்டப்‌ பேரவைத்‌ தலைவர்‌ 
ஐ. ஏ. சிதம்பரம்‌ பிள்ளை, 1 &. 
௮. இராகவன்‌ 


மறைமலையடிகள்‌ 16ஆம்‌ நினைவு விழாவும்‌ “மழை வேண்டல்‌” நூல்‌ வெளியீட்டு விழாவும்‌ 


தலைவா : 
நாள்‌ இடம்‌ 
27-11-66 மாவட்ட மத்திய நூல்‌ வெளியீடு : 
நூலகம்‌, சொற்பொழிவு : 
சென்னை 


பேராசிரியர்‌ கா. ௬. பிள்ளை ஆராய்ச்சிமன்றத்‌ துவக்க விழா 


தலைவா : 
நாள்‌ இடம்‌ 
81-7-67 கோகலே மண்டபம்‌ சொற்பொழிவு: 
சென்னை 


க. வச்சிரவேலு முதலியார்‌ ந.க. ட. 


வி. கார்த்திகேயன்‌ 1.4 5. 
ஞா தேவநேயன்‌ 
அகிலன்‌ 

௬. நடராச பிள்ளை 
கவிஞர்‌ சுரதா 


மாண்புமிகு இரா நெடுஞ்செழியன்‌, ௩.4. 


டாக்டர்‌ சர்‌. முத்தையா செட்டியார்‌ 
நா. மகாலிங்கம்‌ 

டாக்டர்‌ கே, கே. பிள்ளை 

மு. இராசாக்கண்ணஞார்‌ 

அ. மு. பரமசிவான ந்தம்‌ 
சுத்தானந்த பாரதியார்‌ 

இரா. பாலகிருட்டிண முதலியார்‌ 


ச்ச சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 


திருவரங்க நிலையத்‌ திறப்பு விழா : :  கலைவா: தவத்திரு குன்றக்குடி அடிகள்‌ 
நாள்‌ இடம்‌ 
14-9-67 திருதெல்வேலி திறப்பு: மாண்புமிகு இரா. நெடுஞ்செழின்‌ 1௩. 


சொற்பொழிவு : ௬. இரத்தினவேல்‌ பாண்டியன்‌ 8.8.1. 
அ. லெ. சுப்பிரமணியம்‌ 8.5C., 8.1. 
ஒளவை சு. துரைசாமிப்‌ பிள்ளை 
ஏ. பி, சி, வீரபாகு 
௮. இராகவன்‌ 


குறள்‌ கூறும்‌ சட்டநெறி “சங்க இலக்கியத்தில்‌ செடிகொடி, விளக்கம்‌” வெளியீட்டு வீழர்‌ 
தலைவா: எம்‌. பக்தவத்சலம்‌ ந.ஃ.,8.1, 


நான்‌ இடம்‌ 
81-12-67 உட்லண்சு விடுதி, நூல்‌ வெளியீடு : மாண்புமிகு இரா. நெடுஞ்செழியன்‌ ௬.4. 
மயிலை *தலைவர்‌ : நீதிபதி பி, எஸ்‌. கைலாசம்‌ 
சொற்பொழிவு : கு. கோதண்டபாணி பிள்ளை 
மீ. ப. சோமு 
த. சஞ்சீவி 1.4. 


அலமேலு இராமகிருட்டிணன்‌ அம்மையார்‌ 


உ 


மறைமலையடிகள்‌ 17ஆம்‌ நினைவு விழாவும்‌ “திருவாசக ஒளிநெற்‌' , 
ஆட்சித்துறைத்‌ தமிழ்‌' வெளியீட்டு விழாவும்‌ 


நரன்‌ இடம்‌ தலைவர்‌: மா. முத்துசரமி 5.4.,8.. (அமைச்சர்‌) 
10-5-68 கோகலே மண்டபம்‌, நூல்‌ வெளியீடு : மு. ரா. பெருமாள்‌ முதலியார்‌ 
சென்னை சொற்பொழிவு : யோகி சுத்தானந்த பாரதியார்‌ 


ப. இராமநாத பிள்ளை 
கீ. இராமலிங்க முதலியார்‌ 
ஒளவை து. நடராசன்‌ 


திருவள்ளுவர்‌ திருவிழா 


நாள்‌ இடம்‌ தலைவா : மாண்புமிகு செ. மாதவன்‌ B.Com., B.-L. 
14-10-68 இராசேசுவரி . தொடக்கவுசை : ஆளுநர்‌ சர்தார்‌ உச்சல்சிங்‌ 
பதன எத்து நூல்‌ வெளியீடு: சி. சுப்பிரமணியம்‌ 8.4, 8.1. 
ம 


காட்சித்‌ திறப்பு : மாண்புமிகு மு. கருணாநிதி 
கி. வா. செகந்நாதன்‌, M.A. 
சொற்பொழிவு : செளந்தரம்‌ கைலாசம்‌ அம்மையார்‌ 
அருட்டிரு அழகரடிகள்‌ 


45-10-68 தலைவா: மாண்புமிகு இரா. தெடுஞ்செழியன்‌ ந. &. 


மலர்‌ வெளியீடு : எம்‌ பக்தவத்சலம்‌, பி.ஏ., 3 எஸ்‌. 
சொற்பொழிவு : ம. பொ. சிவஞானம்‌ 
சுத்தானத்த பாரதியார்‌ 
கா. அப்பாத்துரையார்‌ 
அ. மு. பரமசிவானந்தும்‌ 


பான்விழா மலர்‌ 


'ட்டத்தமிழ்‌' வெவியீட்டு வீழா 


நாள்‌ இடம்‌ 
22-89-69 இராசாசி 
மண்டபம்‌ 
சென்னை 


மறைமலையடி களரர்‌ 18ஆம்‌ நினைவு விழா 


நாள்‌ இடம்‌ 
25-9-69 மறைமலையடிகள்‌ 
கலைமன்றம்‌, 
பல்லாவரம்‌ 


தலைவர : 


நூல்‌ வெளியீடு : 
சொற்பொழிவு : 


கடு 
நீதிபதி மா. அனந்தநாராயணன்‌ 
மாண்புமிகு செ. மாதவன்‌ 


டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
மாண்புமிகு மு. கருணாதிதி 


தலைவர்‌ : மாண்புமிகு செ. மாதவன்‌ 8.C௦ற.,, B.L., 


டாக்டர்‌ தணிகைமணி திருமுறைப்‌ பரிசளிப்பு விழா 
நாள்‌ இடம்‌ 
21,22-11-69 மாவட்ட மத்திய நூல்‌ வெளியீடு: 
நூலகம்‌, பரிசளிப்பு : 
சென்னை சொற்பொழிவு : 


தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
ஆர்‌. சனார்த்தனம்‌ நாயுடு 8.A,D.E.;FLA. 
மாண்புமிகு என்‌. வி. நடராசன்‌ 


(அமைச்சர்‌) 


தலைவர்‌: ஞானப்பிரகரச அடிகள்‌ 


கே. எஸ்‌. நரசிம்மன்‌ 1.&.5. 
மாண்புமிகு கே. வி சுப்பையா B.4. 
சொ. சிங்காரவேலன்‌ M.A, 


“தமிழ்ப்‌ பேரொவி' வெளியீட்டு விழாவும்‌ “பழந்தமிழ்‌ இலக்கிய இலக்கண 
- நூற்றொகுதிப்‌ பேழை' அறிமுக விழாவும்‌ 


நாள்‌ இடம்‌ 
8-2-70 கோகலே 
மண்டபம்‌, 
சென்னை 
15-2-70 தருமபுர மடம்‌, 
திருநெல்வேலி 
17-2-70 திருவள்‌ ளூவர்‌ கழகம்‌ 


மதுரை 


நூல்‌ வெளியீடு : 


பேழை அறிமுகம்‌ : 
சொற்பொழிவு : 


தலைவர்‌ : 
சொற்பொழிவு : 


தலைவர்‌ ; 
சொற்பொழிவு: 


தலைவர்‌: ௧. அன்பழகன்‌ நூ... 


மாண்புமிகு இரா. நெடுஞ்செழியன்‌ 14,. 
சை. வே. சிட்டிபாபு 1 &, 1.7. 

௮. கா. ௮. அப்துல்சமது 

தா. பாண்டுரங்கம்‌ 3... 


ஆர்‌. குப்புசாமி ந.ஃ., 

பா. வளனரசு M.A. 
சுப்பிரமணியம்‌ 8.5C., B.L., M.L.A 
எம்‌. ஏ. கே. பக்கீர்‌ மைதீன்‌ 

சி. ௬. மணி 

பொ. முத்தரசு, M.A., நள. 

சி. ஜெகன்னாதன்‌, 18.&. 

மானே ந்தியப்ப பிள்ளை, 8.4. டா. 
மாயாண்டி பாரதி, 1. 


தமிழவேள்‌ பி. டி. இராசன்‌ 
இராதா. தியாகராசன்‌ அம்மையார்‌ 
ஒளவை சு. துரைசாமிப்‌ பிள்ளை 
உ. பில்லப்பன்‌ %(.&., B.L. 

டாக்டர்‌ லலிதா காமேசுவரன்‌ 
ஏ. பி. முகமது சுல்தான்‌ 1 4.8.1. 


௧௬ உ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


9-9-70 திருச்செங்கோடு தலைவர்‌ : மாண்புமிகு மர. முத்துசாமி ந, ௩௭., 
சொற்‌ பொழிவு கெ. கந்தப்பன்‌ 14.&.20.2. 


99.70 சேலம்‌ தலைவர்‌: டர்க்டர்‌ கர, மீலுட்சிசுந்தரனர்‌ ).4., P.HD., 


சொற்‌ பொழிவு: முருகு சுந்தரம்‌ 3ர.க. 
கா. செயராமன்‌, 14 1A. 
சிலம்பொலி செல்லப்பன்‌ M.A..7. 
புலவர்‌ மி. மு. சின்னாண்டார்‌ 
பரிபூரணம்‌ கேசவன்‌, M.A. 
ஈ. ஆர்‌. கிருஷ்ணன்‌ M1. 4. 
சி. பழனியப்பன்‌ (நகரவைத்‌ தலைவர்‌) 


டாக்டர்‌ மு. வ. திருக்குறள்‌ பரிசுச்‌ சொற்பொழிவு 
தலைவர்‌: சிலம்புச்‌ செல்வர்‌ ம. பெர. சிவஞானம்‌ 


நால்‌ இடம்‌ 
8,9-8-70 மாவட்ட மத்திய நூல்‌ வெளியீடு : ஆணையர்‌ கே. எஸ்‌. நரசிம்மன்‌ 1.4.5. 
நூலகம்‌, பரிசளிப்பு : நீதிபதி பு. ரா. கோகுலகிருட்டிணன்‌ 
சென்னை தவத்திரு அழகரடிகள்‌ 


மறைமலையடிகள்‌ 19ஆம்‌ நினைவு விழாவும்‌, “சங்க இலக்கியத்தில்‌ விலங்கின விளக்கம்‌” 
நூல்‌ வெளியீட்டு விழாவும்‌ 


நாள்‌ இடம்‌ 
9-8-70 மாவட்ட மத்திய தலைவர்‌: 2 ட்ட 
தூவ்கம்‌ நூல்‌ வண்ட | மான்பும்கு இரா. நெடுஞ்செழியன்‌ ஃ. 
சென்ன ட்‌ 


சொற்பொழிவு : டாக்டர்‌ ந. சஞ்சீவி 
காஞ்சி மணிமொழியார்‌ 


விழாக்களில்‌ குறிக்கப்பெற்ற 
கழக வெளியீடுகள்‌ 


நான்காவது சிற்றிலக்கியச்‌ நீலகேசி உரை 12 
சொற்பொழிவுகள்‌ 6 50 மழை வேண்டல்‌ 8 
ஐந்தாவது சிற்றிலக்கியச்‌ குறள்‌ கூறும்‌ சட்டநெறி ர 6 
சொற்பொழிவுகள்‌ 7 00 சங்க இலக்கியத்தில்‌ செடிகொடி விளக்கம்‌ 6 
ஆறாவது சிற்றிலக்கியச்‌ திருவாசக ஒளிகெறி ர 10 
சொற்பொழிவுகள்‌ 7 50 ஆட்சித்துறைத்‌ தமிழ்‌ ்‌ 5 
பன்னிரு திருமுறைப்‌ பெருந்திரட்டு 7 0 திருவள்ளூவர்‌ விழா மலர்‌ 8 
1008-வது வெளியீட்டு விழா மலர்‌ 12 50 சட்டத்தமிழ்‌ ன்‌ 4 
பாராட்டு விழா நூற்பட்டி 5 00 திருஞானசம்பந்தர்‌........... 
சூளாமணி உரை (2 பகுதிகள்‌) 24 00 தேவாரத்திறனய்வும்‌ 6 
பெருங்கதை உரை (4 பகுதிகள்‌) 28 00 தமிழ்ப்‌ பேரெ ாளி 6 
சட்டமன்ற நடைமுறை (அச்சில்‌) பழந்தமிழ்‌ இலக்கண, 
திருவாசக விளக்கவுரை 8 75 இலக்கியப்‌ பேழை 890 
ங்கில்‌ சட்டம்‌ 8 75 திருக்குறள்‌ அறம்‌ ர, 8 
உலகப்‌ பேரொளி 8 75 சங்க இலக்கியத்தில்‌ விலங்கின விளக்கம்‌ . 8 


அண்ணல்‌ நேருவின்‌ அமுத மொழிகள்‌ 8 00 


00 
00 
75 
70 
00 
00 
7 
50 


00 
75 


00 


pms ஸு மிகு ‘L(G yoorouad! gh ice யரா 12M > 
regan அழு Ophir Lege கை “முதுக -ம0 படு ஓரு/1 மல பரா டகர) ஒரிரு 


த்த 


wre WPMD பாயு UE 40 ¢ மர ரர a’ won “1092 109 £(©) 


மீரா மில எர ல்‌( மடி ஒழு நுறாறழமாக ed லக உல்ல 


முகமா மம்‌ ores) wg econ 119 mio Dg ஏழ பஎீ௫ சே ஜீ ஜீ ஏ 
மாம்‌ fron) dime 1 uadie ‘igo acorn (10 Eq’ Hole “றர Mg ஏபி Meg தயவில்‌ 


திருமுறைப்‌ 
பரிசுத்தொகை வழங்குபவர்‌ 
அறநிலைய அமைச்சர்‌ 
மாண்புமிகு 
கே. வி, சுப்பையா, பி, ஏ. 


ர்‌, தணிகைமணி 
சி. ௬. செங்கல்வராய பிள்‌ ஷை 
திருமுறைப்‌ பாதச்‌ 
சொற்பொழிவு 
முதல்‌ விழா 
சொற்பொழிவாளர்‌ ; 


திரு. சொ. சிங்காரவேலனார்‌ 
எம்‌, ஏ டிப்‌. லிங்‌, 


டாக்டர்‌ மு, வரதராசனார்‌ 
கிருக்குறள்‌ பரிகச்‌ 
சொற்பொழிவு 
முதல்‌ விழா 
தலைவர்‌ : 
சிலம்புச்‌ செல்வர்‌ 
ம, யொ. சிவஞானம்‌, 
எம்‌. எல்‌. ஏ. 


14-1-1968 


கழக நால்கட்குத்‌ 
தமிழக அரசு பாராட்டு 
வழங்குபவர்‌ : 
மாண்புமிகு 
இரா. நெடுஞ்செழியன்‌ 
பரிசு பெறுபவர்‌ : 


திரு. மா. சண்முகசுப்பிர 
மணியம்‌, பி.ஏ., பி.எல்‌. 


திருக்குறள்‌ 
பரிசுச்‌ சொற்பொழிவு 
ஆற்றுபவர்‌ 


தவத்திரு அழகரடிகள்‌ 
8-8-1970 


பதிப்பகத்திற்குரிய 
பாராட்டிதழ்‌ பெறுபவர்‌ 1 
கழக ஆட்சியாளர்‌ 


திரு. வ. சுப்பையா -£உ- 


20-5-61 
டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ 
மொழி மாநாட்டுத்‌ தலைமையுரை 
ஆற்றுதல்‌ 


கழக 1005 ஆவது 
வெளியீட்டு விழா 
(இராசாசி மண்டபம்‌) 
20-8-61 
அம்மாள்‌ தமிழக ஆளுநர்‌ 
திரு. வீட்ணூராம்‌ மேத 
தலைமையுரை நிகழ்த்துதல்‌ 


ஒல 
£விழா வையொட்டி நடைபெற்ற 
அரிய 
நற்காட்சியில்‌ ஒரு பகுதி. 


(அரிய நூல்கள்‌, கருத்து 


விளக்கப்படங்கள்‌ முதலியன) 


திருவள்ளுவர்‌ திருநாள்‌ விழா 
14-10-68 
திருக்குறள்‌ ஆங்கில ஆக்கம்‌ 
வெளியீடு : 
திரு. சி. சுப்பிரமணியம்‌ 


திருவள்ளுவர்‌ 
கிருநாள்‌ விழா 
(இராசேசுவரி 
திருமண மண்டபம்‌) 
14-10-65 
தொடக்கவுரை : 


தமிழக ஆளுநர்‌ 
மாண்பமை சர்தார்‌ உச்சல்‌ சிங்‌ 


திடிவள்ளுவர்‌ திருநாள்‌ விழா 
கிருக்குறள்‌ நூல்காட்சி 


பார்வையிடுபவர்‌ : 


தாமரைத்திரு 
நெ. து. சுந்தரவடிவேலு 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
தமிழ்ச்சங்கக்‌ கட்டிடக்‌ 
திறப்புவிழாவில்‌ 
கலந்து கொண்டோர்‌ 


11-2-66 


அ, 4 


திருநெல்வேலி 
“திருவரங்க நிலையத்‌ திறப்பு: 
விழாவில்‌ கலந்து கொண்டோர்‌ 
14-967 


கட்டிடத்‌ தீறப்புவிழாக்‌ 
காட்சியைக்‌ காண்பவர்‌ 
அந்நாள்‌ திருநெல்வேலி 
மாவட்டத்‌ தலைவர்‌ 
திரு. எம்‌. எம்‌. இராசேந்திரன்‌ 
ஐ. ஏ. எஸ்‌. 


அது - பேரோசிரியர்‌ 
கா. சுப்பிரமணிய பிள்ளை 
இ ஆரூ ன த்த ங்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி மன்றத்‌ 


த்‌ ஆ i ர i தொடக்க விழா 


| (கோகலே மண்டபம்‌) 


கடவுள்‌ வாழ்த்து : 

அவ்வை. தி. க, சண்முகம்‌, 
டட டை அ னி ்‌ | எம்‌.எல்‌. 
| 81-76 


கா. ௬. பிள்ளை படத்திறப்பு: 
செட்டி நாட்டரசர்‌ 


திரு.மு.௮. முத்தைய செட்டியா ர! 


மன்றக்‌ கொள்கைப்‌ 
பலகை திறப்பு: 
கோவை வள்ளல்‌ 


திரு. நா. மகாலிங்கம்‌ 


“சூளாமணி? 
வெளியீட்டு விழா 
20-8-62 
தை மையுரை : 
அமைச்சர்‌ 
தீரு. எம்‌. பக்தவத்சலம்‌ 
பி.ஏ. பி.எல்‌. 


“சட்டவியல்‌?” 


வெளியீட்டு விழா 
1-2-62 
வெளியிடுபவர்‌ : 
நீதிபதி மட அனந்தநாராயணன்‌ 
ஐ. சி. எஸ்‌. 
பெறுபவர்‌ : 


நீதிபதி ஆர்‌. சதாசிவம்‌ 


“எது இன்ப வாழ்வு? 
வெளியீட்டு விழா 
15-11-62 
வரவேற்புரை : 
கழக ஆட்சியாள ! 
தீரு. வ சுப்பையா பிள்‌ ளை 


பெருங்கதை 
வெளியீட்டு விழா 
17-8-68 
வெளியிடுபவர்‌ : 
அமைச்சர்‌ 
திரு. ஆர்‌. வெங்கடராமன்‌ 
பெறுபவர்‌ : 
திருவாட்டி செளந்தரா 
கைலாசம்‌ 


“சட்டமன்ற நடைமுறை? 
வெளியீட்டு விழா 
1 7-8-68 
வெளியீட்டுரை : 
முதலமைச்சர்‌ 
தீரு. எம்‌. பக்தவத்சலம்‌ 


“திருவாசக விளக்கவுரை? 
வெளியீட்டு விழா 
21-1-64 
வெளியிடுபவர்‌ : 
சட்டமன்றத்‌ தலைவர்‌ 
திரு. சி. செல்லப்பாண்டியன்‌ 
பெறுபவர்‌ : 


திருமுருக. கிருபானந்த ட 
வாரியார்‌ 


உலகப்‌ பேரொளி? 
வெளியீட்டு விழா 
16-5-64 
வெளியிடுபவர்‌ : 

அமைச்சர்‌ 

கிரு. கோ. பூவராகன்‌ 
பெறுபவர்‌ : 

டாக்டர்‌, ௮. சிதம்பரநாதன்‌ 

செட்டியார்‌ 


டம்‌” 
வெளியீட்டு விழா 
21-1-64 
வெளியிடுபவர்‌ : 
முதலமைச்சர்‌ 
திரு. எம்‌. பக்தவத்சலம்‌ 
பெறுபவர்‌ : 
மாநிலத்‌ தலமை(குற்ற நடுவர்‌ 
திரு. எஸ்‌. ஏ. அய்யாசாமி 
செட்டியார்‌ 


காப்பிய நிறைவு விழா 
25-12-64 
தலைமையுரை : 
உரைவேந்தர்‌ 
தீரு. ஒளவை. ௬. துரைசாமிப்‌ 
பிள்ளை 


“துறள்‌ கூறும்‌ சட்டநெறி? 


வெளியீட்டு விழா 
81-12-67 
தலைமையுரை : 
முதலமைச்சர்‌ 
தீரு. எம்‌. பக்தவத்சலம்‌ 


“சட்டத்‌ தமிழ்‌” 
வெளியீட்டு விழா 
22-89-69 
வெளியிடுபவர்‌ : 
தலைமை நீதிபதி 
மாண்பமை கே. வீராசாமி 
பெறுபவர்‌ : 
சட்ட அமைச்ச ॥ 
மாண்புமிகு செ. மாதவண்‌ 


“சங்க இலக்கியத்தில்‌ 
விலங்கின விளக்கம்‌? 
வெளியீட்டு விழா 
9-58-70 
நாலாசிரிய। 
தீரு. பி. எல்‌. சாமிக்குப்‌ 
பொன்னாடை போர்த்துபவர்‌ 
கல்வி அமைச்சர்‌ 
மாண்புமிகு 
நாவலர்‌ இரா. நெடுஞ்செழிய 


௪ திருச்செங்கோடு 
5-8- 10 
அறிமுகம்‌ செய்பவர்‌ : 
அந்தாள்‌ அமைச்சர்‌ 
மாண்புமிகு மா. முத்துசாமி 
பி. ஏ. பீடி. 
பேழையினைப்‌ பெறுபவர்‌ : 
திரு. செ. கந்தப்பன்‌ 
எம்‌. ஏஃ எம்‌. பி, 


சேலம்‌ 
9-9-10 
அறிமுக விழாவில்‌ 


கலந்துகொண்டேோ॥ 


காஞ்சிபுரம்‌ 
8-470 
அறிமுகம்‌ செய்பவர்‌ : 
மாண்பமை நீதிபதி 
பு. ரா. கோகுலகிருட்டிணன்‌ 


திருநெல்வேலி 
15-2-70 
அறிமுகம்‌ செய்பவர்‌ : 
திரு. ஏ. எல்‌. சுப்பிரமணியம்‌ 
பி. எஸ்‌. ஸீ, எம்‌. எல்‌. ஏ. 
நூலைப்‌ பெறுபவர்‌ : 
திரு. பொ. முத்தரசு 
எம்‌, ஏ., பி.டி. 


“தமிழ்ப்‌ பேரொளி? 
பழந்தமிழ்‌ 
இலக்கிய இலக்கண 
நூால்பேழை 
அறிமுக விழாக்கள்‌ 
சென்னை 
5-2-10 
தலைமையுரை : 
பேராசிரியர்‌ கா. அன்பழகன்‌ 
எம்‌.ஏ., எம்‌.பி, 


மதுரை 
17-2-10 
அறிமுகம்‌ செய்பவர்‌ : 
தமிழவேள்‌ சர்‌. பி. டி. ராசன்‌ 
பேழைகளைப்‌ பெறுபவர்‌ 
செந்தமிழ்த்‌ திருவாட்டி 


இராதா தியாகராசன்‌, எம்‌. ஏ. 


மகமை ராகி கியாம பரிரமாமயாமு. 
ப்க்சிக ஒரமா வப ககா ௮0 


“இம உய கல சாமா ய்‌ 
மூ ஏ ஏரி மாம ரே மமஉ யெ பயா 


Wey LWIA - WM IS Fs 16/௩ ஷர எற- ௯ 
மாறுமா ம 150 MISTY க [ஓரம 
யாட 


[யாம்‌ ua 


6 மது Mase som மு Prd gO LS 49 or yogi Pg 
யர கெழு (10922. 2்ம௰' TGs MIMO Mehdi Lo 
ஸ்மா po WAT DYE eg மச மா ராகு! Wg DunEd in 
190967 od மிடி மாம 6௫௭ மயம்‌ 06020 யாகு ய 


2915 ஈய 
யர மரரரும முய) ஐ 


ரஐகரி௫ கலிய ஏரம்பு ரி ம 
As Re seg d romg tug 10 iss eg ஓப 
ர ew Swf IG ஆ. பஓரிமுராஐ பூர/ம௫, 
மழு (my எஐஉயய2 ஐ Le மாமு 
ராஉ22ய29 6.06 


நிம9/மழுடிகீர 


‘hangin npngn தடத்த 

hedிs wane Wn YG Ging மழு 
பூ மக - ழும்‌ gg myiw—a NWSE (© 
முமசிருராஐ பர ம qolF nog IT ASUS ors. 


யமஹா 


பப்ப hug 


| ஐ oes ரா ௮1) ரரி) ௦௨௫ GAAP [இயம 
Pm yee (pn மீ அழ இற ௮(5 [ச மடக 
awdieegfieh kein qs yoo (9 F919 nro scen 
பாழி £ரீசஜ' செல்‌ மெல (மறு மா 

doef joe PRE 


ப்ரா 10g சரிக 


[ஐ மச்சம்‌ ஓ௱ளளற எ மடு 

நூரு ஒமீமீயாறு இ ம பச 

ஏழ ஊர ரென ர௮௮.டீ 

‘ag ahomgிg 429 4909 பா.ம 

pti 429 goin ¢ YW AG 

‘ug df iaom(&} றியா OLIN 2 பூடிட(6] 

(Wang gph bi i299 TOI 

(20 ஓழு awe [௪௪ 

சதா hap Gag wg’ ௬.16 

ps le—! ssp sg rsh ம யம LuF ing 
wn NMS AN [0219 10 

199 go 1299 1207s (OIE ro@ பபச wel 

mF ¢ quod யால ETA TELAT) ஏ) க 
MF rod G0 ole மழ ஓ) ௪௭19-௩ 

குல மூ மாமு செல்க 

man 9p mag மய ரவர்‌) bw 

om [முழு மமதார்டி 1௪1௪ 


பாழழயா அழ 


hind Jeg 


Wi or guise sup PYLS Dp ‘sree 110 (9 10d 
mesic sls 29ம்‌ “© “Dg RIMES 


மம்‌ கவீகருகப்‌க 


"சிமா ஜியா ௦நாழு யரா 

யாம மய (ஐ மஜ. டய ஏறு 
£ஏrew - சிமா அமக சடா 
சிமா எழ பயக மும்‌ ஏ ம ஒழு மு 


“Wd py (பம மலம 

மற ௮009-1 கமழ ஓ ©1009 1209 ஓ 
பூர ம - பற ழா மு சிறுக பய்மர்‌ 
go treron ரா௫ மமாஐ qoung NEE AD (ys ire 


படா டக ro MNO தாயா ப்ட்பப்‌ 

omg WAT iNY NO wd Loire நாடு [1 

ரா - ஏ ROME ௮ ண ஏய. 
dws WES his TAN 


இஜய்ஓ மழுஉரில மற 
சுவா ௦0௫ WYSE ராவ. HLM 


பசில யாகு2ஓ - மாமி மகம பம உலராத 
[௫5.௪ ண igi) படங்‌ மடி) 168 மடக நா 


“ர 2௪0/6 சிரு ஏஎ 

எமி ம௪மு து ம்சஓு இங ரிு௪4௮௬௧ 

கும ர்சல - பசகமு 1 பர ௫௪7/6 ஏடுயா 

soggy WMS ரா௱ரியரூகு ஏட 

‘huusgs 0/ஐ ம9ாம(ு Wigs 19௩0) 

நல ௫ (9௧௫ கிற ஏம மிழி ம மாமு 
சமல்ல! - மு மம ஒருத 8 பபா 
WEG ing ௪0௪47௮ Ohh Ne ST 


கசி பயறு எறுபசாமமு மல்க 

MNT (Os பச ராவா ச 00 
முழ - Wp Mew ரு 1௪ PQ 
Guo 0 issorog) 0.20 1S Paw ge 


(ழக ண்டு 11௫ மனமாற மாளிகா 
மஜ 1161௪ ‘Boo ‘grnggrwFY “109 FAN இரு 


vdieo) wpe 


றம யு மரியா இர்‌ ஈழிமாட ரழி 


Podyh aI றட Woe yr om மடில 


rego Pon ஒரிரு எமசிலறகடு 


shoo GOP Tu எழா யமக 


(௫௫ 9 மூ ஓஒ எ.புமுநா.ம2(6] ஒயா மாக 


Wg மாயா ௪ PEE ணப முய மலய ௮ 


PEALE ஐ 9 1படமல பச 107-709 மடிய 050 நா 1097 129.4) 


அழு.ம210ஐ Gyr ாடஐ wT ஓ ரெ ஜெ 


சீ ஈழச்‌ பதடி 
EGIL 


wo yeDie msde ஐஐ PF பம 
an po ysl ௭g uF 

யாம ஓயா ஜிகு ஏ ஐய படி 161516 
ging deme noherogn PE 

rpgausgs லங டட ய மபூக[ே 
ாமஐ0ா மங பரக இங 

Mgr gel ராயு மாடி (gE 
IEE OF (ுபடிலைர கிற ண eq இவவ 


TPE PARTE 


humng சிய ச 


1மஞாசரு[* ரா௱௫ு௪௫(6 o> Tw 
மூகம்‌ ப யுரஅ6 ௫9 ஏ மழு 0/7 21 
uF nowole” omyle Wer சாயம்‌ 
ழா ஏஉமிஉ முநாழ ௮4௪ 8 மம 

லு யமக hose ராறு 42 
ரா முரல 19.16 மம.௮0) 5 Nag LE 
wile பயல] மிரா டன்‌ -] 0] ஓம மார 

பூஜாம்‌ றா பயா மாரா 
பபத்த்தக்ப மஒழு௫மு சமி ஓ எரும 
qe on flehnDie ௬௩.67 பயம 
தா [துர தாரார்‌ இச சட 10 
மரி) மம மநா௱ாரிரா௪ எரி 

ம்திய ப அடா ப்பை! அபபட 

பூ கிழம்‌ ழை ஐ யம 0 எரி 
SYS y¢ ios mens LMA ர 
ாடஐ௪எ' gore (6] எயா Qe 

10௦௫ ரா 0௫0 en © Trdg 
aimaosroh ம 109907 ராமி) டட ug 
ராரா இ௱௫ு௱௪௫கு ரரி 20௦9 

அய (661 19ாம பூடி.ம£ரி) 429 1000 9S (YA 
செழ்மா ரரி ஏ சம யம்‌ ம ஏ மல 
Hep பபா பசய்‌ மண 

ஓஓ ப்ரி) பூமாரி) ஈழ உமறு 
ஜூ மும்‌ ௪6 என்ரி) eT 

| FphTg ௪ on 41௪/7 பாடி/எ Een le 
தீர சிற பாழா ஏமாற 
பம ஷு ஒழ யம FFs 
Jos neds shagnd id 24/2 எட 


பய தரப்‌ புகப்‌ அப்பட 

Fm weg? eg 11௮0 (சநாழஉஐ செம 
௪௫ (யமி ௦1] ஏ] ராரமி$ ௪ உபரி மயா 
கலி ௫௦10 மம. மீல்‌ ஏம 

முர) ௪௪௪/௫ பாரி! ரம 1299 
Wig WEF ராம ரிரா2' ம ve மழ 
மாமு.௮6 சமிறமீமீஏ ரமா சழக 
கிள ade ௭h g ரச 
yaw ஓரி! {wo மாரி ந) 

aren ico se aha mado ராகு yore 
ஓழு மறு எரு 1d hangs 
aha ௭g’ wid கீற ர ம௱(6 பிரா? 

: உர மரா dfiehnDle Wei சவர 

மா சிறு£றே பாழா ஏ யாமி 

[1S ¢ us use முழுமுளு Wins! 129 Eg oop ea’© 
sh ne Ediok nus மஒழு' 1.௮ 

ம்ம்‌ ரஐ.மமஎ GES 129A ॥16.0ாம ௫௦1௭ 
௪ஷறு(5ஐ (ஏ1௫0௫' (ஏ'027மஐ இரச 15௪ 
எய௪ ஏலேய்‌ ஈம பிது 

ச” ரபூளடு ௦206௮ ஏம (ஓ சேமம்‌ 

று யர கியம்‌ தமர்‌ பர ட 
hg Fes 0 புழு மந 
Pgh முயலல.யாஐ hin ANB Eh 
ஏர மியரமு100/%ஐ 022/௪ Lead reg 

ர்‌ மது. மடமட ரிழா மஜாடி WAS ராடி சரியாம 
ய்ய ஒ.யரிறட jon பஜ ர[௫ராஐ ரா௫ரி௪ 
shagnd id que ¢ மாமு! பூடு 
ஏகு உளுசிஎ ௫.மட 1௪ உயசிஜு 2 ய 


‘eo yi we yeu ‘yg எரி ரா 


101௪ பமராரா2 018 © மம -Qதீ 


நரா ராரா ரர்‌ ஏரி க 


oF 


6 


08 


66 


இயூ உரியா மடி! 
ஓரின ஏம TTS மட 01௪ 
ஏரி - டம முறுமா ஏகரிஉ 
shogn மமம்‌ Edge எழா [மரி 


பரா கழ்‌ 


‘og us Wm oo(E மாடி a1 19 

ழி இ ஷம AWN 

எழு ஓரி! பூராடம்‌ கசி 
shngn 12 சாம (910740 
குக doors Leone பார) 

ய்மீகு ॥ஓஙமய ஙு ங்‌ 
ohh ௬2 மரஐ nam பூய 
aang fished gam WASP 
ne மலீ£மரா ஈருகமுநா 010/1 
முய யம -உ mig ஜாய MEET Gd 
ஈழ£௫ழ மாமி யொமு ஈபூடமு ௪௪ 

கரிம பூம எழ ஏயாறுமு௫மு சசி ஏ அம 
drag oho மர்‌ pm jorge iT 
ஏஎலற்ெயுட ரு வடு குஉமம்ற மீ 
2 புட nsdis ௫ யாடி dle 
wuinndiw~a றற மாம முய TM பா.ம 
ஏ0௩௫௮( சசி ஏ ௮ம ஈமு ௫ 
GG வணLMMGI GARE ம 29d cham 


06 


cI 


0 


amne ne miro gH மமிமரா 149 ko Dn 
மீத மீபமறுழுமா ர௫நாபூாமகு மரமும்‌ 
ஒங்க மீ சரம ராயிஎ௫.॥6” ஈர 
ஸாம மிங்‌ ராகமும்‌ எரி 
ஏடி டிம்‌ 0) முமா முஜாயமகே ம 
மட ௪ Weld mz 
Ne MySIgS NYE RU hod 
swam dg MAPLE GA ui 
Weld Meee meg PU we ணh 
ஏய்யஒஙவாது ரமா ஏழு மு 
nel God oS மிக Aw 
எயார்‌ ஏ ௫ பூம முறறழமயசிமு ஏஎ எ பம 
மாக mI ம 9 பகுத ர.ப01ழ மயா 
8 ஏமா wp சி்‌ மரி இலரி 
shag மம யச Es‘ மறநத 0 யு 
Qe use WAT Poh Wend 
ahsding ௭g ysl ரம0ம௪(௫116 ஏ ry 
மரு 10௦9) 4299/ த YM கமா - 5 
nhedwre 70 கம௱ரி மு௪ஏ௪கு ஏழா 
(909௪௫ மட$௫-100/௪ ॥.யடிய௩ gone 
ஓரி 010௪ ஏ அழு ஓர்ரியாமு சிம்ம ல 
சகு ஏய யாட ஒரிரு சிமா டயட 


பாபா மழ 


"சுத தயஎ ‘quam மாரா 1.7௫ ‘mye ஜு FMA? PH TTNYhor® 
weivle wile ராமு ஒத்‌ 


ட ரயாகு 


*௱ஜரிமாட ரா ரம பர Fieh io 
ிலீய்மழ ஏ௦௨௨0' யரிநூ ம பா 

ர80ஓழு' பூம மர மழ ஓலரிஉ ஒர்த்‌ 
பூம்‌ FT மம ஏ பம 
சிஹாமஐமுமிமு Tw werd ௦0௪46 
ராலமாம roreqgrois மு.॥272௮ற மா பரா Lo 


wf ஒரோ” 


மரிம2ரட மல முர ர Mg WLS 
ராசா omg Eis Ae மூ). 

சிலு மாகு (1191௮1 25௫ ஏறுது ஏ 051௪ 
ராமா முசா? FTF பொற? 

ரமா 429 426 100(& ரா22 ரமி 

எது gm முயல MY Mp’ 


ol 


Fyfe rg’ FT oegs in (1289 ப wn Lig MEd a’ 
WEF NNL® AQ) ies 109 F 10g Ww ப யவ ர = 
ஏரில்‌ எத ம TPF ௪ம௪ழ ராம யாகு 

ற இ௫4.ம௰19 nudge சமா மய ரிருயாஐ ௫௫ ம/) 


‘SO “ரு புர WWE TTL மீருாகு/சறரீ 
weirtle Agr MiieYHIPY ஓ ‘ww ‘191 இதி 


wg) (1005 பமுமுரர 


'ரஐ12111௱௫ ம wf ஒீg meg ரரிசரிஓ ஏ 
ஏங்‌ ஏம அஜ ஏரி ரம ஓ ஏழ 
WIE DN or NC AFL ராமு DoE Giro 
JF அறிக WwW WDE ராம) Fae 


Mpழமாரசிற மீம௪ ௪௮ ரம Tes 427 
Suh 2௫! Ll wing Fg Fw OE ம்ம ௮0 
oN ERY ரா. ரகர ௬௨ பச odigh nue a 
ம யு ௭௪௦ ௫ மாசி ஏ ம மறு மய ஏ 


ஈஷா 6006 ;லமமிஉ உரல்‌ எனறு 
ராமாரா wpe (PF ep 0௪/0” ¢Fயuண af rem nig 
wd wD yee npn FoR) WAY மலம 
மூயாஐ MPF 1291 0௦ [பூல 129 eon Dg’ Frese 


‘Syme n> ௨௫௪௦1௪ oS பல ழா யா 
'ோுஙரிம ஒழ சாம 81௫0௧ JP வார 
Mong Me கம்பம்‌ ஏற 6௪7 
முரு ப௫ன௦௮ மூ Niu ஐ 


9 


றா ராஐ த.ம சிலு பூரு 
ராப்மு௱றஞராம.ம9.॥ா ரபாக சா ர மாச பூ 
எீஎ்௱ழரல ஏ ம ௫௫௫0 மீது ௮௫ பம எ 
ahndpscoF ரா 074 miso uih ரமப 


“எறுலெ பம ஏடி மறு ழி மரம உறி மா ௮0 
ச உல ரசல்‌] மகா அகழ ஒஏ லம 

(91069 ம9ர7ச' பாஜ 1௦109௫ SDP Jogo ire + மகா யாறு 
று நூ 09-9 மட கபற மய மற 


ஜாமி ௪பூடிச்‌ ae ரிசங/ஈ LF Lr yo கச 
சரய உய ஏம ஏன ராயா மீ 
எர இுஙறாம றம மு மறும்‌ பரு 
ahr yse@ megnh ரப ooh மரபு won 0/0 


oye சxசி சழக ர௱மகஐ hang 

யத மாடிறற்‌ io uTY Mohs > மிரு wg ene 
மமக யன எம பீம சரளா 
NADINE Gwe Ayo LNT WY 
'ஜழாமாம ஓ ரு இரும மடி யல [8 முப 0௬04 
ளு 0௫ மக ௮௮2 Fo Wg 

Sanh tou ii மயா Nao eo Gio MEd p மாடில 
மாமத சீம பசற மw௱ழத உய௱௱மரு நற்கு 
reps ion (2/1 மம பரா sige WN அடிய ௪௧0 பழ எரா 
சமஉ ஐயா NM TDS யா - ௨ 

Mum joo மல பட பல படர ரூயரஐபூல௪ PWS EA AOL TO 
ர௫ரிஷபூனை Fhogn GE’ Foe Fp 


௫௨ PURE 


TOL புசி சிப்ராராமதற ‘nih mwrol gg ‘MMOL 707190 ‘LFF LS ௩5% 


weirvcle கரத {fp DEPOT 


ஈர ய்‌ ழமக ராகி 


ரா [பூ எரியாடி (இபூடிம்‌ மம௰ 
09.2 படல 110” ஈழ [81157 இ மம 

ஐயரிறுூ யல - ஜமா odie I டர 

ழும்‌ ௪2/2௪ மாறு ஏம 


ot “09௪/4 Seo IT (oun) 
மசிஉஜh்‌ ௫0716” தீ முபு ஒம்‌? 

saopnogoss - ww TLE AHA Cio PRS (ORE 
unre h oT + 2௫1507 98௫107 


6 ஒல ஈழ வறு 1 (10027 ௪0 
முழ உரிம ஏஏ எ௫ராடரி!/எ wn 

(LG odin - AMAL PMNY FTL TE பமாஐகம ராஐ 
யரர ஓய ௫ ௫1 ம௦-ம ரயமஓ யற எடு 


8 "129 ப) ணு we கிரி 
wD FE Wim மஜ மழு me 

ஏல யாற - ஐ மழுமெம-க முரி 24 

ஈழ£ரயா மல்‌ யாமரறறகு 9 ஒரமா சரத 


ர்‌ ௪௮/6” பாவா 1090 மச Te 
ப்பா ஷகும்மரி) ௮ ராரிஉய மட இல 

ld agen = இர] used’ op wed ond’ 

0.யாஐ 01097 AMES AIDE FT 


9 ST ரயமஐரிகு 8 
Ford® 9 ஐஐ ஒயர 19 யாகு TIN Jog FR 


ய்ய 129k - 19 ருசிம ஒழ 
hanging id $d use சாட அ புமமண ஓ 


இலீழா ரல ௮௮௫ 18 மா 

0919780௫1௪ ஜா vd 24 ப ஐ௫ upe oI 19a’ 
ஐல - rain எழு 19௪9௪௫ ௮ 
gw i229 Ling ஏற்பூர்மாற௫(ு [”ஏ 1 ௨௪௫௮0 


‘மய மரா SMA WAG eA 

Teh எள ஏங்க தமும்ம்‌ me 
சரம - ௮ முழுத்‌ மரக ஏலெர மன।எ 
wl AME படியா ஏ 


"மட ஓஒய௰ரி யாம முழு ௫ ஏ ய௫ழ 

அறையா 01 1றஐ Giruus 1௦11 60/௪ Fs 
சய0/ஐ மாமு - 15௪ஓ. 101216: ௨ ஏ பகல எம 
ம்மாமழு்முயாடி ¢ sole ©0529) PCO MIG 129 10 


'ரஐ moms Wynn 
ogo ep Gnu ties nan Gore 
இட்லிய - ini im | LUE yw 

PTW 19610 Tm கயா u¢nogy 


TRU uurey vey Oewrs ராரா 

wm ஐ ரு ராஐ ging Firs we hm 
ஏ rw - பீம ௨.௦௨2624702 Tw 
IC ATA CT ராடி 


19) பறற அரா. ரம ge ஷூ 07௯ ur Fro Wye shade 
wsarole ரா 12௫ WLI ‘wy ‘Dg ஐகஞரா 


100 தட ஏ. க. ரூர்‌ யாகு 


ராஐ டீடீ [ரந G09 1a29—a 
keen படிமாடறவேி 1029 
‘ped சி 169. 
Pk எழ (இய9ல.॥09 00 OTC) 
றமல ௫ீரி.டி படிய பலக TFL MEAs wy T(E 
‘மறத்து ம 1௧௪0 ed 
Maire 14] WED TAs ௫0௦ யபமஐ௫[1 0 பூரி 120d 
‘oT A We IG ம9 பசு MWS, [மாடஐமா 
200 ஈர பலமும்‌ இன்‌ மலாஐ ணந ஏடா 
“மறு கு ஏத ஓழி ஏரி மாமு யமி 
heyE hE o> (.யா௱ராம0ம9மி) aon மாச dis டர்‌) 


ழா 


(மசி மூயாகு) 


(ஓரி) 


(பரிதி யு ) 
‘ype Te ரஐ- ரிய ஏ ம்யமு 
கா ஓூயாடு ராயா ரம 
இமய௱ஜதூர்மையத்‌ ரி ஏசி 
ப்பூ smh yg Dh ion ௫.மமபகமு suds மா 
063 10.௫ 
( மரிறடி யாகு ) 
“09ஐீஎஎரிருச2(6' 0௫ மயா ரம மம 
ஒழுசிக/ Tse உதிர 
did பழட Sha ang 
| ஜார்‌ i மமயலகுு மலயல( 1௫.மயஓ ஒரி 489 பா 


பஸ 
(neu மனமார) யரசு ஏ£ராற - மரா 


(5) 


Feud - qi? 


g [(மரிஐூ௫ல) 


GA பாத STN hose மியாமி மலர 
பீம ஏத யாடு ஏமி எயா ப மல hh 
ஏபி ஏம அமர ஏய ம முட்‌ (ஓம) 


ம்பி எழு மய மாயா ஒழு மாயத்‌ மாயின 
மஏ்சிகர ஸு poe SNE Wes 
மமஏஏீரிஎ(0] soohming nme iF ரா இண 
wus gdfiple nhkoum மாடா ௮00.1 மட பாட] i009 le 


98௫ 


(பரி௫௪௮ஐ) 
tpi Ong gi ரடு won 10௮0-10 ர. 
தரி மழு பமந ॥ஜாமி/எ மபரிய 


ஒது ம 


(மமசிமு௫ல) 
my gh ogg coarse இல. புன SET 
mp மய மு சசி 0/௮ முரடு பரி௬௪௮ஐ 


(QE ON 
மீசிரசிறுா 0 - ராமச (geal ping) பரப ஹய/த - oT 


(௪) 


ரம கறாராஇ JEP GAIN ‘yroeoh ராச ா௫கு yo யா ச MEY yo EO 


meircie wafgFTe ‘nn இத்‌ கழு 


ரத: இடு இ 


1௨0௦ இ 


கயா யாடு ௪ 


6. 
ஜக சழி௫டு ஏழுமடு சிழஎஏ௫ழ மீனஞாமழு அறு ட] ஜு ஏீப ம எரிய சழுமியலிறு ௫௧/67 ஓரம 
(சாடுப் ம்ம இமய நிறமா IG 0263 மாமா ௮0 ம்ராரதுஙமள்‌ ராங்க்‌ ஓர] ஈவ்‌ பம இமை 
/சடுமு£ஏ படாம ராய மூறாழ பம ம) ஏ ப மாம ஏரா சிமி சிரு? ௫0 ஓரும்‌ மடி (ராமர 
சரிகம! moe [NTR MA WDIe Lom 1291 0நாராஇழுழு' புரா ௫௪0 யமாமா மம்மி 
9 FT on AG 1௪ mo மறு ம முழ பூம மம வி ஜிரா ஏ ஐ புழு' பீ மழு முழுமமுமு-க Moog’ 
Jam எம எலுதிT்ாக ரய நாகு பர 119) மடி மடக ந52 hing wong முபூசதாராற டி நமராஐ ஓர புழு. 
முதலை ஏயாழமா மரி ஐசரி] ரே மு மமக மசி மத eel Ay mT MEV Fee 
உதடுட மா ர/சம௱ ரூனி புரர(இ sma (FES 19 15 மா 19ஏ (Gn 129 ano ino QE 5-௨ ௫ uN ‘EE ஏவு MUS 
“றட சபல ஏமடலிமு மங்பும மம 12௫1-122௪ 1022௫ 
rep ழி. ராசரிச ஒதி மலம முழு லிம்‌ பாகு மூசி டி 1௦0௨1௨ 0/ரி2(௪/1 
பமசிலிசிமயோறு மஜ மழு மாமா ௫ ஏடு ௫௨ மள மந யீ யல கறி கமூ௫(ு ர(ுமு௪0-௧ ராச 
amish np ௦ ரமி. யாகு ஈடு ௫2/00. qin sg பஓரு॥0 மடி. ராகமு.॥0' 1002S ட 
மு பூமாரி எம ௪௦ ஏ ॥௪ மறும்‌ 2௪௫ கறு யஉ வம) 

ழ்‌ த ச்‌ ஆ "ரூலுஓரியளகு ஒயர இழு மாரி எலிய 0199) 190) 
mpeg ஓஒ ETp பா 5707௫ Dமeணசசிgண ரர edge T en ngTPg ora புய IG LG Won 
மாகோ டு சிறட 9 யாகு 16 முழுப்‌ லு TEL ராசரி௫ங0 ௮0 ௫9 ஏ ய ௪1௩௪௦ எடு ஏ யாடு கேம 
ஏசிக்‌ எ சீறு சச சிசh No முயாஜயதீ ௫௪ ஏம லு பூம 15/௪ ரச ம ௪ மம ஏ 
100 orld Mw PI Wey on ர௫௬.॥07 ன opdngmced sare MOAT சுழுச௪மா ர௫மழு(சர' 
॥ிஜாடி ரு 2m nedie ககம ௮9 2௩ படத்த. Fine dog weg Fig WF Feds Prowse 
சத ளெ ஏடு; ஒபூடிமு.1௪ பூமா ௫மு ௪9905 

ahs SF யாம Gang ரரூ௫யர ௫௫௮ ௪ சஉாராமில(யுகு ரா௱டுழு.22யஐ End> yhep PLOT 
ல்க பவனை என்க டதாக அமிர்து சாம QT IME 1p Endy yheg PLT 

81227420௮0 டு மடி௫ புல ஒரி Lo Wr) கீ (௨ iT 
"முல. மல 


weivie wisyows இ -ழ ஓழி ரூ 


ePIC een 


Fy iE மஜ2(எ ரை ய மமக PF றி 
Going 1௪. பனம்‌ veers 1S ¢ meas 

தமச 0௪1௪ மாரு மமக ர இ௱பூ 
மு. ஜாம! மம யுமா ரிமராதுாா ௨ 

மார மச (Ego 2௫ ® aor 0119109095 


aed Gag WMA ins (TAMMY 


sq’ fiins yuroproh a iow s(@ £109 911/௪ 
Dp Ms Og Tyros wos 00 


9829 ராமு மல பாடி முற ம௪ முத 
மூஐல்‌ மபா Gams 01ரக[டபூடசு 

மரா மடில ௮௫௦௪ மம? 1 12 hod a oof Fe 
சூஐ0 0 மரராமி Wop ye TQ Le 

proyF g) qos 109 i மு. 109 FS 19 yooh 
wyM மயூ. ME yo unoR? Luo yo 

மஜ9ண் மரி nro imo 09] rnin 191511 மநா- ௧ 
மம பூ 01 FEM PLL sé 


roe TS Gy nee ௮17070007௦ 
ம/.291.௪ MALE ஓ Fee Mgrs 

Wd நாரங்டு ஸ்முநூாரமபூ-௪ ஐ ணட 
got பரமா! ney மம] NPT 

dp OFF ப Wp NYA டு! 


spe. 2௫௫ hug DE ag ogg, 


(1202௫) ee. (90/ஐ wp (32 முநாரிம௦ரா 
மூ0/ஐ.19(௫] grass us (2 WLP (ஐ Wore 


ரூமி? dos oro SARTO 1S oyu dre 
மரமும்‌ ஏம ஈழ பர ஓ யம 

ued /டீரியாடி nO jonah எயிறு 
ம்ஹேிய௪ his மரா ராச£ழமாடிராஐ [0 ப௬.1௩ 


01 ய்ய 10௫ பம EME LS அ ௧௩ 
ள்‌ pedis மமர்மடாடி மம ய௱பூனி௫ு 10௬. 
qd வ (PY Hors ஐ யாரி) [மம das brs 
gan nhadip sgng nT (GG roars 
8 29ms {die ௫௫ wingdy FEO 
(9 wR மரீ sd 
(ஏரி ஜுமா ; ௱றஜதியரமு ௧௪001௫ ஏரி 
ழஜயஓ த அட மச பூட।/எ uae Eh 
படப்பு (GG icine 109 1E Grog 
ரரமமு(5௪(9 dGainole ning Ls Fwe we Ss 
ரார்ராற ௫௫ ரரி. ப௫£ஐ Wedel F Lo WIT IFS 
மு9ஓரு.॥07 youn IG IG FEED WHT Eg 


6 Gd cof eqs gon mse wl ௬௮௪5 MPP 
ராம மீ. Meng Nw 1௪ சிரு இ 
1.415 9-௮ 10909 ம டி ம/ம(7 basins 221026. 
091029 %e 189 iTS PO Wd die உ சிற 
qi மo-a பவ FLINT ம41௪ஐ ௨8 
லம மாஐமும ர Ele world Age 
J poi பராராகம உப்மா பம ிலரில்‌ 
shag nai STP PY ௩.௮ 
‘ahs nig anee oom பம௫ 
ஜாம 2M DIINO (OFF மடி மட 19 
Wd ing Aw 9 Prem bud NF Pine 
Dds எருஷராச' ம யாரபூடிச PWT UF YF .ம௰ 1009 no 
mI சமி ரசெயுசீம0ரு செசசீழி 
கழ ம pode tres WIT | சம. மட மட! 
1199 us wold TD yee MWK De 
ராஇ௫ம' பஜ! wg Ms ட்ட தபு 


ளட ஈழ பத 129919 


WLS இ௪ ‘We yrecoh TE wYIS my தய 
weircie aig sழrm ‘» “இழ றக 


1௦0௦ யல மேய MWA ALC 


(௫-௪) சரமாக பஜ பற மர LPS MTS ம்ம்‌ 
ஐஎரி௫ fd மை ராய௱ஜு.யாஐ மி 

mele நாட ரர சிற்பம்‌ 

Dros oe ராமா ௫ 0 0) 

(a) யற்சி யாறு 11௦19 மாகு சிக யர 12௦11 


499.109 15(9) ௮௱ம ௫ MGS ஐ Wow: 7 ௪௦௫1 
புிழு'ம௦ ஐ பலா] 1090 1/7) Ug 
ராமா பமஒஎ(2/ம. NL (yoko g’ 


i 
(ஐ) பாதம்‌ கலா முமாறு8௫ ராச எம்‌இ மூபூலழயா 
ராம மம ஒலர ராமுலு. CC 


0925 
ராய ராமாடிஐச0 பு io ரில்‌ மடக 
ஒரு ரம்யih My NM © Gd யற்‌ ரய 


படட 


(wa) 


ரகம 


புஸ்‌ MePhos சழக ge ராமு ம்பு மர பாமர] 
ட ws weivie மடு ர/872 py ‘OF 10mg Lil sO மராநிசர ௪9112 
மயராருதைஓ மரா க 
[J ஓ ஓ 
11 {fire Jaws முராராகரிக ஈழ 6 IDI PLU 1pAWG soo re rom © 
ரீ முரஉஒரரிற முராத்‌ மல முயல மகிழ்‌ wig நாடர்டு Ms oY பாகவத 
; கரிம ஐலாறு இமா அழல Weald mud gawirirce wn 7h 
பர பா மசி ஓரா ddan way ag சிசி 
nw ௪௪௫/௪ aie re fv giie pT rig geqnseraIt ¢i9® Js dres 
ராஜர gle ஏல யு மாசா சிய2ஐ [fw டத OF wp 
gon weg இரருரஇழீர்‌ NgTMg ile பஹ Tg Fats pT மழ 
மய ஜம வலு மடிய ॥21/௪ ne ஓழு முழூ பட] 
of ‘wi Pye TMI 105 61 ௬ 191௩ 
Dye ர[இரு௪ ef inrofige ௪0௮08 டி 8 “111090919 [109 100820) 092 ராம207௮(9 ETF 


yf P(E ற dio frosrwh 
.. ang hegoung பந குரி finemoh 
A தழுழாம ராசரமுாமரரா ௫ TTLT 
IP: ஒறு” ௮௫ நாபூராமிகு பய 
77௮6506076 si [றர ரி. Hn 
nunndg சல்சா மம்தர்டிறி$0 rao.drounon 


டுய௱ஐ ஏமும க மத சரிக mashed £9 


(ரி சரியாம சி மசி! 6௫ 


[௮0 ௮॥(ராழ' மம பயக wa ngled wg 


Neonode KUM LN TwGE C10 pT oF 0 


மழ ம சின ஏட உறா ரசிக யமி 


arp Ine specs som 


IG sn node MGT 1 100s 1& OG hogle 


09 


08 


08 


ச்‌ 


cE 


முழம்‌ ௫ 601௦ ராஷாடில-௨ ஈசு அதழக 
பப்பா ghee Die. ang sie qr Ae 
ஐயமற அயி hymn MMe 

மர ரமப nome ng We 
மர்‌ மம! மார்ச சரியாகி 
Wen Aro APG Gem ௪ 
ahnfAreg 410940 5-௨ மஜத ஈரக்‌ 

WweF woe qomgs gle wswhnamng nega 
usw sop MNOS DH 

asd WIGS Pw MQ 

Weld ro ராரா Mg EON NSAI 

yo ursagF wmgile Woe மறு le 
மபா Fv seh TQ 

wowhom%e? qos 18918 (0) Mow sro Dro WAP (o 
மரி ஒ௱ரு௫ மு௱ஜமு/௪ 000 ௫ 
aiken wid Weg ஒயாமல்‌ மறறம 

ரகு ஓக முய பருக Mee மா மல 
சிறு’ சயநத TeF LNs 
தீ மிய ஓய௱மமுமம ர 

Fug gmewrey AeNWs wu LS 
never Wa சக கீ Nn 
இபத ஒட eg’ புல 0200 ele 
Wee DWF We 0700-௧ Tagg 
ராடி (old EF 1m GYM ௭M 
qafepid nyigoe MEPS «die 

qkedd ie mM ஈரிரா-1.மலஎ சொ 
nasa (hiss more WM 
MDa swe hig OMA wl 
wDungndh WDngeM pT COGS படர 
மூலி TT இ சரிஎ/ரராலிகு பரும. 


‘lI 


08 


ப 


06 


81 


0 


{ மஜா. dmg (pas ஐ 41/டி.20ர ௱மூடி.மம௫ 
Tg Gold DF pgs ஈய ம 
10 €பூஉ ஒழ TE gu AIK ooo 129911 

| ராறு ரியா ஏ௫லிலமு ரப 19 1௦ 
222௫ nq Shh கச்சி 
nd lS செள dud (சிமா 
“ஷம்‌ 7. மஐ.யர) சிற ஏஎ கியாம 
பூரா யர மருதா ரம மற (மு மா ௭ 

| rg ட சிரச மடியா ரசி 
எழு ழ கமி ஏழு மாசி எ 
ம்ரஐ.மலயசு mT Mo GIT we 
சிஐஏ usr (yop பரா LUM Mm ARN 
ராகரிஓ சழ ம (ற 074244" 

1 ஜெ! ௪௪ fps g 

; சீஐபூ/எ ஏசா 10'ழ 22/௪ 00% 

| றம முரி [2௪௪ nL 
ஏய ழு தழு (076 ஐ: 

ஈகை ரோகு॥௱ாகு Ney de ௫17 
MIG (107௯02 முழி Trego 
ay 250 1 rn சழக மழ 
ஏதும்‌ மச மக ஏய ரகு 
ஏறு மம சரி௫ உரி ௫ரி) ம்ம 
rl ராம ஏ வத கச 

Ewe PAE h Dhas 12௪/7 

[றம படிஓஐ Mug ed ாட.ம A QE 
ஏழ சர ல [எடு GP Ae 
x8 ¢ ung MThegsing Ores Ao 
முடி மச ௫ ஏ மபூசழு ஒயாமரஉரி ௭8 மழு 
யச்‌ ஈரி ௪௫ ஏ) 1020 மாமி 

சீரு யாழ மடி ராஜூ மால பம மாகு 


௫ அதி “ஜிய ௪௫ ‘மாத 


weicie 1iggதாONற “Dg 


Awnn ல 16 ட ௮13 


9 ஏலு ச ரி.பாடி §¢ whore ஏ பாக 19 Eo 
ஒமரிசமி முடசிரு ௫௫ எம மச பழம்‌) க ஏ யல 

மார ரரா௫ wசிறச 02 ரிபு மழ 2௨009 

wing ema ரஙருமு ச றப ஓல [று பூ 19 ஓ 6 109 யாடி 


[ட உடிது௱ரியாட Wa And Ga 09 EE renew 
ako us 19 19S mek SAE © EF MAiணeh My 

ரா௫ரிச00/ FFA TTY .மாடி2௰.107 மூயாஜ Wyo oy 
MPF SEH ADresPIT ர.யாஐ wys coh 


* “ஐறரியாடி nsdAied a Oped a ௪௭015௫1507 
ஓ அறபு மரிய ர ரா0/ஞர்‌) 0௫௫87 

ராமல ஏர்மழிமாமமீம௫மு ஏெ மயில்‌ சிதா முயகமு 
mee 67௪ ௩/௪ .॥௱£ஏரி௫ுர ஏறுமா 


எ 
8 டலாழியாடி நீரு ஓூயா nT சு ஒயரிறுு மயா 


9 qedir oF Tue Sம ௮.02 FOO 
IGG SF இ ௫ மலரா NY Ay 19௨௫ 109101 
௱மஜசிஏஎ முழாரியரமுசினுல எயா! மல பூம$ 


2 டஐறரியாடி பதில மலா mw SWE (us ore 
சங ஐச] எ டிராமா ரெமி 010269122௫ 
நபம mT wre 207௫௪௫ ஈமு பாடியி உட 


PAS HT ims MSE QT (Ong SAY’ 9 Wry மட G9 5-5 


T , 'மpா௱தியாம ஓய மச 00 யாம. மழு 
un நூபூராமடு oT +¢ wish 01/௪2. 

ah eos digs mug LeF ௦2 படி 

qhugeoid Dg Fre MRT Fy 27916௪ 


AOA “9 ௫ ‘Tamme ‘yi es PRE wl OY Lesh 


weil ஐ no ‘WiINDNg “உ ஓழ்‌ Iா௱ழழாா9 


ர ஊபள்கமய்லவ 


[mpg மூரி ஜலம்‌ [ம 1099 மடி 

midge முசநாமா௱ 192 பூர 12259 9 

FFs fiewmgs rps? SG 1௦127௫ 

03 wereld சிருசு Ad I யொடு. 
ஜப sw Agile மீ ர(ம/116.1.௮ 

ஈழ றாமமு (மஜ ம டு. பாடஐ மும்‌ 


மக்‌ கிழுகீகரி 


ரிது 1009 பரத ராஜா! 02௪0௫ 

gh படழுமி/எய செழு ஒழு 

[ப] ரியா ரம்‌ TA GET whi 
ahawd fp nhawd® சீற பரா ஏம 

Awd rE PIES WEIS dwg WDE 

இயம மம [ஐ .பமுழு மரு பாடு 

| ழக ஏக எ மரு ஈமு -1நாபூடாகு 


or 


; hI 
*ரமஐ௱ழி.பாடி ர ஐமுழு' ய சிஐரு சச மர மப [..] 
ரியாமயரிறு ஐ யா ரலரில ராரஈபூர பூஜா ப உடற ௪ 
உழு 122௫ உம 129 ௪1௬ 19 இ] ராம (ஐ (ம ரி0132059/4) 
ஜமா இ மி 5௪102௪ wa 
i AP pM ௪௨00௦1 wole 10.0(09ஐ0701.9 Dh mele = 
>on MN ME மக PT 
wf FPA ரி TDE =» wodish nhewg’ S19 
உழ + ஓரி த.ம ம 7) POF QA nen 


| 32 DSM ge 

ரார்டிரரம்‌ sas! haf y seam ஈச 

i org ooshng esis - dadiyeh surepmie 120 ingF ash 
மூ மடரா [DY FE SE FPS OME ash 

இலய ஒட பரக்க 

ழு 5 பூரமாமகு மர ரெ மல ஏம 

(பிபி. - oH De ஒரு சிக 

சசி ஏ£௮ழ ரசசி௫ஙரர ரும்‌ (1002௨9 யகு 


்‌ 7 (69.95 194 (ம. 910 

| ஏற 1௧10 ஐ மஜஐ ரசிக Wg மம ஐசரி ms கூ கியா 2 தம பஸ்‌ . 
wig dmg யமக ng Eg ராமரிமயஐு 4 அறுகம்‌ வள அதிரதன்‌ தன்னா அப்‌ அன்கிள்‌ ஸி 
உவா el DENNIS PTE ராம௦ர1ம0.09 arog yore @ சசிக யா phngnd at sepogson 
ர$)ஐ ௫ ௪௱ழு நாம ராஐ. PP LAN AMeieng பக்கி மு எள்‌ மதக்கு 
வி்‌ ; மர பயா சிலீர்‌ 
npedis nT யா 0 bry sle மம ரு சுழி CAinDp NgNT IE wymg Tஇ 
fine Meg மஐ0பூக.ம௰ா Sahn s og) b yes 199 19 - -1ஐ மியா ஈறாக ழு.2216 Mg Luo 1229 
புக்தி spUNITD ஐது “sa Gah mum பூராடகு௰ரி௫ 19௧௫0107 MWe 19 
ஏ சிதா ஐ ழகர HL Ln Toh ௪௫ Oawienn® nega hd ing 
nf ல MDGS ப௫ PE oF myn மடி 1M 19g’ bo IE POTENT se 
21 $2 ஓழு£ரி) மடமட - முஙமாடிஞுய பாடி 1PM 107 ass 1029 1 மட 192919 
‘969291 Neds SNS [1 ப ம்க்‌ 
hese ge சீறா ng adh ட கசல்‌ அல்‌ ரசு 
த்‌ (5) ர pero த சம்ம அமு தாயா ஏரி நறு 
ண்கள்‌ க்க க்‌ சரிறூ ௮ - மம ஓழு மற ரசிய ஏரி ஏம 
பூ9ஐ06.107 00௦0-௩ ரட்‌ ஒழு Wome Frmceg YF a0D whgidcrey ௫௮212 AM Fog 
ந்து ன மம. ௪ மயா றது ம ப2ஐ ணத 


மாடிழமாமமு/எ Gah ு.௪ரிய-௩ 
மூ யாஜரியரமர ராஇலயஐ TITAS 
wy Fg’ Tu G௭ 


wp 12 29 P( (ஐ நாக (ற ய௱பூடிய/ஞுா1ஐ ws erg’ 
மநு - உறலமிலு£ ஏல ரஏரிகலா ப சரயு 
டாத இப ச தத ப்தி 22 றா? 
296 uno LD 
நிமல ‘WE ண ப “ஜீ ₹ரர ‘youn testo po ரச 
weircle “ன்‌ த -.௫ 1072. ‘IMD “119 ‘199 ‘Og ஈரி 


ராகரிகா ன வைகரி விம 


11 


0 


Ty படாம nig opr rs 

ஏரி ராமு று குங& ற.யடிமா. ரிக 

anon 09 1229 1 DDE ௦2 ANT 
499od ஸப 12919 -1மல.மஎ Os Me PART 


yt As nag [1 ப(மநா11209.0 

தரியா ஏறு மூ! முயாஜாக பு ரிக 
df 10°F NCO பர] mdse NI ம 
hag nd id ச ஏம மமக ஏழ 


எழமக எரிய ஏ யால 

ராசிமு(இ ரெலி ஏ] -உ முயல்க ஏம 
Qe தர 1௮47 yi > SAE wd’ 
ராமு. பாடிபூஷரி0 Tp 19s PTT 


கரிமச்‌ மரியா /௦ஐ--/10॥௮ 

ரா௫ரிசறெ்‌ 1௦௪௫10 wT -1ஐ.மமஎ TMG LT 
QA ஹரா wri Gas phon றாயா மல 
ஓஐல. யரா புலர யா எமிறுஎ எயா மர 


ழமக பரிய ஏ க es 

1p ர௱மசரிஓ இற தசமக 
goshkeng —s pgm 209௬௫) ௬௫௬/6 
மஜ ங்‌ ராயா மரு ரஜக 


ஏசிகள கரியாடி OS 
பருகு யாமம்‌ மெ டு மடில ஈழமேமம்ககு 


cI 


[oy] 


“௫௦1647 ப Ad fogs T Jarod 
(G05 5()16 emi WEE LD 


‘Qo ays glare ured 
Fwofsfis மயா மஷயரா DA மலஎ Quam 
*ஐங்லவ/& - ஐ பூம ரிம்‌ ஏஓங ம 
ஏரி மும்‌ 011௨ ரளி ௫௪௫6 ௪௨௮ 


இபூடிடு உரியா ஏடி ஏ ம 

ருலரிசல(இ ௫௫ தூர்‌ முகம மழு மம 
11 E— a Mw THOM லகு. 499169 
ஓய பழு ஈகமாழிஎ ஏ ஏடி 


று [2௫00-௪ மல ழ௫டு 

கமழத்‌ ஏழ உம! முற ௫௮௮16 
மரம்‌ (9) மல உர பூ-1மமு மிரா 
ழகர ரய) மும்‌ சிரு ஓரி 


Eg சரியாம WஜAOMTy 

ருகசிசுஉஇ ஏபி 8 மு சிரசில்‌ ஈம 
முழ ஒக 9 ஐசரி ஓலை ஒமநுயா 
ராமர sowed சீற my பய (Fp 


ரிம்‌ உரியா ஏர கக 

ராசமியாற ௫0 2ஐ-1/ ரம ஓ அமு எரிர௪8' ௮ 
௪1௪6-2 ஓதி எலி 110 

A மஷிகூமு(௫) (LG wus FL OM 11௫193 


மர உரி மரீ ராமு கருக? அமுலு, “மாழகு* மற்‌ 


பய அப்பபதுா் பது பலி இப்ப பப 


இமய இத படத நாரா 


ஐ 2ராமு.ரா--ரமிய௨ SEEN MATE 

FFF ins WhO யா Py NF © LDF in 
மம முப ஈர மரி 

மய யாற ராஎரி௫ழ ௨௩ மீட மாத DT 
DMA s— OAM டர ஈழ ஈதல்‌ 

ம்மா ராமி மடு) பள ணக ௮.மிம௦ரா (ம747 
oF யச YF TD யாடு ND FLEET 
துமி mle Tew Gwe 
ஒழு மன கரத மாமழா ஙாகமு 

aga சிராக (டிரா nese Mw 

AE gy 009 199 129 q— wiv i209 பரா re poh [119 படர 

we Ayn 0௫1070/07௪ஐ PET Tிn es ௨.1௫) 
ua oh — nog) ௨௦ மர்‌ oon NE oo YFP 
nun hiss iar மந எரி௫ முமாடி 

meg yw ndg—o Nghe படர LENT ண 
MDM Pros ஓ Fu (op NT 
ய்9ாமமு 199 129K —n9nh 1999 da 129 pF wooed’ 1299 (7 12௦ 129 
we Mois SNPMLEY WPL ௪02௧109212 
uo [௫௦ பூர 1089 ¢—ngmh na மூ-1௪[04 [டி joes மம 
மும்‌ நாபூர௫£ராஐ 09s pT ees ம Ho 
dCs i2—-mwyasonm s@ MIS og OMA 
WPL Mog MYA DT OPTS பூம ய 
தசய ரநழுயா FF LE we aera 
முறிய! mG AND ௩௮612 470 Mei 
முர மீ£ம7-5---படியமராமபகு பூசு MG Gn 
ரமமூறகு wg AO உம |0117௦7£/) nds 
உழுத மெ சசெ்கு உ மாய 
ஏழு ராசா லயா மார 


91 ட 
PPL T— wshsaond ing ௫4௫௪௫௫ ong 
மழு த wT Fg wT மாற ௪ ஈழ 
Fo 1s 19©— iw Weg d Mp Fe Dog LT TWO 1S SS 
யர மக (6-௧ ஏ சீழாஏ 5915-4 
FFF yor F wei 0107௪ஐ ஓல Lew 
இபடிநாங்‌ மற 0 121௪0 TEL (ஐநூறு We 
கரிமுசீ௱ ௮2--ராமர/ராமு.ம௦ராஐ HPPA MAY 
oF yhah ஷர 0ஐ [நார சிற mE 
gf im 2 [Pan— Mg i9N 109 LOM TUM 
Wg ண ௮ Te ॥௦ஐரி1ம௦10 பு FPS 0௪ 
ராயாரரிரரி- பத Teh ஈசா இர்‌ 
i yim LMG owe PML 17/௮௫ ராலரி௪ 
(og wg — #0 haw wap 12௪020 நாழமழல 
Dre is9{9IA PPE ௫071-1007 FoF Mm I 
ராறு. டீரு௫0ஐ-- Tn ௪11௪02 PTL 
Gust 1090712901] © arene 19௫167 
(7௪2 F— wine பறட ஈய Mw 
ராசரிசஐ( தும க Take (912.1௮ஐ 
Wronsronre— மு iow நி 9m 1d das’ 
ரா௱ ௫2-46 wophiuon need pag Gf பரும 
T1010 489 19907 - 1 A9 1999 மல!எ sym ௪ 07மஐ ராம 1092 10k 
மு ௫௫12 ௫௪௪/6 Tp 
மம TTT சமி ௪80 
ப செழஉ சே (0 யாஐ ரு [மேய 
மம்மா மரம ரகரிஎ ing 
nF dud Fy ௩௪002 ணீ (12 


யாமஹாமதர5எ 


முர Fug ராமு ரா ர 1மஐ0 


முஐரர।௪ ஏறு (0 இ. இரு ரா 


நடி ஷ Qo La 


ஏழ ஏ 01(ஜ 


8 “ரடுற ஐ 8சரிரா நார ஐர SOT NA 
WEAR நரா மகர Tim னரா 01௪11102 மரா 

மூடி மாம(6] எஏீரியாடிய.டி ஐ. 92ஐ ராரா iF © 
Jon wg’ எலற்கமீமியாற ஏடும்‌ 

arom up so ராஐ முட்‌ 1௪ mood thud 
ww முழு Ped ஜிமராகரிஐ 0 109 1௦07 

மி TTA This சரரி1₹120119 
109௫௪ ௪10080௪171 MEPL OT I மாக 


5 *ராஐகாசியாடி ANN AGENT ண rசொ 
ராரா பசய்‌ மட மாமு ௮௪ ஒப 

Toe யப ராமு Fw மட 
ஒடு்முிமமம LAO பூர சக. 


ll 


Pwgere Fuime wf vss 2042 
யய ட்ப பாட Swe FF roe 
மயா ௮ றழக0முய௮(6 PNW 109 120916” We 


sromig யது Mime Jedi ௮09ந5 LI 


Dg ர௫எரியாடி Mond Trg மீற 
ரயரமநாக செடிய மஜ Foi 
(£ஏரியாடரும்‌ ராஐ செக எட 
1 ீராஏரி௫ ஙா பலக ஆதா ௪௫॥௪ஐ 
முருஙசிரு ஈமரரி.டி முறள்டிு.॥0” sos ba 
19-ர௱ராம161/] qi ios முராயா/ wn (LPF OL 
qi My ராமரிராச ஓபூடிம௦௪ 
(ம pocorn Wseramge ss Fume (61211௪ 


மாறு 100 1) ஒத தறம ஓய ௫1077௪ 


weircle ரார்கீரிட “4 “qs Dg LOS 


Wn on nud 


ஏல ஏப்பா ஓம பழு ப 
129077 ஐ முசு yon (1 4.முடாமஐ mesg! ஏ trie 129 யமலாமறு 
ராமு 12... ஐ ூமுஏரிமுர |உரி.மாம மழு மள 


aos ign (GUL Mog ॥ நாம ௦ 
fie O— தமா PTT மீ நாமுமமர்‌0.ம்‌௦ய] 
மாடி மஒழு' ந ST ரூசரிசகாடிம யசிறூ மாமு 


(m=) 


(௩௫) 


(௫) 


(me) 


(ma) 


(m=) 


(m2) 


ஒன்‌ (ரப மட ரியர்‌ ரத 
MOG ung ர.ரம௱ாதழாடு றக அயாம்‌ 
அட ௫0 முற ௫ ௦2 மலா 

சழூரல௫ நுறு 11௨ 129 மசி ngs 
புற மாமா மாமிச ௮ ப 4' 
-ரகுஙமரிஐ ஜன்‌ தீ ஏசியா இயர்‌ 

09209 ப(௫ Tf) 9 w(F wimg T(E மருபூமாா 
ey PITY .ம ரர WE இ ௫ 
JAN Qin Die Awore foo G9 1009 
ஜமா இிூஏ£ய௫ ET ணம 
nF FDP FQ 1222 Ale Fy ஏருலய௫ 
Digg ond nade AD(G பங” 
sg ராமு 46 ப ஐ ES dre 
ராமு AD go HT AAG Aig ¢ மம 
Seu wld Fem FPL? 

மழ ஏம (ஏம பாழர௫ மமழுரமல 
௫௫ ௮200-0 ர அறமுஒமு பாம 
ems inp go ராய dro ௨22 மாடி 
ஓஒ மிஜ£ஏிய்‌ தியரி இ ம PP 
angers அ வயற்‌ அபார இப்டி 
ஒறு அயஜகமு£மாகு ரா௫௱ஐரிாம 109ஜஏ 
nme ராகா ஓரி யாடிராமுய௪ ஈக 
ராடி ரூப மறு மழ 
wid goh nies ரா ராம 

gq flue useurocoh rims fiehass aro 


௱ஐமுோபூடி உ சிரு ஓரு ரய 


81 
49ஏ.101 ரான ற மூரி வெயசம ஜயன்‌ 
பாழ்‌ பாது மஜமல்மு ளாம 
(we) பீம ஒர்க்‌ ஈழ முழு 
GiGi nists sep eum cod 
ெொம ச ஏழஓூன ராடஙருகு மழு யரா 
இரங்கு முல மப Aerie crore 
(௩௮) சீரடி (471901 ப5ாடி rowsfiurs 9௫௨7] 
ஜயா 4௫7௪௩௫ 1௦076௪0௫' மள 
ராறு மறரிசழ ரே எல” 
மம தூபி எரிய ௦ முசு 
(m=) எdnஓசிசh சற ௫ு ஏழ மாடி ‘குக்‌ 
மரி Fs மழ சஏT்ம்ழ 
முரு ஓலு ஏம மு௫ரராபஐ(5 
மரமா ‘Fp மழு முழ 
ப்ரி 
(me) 1. மடில PMY (LS WS AOA HWE 
பம [டு பூ ௪௪௫ 
Fwd PPT wy Maung oie 
efor Aw ௪௫-ம்‌ Tom 
படுப 25 
மீ - 1 02.மஷ௫-1௪ஐ உஙக 
[2ப0.ராடி ௫-100/ சிரா eos 
டட 


-ரம-7॥/9-ர51 77 1 பமடம்‌ 2௪0) 


்யாம௰க்‌ 


psivle nqdis ifis pifnle ‘wg ‘n Dg ராமா 
garde sos gf ‘GRA அதற தழ 


0180 நத கபட உது அட்ட 


ர ஏச பூம ஓழு ,ப515-௩ 
FE மயா ௪ Wei F (ye 100 
௪/௪. பபச படி Toh Fi 
gdp பூடிமு.௪/௪ MYT ing (12950 ௨ பா 
97-27--ரரம01ம(௫ FEW ஐல 
க௪யஐ 8-௫ முபசிலுல ௫ பம மல 
சாட. யா nme 
9௪. ழாடமு/1 மபூடி.ட௦ன' que மாய 1999) (29 
ற யத 
ராஐ. பூமா முடி ய மநாப 
ioe9 4 joo 109 ¢ GED FMF படா ௮ 
nsdie shag id ge 
ா9௮00.-09ஐ ஏகு ம௫௪௫' ஏட 20 
ஒட 


6 ழமக ச 


பாகம்‌. 4069) மலா 


டப சரிசம சிஜா ஏ எம 
198 047-டுயம' ஏ 09 மு PPL 
Fimo Pio? முலகு ம்ம 109 
ud PE TH FHA iON 109 ர 
gshogs oF Em ym 102 gs 


(சீஜு£ஏ௫ம) ud sso SEE TIe 
nwa eq ath gS AN கர hohe 

ஓயில்‌ எழீஏீயிறு மிடி 
a i910 (odipi¢ © rome எழு. ஜாட மாடி P1409 19 

(சிஏ ஏழு) uf go 2௦௨௮0௫ 1012௪0. 


மூடம்‌ ரக யாஐ தூ உ றழி ற மம 4089 18 
ஓமை ௭௪ மல ns 
ாஐழு.பூயஐ REMY Lesa (1099 1009 > 


61 


(9௪22) ud சீஏீரிழாடி படிக. ப5 பாட 
Pye wig Ts Tools iss opiate 
ud -7. மக PF EN ம(6) 


Pye ரர aint ww ௪0௮ மமதா அரி. 


(சிஏ எ ௫௫) ud ஈன்றா LMI Basra hin 
கம யஓ ௫ரி முய சியழுமுயா 
ஓய்‌ பக ௫0 ரர ஓ 


reg hase Tee lS sup 


ட்டா அப்ட்யப்‌ 

wk mg ADngN® fiehuimy 0௦2௪௫ 
ஓய ௫ ஓப யொ ஓ மஓலஉரி த 

ஈ௫- 1.௫ சமூக OT யாச 


(சிற ஏ ௫) 


(சிஏ) மயல்‌ ஈழம்‌ மமக 
முப மிலெல்ழ மீமீரமசிலள்‌ (11௧௫63 
இய எடுடுபககு ஈட்டு 


ச யகஙறமு சமா றி ஈக 


use ஒறு (மலர) 


(சிஏ ஏ ௫) ஓடும்‌ -1.ம6 யம சிதறு 0 109.1298 (2) 


ஏமா ரு. ௪மி0ஐ பழ ஏரித்‌ எம்‌ஏ 
ஓய று ௨॥2 ஒ௫0௱முழ9 8 ஐ 00) 
ம திம ஏய ௫௫௫ லீஸ்‌ 


இராம 


பாரி சிற ஏ ௫ழ- ஈபூட௫-௫ பள” ௪௫ 10௦1099 
௭4-௫9 பணசீழி௫மு சிரஎஏ௫ம 
ஒடி 
்பசீஐ௫௫ற - ரஐ.ட௫ 2 


இயன்‌ மாரா ஏதிக மிரானிஏ ௪௮ 


qo Fe 


509௮05 ௪0247 ௮-- 
்‌ 1s eo ding ஏரியா மம௱ாஐழாகு FF மம 
Gay jog sle ஈடஐலயர hale 
MEd’ 109 usw icon ஈங்யா பராம 
Wer 0௫ ஏம மாம்‌ 
சரிக 
ம்க்‌ க்கக்‌ மாடி gre Sg டாட AEE ys Pre 
TS Ade 1290S ® oom மூ 
மாமா கரி புரி) மை 
அறய௱றரகு ரம TI 42900 ஓ 09 09 19 

ஜூமு௫மு ௪02872 
ய. regis இலய டி EY பரா 
ழு] மழ 9 பராச ஐ a மண ௮8 
repose ராப்‌ qT ms PF 
ஐமுமாஜ 7௪௪ உமத 0௫ 

நு1௮(5 சரி ஏ ௫ம- 
டி சோ ௫6 ௪௫401௬ பசது சாட 
ஜமல்‌ பூமழ ௫॥௪ ழந லீ 
arkenon ia Ae ராஐ உ ETS 
usw yee ha de 1 m௪ MNT 

ஙி 

கழு கரி] ஏ 25-- 
பத்திப்‌ ல்க wo isd dng ஈறு [247௬ ௦௪/௪ 
digs 129 ung ௫௫ ©) LE EET 
0 சி பமுமமகனு ௪ மூ பூய ரக 
ioe Ewa La roe ரிநுரா 2 


டப 
ஜூ ம௫ழ சசி ஏ ௫௫ 01௮0 உரி ஏ ௪3 
hangs 
tpg ரு * MoE 


நமே சபுது௫லீ௫௦ 


உடு; ஏசி 18 ம ஏரி 
12996 furs GANAS MGS Loa 
492 yrole — 09.1 199) in9 189 F199 109 nose) 
a1 Ag 19109 191 மசி யாகு நமம 


ஈழ ஏ பூம ௫ 


ம194--ுஐரி.யாகு0॥௮(5 1020பல.2200 
முப யாடி/209 மாமர |) 2679 
ராமீமா--.ூஐ-மி. ர யப்‌ 
மஏயாற ழு மியாமி சழ 
a — Hp Tage Wel 
மகர உழு. ஏம்‌ யால நடரா! 
¢TE—ணpg மாக சTnஓபமlச்‌ 
ஏஎ பரிது மயா ல 15௪ 111/௪ 
௪௯(69- ௩௮0240 ௫1/௪ 
பூம ௫(ு ராசரி௫ ஏல) இர 
1 சயம்‌ ம௪ ஷி மஹா ஏரியாடி 
qapOGIT பாற 110 in i229 |e 
Smug WIT 1௪/௪ 
ign one TNE WEF eT ரிசம£ஏ0/௪ 
ாடாற2(6.--டஐ- 0780 ghee 
oes fore qm io Ogre Sa 
Ase thE — wy GE Trig, 01௪/1 129 யடி 
Weld gM ராமரா அமா 
முயாஐ[2/6--௪ஐ நூ LS TIA re 
றா ஏய ஏ௱( யாரா ச ஏம்மா 
மாடிஇ--பமுமாடி எற சம 
od use WAU ros WSIS பூடிழ பா 
ரச g(@—m seers (ed mee 
முறூழியர மா எ எண யாழே 


‘hod 


ய ஏ பூம மம 
gd og hale 1isogg SE — iy oP Te ING ANE 


ns L( 49 நா.மரா॥2 Foros ௬471612ஐ gon 


; மு பச ஜம se 
மு.மு ரார்பறஅ0ு பக 07௪ 

ஒமர்‌ ஏய மக மர? 
ஓ ரமாக மஷநாரிலர 

[ற சாமா Gps 
usw PPLE omgiwகe 

ஓர ay» புது 
PP sw ராம. சிலது 

1ஐ0 யா ஏல (ழா பூமா 
gsm NaN IN 

gL நூ 2020501௪ 
(0 129 in2ole> ¢ qf te © LT 


16 
sy fi ம மடி மடாகாம 
ஓழு பம மம 
ஓரமா ஏர 1௦/௦௪ 
A291 ாம௫௮(9) 5 IE 


1 மாம அஙால Nm 
மூ எழ ॥ல சிறய (இ 
ஏல ஓழு ர ௫௫ பமல 
agi மத தூ 1g 
fp qm ond 
GT ராசர௪ றா 
நாலா ஏழ ௩.௮0 
ண ராரி௫8ப௫ sg ௦ யா 


ரி ஐம௨0கலக' ராறு ‘Wwe TLE 
முஐராம1௪ மாரா ‘ng Dg மம 


ராய் மீ கீர யாம 


(மீற) ஒழு மகா யரா -௧ 

டாட்‌ இர ட் தார்‌ தய ப்ப? 
iE fim மும்‌ uss முழற | qld ¢ பூயயஐ 
Nd த WUT 19 ne rTM இயககலஓ 
ராரா WIT EF ~~ ராமா OUT மல 


எடு சழ! ௪௪ சிரு மி? 
சன ௫ படிக ஷாகி. 
ரா/ரலமபூயல (EP (IGT NSE 
MIN Dy LAME நூ 
கமய £0 யார ராவு மா 


(apne) 


சிம்ம ஒல றெ யல 
துலகு உயர மார மாஓ ௫7௪000 
ூஐழுநாயகத மாசம்‌ மனன சிர எரி 


La பேராக 


( ம நாழுஐ) 


a.dhgon seaDg ராமலமுகற் பம qe 
மமம்‌ ஏத T த WA மானிட 
hod 
mg மாயா [குரிய shod 
ஈழ மஜா ௪ ௪௪0/௦ சுத 
சாகு -௫ற௫௫ சம மழு ரகமும்‌ 
0007 SUM SPW ஐ 101௮௫ (ஐ பயம மலரு 
WHF Fos ,மடிமகுமுஐ௫7௪.மரா yoo ஐநா 
ரத 


Gpnogr ) 


உழு ஏரிருள பாடா மமில உழ ஏமில்‌ பூமழுமல 
௮47௫-0! சிரு௫எலீம்ழ மறல 


hogs 


(Tyne) 


6 கீயாஜருமத ஏஜயர்௫ 


gaa ய Apnxge 


ரமப 


12௦22 072 சறமரம[2/) gS Fuel 
127872 மச [1 iq or IGS மாம்‌” 
ரா சசீயாஐரா/ச WMO WE ௫. மு ௩௫ 


மம 2.1௫ கர மம்‌ 
tw neg ணம 
ஒடு Ms e SUE IS En 
rw (யாகு ராயா 
ew ge 8] Lung 
இட ௬௱௫(க ஈபூடநுஎர1ர௪' 
இ) -1. மலய இ மூ தய 
டி 1 ௦1 ழூ ரக 


ராசு ரகீமாறரா/௪ 1oro © Wile MAL noo 


imesh Wefiehneh ராமப iY ree 520/7 
| மழ உழ ய மபா 0/1. 2௪5௫ ஒர ம் ழா 
| MPP Tye WPMD S Lim Ad wo G10 IR Er 
imuP Fs Tm படி எ/மபூடசிகு 2௦727 woth LO NE OED 
‘qed ple .மட.06 ஈஐ Mh 1(E ராடு ines நாாட(8] 
[429 u9 0 FON 00.1.1௦06) 1௦120 OU LEE 1௦ யாகு ஈரி (10 
Sb FHM EF sIe hie DAN¢ 109d woh 19 Die 
[1229 © மடு பசு டாமா FEM பம ரம்ப 
சட NET மம்மு ய.ர ஐங்‌ பல 
ரோம.ர/ச ரூ ஐமீ row 
| 820 421ரொரிக௫' டு பாமழுபஃஎ௫ 
சமி மு/டீலஞ' எய்‌. (202 
| 125 ors mood’ Ghose 
மும்‌ ஒடி ஒழு மலரு 8020௦ 


[44 
[மா ரத. வழ வதா 
மலம பர ராைருமபூடரு சசி 
(117௫ ௭3 Whoa 
hsosuore sis hors ௫ சீத Glee 
கமலம பலக ரமப! mgd wg WDINOD® ww 


(தயார்‌ மீ றுதle முசா ஐ. மி ஈர 
MESO sO EME The DYN NGS HAM 
ஏகியலமிழு ராமு மரி) பாடஐபாமஇ 

ani wos ST mle ராமிபூடகம' மழ 


ரளாஜமாடியா- ௨ wgrணy Sle weep 429i wors-a 

ஏமா ரெ ஏல ஜஜ பி 
ow book FF woe ரெமி 229] umd 
Gapmhan do 1/5 எமக பூடிய௱கு பரப 2' 


(ரஐயாாமழ og rep fle முசா Wh Die 

We AoE Fe Las we yD 

Mos teohoys® @ nee po De PEED Fe PQ 

ஐஐ மம சிர நாமல ஏடு 188/0 மயம்‌ 
lose haf FFE 


dg சபா தமிய பழ ௨710-1௪ mrepyhamsg 
[ஏம மஜ! jnpsdis PET LEE Pp oS WME 

de Lege (WTS ஜpவTப யர ழா ஏதா 
பாசஙமச pF dia dw fhe DE ஏடி 1௫' Fu ஐற௫61€ 
மகஜ எபபட நீர மழ ஏ wl 

மழ ஓலி பமா ழீ௫மு மயசினு ஏ ௫ மான 


Ngee PROFLE E uO? உமா 


Wi ணeediE 51/௫ ரல ‘rood 
nssircle ‘o-oo imi Pg ர ரச இடு ராமா 


1's) 106001 NPAC ஈரா 


ஸ்‌ 


POPs 1 Fedis முபூடிசீ நாபா பம ONO 
2409121225 (FP eo ௬107 Gg Sm 
MDE முயலா /மழா பம Foie 5௪0 ALN 
மர மம 9 EL மடி சுக சஓரிருன ஙா ௪-2 


மம ழி மமாராநாபூடாமகு 1 7ரீபூரயசமு மயல்‌ பூராமகு 
மச eரிஉ ஙடு-) மறு ஜிலு ௭௫-௩௫ பூடு 
ஜல ஏம சண்‌ பாத ஒழி ராடு மச படி 
மஹ ாஐ.மம௫ 1g எயாழுி॥௫ு ஙடு பரி 4 ம௫பூடில்‌ 


"மம எரிஎ ப ரடரிஐ(ுி உடு நாபூடாமமு உய இ 

டமா greys 1d ern DIe old ரம [டிஸ்‌ ௬.16”. Lashed’ le 
ரப்‌ மி்‌ மீ£பூராமுஐு யூ 1009 LT wd 
GT யாஐராச eo LAAT ors பூ 0௬/1 109M 


inp! F FFF ப 12௫ ஙோ 
௪00௫10 ஈ்மாரழமஉ மயாதியம மழு ரமா 
odd prewre 10 MD 40ஐ 21/௫ ௦ MDE ௮0 
ஐ. Wed ws யாகு மய குரிய மாறாத 


*அழுமலு 


6 
்‌ னி fired பப சுரமும்‌! சஜ ஈட முரளி ட ரமி ud 
முபூடிச£ீராரமுரு ஐ(-॥௫ிரி.ட முப பெர்சி hd ey 
Zh. Pd டன மதசினுஎ மீறுங்றமீல 
198 ப ரி௫ வழை? ஒம்ம எழா என்‌ ப்‌ 
ஙு 40 0௧00௫ ஏமெற ம ம ஏழும்‌ ழ்‌ எமக 
usps dA gre நாப ௪12௪ Qik DE படிஐப 0௪0௦ 
மிரா ஐமாடிமீ og’ மய ண மலர உறி 8 ஏசிய 
uo usiniosrs + ரழி ஒலி முக்‌ ௦0/௫௧ 


= rod iG go> LF Peis WEEN nF POM 
உட உரிம உறும ONE OF Fue PT Tw MF FONE 
ஐ 80080௮( ஏமா எழ மீற டி2 94] படாம ரம ராமு 
கருமா றம 00 முர சிய எ ௫ ௪௪௫2௫ 
> ‘omg த 100 Gg கி sழமசமுசிl்‌ 
மற்‌ மோ ௫19 ரிரு௪பூடி மழு மாதர எழமக ரில 
முலய உஷராகுராசபட ஙா முழ மம மகர 
சறமாஐராம TD ஈமஐ.ஜரா(.௪ AQ Dror GF yongs dis 


யாம PELLUPY OIE 


“ராத ரிழா இழாய்‌ 


peirvle 1Wis99E wwe ‘Dg IO 


DT Apr) AF மு்ச்டாமலீழுமாகுல 


"ராதி pin wணன FE 
Sg ஐ 129g win Pos ண 
qd Qs uF ished hai | 15 py’ eae 
ஜாம ஒசி/எ-ங் யா மரி ஏடி 
ஓம ரள மமe ஈாபூ1௦.9-5 | 1191 


மகிமா ௪௫ 


*இறுயாடி 429.19 


ராவை Pn ple wd Ofg MEE மம ௫ 


286 Sgr 
பிஏ ஏன ¢mwys (ண 
10228௪ raohnd 
ம ஏழ ஓ ௱மழு மழு 
102242 சிமா 
Pade எ. மடிமடாு 


122472” ம og? 
peas அ படாம 
ட்கள்‌ 
2ல்‌ ஏி.ராடியா 

120/2 எ மநாப! 

ம சாமா 


பயம அப்ப தப்பட்ட 00a 
doi அடி |1ஐ.ய௫ ஐயா 


ராம ரா isos ராம்‌ மடக q1(GRS மலரா, 
mys சீச௪எ ராமா ng, 

MyTy ரய MGT Pee, 
[main vg ale ராஐ wm gle 


ராப Mune ௮6.௮ SKEW 
/சீஜமீ ய qh ாடிமாபகஐ GLE OIA மாமத, 
‘apni huey Ween ரரி, 
௪௪ ஓரி!௪ ௬104௫ joe 
[14090 ple meg TIT மர 
மம்ம Pos ராகி haf ndid Sue 
ழம்‌ MTs Fழமpணd கம 
௮9186 நாமலு-யமிழா 011/1 22022 ஏட] 
Munsee தங/எ ஏம மாறும்‌ 
ISP. வடி 1099S IDS ௪.00௦2 10292 
ராயா ThE oe ௱பூமரகு எல 
ராமாமலமாஐ ௪ஐங/௪ {Dre jaune 
129-19 மட ப௫(௫ு ௮046: ரார்மமு1ு.௮( ஐஐ! 
roo (Ie MIG 129 ரா யர சி .16.ட 


: meg 


: ராமச 


: லல 


: mg 


46 


ராஐ௫ரி௫ உடு மம TE எழா 
(2292-௨ முநூழுமா ரசரி௪ ஒர : ரல 
ஏத ஏக பரி யாகு Whe 
ராப ரழு515/௪ pp Fhogile 
(9pn 1292 1295) PAS 1295 12919 MAT neorS 
(ளாலாமமு.௮(6 ராலு.ம௦-௩ ர.மஒருசிரச' Qos : MS 
jag [£ர1ம௫ ர மடிரா(டு4] ப6-1ஐ.மமஎ 
சலி ரமாரச ஐச மறுக 
(iso) ௱௫ுசி!€ மமராஐரா tne 
(ஜம ஈழங்‌ $மாம2மஐ ௫௫௨௫ : லல 
[சம  ாஐ.௨/௪ ாடஐமு௮௫ சரி 
க ஏமிரு ஏ முநாரமஐ ௪௪2௪1) 
neg sg’ இர!) jropf (படிஐ மாகு 
jp ஒன்‌ (ரஜ முள [மலம ந ம 
[ஐ ஏாமாடரமற ௫1௮0 (0 நாகு 
ஓ'ஐசிய/எ 1242919 கஐரி௫ ஓயாம ௫ 
dQ பூமா ரம 178 
jngromeo Fale 199019919 jmpugwle : mop 


dnd oe 


(ume Mey nut 


2209௮0 ‘TPL 111200. ௪௭௨77 * yrorg FF மந்‌ 


weirvie mfrfeos PoE ‘Dg swwh 


Aon n I a Ae ஐ ரு ஒ 


0௪ [0p WOT jhe ௫.௮1ஐ 02 dwg 
mamdiogs’ dhougg MN ஐ டம Gg சரமா 400040 

[9 Gngausre dnd § மட! [POPS hoon we 
[070 நாரா PE டமி LMA மரா 


* [உலகியரமரினு௫ கடு௫ுஙம ரம ஒலக 81940 ௧51 
கூவ IETF QE M$ TAD யாற NF WE ௬.12.ட 
40929 உ [சிரச டயா 1௪௫௫ உழு யாகு ௫௪00 டு மய 


nme மாடி 10 ரசு ப சரி 0 ழ௦07றம மம 


ரை ௫ ரு முஐபூலழிரு௫ மம ஓ யர மது 
wd sed DELP 11௨0 ps 

srw Mle ume wரிண முணற 
மார! ௪2 syd FP TMF அர 

நு பதத ரம பமல ம மிலா ஏ மீம்‌ 
[டு டிடி உற? ௫5 MQ LSத ப2ஐநாழு 20 

uggs ஏர பூ ர 01272 07 மரா 
suas GH woh Few IT 


pig gaudy 0ஐ.ட91சக॥2 சீரிய? 
sera 19 90/26) Luroom ysl FE dE 

eM aren nim Meg 220௫-1௧ 
பரு ௫171௪ 19 nT [24௫௪ 


06 
மற்ற முற9- 10௦6] மும்‌ EA EAP IL 
மம ருரு சழியமுறழம நழட 9 ம 
புட 412919 195 F19௦ நூழியமுழாம 
ம 199 1௦ ௪ ஏழாக முநாரியளகு- 1௩ 


00 ற்சி எரா யாற YS 
[ஜு ௫௬௪2 (TMT 19g யய 
ung Wig’ bE ya PVF NSE FD 
we நமழுஐரி) F qf 100 மம TPF ND 
L289 1099 19 (பட 1029 /5 1ns2 Ameo P 189 FGA nono 
ge மூநாாடினா [7] rows trond 1099 129.169 
லு த EF ம சமலக FWY 
ss (சர ipo FoF MEY 9 19 iS 


ஸரி சப்‌ ‘We ‘இக [௬800 19 @ 10D 
weivie wiceifgivgf ‘ie ‘Dg து யப்‌ 


நீட: து இ டடடத இதி [தனு ல 


(ாடஐஎரி.யாடி [Puss ய us gs PA 
[ஐ எரிமாடி [2பூஷ(6] சிசh அமுங்‌. As 


சரி மாடி ரஓரி௫ ௪௫8/6 10S 

ஓரிஞுரா ம.க. ॥ ரசி யம ஜுர 
மழ ஏஜூயா லம பூயடிரு மஜ 

மஜ நாம. மரி (00 F ocorons GIT Ape 
ஏுமெழட ஏழ யர உங்‌ பசில 

MKS ing 12910 12(G Syd Liss Fao 
ani Mud M+ ௮௫ MA 45() 

qui mug sd NyNDIe ஈ00.௨௫ 
றம உசிரு மு மற மயா 
qhkewed ig msrogsang hor Dn nuersrge 
- od oS FOP ப80 ௪1.10 scopng ge 
ராமாமஐு2சரி.மாடி 19-1/டிபூ2௪ emus nedie 


naga ung NGA Lo Aworoaoh mg NS 
ஐநா ஈபூடிடி மறத்‌ ஈபூட௫ 
owl பருவ 1029 19 றமல 12822௫ 


௫0/09 40919 மூக௫ரிர சரா! யவ யா 
றமல பாவ அழ Frew Ts 
ப்பத்‌ பயா இ தத்தத்‌ 

[1௦ஐ'ஐ .22ஐ.08ஐ FHF Ln 10 pF LAN 


Ns PF we MAF yo மாரி! 
ewe Ties, , கிமு ௮15௩ ரி, 
{Mud awh nego 

WoeF wow முரி. மரா 19.௦௫ 


ராஜா 126௫ பரும Ns ராய WY 
ரரி ow 6 ஜடருழு' ராச மல மநாமுதரா 


: meg 


: mae 


வா. பா 4 


க்‌ 


11 


07 


/ சரியாம உரியா சிறீ சசியா கம ஐ ரி.௮0 
ராமி wis neds shag nd id சீர eS 

ம ௮0 மு ரெறு ௫ ராயு 2 
சீரான ௮ற54002 இ 109.1990 ௫.௦ 65 உ oS ௪௪ 

aI 129.19 1௦0/6] WADA ohn 
Gis91s mash uf mL சமல டி 

pole [௭ 1 mo பக 5907” உயிராக 
சகு TOA மார சரபர்‌ 


jmp mod wo காடஐ இ மசி ரியளகு ஓசி 
ni LoS 19 ரா௦.ம-ட ஈர Tee 

sqenois A யாஐ ஈல.யரநா-உ மங 19 
doi ushor® nS {1 12919 15 (ட- 7௪9.9 

த பது தய்யா த்தா திப்பி 019 
பாறு [0 இமத 901071 இதி 01 82] 

ஓஐ கி koe ராய0ர(௪.000 பா NNT Pinole 
Ae எங TL ANY NLP 


தம] ம ஓரம பாம ASHP soy) ua 
Ago ரா9.ம29॥ர Good woods FAs (gino 

மம. ,0௦ஐ1௫' எற. நா-ஈ tne 
aes) மர) ௪.௫ றாமாடிாம6 ராச.மஜரா.ம௰ 

WP மாமு ரா wo இக ரசல்‌ 
012ட a eovdsh 140 த௫௪௪ஐ ஐ AM mle 

முயலு ரிம்‌ $௫ 24200 
GO எ.॥ பர LSI 189 uo pn 10292 (@] 


Wine gow Wy ANNE ௪ படா மஜ 
120,220 9189 ப உ TMT 199 MYT (NY 
னு ஙெ (ர ॥ர/ஐ॥யாற ராடு 4/க-1.ம% ண 
@iaog’ qydp mpremhdg மர 
ஏச Ws ஒமஜச௱mயசி ரான. 1௯0 
users [222 mM பல SOLD 
ஓமஓ வாசி மஜநாரானபூடிடி பக சீசிமுரி 
உட பூமா ஐலுவழச௫ 60 wg 


9% 
ர மம], மஓ சரம! ௨00/௪ sore 


மம ஏரி4ள மரி மாரி ம.க 

yrs மெ FT lee அய NEE 
௫ 0-௮ ராமருருமு5 பய 01௦40 

si WTR றக௱॥07 522] மஜ wile 
4086: ரூயாடமா ஈரி ஈடு சசி 

sop ashe WEE aa sore gecesi 
127177 மதிற்‌ ஏஏ புரா .29.5 ௮0 யா 


9 “1G dw rahi ag Guiry My inp roroe dD 
மாடி) 11099 sn ரஜ9ம3௮(9 மிரா” ப.மரீ)ர2 
dune GigE FFE 2௨.01] 7091009118 
2291912677 sora wT wg’ FF முட 
eps We w® சியா பபச ௪ Fw 
ஏம ஓஓஓ 1௯ swணwணnரdிgாe 8'௮6.௪1௮ஐ 
ஏரும்‌ [நாம மள மழ 2.105 ம 1009 ஓ 
Od ss Jie EME T AS PE WPM 


6 Fro 0/.4212ஐ wழிறச To ௮.22 நார ॥2ஐ 
அமு யாம ॥மரி௫ு௪௮ஐ ௮500 .22ஐ 
hassle had’ 1d oro ரஜ சியாமி 
an mop LT IP OF ௪.1 பாயி 
ம்மா Moe மு221707/ A Siw 
19S 10¢ PAிwணgE Mw ஒ.009_ 1/௪ LE 
aang Gy 0.22 ரல 0 
ng AMI Sor எயா 


5 WTP FPP re இரக்க tN pidge 
ஈறு ஏம (யரா 29 மொ ம 
G11 node 0 மக! PON 
MQ மடிய AP HEFT 1099S 1099 1 
மீசன்‌ நாறமழு பகு மஊலl௪ முரி 
இ... 122 woreyros(@ ahd wd io AOS 29 
gyi LEP 100 மடி 109+ Qos em 
mew wg 129 யாடி1ஓ௮. யாமி ௪௪02௦ ய 


“9949p TOD ஒ.ரிஸ[௫ு jo 12919 18918 LSS 
ராஜாராம PPLE ஏமாற Nd அ 

செம மசி 18811 TIN me 
fit ரார௫ 1990 ISIC rw அ 

மஐயப மரு ஓ ஒடு மககரிஐ ராடு மம) 
இமா மக mye ஒக கீரி 

asd 1099 முற Wed ுஐ.மச-க sufishansண 
2I8fn niagn 1@yrers WAFL 


[Pius WF Pnwe (gS ஈரமும்‌ go 
gE mpi 011019 (016௬௨ 

இர ழா மழு wl ஐஐ௧(8 
Lg Myo ரரி nw Dart @ 

182d ஏரு படு Aிe ௭௫௫0௫ 
190௮11 லாகி ஏகமுடுமு மநு அமு 

சீலம்‌ 180 uw gM NQE 0/0 Ml 
FIG sgh ரஒராமுதகு PV wis 


/ கரிமா asd SE மிண்டு 

2 pf MBG INண Tig urs 
aim நாறு 8௫ 191s ding og? WAAL 

enw moss IRIN upd bud 

oud rege MYgPPWIF OT EE 
ட மமஉ ஏமுமதி 19 நாகம ஙா 

(yess moe ரஐ.]ற ஐ FSF yg Nod 
நாகம ரகு Geogr 10911" 1114 


16 


mF Weld ௪ஏ'60ர௫ய௪ குத்‌ 
nai © wore G19 gp igo 11917 

mpgs ps ie ராடு பசி Fp 
சமுக கக ம ம ம்ம 

ற ழ௫ரி௫ுரா ர. 2 ௪.ர்ம பூலா 
[டக ராய கிழ ஏம பமா 

ஏய லங அலரி மயான 
(0 919 ஐஐ ரக (90 ங்கிய 


WEE MEE q.ucogeesh 19.19 Ing 2019 
sg dus gE நாடகமா NAS ற யாக ப ௫2 09.5 
மரம ஏஜி கு சிரம சரிக! ம ஐய 1110 
(பூடிஷ2' IML gL யர WT WIFE HE 
ராம Mpde wpe le nhnindish 
ஜா wl ew ழமக பப ஏீழூயஇ 
மரம ரில மறன m wgreFi 
ஏய மாமா சிற 47402 mim goh 


[மம மட அதா மாக Anse 
ஓர பாகு ராம 0ம்‌ wg 

மர்‌ மஜ NIN ஐ 129 489(2)189 19 ஞா 085 
ராடி sup உ.மஜிருச ராஐ 

(9-1 ம யர JF Fede ADT 
wing சரம (29'.மஷழுமாஐ (Gad 

10.2௫ று YHA Tho wes 102919 
QIN ATS Qe Val 


££ ஈழத £ 109919 


qi ‘yi OS ‘ke ‘we ‘yuoumioskoypo gige 


“mor ‘mao ‘yrgirsmத ‘12ர Dg த பபப ப 


we யவ யரா 


ருக்‌ 0] 


2ஐ- [ர ரபூக-- பத. பாமர 1029 19 189 192 பூ 
ாடம௦௮ஐ 429 HY NT FE OLE 

MEE உாடு.மமாஐ {AML phos சீராக 
MDs OWA Lo 1092 yew mY ம௦2[02 ட 

ஓ grew —d PLS FF we Weld ME 

*பூஷ 129M Lg Nw 2h 100 AE Fens 
nn — ore ores மெரி ராச.யாஐரம்‌) 
ஷயா Ovum WAP IG ஓ WMT. 
மரின்‌ 1௦2௫-1911 1ஐ.0௦எரா 9௮௮ TOW 

12 ஐ 08குரசமு ரகு TI om ஓஓ 5 


86 


மாமஜாம௰(5௫ 


1290பூ912/-_.. semi) io (NGA 
qainenod’ 1919 2M Sore IO og 
பழம wy TTA) Ps 912207 
109 ௪.1௦ pa (601௧17 © we ஓயசிறுூ மச 


(மாரோ ௮6... 0 (௫01௦ ஐரஐ PY மல © FF rem 


ஓப மமம்‌ ஏனும்‌ ஏத சியல்‌ ராம 
4am 499.2294 —m yg dar © Ans WG 16” aor (j99.40901 
ஏசி ST டமாக அபு 
ஓரு. மது எலமீழயல பரி 27௪0 
முழு பரம. றெ கிறு பிற ரு 


OTL PY யய ‘young gyms யாழ Mie பாழா மரா 


weirols ise ‘Mw ‘Dg 


Weld ஏீமானிீராட Arc 


01 -ராஐமாடஐ [இசீரியாடி jod PONE Weg ௭S 
பள. ப9॥' கலா AWAD ழு 41-52 

மழ ய ஏறி மசிழ பம ரலசிமால।எ 
ஜாம எரும) ராயமுர்குஇழு/எ martmyle 

MALS HALT பரா௱குக௫(௫ rds’ 
(ஐ மக 0௪02 ஏறமாமற (முழ மது ரமப 

¢ iso op எழும்‌ nohrogoés us 15/1 மம 
wf mpeed ஏச Tole முற Hye 


6 | ஒரியா (உ ழி௫மு 0 மமுற௫மு ௪ம்‌ து 
Pang kong மழ சசி ஏெலகசசிது 

[Munn FT ug Missy (ட Ty 1/௫ 
டு து லய மமம்‌ எல்லம்‌ 

WANE ௪லரிஎ ண woPA Gg பா. TDI 
ஓஒ ட மம லெமமத ௧௫404௦ 

சடய்‌ படத wl FpFOF OTT Fwd gle 
லக அ ப்பது சம சப்பக்‌ உட்டு 


8 


pvp ys Fw ஏரிரக' -1.மட sere’ 
Gat 15௪௫10 hogianed so@ £100¢ மற 
பத சாப்பக கட்ட அவ ப்ட்டக. 
ஐ ரம meg ர எழ 
pep 11/70 ராம15117190-( JP ளம 
mw seg ASLO We Awe TO 
pry 08௩/0” ToS o> Has Moe core 
160 se gmake சமுக TOON 


(மம அறு பகல ய0]றம முகரும்‌ மழ சாம 
ஓ பர்‌ ௫ உ உமம சிரி 

மீஐ.ம.டி ராரா 11“ 1PITIOY —xoo Inoroo aoe 
ராய முசி) சறட தூரி 

yg ag Sow ‘IPO 
சண wn ரா௫௨.1018 PL எயசரிரா/௪ 

wg பபூடிம/ஓ :[க மரா ர யாகுமுபூட மடி 
dois FOP ௪௪11 பூற VE பசஎரி 2” 


Quen ny Te 1999 12-06. யாகு 

ஈழ 8 ற ௨0 7மாஐ தீ ஏ ௬௨௨௫, ஏழா 9 

1291 AN WALCHT APPL -1,மட dT 
ழா 199 ௦௫9 0௦௫ ede ஓம 

முதிர மழ உ ஜம TTF ATF] 
(df sora ¢ — usw wow jon PT po Fer 
இடற 159 மப ய நியம 

௱- (டக... IG Wye Fr? 9 1௦22௪0 
hnmge mud சீரு ப௱ழுமா1௪௮0 

முழ தீ-— wus ௨60௪௪௪ பச] இது 

ரம்ய! ஏம ல ௫௪௪1௦ பா முத ஷ்‌ 
ஈழாமாரு—ஏ௫௫ முழு FF Meh 

[2 rg Ew ogg [22/௫8 ஏத 
mpgs oe TLE Furr F We 
kage? —¢ rE oem கணண 
ம TTF 6 2௪0ஐ சாட்‌ 

aan கதம்‌ ௫.௮.0 பராம 
ரிசாரரம்$ 1௪ பூரா மக௱பூடு 040௪ 

மம — sop மீம்‌ ம ஏ பன்றி 
ரு Treg WTF Mn 
amg AGG ANY ர௫ுூயாஐம9 GAM NEF woh 
OLS ௪.௫௨ we (QA 011.2 NE we 
மயம்தஏழகயி்‌ மாய மழு ஏமாற 

3௪ wep ற 05பூலநாஅமாபூரடி 1௮16 நமம 
ராஐ ang— + F Wed T INE 90106௨9௨17 
யு avr nhisg 1g WO OOS 

று9ஓரு 0726 டள [2௪/௧௪ ௪௫/௪ 
ரத Tren [€ஏ॥லகழீ.॥0 பசர/டிழு/எ 
(இடமா ரலிராஏ' ராபியா 429.6909 
ddan QT AY EE Wed IT ௦00909 
189-8 me — hore gm PQ eH nite 
ழா மசின மாம எள உ உயருமா 

ne are usp js —TOHIGS 9 பிரா MS ராம 1 tr 
mpழுடிலு மாமிச ஒர சம 


6c 
ரா 2... றற சஜ எரிஓலு£மீாமு (1௪ ராஐ 
மழ ஓடற நார பட! wood ws 
மடடம ராஸ.ம20 மரி 1௫ கறக மம 
ஏ£ஐமம'௪ஐ பரம்‌ மமுகமகழ அசி ஏ 
oF போணை wp OFFI அப்ப ட்ச பப 
தமல ழந 00 ஈம GMs wT ME 
ake is @—IGS io pe TIES NIG SE @ Mangus 
Wp FF Fwd (Tew 
ராச... ராமி ஸம Iho 1009 SY 
ghd ing ரஸா 1௪௨ 016 ௫-1 யாம | பூடிய71 
ராஷீப2ஐ--எஐ௱முயமாம ஓப்‌ ௪.0 மடி மரா 
ames [2 ககயா சரி 2. மம 
wo MTT —TAE AMNE 12OGO role 0ரம/௪ 
mul எழஏ£ரி.மமய௪ Dur qs 
qL— wy MAE (UG MEAS ௫௮௮ 
WPF rs PP அருவ பிறு MOTI 129g 
1s WIS YE — LUE Fahd (fils i099 Ln ins T பயம்‌ அழி 
ஓய) qie9 adh 109 Fo எல 242 
Mo 4 F009 189 102௪ (LT மாமயி wore soos POY 
woud இழுழுரிட ராடியா users 1099 = woo(E 
eg —nI GENE PAE Om NPE @ 
GW sgs WHIT Fd gang hegre’ 
ம்றரி:இய. 0-1 மாறாம ௫ ௫ ப ஒக 
JAF சரம yd nos 01 Aang .மமாடி MDs 5-5 
195 PA— MyPSP yo iNT பாமக 
முய ஏ மு முழி ௫14 Tvs 
ழாக்‌ சியா சாமி ழு மம சிழும்‌ மல 
முயாரழறமுமாடி wp erAME YE MUNYA NS 
ஏகம்‌ சறT ர owe 07/10/02௦1 
ம ye (9 191 FEF OME LS 159] WIT Ed பூட௫ 
தறம இயம ௮100 ஏம எற பச 
மாடியமகுி 0௧020௫ 1-7 மலபக௫-எ௱.யாடி 
aig 12-00 ம. ரசரி௪௬ஐ 2௬.6] 
109 0) is Ae (ரல) பட எச uw (9[gI0 109 1898 


பிய யமி ௬௬120) ஈழ க 
IGT irs wg சசி பமக 

16 மண (WA பர.ராமி இராமு. 
சம மய டி memes சீசழ மண 

6 ற ம௪ எமெழ எமி செயலில்‌ 
ஐல இடு சரி மா௱ழ மாயம்‌ 

; மறமle ஏ ௭ ref அரி இமா 
yi நூரி யாடி (Gui Oe wd! 19 


| ng ம்மஉ மல ஏச ஏரிருர 4 யா படர 
soran பநாமம AAT பரும MeL FF pS 

ம கமெடி மள ப ஒறாழயா ஏயள௱ாழரஎ 
doydng ம யாஐரா॥- ௪ hem $19 nig Ele 

ஜும்‌ பியல்‌ யலா! எஜெழ யத 
யுவா peat 1 YF oer NF TSS 

i 1 | $௪ de mT 0 மரு! 

[ரு முநூஷர 019 ரி ரச ரக எழு 


ii 10g Frise உலர பழு Tew 
[ மசிபசஐ சீ௪ரி௫ WA i299) மரி 1D ர) 
una இர்‌) மழு லொறி லேரி 
ம ஒழுமரிரி பறம சத TMA hdd 


06 bass hd மு ரரி.யாகு0.ப௫( யரா 


nda ing 1ம.॥ஐயா ரசரி௫ுமும௮(6 ௪02 ஓரி 
& NSDL 18912919 1092 நாத உ 129 பூஜ 88 
d 19g 12901¢ ௦௫ QF’ Ayo? Tis 
3 *மஐயர LU oe PF WP edie AIL po 
© 19S IDG rg 129% மார Herr Drog 
dug diss) Quusg என்றாரா Gwonmyes (gd 
1 ॥௪வமா Pg NEN DEAD 
30 40௪௫ ஏ யம்மா 4/2ஐ ஓரி 
udp ௫2 1டிபசுய௱௱(ுர[65.டீ Merion 
1dr மற NT 00௫ Wm ohose 
G91 UE dr AELHPAgE Mera Dg 
T “யது ம பூமம441௪ ஏம 
ஐ.டி aug OS TINY M௪ DIண11(E 
க ஏமா ஏழும்‌ (5௫7 Fd 
IG ws ரா௱ரா ௮11072 0.9 1.2 09154]. 129 0907 
ராமி இத மச மு॥சீஏழு2க2ப/ டண 
ஒழுகி சழக முரி நயசாடிபூடி மரி) 
1 முழ (Eu 19 Pe Moe 
எடு மச phd 209-சயாடிஐ (OF fl பூய. 


NEEDS Uf மட 


TL PpYAM ஜமா ‘Wie ௬ WourodMgM LE 
sitie ‘ao wap ‘ஒவ ‘DF ufo 


| கரியாக யாகூ கலு இ ஏனைய மம்‌ 


1007-2 ரமமு (/6ு ரமா - ச 

09ஐபூ92௦௫ 9௪00ம்‌ FT Fw 

atko.19 4089 nog) —09 LE si FE rows (ONG லர மட பர 
Mg EGS MH ௫0/௪ MAF சீ Aw 1289 Je 


unre? LUYUD 


Sas HLA 19-0 PS 

9 1டஎாஐமு.॥7 iousdile oF 22௨0 
ளலுமம42--௪10 47 1p ef wT dered Td 
மிரு ஈர. இத Np 

ய ற0/ம207௫7- டமா ழ2பூர॥௪ அரில்‌ ஏ 00௪ 
பூமி நபமா ஓ ஏ மம்மு மரு 0௪.0 
Gog fishes (of A ராமல 


1% 


ஓ -- ரல ரஓழழு' நரம ரசி ஏ ௫ழு சமையலோ 
1 PNT ராசராச மம்மா த ஐ. ராசரி௪ shagfnd id Sq ELE 
மு (ரகு அ௱ரிபக(௪௪01௦ NHN 129019 


fog — ராஜர] 
ஏற wd FஅTமsரியgஓ Ae EI 


£ழதற9. ராகார* Duke ரமலைடு 


ப்பதற்கு 8 Iw ரசிக PE WYD ps LOG Guede 19 ம] 
முது ர்யா Ag dD மரு ௫0௨௧௪ ௪0௦௦ 129 TE ராவா பம மரி’ 
ன்‌ FETE ௭௪ யம ராத சரி ராஐ, ர்மரியாடி ராடு aus பகடு rg (ed nav 
ன அற து ஏசஜயரற மறும்‌ ஏறிக்‌ ௫ ௫ ஏ ஒனர 
ப மூ. மற LUANG MIE Tom 
‘wif qf Orde ராவ எ oD Je ws 1og பசநாரியளகு WThoyg FIG hodwon 


மயம்‌ புமமுழு॥௮0 இம.ம கு டம ரு லாம்‌ எத மழ சிலே 
மம ஒழ ஷய 099 ஒKE ArT wl 


: Qn qd 
டு L ed ரூலரி௫ shag nd i¢ 0௮094 


க ர எது இது அலு (சாற்‌ றப FT wd noire wood! mond 
ழ்‌.ம9ியரா ம. மலய Jd சச. யா மரி பரா 
ம்ீராடஐ fluey Quire முப 
| ௪ரியாடி aedie shag nd id எர பழ Jem மூயராஐ 3_120௪ஐ இம்மா 


ம்‌ ©1299 யு ons .மடரா WD NY ஈயா. gop ஒத றம? முூபூஓ லு gos 

ii piu | hii Wurm) மமக செரி மண addy EFT Ayn NOLS greg 
Damp FOF ௪ீ௫ு॥ஐ பராம Le ja9 ro 109 gq a ரூஸாரிமாடி oS veg acres 

| கரியாக யய மாமா ந 2100 599 

| சரிபாடி pee Tர்சிறச Ts சதய (67 9 4 மலம்‌ ரவ ராதெ.ய௩ய௱ முமசிமு0ட ௫ 
| | சரியாடி | எரிய wrowe AFG வெக KEG Gos > WIE ShnSh pms ம 

ராமெ அய முடிநாரம- ரல ௨4௬4 129 ahmeg Prin NT Op Tw 
ராமமுழுடி முர மு asa 

6 இய பர பரிழம 129 1g WoT Tie eid ma FTP ॥2ிலழுரி௫ 
ஏக ழி முயலு ௮02 பூட்‌ ஏறக a iog’ mine’ PLE TPP பய மலம யக 

மய ஒழ ௰மு ஏழு பிற முஐமாகோற usp SUIT FE LPS LAM 0/7 (1.௪ 


weld ஜு! Wseramத Ts ௮௫1௪2 Fs ந ௪241 0௫72-௭௪ ॥_௮ஐமுழி௫குஙயா(ு ஏக 


[Py WA 
fish@ jug ஏ மஜா பூக 
மாம எரிஐ ஒழுழமுல௫ு 
பசர£பசஐ PULTE OMEN 
op hnig fh Louse 
ofA நாகு LMA 
சமய மூ சிண sim 
ரிமுமsமwle மஜ ॥ராஐ Ae 1/௪ 


[dg யரா ௪4௪ ௧௪0 
FEE 2A Lo yey D 

nina i Teg 
ராய முழு ரா பம்ர்பF 

ஓ ய௱டுரியரகு மரமா 
hwo aT படத 

ராயருமு௱கு- 00-ம்‌ MONT ud 
சிறுசா பார்டிமுஐ புஜழூயா 

‘Tym unணedis PSs 
சீவ? ரர்‌ ௪6௨௫ 

மூ.யாஐாமா்‌ சன 
FF ese copy nerd 


மலரா ௫ “qo ரர்‌ Oe -ஓழ்‌ 


யடிஷமே LG கை wpa 


cE 


மறு “துய ஓ 


ஐ ONO La hig Fy 
ஒழுக ஏறு! எரு யாகு 

qh SAS FA 
ahd wd is Sordi Sons 

ஐசு? angiimhE 
ஓஓரில yam hold 

மிமருமாரமஐமர] (oF FLY 
பப்பா யா பப்பா 

ரிருச2ஏ மஜ ராஐ 
மமக ராலிய௱ bd 

aha மறத்‌ சப 
ved ராயா Hd 

(ந ப்ய்பெப்ட்த Pee 
£ மம [சோ பூக ஒர்‌ 11௫ 

முழ மஷ(ு.மமல ஓலமிட 
மப்‌ ஏநாழுரம இய 

dood rerissis igre gS h 
ர மமு(8) சிழஎஏீசி டம 

௪ ஏ பாமா ராக 
ம்மாடியா ஈரி Frew SOT 


மே ஜ்ம லய TIE 


ஏசிய சிசு ௮௨50௦ மரி பட 

MIG aso, 11s 0 wehors Pros, 1g) Laorodi 1௪ 
ஜய - ஓமீமாமுழு யம்‌ 0-3 மல மமம்‌ (யாரா 
sdipew ராறு wumgG சாமா inom sang 

மி ஐ 14௫ - ஓரமாக ௮௫ ஒட ம 


ராடி பூத எள ஜு மாறாத 

சூழற்‌ - i89~Aio99ro 1291717 gota 

ng ஒட sume தப்பட்ட அப்பிய 
97.1.0-7.,மட 16௫ - ஜெய ஓரள பாம நட 
(9.119 ero ios. ரயகீழு.॥௮(9 மி [ட 1௯ 10h ம்ம 


ஈழ 1016-௪ ம பந 1148 ம 

his அம/டி. மம wih Gum மறக 

இழத! - fwohoinss ih ஈராறு எழுபூயடி BIC) 
erg Wel மரி இம 1291 ores) 
உரி ரீலு - மயமாய்‌ மலா ௮0 (9401 மாற 


௫.11 ih ராசழு சமீலா 1௦௪8௦ ௪௪௦௫ yp 
மெய) ம - அம்ப ராமு! owe gg 
Pw Pp NGG ECCLES ANTS 
arn - Fu Te ரியா NEw 
ewes சழ ௫ மரு Tren ஈரறககு 


fedivsroh - ams மசின” ures 

ளம ு.௮றம092 மா ஓழு 199 
மழ - 11109. /ஐ ம. ஓ 2௪ 4 1009 ம (ஏமா 
சகர மலர்தல்‌ so RLS மறுகு 
ய்‌ - தயா மாறு மல்க GT ing 


த்‌ 85 மன எ மழ ௪070௧௧ 
ஏ மற ொழ - ரளம.ம௫ Fy, nD மாலு 
சரம. மாமு (இறா ஈர 
ரா. - பூழு மஏீ£-க 1௦௪100 2 
ஓரம ஓஓ 189 1௦ ம்ம தீ 
06 £ முழ - சழ பார யாறு 90 
௱௫ சாம ரான பா மட 
ளால்‌ - டஐ.ர்மூு-1ஐ IE ISP APL 
எறூமுமழ ரல 40.ரஐ௮ ம ஜய 29 ஒறு 
90292௮ - Weis TN ஏட 
cT Diu EDT OLS பரசஐக௫ூ LT wu 
முயக்கு - WIC முி£6'குபூடி யம சஐய்௫ீம6 
Jookewpusgs (9.19 படிய] rms LPS) sw Sao oT 
ஏஷ - ராச வம்‌ ஏல்‌: 
firs ஐய ர.௮(௫ (இ௫௫ மறி Tg 
07 mages - ௪1.00 hoyoe quis மாமகச/௫௮ 
மாடி 1g Wee wT MPT pws 
Dg - koysL க மச மட) 
(1௮௫1௪௮ A TNT AS 
சமாக - IT girs முநாயஐ௫௪௫' சா 
8 ௪ட--ம7£0ொகு ராடு எமுமுரி)லழ' ௪௩.௪௦ 
பூசா - ரூம௱பூடிரகுரி௫ 505 நாட. பச 
hongndrf 28182 ௫2 யத! 80௦26 
சீழசமஐ(0மு - gO 500 Welw WHY 
ய்யா) AowmL go பாடிய மழ oP மாமன 
யமஜாமஐ(ம௰ 


சேதாமஞரூலக *நு பதற FOE 
weivie ராரர் ரத ராரா DEF 


| ஐ மூவ ung icoorodine 


"மஐ0.ட meg ழு 1209 ர . 
௮. மீ. ராடி spe 

மற்‌ ராம) 100-௧0௪ 
தன்யா ராசா ge 

[று மழு உமிழ்‌ 
Mm 201% ம௮௮ரம/௪ 

murs FO ஒர ப2ஐ 
19 ரம ஓரம 


[0p பற? Mறழ 12 we 
aga நார Qurngne-a 

«01 nw - ரா பாகு “௪௫ 
gmt ake மி.யர(5௪௮0 

2M 102 FUT யரா 
ஓ! ய ரமா மத ஓ 

[Spore dane ng TM 
sora Mah Qungele 


[மஐ யரா fish aw 109 109% (o 
Fog LP me 109d od Fo 

௪௫0. mary? jong ௪ 
௪-1 ureeh Gade 

MP பச OTTO 1 (ரி 
409i WF MGA) 

ye dma 0௦௪4) 12 gngs® 
99.௫ பாடி! Gad» 


பழக டாப WDE ‘Wg NDE 


*௫ூ.10' WO) Eg yn 
௧06 ராம122' இராமா 

பத) 
JM® Wud LOMB 19 {9) 

ஏய ஈலாமீழ மது 
wT WME கர] 

WANE Ween [யா 
ms qaedis fishin 


ரா. wg INE 


மியா] டி refige WrS Eo 
ம ஈஐரிர mon 
99/௪ aang fiehaon 
agg ரகு Dg gg 
Fe 10% 1 MWe’ 
WAS y nedis wey 
ஒற்‌ மர்ம wd 


[48ஐயர சல! முழுமழயா 
Mig “ig (GI மட 
மீமாஓு ற முடிரழாகு 

$F en DENG 
௭௪.௪ ௪8 பூம/௭ ஏ ரரிலழு 

aI 129s (9 uum mass 129g’ 
FE wwe ஏ பgு 


ங்‌ கயா இம்ம 


மூக ௮ ௫ (இகரம்‌ நஜீர்ழ -இ “இத நாழதாராத 


| dire 4 Oran qedie dishuaen 


கலய ௮0௦15 ௨6 ॥ற-ஈ EF றத 0/ம௦.ட66 
பமாரமிறஎ இரு மரி.டி ௬.ய௫01௪/7 பழு. 
நாமம்‌ [7௪4 ர௫ரி௫ TYE 
35௫0-௨ APES 49M WPS 
9௫ எழு 5ஐ॥ ட மல 
ாஐ0/0௦291 1௫௫ Dang Ween NT 
18ம்‌ ம வொ றத்‌ 17௭9 
றம ௫.ம௨॥986 ஏரிரச்‌ எழ. பசபூ e299 
ரரி௫ ஓ எம்ழ ௮ம்‌ ஏழ 
wm ர7பூடி.ப௦28'ஐு எ 0ாமஐ ௫80 
MG மகத ப பர) இடு மே 
மழு Vw ற்‌ ௦0௪419] 


08 


oF ஓசி பாட ப Weg முட 19 
சறெய௫ற மழ சிம்‌ எனு எமி 

மச சம்ழு லீ ஏடு மம ஏ மாவா 

த எழ ஒழு முழு ஏழும்‌ 

GG பாஜ 2 *ற(ூழுழு wl 


2 ௪1490௦ 19௮012) முயலும்‌ 120707] 


ம்மா மாமல ரியா பூ ற்‌ ௨42௦19 
றம சிம்‌ மு யாழி ஏ பூம 198 ம 
எங. 18 ஏக யமி பு மெ மு 
ஏ்மமஉ இரத ௫௨ றா றொ 


மாறாழுதியா உய 


TI PP ‘மதுசாரம்‌ 
weivle srwh ngisanstG -1௪ ஐ இறு 


| Perc) yeni fq yo 1 


[சியாமி jjsdiuns fieh ௨௩/௪ 
சரியாம இது! மாடப்‌ 
189 ஐ IGS 12919 mrp 
1290 மீழு ம பக(ர1௪1] (oon ior 19 
ப்9மாமஐரி யாம 18 ஏ பூமா ராமர மபூடி.டி 
Gdn ரரமு௮6ு இரு.மாடி.டி 
ப ஐர॥ மடி wos TNT Lo 
ஐ NIT wns 


Ayo $fir gFT1V FY 

£0 சிசி மா 

எம இயன்‌ மம 
Mi ராத WUE டி 

யய shag OTL 
mont புழு nornS 19 

ஏர 9௪6.2 பிறு மு 
௪ஐவமு vunsreh மாடி 


8 பீமா ரரி ஜொயத 
wi (டிசி எக 

செழு ஏரா 1 8மஐ 7 ரிஎ]' 
டி ஊரி ஒர 

றம்‌ பயம ரரி 2 
Tr) 

TG Fee coho 
sg) மயா ராலும்‌ 


L *நிமமுஐுமர மாடு nao பரா 
மல ஏரி டிபய 
ding nsf yd ums ராமர 
1 யஜமநு 2 இ ரிரூரு.யா 
ue gm ராரா. Luho 
dng 1 த.மடாகு ஈரிர50.2ஐ 
ம்மறீறய௱ா சமஉ ஓரி ஐய மழு 
புத Fg mis © பட்ட 


“oT 1290) பசாமி Eo ஒரியா 
[40௦2 மதுப 009108 

489 Amp மாம பூல.௮99௮( பசில்‌ Mg 
[௮ முமாரரகினு ஏ முமுழ ஒழு 0௦9 
க்கா மய்யம்‌ வெத பேயா 

மிமீ ஈகு ஈதி பா எலா மழ 

ஐ மது [பபேடி௫ ௬௫6௫0 4474 
sngedie Wha ing ராலி suo ஒயர பயா 
றக ௪0 ஈழப்‌ ஏபி -1நாபூடரூழு 
uo மாடி neim காமரு 

டு.மமயாம NTS ௬௫௬0 106 8.ட 
(யடி Hore 01 மாடி moon IGE amis 
மாம npg ரா௫ ஓ ஒ sey, 
பய இடத பது ௫428௫ 

and aod’ ure 116012 At9 aor ௫16529 
ப்படி றட மமக சரிமா ணு 
1949919 டய மக ௦09௩ 

மீளீசிஐள 0.2௦5 ஒஏசிh og’ 
குது 1612 “QPF ॥ாடஐரார/௪ 
௫.௦௫ PMA ௨226) Ws Ole 
முழூ ம பத ஏரு மிர எ 
1 ரெமி மு ரம்ய உல 
மடு ௭௫0.6 PPPs (00167 

use ursooh Ga’ eg mire முஐபூல ௬107 மபா 
Gaus irene மாமு Gigs 

[0 ஈழம்‌ மம்ம ஈ௫ ரா 

இ 129 (ஓ PM 100918 SY MAO 
wn பூரா ஈழஉ பழமாக 
ழ௪ ahem ஒழ ஈட 

MI ye9i9¢ WEL Oe ns 
எர 1290 ns ௫09௫10” TUN 1S SO 


௦ 


[JES 


OF 


sndeo FPS Woven PEL 
ஏறு மமக 0௮௬01 1௩௩௫ 
O10 se Pw Ie 1209p wl® ௩௩/௫ 
07ஐ ராமு 10௫512 0௫80 நாமா ௪6 
pie gd sas dnerohe @ iss sw ஓ பாராம (6.9 
கும (24702 0/பூட௫ு௬-௨ சிரு ஏ'௫ம 
ராமப droug sreneh 1Eprsaors ௮6 
SEEM wore பு ர) recs 1௦3 
யாமி சத ட இடத! இபத] 
nS pniwors 11a T(E vo ௦144௪ 
8௫0௫ 7௩0/௪ ௭ யக me 

we insesh Gigs Fone Ps 

49 149 ison DENSE FN ஐய ௮ 
ours ராராழு.04 We AT 

ow uins fiumgfirs mare 0 1099 டம 
Wei ET 15௨1௩1 mI 
19௪09௦1910 PSD We Lp EOS 

Ase ureroh Gmgsgile 1s iroxge omg she 
acs seven NGA மாரு 

IG Jedd eg WGiueணy sa SiO 
ரா ves ராச mga nies) 

ni us மாரி படங” 4m % i029 Un 

nus seg எரிரு௫' 0ல்‌ 
௦/௪ இ மம) 162 மடக மநாப 

MiG us Aroyos’ Fein சரிக 

ராமு மாடி மடி ஓ-॥.மவல உழ 

Gus ௩2௫ சீழ்‌ பூட்டு ரம 
FFs சமஸ்‌ சரடை 
sh org FP vor ஜல. ITO பர.ராடி 
NGS ௨௦-1௪ (709.௨ 9௦௫ 
us giainers ௬பூயடி மம. Wow yoo Oa CG ME 


றம ௫112 முழ ௪எரி௪ 
Dong Dro ௪-0 (Gis 102” சீாாஐ- Awe 
weld [20௫ 1097 noe 
உழ 0% மெ மல உலடுியீழ பமலும்‌: 
கய ஓஜயறூ ரல/1 00012 
Pues எயா பு NOTIONS இ Fe ௦௩02௫ 
௪௦௧௦ மீளீ பீம ஏற ற 
mated moore (oie WNg NWT O EMT HT 12 
mins sg PLT Og Tops 
1௪௪.0. Opps PuNTIGhe ¢ sera Logs 
2am ஈம யாற FLAY 
vue சீ.பசாடஐ vi eye NOMHT go 
2 ௪௮12!) sprees Ling 
Dg ரர யா சய 1-௩ ஓய தரா [7 
சய படி ஓஎர௰/] ரா[08௫51705[7 
nS) moh FE won hh nes 7 wegah 


த்‌ முடிச்சரிக 


[Mar 19.99 றர [ற பாடி 
M99 1089 LS றய 019.9] MLS TLS 109 ro 
சப 22 WO wr 
ஏய 02 மீற ஓய 6 908 ஓ மறு எட 
சீம2.ர நா?ே ௫77 1௦09௮ 
பரப்பும்‌ இடங்க ரை TOS 
pF Noe (ogg ய 
ய ௪1ு.॥97ரியாடி (GO Leone A i Lng -5 ௱டு 22 


ன்‌ ஓ ௮0947 ௬ஐ ௫200௪ 
2 191A ராஐ 1216] ராஐ௪ரிஐ 
120 ௱ங்மி) மம. யாய 
oy) Ls WLP ரா யாம 01 (௪ ).00௦௪ (ALE Fe 
shod don ௫௬-௪௪ 
wg'Frou® pn S Fen NOW FOI 
1௮90௫ இயற யாரா 
ஏஓ௫௫ர) மயா ஏ 980 நாம ர 


பூமா எதீ2£ரயாயாரதீ 


1 | 2மயமமி) மஜலிழ ஏமி யீழ 
90௨ லாதி GE FILE Fp 
ம ஏஎ ௬௬6,0௫7 
ராகரழுஎ FT mew க FIL 
பத்தி பபா சாப்ப 1099 ro 15 ( 
எற no மலம இ Tw Pe TMP 
அலமாரி) 0% மலம ஏரி 
ஏம ஒரி) தசம ஒமம்‌’ ம பகு 
224) ரீ ரய 
ஏசியா ராமல ஐஐ ௫.2௫ 
adda hodg இப யயாரம்‌] 
சாது மச ங௱்டு ஓரு இடி யடி 10269 
[ழு ஒர நாளம்‌) 
பபப தப்த மத தப்பி 91) 
ஏய மட ஏமி 
ராமு! ம ஏயர்‌ ர னெயமர மினு ஓர 


மரி சட்டத்‌ 


ரஜி யூ முஓ ௫ ௧ ழு 


Weircle ‘> ‘qo 419220. ‘le ‘ஓத 


| Ngan RS) La 


129 பூராமஐு எர) [சர 017 உர மூ பாடி ஏடிபி 


பலிமுப பீமா லு முறூழ அறம்‌ மறல : kone Fire ®g Io மு௱பூரம inn 
np £1 ராரர்‌ Og osm Gan nie gn 
18 heen PTE PFS பசய்‌? ஏக 199.09 (0 ய2௪77 ரன்ன ௮9 றம 
௫ 4-௮ ரோம hans uns முற ரு mL 
gots ராமர்‌ dian இறா மாடி WE Ems ஏதம இமாட்பதை இழு இ ௫ 
மாக மீமுபடி Uo) tors ஊுஐரியாம எம ரசி] 
SOTA முற WA WAM le ற hrs சட்டம ௫ > (yp 
தி£ரயரபா மெரி gus orga ௫௫ஐ/1 1௫௮24 
10௫ ௫5ல பறி MAE p TSI Weg. சிற TE 
ip woh Gio NOs uP 0௮04] ம so 
முரல mgd wf Fem Tw OP ஓ £1 சய்ப்ட்த சட்ட த யாய ப்பா 


uggs -**றஐ Irom = 
sei P PIT soot MPT னர 
மா ராமு9.ம92 01) நா. ॥ NG 
§ gros emp AAPL tr GFT * [6மமஐ MDE ப.ரஐமர்‌9 
M934) -2:1௪ TAF ours சஎஎஏமழ ஏரி? மர்‌ டய 
௱ுக௬(ர00 யம Pe Se 1௫7 முபூடீநாரிாம ட FFE [mpd 
ரியரமு றய எ மி) அ ஏீழிமளம Pdi nue I WD Ape 
1910௦ ராரா ௫089-19) ௩/௯ _ ஏெயயாடி இலரி) மயி) 
௭௫-19 ஷயா ரசிக ஏரி ஈத £m ரய Tw மு௱கு௰4) MH 


h ஓத ஒரி 
க தனம உட Pd ae சிற்றில்‌ ங்‌) FY மாட தல்‌ பவத்‌ ஏரி 
ஆ பி கிர்‌ Fire ந்த Wem Pee ரதரஸி 
ராஏீராஇவ படம ஒழ’ கநா மரி ய(ர) weeps mh wep செரு ௫040-16 மலம 
tae hin agrof 


use ஓலா 


பதிப்‌ 2௮1] அப்பாவும்‌ 


LTO AC ப்பது தீ௫றயம மறதி wg up ஐன்‌ -ப௪ mE co 


ம்ம மலய மா எரியாத மிரு/ மடு 19 uss (நாரி 
gmat MYM myn wood , 
ihediure Qu ஓ mg SY ௫ு.மஷல neh 189g ¢ rod 
மதிற்‌ ஏ ௫ழீஓ ஏ மனக ஓ யமளடு யல ேரற0ு(ம(ம] ராம (GLP MIMS ANT 


(றட soush mynoyeod 
றுக்‌ முரிருச ஏஎ ரமா WMT தீ£௱மா mood? loo poe ool aod? 


1 இறு மாரி பாடி உமரின்‌ 
yo புமாடுபிுகு பிஜு 1 ODE 
ங்‌ பறை 1௨407 ume 
[192 15௫.மன௫ ஐறரி நூார*்‌ LD, mire 
டச்‌ in) [சீரிய arkous® mre 
TR Lous படிஎராகரிஎ: Thong & 1 பசாமி 
Mug ராயா ரல: 
நீறாமழு2 [(ருராரஜ ரஜா ie ஙமாடலட 
mums ழூ பாதத்‌ 
ப பம] பத ம்‌ மதல யாற ராய எடு ws 
ர ட நாமால 2௪௪௦ 
ழ்நாரடு.ம9ய Fug edie Ed 4) மல ங1௩65 
குங்‌ 109 ம்‌ mg 
WHS MieDg °F EI ௫௫2௫4 
ஏர்‌ ம ங௫ வமிரதிகமு 
(ூ.மம௫ு ய ஙமுழசாக ஓ ௫ மமக ங்கு 


PFA ude mun : (ogeeD md 


/ngsw dain ராமு மர்‌ 
wf efip ச்ம்‌ NOI aang 
ஐ சாட (rowed 
மோ௱ழும/6 பல ஐராசீயாஐ பி படு ய 
ஸர உ மடு 
ரஜ யர 'ஐ.யரா 09௪௫ 16-00) EET NI ஈர ப - ல] 
மர கமுக எங௫முழி ம. 
tga மங்‌ யாரு ராஸ! 6 ம்பு. 
உங நர பகை 
Wed Ong Neo இண ௪104 ஒனற 
எஏரிம ஜம ஒறு மழு 


ம்‌ சற ॥சருராஜ சிமா மு ௮010௨ ர-10ராஐ 


68 
Wingy GAM “wg wp 
த ஜூ ரீம்‌ நாடு மலய ௫0 உம நாமயகமு 
உழ மு முய மல 
dew ௪ மரக யாறு லயாதியாமு சிம்ம லு 


uel ஒயர சி பாத்த 


8 “மடிய டட படுங் றம : 
msds PFN ர? ஷ்ழ ரில்‌ (0 Me 1S LP 
a ore பூச ஏட மம ॥லகு - 
மற மத சம முாநுர1.பாடி நமத 
௫ூ௮௫ஐ Fyioks por OTD 
ஏத மறு ஏரி சயாறத மழு 
qo’ ய ஏய 
hese நாடு ம) 16 Wee 19 பட மு’ 
(யச (oF 499 i009 > 
உழல்‌ றம ww WHE 
ஒல உரு-ுஉ மறறும 
ராரா சமரச FALL மரக MMe Pps 
shoe சலரி பரச சீ மாடன்‌ 
ரய ன்ற ஒர தமய சயாம்‌ 
£7 மழ’ [இட்‌ எிலாரரா 
முழு” ௭165 மாமர சின ஒயர எடு ஏம 


கி£ரயரல யயர: னாருெரு 


L 0௪ மரி ஓ தறம? 
301781௦௪0௦ ராஐ எரி௫ ஏழ மறு மரி 
1௫.1௦.1௫௫௫ உழு முழ ஏன 
௪௨௫ whomas ஏரா பச ஒக. TOU NODE 
ஓப மம்மு ஏம மரி - - 
லதிழா ஏழ இலகு சீபூடச்றாறு 
மநு mil ருது 
ந ்்வ்ல்ல்ல உ௱ககுசிஎ்‌ ரதி ஒன்மமரைகு 


pms ஏரியா பூராட மாத ௪ 
19-180௪/7 qm 429 ung) 429 1g) 

In NANNY இட்ட ட்ட. 
இரகு ராம எடி md LE 

Se யாமி qi 18919 ரிக” (9 sno) 190 ௫] 
090190. Tin Medi எரு 
TEMA ஏ EF ௩௮0௦ டுதீறககா 
சஜ று பம உரிமம்‌ ரம இராச 
EFM youn hry ore சீமுரீரிஓ 
090௪12 ஓடும்‌ பூம முரி 
319 Arg’ முநாழகாமஐ wo கச 
சீரான TO Gisung nnn 
முழு sword ௫125௪ 09207௫. ॥67 
12pm ரதஏ0.டி syed பத 
மறக ஏாமுல்மு ஐ) மட (pL 
ராச Fars TNS 919 1287 707 ome 
PLFOICKE Fi பரமு aig 
௫ Gold புசஓங்ற cg won 
சேநாகா ஏற மஜ 1௦௮ ரிக ஏரி) மம 
ahd இ.பா NG முரீ£சரிகு 
௫ூ-1௪ஐ hows நாயடி oie 

ஓம wwe STs எற (௫8 
சிஏ மல பமஐலய ஏழுல ஒறு 
ர ௱சிமழு Tழ.£ஒ 109 Pe தீ 

ahod' gp re(e9 109 14° (&} ரரி) பச res 189.19 
ASIF MEPs ¢ MET joe dog ue 
da Greg’ soir ee 1 ஜா 
ரமி பரா [மிரு wom 8 Tm மஜா 
ஏெயீது மீழிறுல ஏல்‌. மியா சியரமாம தா 
Mhge ௪ அமிரா ஏஎ ஒடு 148 முய மம 
ஏெலிகு ஏீரமபூசாமமு ஏறு மனழ 


0 ஏம ப அமுரிரகு ஓய ஒம்ம 
ஏம உறுரிட மலாழியரமு சிரா 

929 ரி.12 ரமப ஜர்‌ இறு ம9ல 

KEBLE ூ.சற॥॥ யாடி Myoge Grol 

ho hes மார. ¢§ uof$ gu 1029 றமராம.மல-க 
30.19 Dp Te MELE (omg (le 

GAS gy ¢ eregrcsh Nresnemyas yd ure 
aE ue TPH 1௪ 

பமந ஏம ஏ வாக 

1௮ TN மலயரா ps Nw ர பரா 

ஐபிஓ wa TELE a Loire 

anion ahs OF ஐ LH ep ராடி 
ord Onnswre (NO An Hg 

m9 wT Pp Fg ம கெல 

MTs PEE மஜத TI ௪ஐரி.யுி 

My 19 யாஐ.மம௫௪ ஒன? பயாதமஐ 

nEGLE பார. மஜ gms CL 

செ ௫0 உயரமா மதக 

GTdவ Wg PTS MEA 

MEP Lp 16. யயர DF FRI 2D 
mS மாமு bn DNAS 

41௪ 151260) மசி) 129 உரி) 

ய்யா 1௦226 02௪1௪ MSIE மமக 
wren Nig A ராஜா Nive 

604௪ உரியரஓசிற ஈழ ீழசிற।எ 

முரு மல ப ஏீசிமுள மது RF சி ம 
மஜா நாட பாம ப்ப 6912919 

ஷா௱௫மு ஓய மா ோ௫மு ௪சஙமரிஐ ௬297௮0 
asAied IE 202 dieh NAA 19 1 எரி ஜூ 429 


யாறாழதியா ூழுயற 


TA ராறு “எஸ்ரா 


ஐதரா1௪ gg ngs Swing - ‘Dg swh 
{4c ior Deh ராமோட மயா யால 


woo hh ys oF FUNCT நிச 
முடிக மாடா மாமு (9 209 129 499 18 
ஏர ஏ ம நெ ஏல்‌ 191௪ 
«dius 449 fMeh 190 100 PTD AN 
ஈழை ஒபருகறு 5190 மல 

றா ௪6 ௮௪01௪ வாமு 760௫ 

பகிர FAI Ao yeh (add 
roy ஙு ee எடி 

ரா கச OTT ல 

use ursaoh ரரி மரு. sooroud’ நாடியா 
8 ம அஜா? பாதமும்‌ 
PT ene sro நாடிரு147 

Safire 1996. (12௪.1) mons 

சியாமி No Dle wy wl me 
முநாகஞாம சர நீச நிரம்‌ 
ரியராகுரிரா௫' ஏறு முழடசமுநா sep 
ரிய மாக) ஏஙீம ரா படி 
wid wie ரர்‌] புழுகு ஈன 

19 பராலகு ப1ரிு௪-ஐ அரிமா ஏ ழு சாமு 
ராசேடு பலகு He மீதா ஜாடி yrs ins 
ஒமம்‌ பாமர 109009 ஈழ சமி 
ஓப றக மகர ௫6 

ராமழம ராமர ஈழ. Fi 

82 பூமமு நாராமர௮( ௪122௫1 ஈடாக 
கிரிப்‌ எழும்‌ ிலபூடி/எ மாடாக 
ஓரி (ஏ மாட யரா wr 

முழூமறு சிறு 9௫ ஓசி பூச எவர 

உசிமாம 2-௫ ௪௫.16 ஓழால 


ர்‌ 


66 


06 


ct 


ot 


சிரா ஓழி உரியா en ssa yoke 
ADE ௪௧0.௫ திம மழ பூம 
ராஐ 19 MSS) முஜஸிறது மம 
தீராமு(ஜச FIGS மமம்‌ weld மகம) 
ஏலி ௫௫௫ (510௪௪ (நாம (& 
ஒரமா மாபா அமத 21௪ நா 191௪ 
aoe மும்‌ bh ஓய்‌ 
மரற morose? ops He 2 அப்பர்‌ 

உரி பாடி ஏடி qn MP 

(இ௫ீராம எ wget Gyre Grego 

neg Dung Mug ஊன்‌ ரமா MED 
அமமுராஐ பமக மூ ரம்‌ சிறகு 
ஏம உழி யாக ராயுடு 209 

aged [இரடமுஹு0' (90S La ஓ படிரா10947 
DPS தமா ரா ஏயள கியரா 
சேபூசி(ஜி 122976 பூல।॥ 016 (5 ம ஓரரிது 19310) 
சரிக பூராக 2ஐய0 ஏக 

repo GS ham 12௪00௫ 046 

are ரூறுர.ம1௪ 1௦௪௫௮5 412 

wp og JT QE FY MF OF YT 
டிச ம முரி ஏஜெரியரகு சிற பம 
nse shag df edt Fp LW 

ஓழு பிரிய ற பறம ஓரா இழு 
EEL Tw ௪0910 wT 
ராஏமு ௪ மஷழமள பலமா ௫400௮0 
மூபூரம மஷரு Mass 19h gD gf ons ug Dare 
11191 dgg{29 2A Fg 


மாராழுதி ௫ ஏர மஜத 


ர.) தூத ‘MLA LUM Qi MIR 1௬௫௫ 2௪07௫ தமா மஜா நடுமத 
தயமந? பயி ம்‌ ‘Won srowh 


ஐ ரோ யாகு ராக ரல 


isp wg aon Weshgn Foie 
ஏல்‌ ரமுபூடி௫ ஏ ௫ ஏம 
09 IG 199 0s IB 199 ஏச மா ASE De 
I suse aascsh ning) Q மல roo) ryt AP 
ஒருமா பழ பப்‌ ஒலர - 
க GLE மரியா இழு ௮0 
சாராத த] த 1 ததி இடத 
ld myle யாபா சகட 4௪ 


[றர சி ற 01௮0 ஐ ராமர] மரக ௪௪ 
பதா த்தர 22: யாகு ப* 1௪0 

ஏ மரி ம. wml மாம 
1௪ஐ நாடி 6௦/௦ ராடு Aime மக 


[4 


uy edie shag na id பயனு -௫ 
smd Mele sgehuG® டடத அட்ட] 

i sunTeg) (G19 spD bud மதப்‌ 
௪௪7௦ மரி ஓரம சீ) 


T jg 505.0 Fs edie ஐ.டி 
௧௪௪-10௦ mare 9.56 0707௪௮ 
[சலப ஈத ஏமாற ம செள. ப 
யயர மம முரிராச FOO அTசTிch 'ரடு- உழும்‌ ; 
Tg AOS 49 1P¢ Mw e ழு ழு ௪ 
௪86 ௬௫4௦ CTE Weep 
{Uy ௫0௦ DAN wg 
சஓூஃசகு சீறிறாஎ ராஐ மழ மாதச்‌ 
1296௫ ஈழுழயாத 0915 


IT MPrWDE ‘WEEP P௭௪ 197௫ ராம ரர ‘wwoumioloyge de” 


weircle ‘2 ‘ao “ருரு ஐது ‘T Dg RYT 


பத) இபத ன அ இ (ப 


"நீற8முஜி மரா sis ஒரியா 

எரியாடி படி ய9மு/எ Jus 246 

௪ரிபாடி பயரமழுரி॥2ு 82221௪ INNIe 

Are 1295 Jig [மிர uors io owl wdiurs 
உரிம 10009 TNS won GT 

gD arg ஈறு எரியாடி ௨-0 
திரி ராடு என்பூர்‌ லயா oop ராமி யா 
Wowuroeoh நாடிய) /9-2 GA மத 
மழ ஓ௫ரி௫ [உரிய medie 

மயா weep Ds நார. 71111॥ «BLO 
௦2-௭௫ ஈழ ட எழுத இர? 
rong Ag MHD சாடிமுழு' 
ahd’ wo i29 Je ஙி ahaa aihonag’ 


சரி பாடி ரர noose ஐல 

490d ரிரும்‌.ப2௫] சியாமி gohan 

1911௦ 108] aS CS 1௮0 ௪.2௩ 711 TON 

cg Wows LAWNS எரு ௧௧௪ 
ஈசி ஏசிக்‌ 1001 199 

#11 wupwe ஓ எரரடூ duis 1 (o 

3ப1ஐ மாம 1௪௮16 பாகம. ரரி 

429m ப்‌ உ டராம யாகு ரத ஓரி௫ 

09 rendiun {Tung Nugsa® sronoh 
19௩1௮0) 070669 qenற ௨௦1௪ 

மற ஓரி (8 ரப மயா 

som yass moh ahnyh rg 29 1 © Fo யா 

(9 99 129 (6 ரை மயடசிரஎ எரி 


MWe Ade மஜ Aud பழக 
akong ॥மாமஓ ட mg ~~ 
ஊழ மீள்ஓுூக மரீ பாடி மட © 
நுமாடிஐ SF 1092 ons மஷரு © PINS 1S 189 19907 
ahenoung ௦1௫ mh ue 19 * P29? 
பபப ௦ ச மு ஏர ஓடற 
யாச சிரு 1௫ Thi ௨0௩௦ 
மழு முரல அதர oe 
ராகத்‌ மமம்‌ ௫௨1௪ ஒமம்‌ 

ing பகடி ரி yd Lo N99 
MPa Lops [ரோ (௫ 
nn muvrEsg எரி Fணுஓச று 


ep ரா௱பூயி.மட/] TS SPN . 


௫412௪0 ரிருசீ ஏரி PTE FEF og 
19௪010” யதா சள ॥ மடிய (செழு Ag) 
le பழ பமல மடய எழா 

படற அளகு கரி ராயு ன [டர ப்ரி அ 

we gold Aa LG பபாஐர/ர nde sd 


Eb 
45௪09 ப5]21டி NOG Tile yes ௪௫-௮௪ 
ஏம ஏறு மோசே ரூரிமுச ழக 
81 ஐன்‌ 0/௪ awd (அழக 
ENE புன LT g wu AT ௮௪ 
dues hiasso 1¢ (9 ச யர ௪0௦1௫ dT ராடுு.2௰ 
ஈசி Tne Wwe ௫௫.௮ 
மில ஒர hago THA 
01 பிச்‌, Neg பூடி௫ு௪௪ 0௧௧௫ 
13 சிறுசா எர) 2024௫ ரிஸ்‌ 
rosa சொற ராம ஏ' ராஐ 
0.௧௫ ஈரரியரகு சீிறூ எரி எஸ 
தாமச 9௪ பூடியம்குபூடிடு பிட! ரன்‌ டி 
[ப உழரரிு£ யாமம்‌ பெரு மூன மர 
‘is gare qrbgfeh | பழ யாடி Tg d Tiny 
1g wile fehl ௬௮9௪௨ mG WD 
மழு௫ரிஉ ௱ார90௪( உ மரமமு மழ ௪ 
is ga ராமாமஐ 30௪/1 jug மாடி ராயமலா0ம/ ino 


யாபாழதுரஎ 2மழயற 


Dungy ure ‘WIS (oe dmg res FTE . 
11006 ‘no ‘Win Ge “ws “இ பாழா 


பரி நமக ய me: 


| Spd எரிமாடி 2-௭ ரம Wm ரில 
௫௫௪ (யோ ஈரி A 109 {P® aro © 
[ஜம ஜெ அபிமாமுமத ம்மசிழு ஏம 
மயா ஏலரிஉ மிழ்‌ ரி 0 மமுு பமா 
நாஇலரிம isis tne dg dneeg 
99 ய 2௮/6 படம ரிக அமுக 
சச 620 ஏமமுு௱றழுபூரா Wi ஒடு ட 
""ஐ.ம9மலழ வம மிரா பூம அ முப 


ப (கரியாக ராசரில ௫௫௫ பரிது 10பஷ.டி9 பமாக 
[சரம ராசி மமக மத ம 
1௦ எ) 1073. மறாழியமசிலுல முழு! மர பூம ம 
[சசியா மாத ரர 2 MAW) 129 12 
. : 00997 பாம மலிகு சினிம றெ மீ 
- eps ஒட Neen (7 I 109 Fo 
Phils baggy ஒன்ரு wows மாமர [ரரால/௪ 
wwe ஓரு ௫ஐ 0 rd A woe 


66 


ஜ்‌ Wud மாடுக 

wy TE used Mma ராயு my Pens 
ஏர றக 

U9 49 1229 ப ra 1s who g’ சீரா முலகு 
19௫ ம ஐ 109g Looe 

சாக NTL wg FILL FY GT Drees 
yan MGT L* 

sugeho tf) 191 Fe ௱ர 2.௮௫ TNR 
“Wp மறு மக 

wf ராரா யம AIFF De 109¢ horses 
மில மூரி பம ஏபி மு 

ராமராக ,௱ரா ௩௦௮0, 0௪௫ Wy129 MOG 1௨0 429d myer 20 


பூ 
gf dele . 


எறி. NNR, எடி 191916, , LAPP (MT wre 
கற £௫௫0௦ 
Mywgwh GaணmNs repro 0/நா௫மாமா(6) 


T ம்‌ Dp LEE 
sw MOGI ண PND TIM kDa 
$ h usrs FE Oh 
Mos 4 i099 0௦௦௫] FoF se IroIe Wes) 251 hone h 
ngPdg rouge’ 
என்பு 9 ரூ.9169. (ONL AUG’ rood fea’ 
ாடமரிபாடி 2 யா-௩ 
mgd gle உயரமா ர.ம௦ 1s @VP NHLPA 


௫ ஈழமுயா।௪ 


‘wT wT படி மர Lm Jogi ‘pry GAME Fo gs AD 
12710௪ ராரதராரர௫ ஓ “Dg ராம௫ு[1 


கடு யாக மூவ டிரு ஒ மல மழு ரா 


| pen 9 whe GFF 1௮/௪ 
[ஜெய [உரியா அழ ஒர 

மும£பச புறா yeonndieh n= 
[ஈரி யாடி சிறீ ) பாடல பரிது oe 

WEG ins drodige ; பாடல ॥ரிறடி எங 

றம ரிச்‌ இ கத்த பத ப மத 0 
Jug wile ௬7௪/7 NGS Le «யசிறு 129 பாலு 
மாடி ௫0 ௪-௮ டீலர்‌ யப 
ரார்பூடியாமகு Gm Fog முற யாகு 
ராமி mee ராசி? மாம மடிக௰௫(8] 
முழூ 1மஏரிராஏ' ௫௪௦1 ஏ பரு முழஎ 
மாடி முசீபூடி௫ு ராலபாடி-॥ 1 பலி£ஏ.டி 

aso poohs ron isp p ஈடு (09.22 


ure gms சரி எ.121ட-1௪ dF GE iow 

எஏீறமசி மு£சபமஉ றப Fede 

use uimo goroua mgnsd bao ug’ 

[7 ரிதர ரு1எ மிழ்‌ ௭௫4௪ 
(மீ.ஜர.யாஐ sonoror® ௱ுய- 1௪ Phos 

4899409 92 ஓிபூடி மடி மலரா 129 fee wl tao 

மழதம -0[].மலா ரா0ூடி/எ பாயா 

ராமி) சப இதர த 07 111) 

oF ட dive (FE யரா Mono ம 
உ Te’ பழட வவ 

ரின்‌ மா ம ஓ முய ம உழாடு உவ 

sieofish 0 ico ag ற ௫6 ௫ர 0.6 

மசி சிமி அத கீர பய 


ஃ மஐ.ஊ௱ Nye 

சிற ப யாக மோ ம மடியா௫ சச மரி கல 
மு மாயமா 

மசிறற£ ஏகு முரச லெ ம றஓமாு 0௪௪ 
1 129 1825 ro MOTs 

ஏக ஏய ரலி பசாசமு முசிரி ஏம ஒர 
ஏமாற்‌ மரம 

129% g1 19 ih பாழாக ௪௫ FMD LTS ம்‌.ம்‌ (52 


$ மாத. மடிட அமளி 

qanpasfis shag nd id PTF ho ES ராம ௪ 
ப்பாக ட 

(ம2ஐ௪௪ வழ யாரி மும்‌ மம மாம! 
ரா.மஷ.மம ராமு. 

மயிலில்‌ இ Ts ௧0௫ எரிரு௫ 
09S TEE 

டத 2181 இர பட்ட தய பதத 1 மறதியின்‌ 


ற மடு 1900௪ 

ஏகம்றமக ரூ.யாஜரா௪ரி௫ உதய்‌ 1௦ ரபர்‌ 
wid ராஜர] 

தீசற மலே மீறிய ராடி மறும்‌ மழு 
qe 429 gon %e° 

Wy Awd 00077) ௫. 05ஐ9 Wee Se Ohl 
முறிய NE dole 

ராடுபருமாட ரச WMHS மிச. யடி ம/.2ஐார௫ 


மமாடல்றா அழு தமக 

2௦ஐ-௭௫-௪ TIM G09 iw sree 40 na 
“££ ஏய எர 

ஒப்‌ கறத 010 புர NET Ems sen 
wid ST 

ஏரியால மம௱ எழ மமம்‌ ஏமி 
spool FFM 

ஏமா நாள ௮ராம மரற OS ண 109 OT 


1 
i 3 ஐயா மரற 
ராஞ௱பூயா Weise ரெ ௫ஐ நாம 
wpe yout 
9s படல] NIG A oy ரர ரமி0ர.௮00 ஏரண ஏல 
a1 19g MIE 
wgfefis 190108 wa1( 1g n@IET 
ட்டது யும்‌ 
ஏதம மமக ம 72௦209 ழு) ழு 01020128௮0 
9 முய) பஜமுலமதட 
(௪௫௫ ரகமா ணப 7௬0771௦261 NGF ETDs 
ராம மலடி ரய 
ஐபூஐு மம POT ரா 10 ர ரிக 
மு ஈழ! 
ஏ£யல்லு ம ராமோ ம மழ மாமு உ யமகம்‌ Tle 
usush படு 
qr Wyre முமுர TNT eae ரி.யாமமச ரீலு 


[ப “WPM அரத 
ஏகும்‌ மறபமழ ஜு மம்மு மஜி 
PAS ௦21௪ 
waive இடி௱குரிமற அரி பூட்‌ ம 
மும்‌ ஏழ 
௮ ௫றப மற மறு உமிஉ கதம்‌ எனப 
௫0 (இ முழு 
a ng Ts மாற ௫0-119'பூடிடகு ர ஓஓ 


பு i Wyss LPF 1 use 
பத்தாத கருதி ௪௭0.௪ ப ைத் ச] 
qu gee? 
மகா மம [6 ஏம்ழ ம்பம்‌ மடக எபூடிடு 
ஏ பறற ராமல 
mado Fy ரசஉ௱ழஐ sசிமழுச பூ? 
£ழாற ஓர 
மேராமாமம௫ ghia ons மூநா 10 ரிராச ௭௪௫1௪ பூமி(6 


ஏ ழபூடிரா உரியா முழு. ௪௭ ல்‌ 6 
ரமா பற ரசரிசவ/ ரர மீத. 
௫021௦8௪769 மர மகர ட மிமி ing Mhewg gL 
ahsasrndin wid ரிருகஏ'௪ உரி ஐ எக 


0 29. "ம்மா Dé ௪-1 ரமா 
ரோசரிஉ ஓ 19௪0௦ 1060௮0 அழ (ஓ 

பாஜ ம! 19 02௧070 329௫ ர] பாகு ம௫கு யாற மா ௦ 
199,119 1299’ mg) ம? டி * 10/7௮ பாஐ.ம?[2 2 5 


roms ரார்மருஐ Degg oss © ப்‌ இரிய சீஐ சாம்‌ ஐங(9ஐ.யாடி : 
றில்‌ மாம உருள்‌ ஐ 09602 (2019௪௫ Mm yee /மரி.யாடும£ம ௫9 இய பர 
களா ௨-௱உரிஉ௰௱-க ரமமியாற எமிஉழாளுக மாக ஏ ர மறுளமைதை யள CACTI ALD A 
egg eon IF’ role (oyoores மார FaPrewsகg 2000) ஜய) ஓட அஏ ட 
I ர சில Ri 
“இரா டல சம௱ர்மரி யா பி முக ஏலரிகறஏி எட 18ச்மது 


0. dfiehid wo mys WE ஓ அறம்‌ 


யாம தக IG SM PE ம£ர/டிரி.பாடி ஒலர 89 றெ உ௫ரி௫மு 2௫74-௧ 


Wg 129 மர ஓஐ எரி ME TOT AALS MIE rE od’ 


\ 
ம்‌ ஆறு குளு மோடி MIE ORS மட 19 oe fe mi rg யப்‌ 
5 "1 மா சிம்ம ஊடு மு யா 
“மா mn மாஜா Owing edie Py we ஙெ Fe 
OM யாடமு ௪௭ £m LEE ரமா.” ௬பசிரா-1.மடிஐி பூய்டூீரஐ-- $F Lrg FEE NH 
'சீரி்ராசஐ--. இர நமம மீறசரி மாடி மதல 9௯09 169190] Gres PNTTY TFs 
song Sis த பட்ட இட்ட 2. EE i “ஒத வருக பசிறூ ஏம 
“த ஈழ தெரு மு்மைகமு ராகெபூடள ௪1௫ மறாழீலிகாமுழ சதுர சிரச 
சோடிமசமாடி/எ பமாடிரு௱ரி) ஒவமாகஐ மராமரம்‌) ஓயாம, மூ மு௫ம,—௫ஐ௫ நம ஏழா மாறல்‌ Theron 
Wye 61547... We அரசு ௮௪0௫ சும இறக்கு வடக தறகுகரிஎ ஈர நமக 
ஒப சஎரு௱மஐ பயமாக எ! முரகு பாத உழல 


"ரத ஜயா ₹ரமுஒலடு ஏர ம ஓத௰து 
ப அப்ப | இதி ம 


6 க மழுடிராக ரியாக ராக்கு யல[ட 


| ஒரிய ரவ 05% (ரபா (எரி 
இமகரமுழு[ா Sys wதயdeh ண wணg mg WKS ND PAS ளTOIழ உமிழ எம 
(தடச 0) ப) wp ரியாட மசி 


ஏசு பல ஓ.யரிதம மாமு ய 108 ஐ சாபி ட்‌ (£ரச01௪ shag did பச ய லுடி௫மூ 


“சியாமா 12௫ ச ஓரி௫ ராச உழு ம யாற மார்பி உ 
மி.யாடராமிழு' ராஐ ம முச்கு௱ர௪ மம யாகும்‌ மா 


ம்ம்மா பூமாரி அமஈகுஙமா ஏ. ஸா மகம 
மஜ 45 ராம ௫ல்‌ எ ahyh yearn noedisa a 


கலீபா பல யமா ரஏழுர்டி சாடு wp WDE, 
PNW wm’ சாரு மரம 

ஏ௫ரிஉயமக உதிரம்‌ ஏ சழ முகமையின்‌ 
யா ஷி யல்ல மூல மச ப ப9நார௫ இம்ம 


igo பமா டமி ௫ 6 மமம்‌ மி 
akeagid ang wudigre மம நம முர OunpynD gS 
சிருச௱பூம மரா பமா ர/08॥௪ஐ ௪-௮ 
ளம78௪ ரா௫ மம ஓ மமிழு௫ள முறம்‌ 
"சஜ ரக எயா ஏமி 
ow dT பரிரான QF pT 10g Foss 

Woe con Ops Ling Aa kom-a 
மநாணும்முடிழ மழு ராமரா Lu mswmm 


QT படட மம யாஐரு || nedied id ரசி ஈதிமாகு 


fT டம ர கஙமபசஐ0/0ம 0 
மூமழமமு ஒர மாமல மில்‌ அயா மசி மழ மாஜா 8 
ஏஏ மசின 4௮6 பி மர ௫91 ம ஈ ரந ஈர 


1௪௬197 MAS (Gm எரி॥ுருமாஐ flip hoi 
ug smn Np இுயாடிஐ ॥ மக] ௦2 0G 199 1-௪ 
32ஐ ரர ஏ; மழடிஙக (௪ மாமன ண பாஜ ௨1/௪ 
39உழயாதழாமு Nw suse ௪6 me wed vs irs 
“சரி மாசமா ரஉசிசஓன்‌ ழா ஈழ$மாகு மர்‌ 
[220௦0௪௦712 மீறி wed oO ம wie drole 
யய ET swig gyno Dros 
wy நெழு அண சற சழ முசி $m der 
eps OnE ரா௫ரிக [டம FAAS Nuke a 
ஓய ம மறு மலரு எழா ஏக Ton 
yg 22ஐ ஏரி! ௫ு பல houmhngn ahd wg’ mood’ 
மய NM 1PM UE 1 sre eorSh 
நச தீயே மரா ஏம 
490915 wo ory மழ மெச்சி சழ 
gdh e001 1 o Plog er 
3௦௧10 ரெொகுராாள௫ Ww சிற Ferg 
மங்‌ யரின்‌ ரசரிசமு௱௫ முழுகாம 6 ஏய 
௪4203 ew 05% ப்பா awn 
Fn NTs HENAN ஈரமா -௧ 
ஏமபூசஜூள்‌ மறாழு ஏகா அழ ரா சிறு ஏகு 
LNNOLELELLES) 


த EES) Ong ‘qn 


மஜா we imgignriG my TTIis இச்‌ 


eon, ராக லய 


8ர்‌ 


0119 00 109 uns FIGS மம 
ஐய] உ’ ஓ ம WY மல 
ஐயரிறூ (ஏகல்‌ ஏம எர) பம்‌ 


. “ரீ பாரிய மறு மாற 
ரஜுஜசிஉ ௭௫-14 பாரிச எய்‌ 
ஓம மீற மாமு ரஉரிஉ ௫௫ 


yeogredie surge ௫/௨ xயசிறுச மயா மர்ம. மாத gold mes Die மருமுநா மநு ௮௮16 


யாம; யய 


Wile **095569-தர ‘ao நாராசம்‌ NWP பூரா Dg மாாநி/ஐ 


‘smypiing ‘woh ரில 
ீபபமூ 19 Dg 


Gud nnd 0ஐ ௦2 6 
10207 IG 129d 129d’ [சோரா (Aad 
ஏ E - ॥ளழாமு ஏம மம எஒரிகல(ு 
TS nase ஒூயமகாறு 0௫௧௩ 


மிலி ராம்‌ ¢ ud ds பு 
செயலி பமலும்‌ மரு ம ஏம்மா 
உமரி - பது vivre MSL Onghodi iro 
முடி ம௪ மறுனு பொய்‌ மயிபெக்‌ ஏபி று 15 ய? 


"0௮௫ AQuணwmE sNKE We 

கிஜுமாடியாஐ மற ie 129 mers 1665 

றம்‌ மு - பாடீஐ ம PFI N09 919 NE 
' ஜாம மமசெ்று ஒரமஎழீழு பெ முழ 


ofa 77௪07 (டு .குும்க ‘yor 
weivle முராரி க இழ 


மம TAs dro GM + 
டு uweedh 2௫௫12 (0 ரா 12 


௨00 பக - 9 பீ றப NYE 


12222 (Ga ண ராமா பாடி MHA Aro 1 yore 
*முமியஓகு (ஏற சோ மழு 

ராம மம LMT whogile ௪௫0 ST ie 
மறி - ஓரு 99 றாக எரிய ரிரரிரு 
10918 $row WODE Fae soohoys® (o 


ஓஓ ஓடற! உரு 

wpe [ம [ரஜ FOIL Pode 

WF odd - oid edie che ண Dp 
IGS (g 109 ௬௫௪.மஷ உ 111ஐ 10 AO Yds 


unm . அ0ூழயற 


மோ கரக கையககைய்‌ 12 


ாுராதமா-- ரஜக சகு ஏப்பா 
yun Fhag Oud றயடி௪௫ WL EPG ud 
ட அம்பை பாப்ப ப ப்ப அGamத QI 
ae மைழ ராச மரா வெ 
சப்பா அர்‌ மபா ரம பாம நமா 

MELE ல பாமகும்‌ 1% TE அமழாடி sole 
Jahn பாய்‌ மா ப்ப 
ர ௭௫ ॥0ஐ ௪௪1599 யாழ ஈம மரி உம 1.௮0 
சரியாத KEL Ts ரா 1டரச॥ 2 2ராஞாடி௰ ௮ஐ 
படியச்‌ மே சீராம ௮ முறம்‌ ப 

a1 மல 6. ப Wop யா - ம wg சர பி மலா 
ஏதா மற 25-1௮ ஏ [ட படி ro 
க்கை படுப்பா பாப்பு டா மு 
ராரா பு TI ஈ ௫௫௪ TPE 

ஜாடி [1 ரமா-- ராமரா பரி go பாடிய பா HMANTLTS, 
சாறாக ஈயசிம்‌ கறம பரமா 

ame ygfqh—ahng ng 1d மடு ப2ஐ 20௫7 

uses siile EpPYO swell 
ahnsg—ahngn ies sm மாது ௪ மற 
றம பூம மா மட மரி) யக ஓம மாசி 

Gee o—nhngn sun seg dwhngிing 2 யர 
ஈகமயஜ யதா பஷரமிறு 1௪1௫௪ டுமா 
MeN ரர ரரபூரம்‌ பார ௭ தும 

ம்திய pp Me மம௱கு யா 
மாற. dh மம/டிபூமசிலு 29௨10 Fig 

மல0/0'ஐ5 ரல மிய பறம 

15ஐ மயா ஏ்றதிளலமு று அமு செல 
இ.மாஐரா0 இ ஐ உயரமா பலய 


6 0861 7 
ஏம ரடர ௮6 சற ௮ஞாடிஐ எயா ௫4 
nen DG wed IT 11a ப்பா பா? 
ம்மராம௫7 சாட மாஜா மதலக 
தீ சிபிச்‌ ழா ம௫ரிமு எறழா 
Wn முத ராக்‌ ஈம ௨04 [06 
சாஈ்ராமாழுஐ ௫1௫0 றய௱௫யமமுா யாம்‌ 
GOTT ப SPT IG ing TE 
919 ௬௫46 பமத ராடூபூடி ம சிழுஎ ஏ ௮ம 
சமல ய மட 000/6 Te 
075.2 1/]ஐ ராஜ 0707௮ 2109 10S ௮.பஊர_॥2' 
ஐஐ. மபா எற ௫௫ WAM 
மெ ஜம TATE WATT 
பசய்யப்‌ ப்பாக கற்ப 
Dy ர ௫றாரரிய-ஈ றர [யா 
ராஐ. ௪ -1-7.மய௪௫ மாமா 00/0 
nro wr Gio PIG 1 ஜர 10120௫ று நரம ரா மலரா 
10 யாகு -19ஐ-/ மசத உச பூராகமாடி 0. 
உற ராமநாம மரமா] 2 பு ௨௱ (0.0 
நாயடி? ஆ guns Mya 1 
Sonim hing WOLFF Lor enon 
ரா/டி” ராக 22 பபடடு hin 1 TMF EEO 
ராஓங-ரருபூடி நிச டர மய 
லாம 129 1—n i292¢ Hh 1229 Lan wie veo fiehIGS ion 
hngnd ie dee £m ஏமம்‌ ஓ 
ரியா மம சும்ம ௪24112 
பழமாய்‌ மாதிர மரா 224711 


யாடஜாமத(ம௰ 


"920084 
weircle (1w£1¥rp ௫௧) ஏ ஓ தீ ஓத முரறநி/ 


jue MI iA) oo ரோடுயராலு ஸர மயூ 


ம ட்சாணபாப்பா ப தறற மட மய அரியல்‌ னீ “மம ஏரிஸ்‌/டலங WEG 4௦ 
முரி உ ரூம ௫மு அழு] சமமா) 111௦7௦12ஏ712ஐ பூம தப்பித்த பாம்ப 
mF க—F ஏ Les இரநா மாடி we OnE 


“[இரீர2ஐ 09M 1009 10099 12919, 5 MNS 
ராய சீபா 129A Lorn ME span 


மடிமீது NgMNY qahnugeqoiG 029 emg 
மு ௮௫-70 2970 2147 used MDE முளி ஆ வக தர்தா எந்‌ 

மப 230) நாசி Ours 1S arog 00:07௩ wannfiwdnதy Wang சீபா ஏய 
௪௪042. ONE A ௬10௬௪ FevIS TA 


‘yun aorea MAT Og 
ஏரியா ug so ¢F4reps FY 


முுமாடிமு ர மிலி முழி சமுி ய மறுமைக்‌ 
ஏருகஒ௫ றய ரகு ழு மஜீமழு = (Sqr Lug F fiw மரி) 1s vehs tins 

முப மலு 19 1¢ ¢ மழை 129 1g PIF ELIE ௧௧094 aside WTF WAM மங்க! 
gq we—seynissle நார ண Fe 


இம மு ஏ மடய றாழமுமு॥௮0 
று ப awn Lomi LPT 


ம மாலு ஈவா மடிய மக மமதா 


urAg9 GES 1099 Qf — peo TAs 14 go L090) Lang 1089 FS ஓ Ye EE (TAY LFF wo 
wand Dny Dyer Meshes (ரா 129 1809 19 489 fl) 429 h 1009 ke Sunn 1S WH 1009 dre மாரா 
மச UMN (ore 1s ps naam முழு ராமு ய4' ரூரல்‌ 87122 pone 

waggle நாடஎரிப59 முழ நாயாமா ர 21987 ஏர மாட 9'பூடியஜீகு எ 0/௩ஐ௫07ஐ நக 


ரச ஏய ௫௮௮௮ ume இங்‌ 


ரஓழய 1ஜ மூலமாக ஞா௩ஐ ௬௮௫ பாமா உய 


ssiicle மநு atari ரா :இழ்‌ IF dimen TICS 


1 க ர யாகு FW IC A 


IPSS FF sw MWS ஈழத 09 மறு ரா ௫ um Erg 

191065011௦ qi ATO ingsiie sipys (மீ சரியாம இடமந (டு மல்மால 
மீ£றககுவ ௫௫/௪ மயூ மம IETOICT ETCH முருகாவா 18 உக —முழுரிறுு யாடு சிரு ம 
hn எமது Ng மஷமெ வமா Dre gyh ரா. 19.டி Wow yas ior (E 
qhedi rao —9.1.9%) 429489 INE 489.0612 18MIN vgn woke — mpm (069 2௫௫ LON 12919 
EM பயம ஏடி MNS 19m fiance 100(E) பூர ௮0 19TH பரா MANLE உமா பஜரு 
ஏட ம பராம பயா இ மமக Ahir கால னு ஏரும ஏஎ ஏ மியொழாம நா 0240-2 


abndieteod 1900 ahd Md nh igo hem yr PF gn nM Dee 


02 


81 


மி 


ஒது 


உ ஏ மம முநாறடமு௮ ௪01/௪ ம' ௮0 (Hho 
ரார்டிமுரா 6.9௫] grin ars ios ~a 00௦10௨ 
மூலம்‌ கிழ ௫ த எம ர மோடளமக 
௦ ஓத மக மயன்‌ 
hg Twp [மப GO ௨ 
ரமா ஓழ்‌ எகர யாகு. மடியா 
ம்நாருிமராகு 0207-௨ ஓம 1091S Ga 
மசழூ ha ப9௨3;/ ஒரமா 

(மட மட: mg TME (wi எஏபடி௫ 
(௫௫ காம எரியச்‌ ராகா ௫ சிற்பம்‌ 
aga ing aus றம [இளா 
msde shag 016 FT 


16 


ot 9௮09 Mg Fy 6 ணத ௫41504 
மயி தங்‌ மம்‌ ஈருலக 

(6௫1௪ எரிய nee ழு 

மழ ௫/௭ மீ) 10 மும்‌ கிழ ஏகு 

11௪'ஐ மு. பாமா ம ஏகம்‌ மத 

6 மழிழூல ம4'ஏ॥2ஐ ஓராறு 50/61: 
ம்ம ஜய7 nhs கப le [ஏ ரிச௰' டி 109 ra ம 

ஏய ஏமா 0.௦5 OF அ’ மம! 

ரி எ ஏரியாக ஏ உம மாரி 

மபர்‌) 0 ஒஏ பம ஏகமாக ம 4௮ 


யாப்ரழுதியாதமழய? 


2.7௪ ஒரி 


Tol PLL 77/௪ பமா கப FIOM 


மூரி ராத ஏ இது 


ing gam ako di ge ம்‌ நாடாக 


இழி ம.௮௫மரியா௩ சிற 

ore எரி பாடி மலாடநாரி ண ஜலி மாடி பூசா பாடி 
MY 1098’ ப௪-ரா/டிரிஜ im மடய ராரா [66 
ass ahs மும்‌ ES TE 

Fy sri so ior 

௪யாற॥௪ஐ மள்ள! ௪௨9௫ omni io g’ 
WECM hoon மார்க FA மா 
சிடி பமு காமிமு மரம ர்‌ ராச We 

ழ்‌ உறு சிறுசு 

12 JP 1099 Tue LIES Amv Qin WI 
சன்று ஏ மர(6-9 மறுகு மீற்மு மாற மூரி ஓ 
PFs உருமு > NT Jw 
ஏ 6 சிறு தபாக yh 

ம றியா பூடியாமுநாா மீச பூமா 


பமா! 12-- பச ஙல௫2/௪ ரான றொ 
மம ர ரநாபூர்ழு ௫௫5167 ரர FI LS 


டத 18g Po மாடு ரமு உண 
2 நாரி மராஜ படிலரு॥ oN LEE Mm கலாமா 

gE whl ௭00 ரச ராமச 

ம எ மம்‌ ரரி மரு பலரின்‌ ரர 


௦௧ [இரு மாகா NW LST! 
ராமு மக பபச ஐ) ௮0௦6) பசு (யம பரு, 

ழு 129ஓ 189 மக 119 ஒமம$ ரா-ர-ர-1௪ பப 299 

இலயமுராஐ மய பே (22 மநூமம்‌ மறு 29௦? 


௪ சி) சிம்‌ ஓசி 
ஏசி மூ மகி சிறு! மு [92௫0௧01902 ஐ பலனோ 


மீ மழ வெயா- முட ச ஏ அ சயமசிறுஎ தஙெய. 


ராம W(ஓ பழு மரி ரா௫நாறமுஐ ௫௪௫௫7௪ 

¥ “yo பம edie 
1sw(e ௫ ட சிரு Em ௮07௪௫௮ சிசு 
மூஐபூலபூயா--௪ஐஙசகுரி16 oF FNC song (reife 
wey dso PMR PT ப5ச110ஐ We PHRF LTD 
6 *பூடியஓகு 0/0 ரிராச மட 
மயா பார்த சசரி௫ ரது பூம மமக 

us a8 ¢ h—nd Mes Wego ©1091 ஓ.102௪2'6 ys 

ஏசெ ம? ௪ முமசிரஎஏரி கயா யாரா 


06 த வ ்‌ 
்‌ "மய og ஒழ சசிக மாதம 


IGT imi AP MYL wpe amps we 
௫(470025-- பாதாமி! இ மூடு சிறீ 
ge எ மருகா ௪௫௫ 1௪7 


1 “Wg Ng Fur பட்ட 
hee OY ம Ws ஐஐ qn 1019 
£yfsmow— Wei Dg மணி சாகு 

$y 12௦0191௦ மம Gdn மமக Mow 


unioorey LOYD 


090 nog ‘gE 0.௪ 
weivie நாரா safle ‘Dg ௨10௦ 


[1 மடு ஐமகீமு மர 


06 gO ஏதா ரியா Apne 
௫6 ய/ு உழல ரமாக 

ம ஏ (இ ௫209 யாகு [பூஷ௫ மரிரஃ யாகு 
neds ROG NIWA. 129 199 ink 

பசு NG Trea முல்‌ மம 

ர DEF wn NEWT Lo sore DGG NY 
அமி சிரம்‌ (9 ஏடுழுமாஓு 106.6 

Qing பயமா DMN’ Gi rohro 

மக [01௪௪ மர xe 

மற ம செல ராடும்‌ முலகு 

0 ப்ர மிச aE 800௩௮0 
என்றும ககர மழ ௫௪ மீ. மலா 

பம்ப்ரபூரச ம 1ஐ.மமல TIONS பாம. மமக 

ய்யா பயாயதெயார்‌ பப்ப படர படு 


eo TI பு கநா ரா மார 

ce nv T ஈபூஷி௫ Por 12910௫] 
weld (Ghd அடாட்த சப்பப்‌? 

ராசபூ௮ 12016 sesh (omg he 

aed Mp Tee Qe 

பக (10 mas WE Mew Tid os 

02 IEF UF A LMHNLALONS ரஸ ரபூடி ஐ! 1299 Ere: 
ரய ஓமாகுஷி௫ ரியா யாகு ௫741௫: 

ஏக ஓல்‌ லமாக இம மங” 

NG Tis Were mye 

ஏச மு சம்ம ரமா ஏலம்‌ 

cz ஜூமூ௫ழு சரி ஏழு ஏ மல மம 
ராடு மிகு NT dp odd கக’ 

ய மநு £49 “9 மசியாத ET Ws 


01 


 ட்ப்பட்ப மய *இரற்ட்பிமு] 
ஓஜங(...-.பாமரு/। ஈ.பி 12 Yio 

நூமு யகாரம்‌ [ஏம 
ஏம!” ஐமு௫கு சரிழு ஏசு எெழ உழு 


அமுக ஏம MMP உட 
5௦216 ரயி மஜ MPT 

pe MOP Fog 109 பரா 
சிறீ மகத உயர்‌ 

ரி பமக மய 
df ueqos-— throw Wye we 


brow அ பாப்பா ப ப்பம்‌ 
[ம்‌.டி/(இ- ஈம soyneash Teme 


66 


1 19 90 


ரில எரும ஏீர்மீழ 
ஏ9-- மறு? ஜுலி தீ. பாற 

again 49117 F பா தி 
ச”... எயா பூச டிரா மா யாடி 


"அறு. %ஐம ஈமபூறல பாகு 
wg —ne gs WwW மரி ஈத 

ாடிழுரா௫0௦ ம ப மாட Nol 
ஏ ஏமம்‌ மெகா 1 நூ 

qa ம ஐ 2106-2 
129/௪ _-ராச௫-௨ ரிருச ௮ மலமாக 


எடி மதிற்‌ எழை ஏழும்‌ 
$le-—cரிe PTE Pn 


eile ராரா Pim Ls DYGLOF pimps 


ஊரக ரர 9 மர TPM 


ரர சாமு (ழு 

எரிக்‌ சீம பாத பறம பரி பம மயா 
பார்மா மகபரட--ர மடியில சற ௮ 1101௨௮ஐ 
ரீமா ற மாடி ரா/மழு/முமா ரமி) ழு கய 


பூட௫ எரிமாடி (௫0 யாம ம 

par yT yur (0-1 மடயம Fg பஜ மழ மரமா 
wf Fem — Nedved இலய எம 
மடு Sid சீரடி WML 


. *முடிஓ 0 மடிரமுகறாச 007 
ராமச OSL TPS Wg LE ADT 


மசி ஏரு உசிலி க ஏமா ஒழ 
qe Gi Fe ST 
igure சரியாம ஈஐரிரி௫ 

ராகரிஓ ஒருமய௫£ரி) ழ்‌ (96 மாகி யரமா 
மறக மறு எமி ௦1௪௨ g 
SEP OC OT LED IF hogile 110 ௫௫746 
“இங படு சாமியா ௬0 Ls 

பாச முழு சருகு? J GT 
மசிஜூ ஏ ௫௫ -—எறுசம0ரி? (010 IF ண Tf 
Weஜகஏ முழம்‌ சங மரின்‌ 
பழய பத பப சய 

டமா ரெலி சிஐரசளஎ ரியளகு 46 


இரிய உரியடி [மபரும்‌ 

ஓமரிஉ 1ம02 மச படு ௪ங.மாடிமுமு' 

(9 1209 1009 — ஈஐ NF Fue PALNHOS(E) 1onog i0R9Y 
மமக ஏட ப9மஞ.நா-உ லம ஒர 
கீழா od us வெறு மந 

யம்‌ MA ubhkoym-e கப ப்ப்பக ப்பா 
மியகாடி2க-.-பாமமு௨௦ PASTE Mui QE 

ug FAA ing Wopணhieom usps நாம 
‘uiFo wy Feds ராடு மக 10 

Fewedend மெஏடரஐ ஸூ.சமரா2/) AY மரு 
மூழிஸுச2பூச-... ஏஎ பயக ம ஏற பம்‌ 
ge மாரா ON ML 1009S டரா 

(Sq uur ராமி பர] Tw 

ஐ.இ மமம்‌ 12௪௫4௪ ஏறக 
அறமா NF இெரிறு கசி HT TFA 
(091-147 மரா௱குகருழு' TT NF 10919 


பதி "மஜ ரகசி ஈம்‌ 


09200 gd ட்ட ‘ned £9 சிரச 
முரடு சழ mh. 
Mange 00070௪ PEA WIS Gm 
நாயீ உரிம மாத 

ராச (eq we ஜெரி Te ரசம்‌ மர 
mE wd puns சீசநழமweமு சசி ஏம 
Drege 1 Suamle றம-பமம4 ஜயா. 9௫4702 
“oe (um ௧௫-௭௪ 

Wigs g Ap IS nas PHN NY AF 

ஏ மநாசிமத ௫௪௮/௪ முர்ரா றாகி! 
Dee ©1022 1090 (OD ANE Ng Nie 

090௪ gig ST LAF Msde 

wld won EnLAIN NF WF ரரி ஓரி 
Msn பாம wy NAMIE Wo ம, ஒவ Eng 
மழட யாகா ௨௦10 எம TM rom மயூரி) கஐஙஎ orem 


ஒலக ப மம ஒத பம்‌ 1 பமக உரியா ஏமி ம 

ரம்ிர பெரி ரு ரமண அநாழ்மாடமு adie ராஜு மாற ௫ு.மல பரி ௦ மயா 

மரவ gore) Piao nreoh nH we ல்க மட்கல 120 பசகு70ஐ IW 189 (yao 129d 

amy qs my ame OTT சீ அர்ச்‌ roam’ dyn9in9¢ (9) 
ஆதம 


eile ma 1௫0 98 ரரீராரர்௫ “இத nv தீ Imழழரார 


ஓ weg ஜு எ/லா 

/௪ரிஓ ஏறா முப ரெம்‌ 

ஏரியா ஈழியாமுசிம £௪ 
@I@ 109 1— UNNI rigs hfe 

சரி ஈர சரி ப யகர 
ராடி2ம9--முங& ஐ! யாடி mg are 

‘amas 189 ove உண’ 
(2௫.௫ உருமு மாரு மழு. 

மூ. மய iy age ரர 1299 பர 
[0.௦0 பம. மரா io joe tm (2007 ஸர 


ராமு மலய ஏல (ல 


"ரகர ர! சரும (tw pgs 
ஏியஏ-—௱ழசயாமு எ மசின 
weeps ம்டகராம[02 எமி ்‌ 
வப சழ சிலு பக்த 


» 


8 


அசில்‌ பர்க்‌, காமு உரி௫கு 
ரங.டி...-ராரிம௫ ஏரா முரினழத 

ராமி பாடிட Aino Po சீர்து 
ஏதம கருகுஙய௱ எமது 


r 


மலராக முடம்‌ பூடு 
பப்பா தம்‌ * அ ப பன 

ஜ்‌ 02ஐ.ராகல பற பழ ஏ0/ மரா 
ஈய பழு மு மாரா 10 

(ய Fad. முல 
girs wD ணும்‌ 

ரு 1௩9 மழ Fre 
Mio Ar» Le 


ரம பலன ராடி மடி 
மாடி jE ME) WWE E veo, 

மங கய யம 
ஈறு பம ராச ல 

ஓ மூ U2 N99 பாட்டா] 
1290 முழு ஒயர மதிய 

£00 ME ட, [0௪௧௦12 
12900) மழ ஒமரா FEF 


பட மழ (ஏ்யாச மாமு 
மழு FEL மழு 

ஏச இற இய௱ஓும்ம க 
மங ஏமம்‌ (000 ம09-௩ 

ஏ 0 ராய ம சரி ஏ 
IG 12919 (old We மூட மரு 

ஏமில்‌ பீ மரு யாஐ 
ய படியா, பூய ம 


pfiwle ‘0 ‘ao gL $9 “ஓழ்‌ 


ஐ ரர யாம மாட மரா மூ ரிக 


ய்யா நிமி) 
மய ஏழ ரூழிஎகம.௩ 

மாமு மயா தெ முல 
NYS Wshd wa 1g Le 

பூய மப படி 
whe ரம சிற ஏ ஓ 

ம்ரூரி மாட GE d upg 
மயா றாயா படிலஏீ எல 

“091299 சீ ம .9ஓ[] 169 1 ws 
சிறாடி ரா மயா ர.290182/7 

07 மரியசீஐ மயம்‌ 
125 [219 எ. uprog 

சய POLI TLE Iw 
snl மடிய © F vege NQ-a 

முய ரரி நாரி 
Tinga manning fh) 19௪0111277 

"மம ஏம சழுளசியங்‌ 
METS Wows dwg’ Ding 


nw nm MG (yw ஓ 


சமம்‌ ஏய எல மணக 
ய 91 சசியா ராடு 
aE wed மழு wD 
TID swine wre 
1502௫) (௦9௪00௪ இமயம்‌ 


டம Mle 


இழு ௫ உரி ராரா பம 

mdse றம ஐம்‌ மாரா .௪ 
ஏசெறோ ம இலம்‌ ஏயமுமாமாமிழ ரோம 
Ons MGT அண எச 


95 


்‌ மஒசறு 


Qse ஓ௱மபூமர 2 meds 
eq ௫/௪ ஈய ௪ ஈரி/௪ 
மீ. பட worn தியரா 140 சுடு யா 

ச இறா சச யாட எ சயம்‌ நத பப 


weil nqgwy yoin inwfisg ‘© இப பரமு 


ஈம இ கருமாக ௫௦ 


290 Tg (மட Mhesen ATS தூழி மு ராலி மலா 
GLE nen ௪டு--௪௫பூடட்‌ ௦2.10” சரி வ மம 
094/6 ஏகி eps ஒன்‌ 1௮௪ உமர A) மல 
6 ௫ இ மூ மeழு முழற ய sefi>. rahe Gad மல 
‘madin LAY -a FD (ojo 4௫109 ETE 
dhe ss fir எரிஎ/ ஈபூடஏ்‌ 1091 ௮ஐழா। [2242 
Gang Mhowg பஜ geriis mote Pode 27௫ 
GAP gms Thm Fe ௨௮/௨ ஈழ 8/௫ 

‘adn 19 PPP PR IT TIE 10.2௫ ௫1௪0 yo uF Ele 
மமாரத.மல ஒ--௪ சற சீற ௪௫ eds கரமாக 
(og ATs wor ச (இ ராலய௱ மெ 11226] 

wang NT TFPI Qs meds sd 
சேமியா 1° sw yo® ra SF jo E முலயரஐ 09-1௪ PY) 8919 
ஏம மழு முர மறு எற NDF Fed மறக 
199 oD 1௪10௫ dfishnys® MMs iN தகம்‌) மர்‌ 
Gdn ke IGG ௪ ராய HAs 62௯) மட ௪ 


ஏ 


5 


றக ரா௫மாஐ ராசா 020௫ மூற்- ஈதி 
0 60௨ ரி os உழ எரிய பமக எச எரில 
மழ ஓ யாற ராறய௱௱மல/எ ரியல்‌ ப்யசஐமு[ம 2௫641௪ 
FF ௪ ஙடுன்‌-1௪ ௪1.10 Weng 122௪0௫ 


“ung; 199 199(9)42919 82050௫. ஏற ௫௫ ௪0/07 பாஐ ரம (௪17 
¢he ஐ-!॥ nd pry? ௪1210 GY nove 

8S Nid ap qu Mew Wee 

ஓடலை ஜூமஎ௪ றெ மஜூ௫ ௫147 ஏய்‌ WP wo 


qoupare [£ஏீரியாடி TO Lupe NGA ANY AMAMT WDE 
ஏடி ஏரகீசh ரம இறு ௪௫-1௪ உழுத 
ஏழு பூச இருஞசி/எ எமை ௪1340 மீளீஓல।எ 

GE அணTeரீச 57407 ௪222ஐ மந nage ம1 


€€ ஈழழுயாதம।எ 


weitie பப்பு Vg 


hndaத fe மக்க 


/ எரி யாடி முநாமஓஐ பூம! 
மேஷ மரா TQ) Wore TANS Sg’ 

௪ ஏுயமநூ ரமி மட 
(G ole ராசரி௫ ௪௨௮21 


DIGG reg ராசரி௫ dish wg’ 
Te ஈடு மசகு mg 

sw 09 9 சசி மண 
oT ௦௨௬10 FFE 


gid ரா.யாஐர.ர்ஞாமி ராகு ராஐ 
(4 ௫௪01௨ ராடுமு'.2ா௫ 

முலய reid 1092 ge பட 
மஜங்ுஓு இஜர்‌! ஓழு மழு 

SF ஐ MYT ர 
மழ வயறு ஏடு மம்ம 

யயர any மூர்‌ 
Que Mefle ஓ128 122 யாகு 


2.0 smo NE ௪01௦ 
ஐழ9ாமஐ ம மலம 80௫௪0௨ 
உமம [0.98 புரி 
(6602௦ டி (0) முரு OF 
ஓம] பா ௪௦௦092] 
ng dre 50.௫ ஒழ௪41 
[ட isn go (ராச ஏ 
qo டி மந மழ எடு யா 


Tyg neds Fee பஜ றட 
weld Ga ழு 

பயம இரு பழம 
ரபியிலு ௪6906 மழ 

WLP PLT —ush(goar 
GA மற eo 1022 பரா 

ஜு Mw ஊழ ௮.பாமல 


ஓழு 1019.9 கரடு ஒயழியம 


(ர 6 ஐல eagle ராயமுல00-௧ 
ட ராஐ எரி௪ "மம 
பு இரகு பூப்‌ பீலி ஓ 
ப9சலரூ ws 129 ஆ 
[ஏட கலய மாடி முழி 
(8 ஏமசின£ ரான்‌ ம மூரி 
05000 ம ௨ Goo HOFTDE 
ஈய மறம்‌ றட ய்‌ 


்‌ (யர ஒல சீரா 02 
8 ஈழீ£உ ம9.மஜஎ 
ஙு ஏசமிஉ ஏர்பு 
(௫85 எர 70௫௪௮5 
முழூ டி என்ற ராமரா 
ஏசிய டு. மமக 4/6 ௫ டர 
சுரி) முர மப சழக ஓரம 
சீழாற ரதம்‌ சிரச பூல 


1 [ஜரியா௦ ராசரி௫உ ௱மும॥2ஐ 
[ஐ ஙு myh ng gods @ 
£ படு ஏலெரிமட ஒழி 
மூ நூரி மந 
ராமீ.மடராமு PP ௮ மாரி 
[0.10 £௫௨ உ மஜறாழி யர 
ம்ஹும்‌ ஏயின ஈதி 
wunpwF Fe w( .ம2 மாழசிறு 


6 ஈழத 


0௪௯0 


weir frmawnle afi ig Tw எழ 


1 io டக ற்ப ரூயமே தலமே 


hen oF மிரு ஏழு பூ ௪ ஜயர ஐ ஐரிகருர்‌ hogndtid 

மும்ம 0107 முய ௪41௦௪௫ சீர பழு wow சஐாடடு- 1௧ ர சம/10 147 

ரி௫1/௦01ஐ---ர.1॥2௪4) இரி௱ரியளமு நர, பயை ஜரா மழுரசிமாக யா 

ராமி) மசசீஐ ampiwloysF © oy ® FY made (OLE சீசாரிமுச்‌ ஈட 
figs iC} 


ஜரா armyoa ips ‘14 ywygFh ros :£௫ு 


LEC 16: பிரான்‌ RC 


[மூலா லட ஏரிஞுூஙக(௪ 
ஈசியா இஉரி பா 0 1099 ம௰।எ 

mn ரூ.௪௫௫ ஏீழர்மூமா! 
wg iGo IGG ie 

ராடு சம ராறமுமுமுகு ய 
qe af (GIGS 19s 

சற ஏர நயா யாகு 
ios (Gua (GES nosh 


(தயா சம ஏஏ பை 
மீம்‌ முழுஇய்கு எதுல 

wn 1௦1142 ரடு பூயடாாஐ 
ரம்‌ [சர்‌ உகு 

மூநுசரியாடி WET compe GE 
ug Quy mle 

எம மெ மடிருரி௫ 
ர ளக எழு 


ஜஜ. pgs சபூல2006 
மரியா ஈமாஉ முலஇஙள்‌ 

(ிடி,சகு ஏகு ரமா ம) 
Pew டமா nes 


ராறாடிமூ dang fishy 
ரு ஐ பருழு௫ ஒவ! 

ராஐ ஈழ ஏலீ 
58-8 ரா॥மமுத மாஇஙா 


ஐரியாடி ராசி ராமர! 
தூரி 21ு.ய1ஐ மழ 

மயா ரெம்‌ கழு தமல 
ஏ ம்ம ஒழுக ழம்‌ 

மற படி பழி 
189029. ॥ முகல்‌. Pi 60௩௨) 

எல நாள லலத 
உடு ர பர மழ 


[உரிய ராசர1௪ உருக பாம 
(சீரா யா மய டி 

mfg மற Fre 
திரம்‌ Fim 0௦௫2 

ஏ மகக [ரபா சிமா ரிக 
ஏமி (போ மீடர்‌ க 

மழட மு 18 ஏ முள (ந மல 
ஏடி (யா ஓல 


66 


ஏ மெமரி பரம. "பூ GT The 1s 

AK ர We [இரிரி யாடி டு .மடபமுருர ாயாரமாட£ஏர) பரதர்‌? றய௱பூடலகர்‌? ராமி எர) 

mp 2/௪ பழ சம று ரபூடி யமி 1291௫ த--ரசரி௪௪(௫ £TrPSANY NF EN 

oa mwha ing drs oN கொ்றுசிா 0107௪97௮06 192 பம மம்‌ மழ 

ஒசரிமழீ கரிய NEST ராத MGT wun 

ராகும்‌ MNP Arh WET (மாஜா யாட ம சென்னும்‌ எ. 

மெ ப்புளணை ம்பம்‌ அ அ௱றப்ப அய முழ ஓ ௫099 ம ॥00770௪௪௱ர ஒலர 10g 

es miePAிe TsO popes (Wiss? மயல்‌ சமுக முறிய செ மல ௨/௪ 

மல கருமி ௪௪௨ ‘roeoi Wie UF ST) 

பூர சரமா ர மமாமசிறு லவா மறு முற ம உ௱மபமபம்மாற ஈச லப 

uF FE P— OHTA ஈழமும்‌ முழு சி13॥09 wen le — SPENT ராமமுமுறகுகயடி 0:௫5 

nid கம செ சர்‌ முய. IG sag Y wry wo ௫ சரிக TAO MH ATE 

முக பறமக யாக்‌ “பீம ரோயராஇதரிம க ஏச 

ராரா ஏடி ௫9.௦ ட பாரமா yp AEE Weel Eh ரர 

மட m9 ADE py FoI ios Lured ws மூநூபுூ9 பிய ள௫சிமஉ௰ ம்‌ எட ஓஏ்ழமே 220142 

மூஞுமூ(மாம(இ Weipa ரம சிற சச முழி முழ மகக 0/பரலர0மு.ய மழ ஒய்யா 
மாத 


௨10௪ மதார்‌ ஒழ. ஓது 
ர 50 [இடத அத. ௮1 யாக 


“இமா (ஐ) mw ஈர) (ர) = மாரி க்‌ 
௫ ‘QFE பாராம ராமர 
wD ரக Tm ம்மா 


129019 519 ாம(க--ர 109 மம ADE nor) Tihs படி US 19 LD 


இரிபூடச ராமு MNT 
சழசீட யமா ௪௫ முகரிகக௫ (11110546 
fgfoyg—nO gs SAMY hag ME 


இச்சி ப. பஷி ௮66 யஒரிகா ுி ம Fpl pops surpwhidgs 090௪ 


Pi படி௫(௫ பூம (7 எசொடுமரி யாம ஜக மறல கடு பாம்‌.ட 
mG FeO ge மகுட WALENTA ge sThflwng yw ise PINE WWI Ale 
ரர ப/தத-- எர ௮௫ ॥9ஓ.00[2) கெழு மூரிருசஏ'௮5--௱௫ரிளம்‌) எ மரி? களரி 


ஏம? Fle Wem ௫௨௮ மால 1௦ மீழ்‌ முகம உற ஏ 


09 


| எஐமமமரு மரியா கழு ஏ சசியா i Ags ஐ ag nd டிராஸ (6 


ம்ம்முஐரது LEE sw ௦206) 006 
ம்ரிழமி win OYA TY Mediseh ngNG LE 
மாம NFO S sews ௮00072 

மாபா ரம்‌ மடீசிரு சழ 

199[ட iors wood பல | 0ஐ.ம547 i100 Qs 
மதிழா பயம ஒறஏ௱mறு பாடார௫) 


*0-ரமு௮ற ‘TINY 


qed iF onda cog (00 ராடி07 
ருசரிஓ Wee சட ழம்‌ 

| மஜ இய மமஉEுh மலர flehயcsn 
| Wu படிமலகு/மழு/6 Tolan sore 
[| முயல மறும்‌ இ உரு 1௫௫௫ 


| முயல ஏம மது ய ஏம ப 


weirie (sweohniayie) 111m @wy © மாமர Dg 


௪ ஏரு மாக மர ரம யரா 


இரிய ரியாடி ரரி? 242 

SIE usd daw ராலரிலல(௫ wee Ts 
தீசரிகுரழிஉ% மம ப லபசிழம யானு 199 ரரி ல 
nT ung NOD ஷ கரா nl 


unre? 


iromgi படுத்‌ dahndg 
பமழ a2 hoon ௫10 102ஐ 
£௫6 ருரஐராசரி௫ ஙலொம 
uD woul ராஐ gL 
ர௱பூஇ £01109 மலை won ep 
ang ராமராம ஏல்‌ ஐஐ 
முஐமா Nia ழு (1029 100918 
1௪091 அறூழுமாகலு க மலும்‌ 
p12 (AL, ‘mg 
றர WEY Tod ‘1p OD 


gm MEET யாத wm 
fp swan TAF Weg 
heron god hawle wha ung 


ahem nds Ia ழு le யாகு 


Tend ராஜீ wus ரய 

Gaal ரா௫ீரா௫ Now FW 
ராரா .iood) woe ஒழுரி ரா 

ion DAPI [மு Jos 


ஜசிகர முபமழீ ஏ 1-௪ 1299 முல ஏ பமமமு 
two APY 0901௪0 0ி1ர os ஈர 


(9.2௫ ரஷா] ஏழா 
ஏல ஏஎ ரடு௫£ற ௫9 ௫.மமயச ஈர40ர௦ 
pd oq GG spre 
6 எழு ஈரா Wed ஈதி 
சமக ஐய மரா௪01 
oq டம ௫௫40 12ஐராழு௰ரிஐ 


[1 ஓரா யாம௫ஒ்‌ Woh 


சுடச்சுடரும்‌ பொன்‌ 


[பெருமழைப்புலவர்‌ திரு. பொ, 


பழந்தமிழ்‌ இலக்கிய 
களுக்கு உரைகண்ட இருபதாம்‌ 
நூற்றாண்டு உரையாசிரியரான 
பொன்னுச்சாமி வேலுத்தேவர்‌ 
சோமசுந்தரனார்‌ தஞ்சை மாவட்‌ 
டத்திலுள்ள மேலப்பெருமழை 
யென்னும்‌ சிற்றூரில்‌ வாழ்பவர்‌: 
இவர்‌ பிறந்தது 1909ஆம்‌ 
ஆண்டிலாகும்‌. அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ புலவர்‌ 
தேர்வில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. 
நூல்பல கற்றும்‌ தம்‌ வேளாண்‌ 
மைத்‌ சொ ழிலை வெறுக்‌ 
காது அப்பணியில்‌ ஈடுபட்டுள்ள 
வர்‌. பண்டிதமணி மு கதிரேசன்‌ 


நூல்‌ 


தோற்றுவாய்‌ : 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ பொன்‌ 
விழா நினைவு மலருக்கு ஒரு கட்டுரை தருக 
என்று அக்கழக முகவர்‌ எமக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதியிருந்தார்கள்‌. கட்டுரை வரைவதில்‌ 
அருஞ்‌ செயலாகத்‌ தோன்றுவது அதற்குத்‌ 
தகுதியான தலைப்பு ஒன்றனைக்‌ கண்டுபிடிப்‌ 
பதேயாகும்‌. ஆகவே இக்‌ கட்டுரைக்கு ஒரு 
தலைப்புக்‌ காண்டற்கு யாம்‌ நெடிது நினைவில்‌ 
ஆழ்ந்திருந்த பொழுது பழைய கதை 
யொன்று எம்முள்ளத்தில்‌ முகிழ்த்தது ; 
அஃதாவது- திருவள்ளுவர்‌ நூல்‌ எழுதிக்‌ 
கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு வந்த 
ஒரு சிறுவன்‌ “தாத்தா என்ன எழுதுகிறீர்‌ 
கள்‌?” என்று வினவினானாம்‌. அதற்கவர்‌ * திருக்‌ 
குறள்‌ எழுதுகிறேனடா' என்று கூற, அச்‌ 
சிறுவன்‌ “அதில்‌ என்ன இருக்கின்றது 
தாத்தா ?' என்று மீண்டும்‌ வினவினானாம்‌. 
அது கேட்ட தெய்வப்‌ புலவர்‌ இதனுள்‌ 
எல்லாப்‌ பொருளும்‌ உள; இதன்கண்‌ இல்‌ 
லாத எப்பொருளும்‌ இல்லையடா ! என்று 
புன்முறுவலுடன்‌ மறுமொழி கொடுத்தாராம்‌. 
அதுகேட்ட குறும்புக்‌ குணமுடைய அச்‌ 
சிறுவன்‌ தன்‌ பக்கத்திலே கிடந்ததொரு 
கல்லைக்‌ கையிலெடுத்துக்‌ காட்டி, தாத்தா 
அப்படியானால்‌ இந்தக்‌ கல்‌ உங்கள்‌ திருக்‌ 


வே. சோமசுந்தரனார்‌] 


செட்டியார்‌ கெளடில்யரின்‌ 
பொருள்‌ நூலை மொழிபெயர்த்‌ 
தற்கு உதவியாக இருந்தவர்‌. 
கடந்த இருபது ஆண்டுகளாகக்‌ 
கழகவழி எட்டுத்தொகை நூல்‌ 
களில்‌ புறம்‌, பதிற்றுப்பத்து நீங்‌ 
கலாக ஆறு நூல்கட்கும்‌ பத்துப்‌ 
பாட்டுக்கும்‌ காப்பிய நூல்கட்கும்‌ 
சொற்பொருள்‌ நயம்‌ விளக்கும்‌ 
வகையில்‌ விரிவான உரையெழுதி 
யுள்ளார்‌ இவையன்றிப்‌ பட்டினத்‌ 
தார்‌ பாடலுக்கும்‌, கல்லாடத்துக்‌ 
கும்‌ உரையெழுதியுள்ளதோடு 
சிறந்த உரைநடை, நாடக நூல்‌ 
களையும்‌ எழுதியுள்ளவர்‌ இவர்‌, 


குறளில்‌ இருக்கிறதா ? இருந்தால்‌ எனக்குக்‌ 
காட்டுங்கள்‌ ! என; அது கேட்ட தெய்வப்‌ 
புலவர்‌ கலகலவென நகைத்து, இருக்கிற 
தடா இதோ பார்‌, இந்தக்‌ குறளைப்‌ படித்துப்‌ 
பார்‌! என்று அடுக்கிலிருந்து ஓர்‌ ஓலையை 
உருவிக்‌ கொடுத்தாராக, அவன்‌ அதனை, 


“வீழ்நாள்‌ படாஅமை நன்றாற்றின்‌ அஃதொருவன்‌ 
வாழ்நாள்‌ வழியடைக்கும்‌ கல்‌'' 


என்று ஓதி முடித்து இருக்கிறது தாத்தா! 
இதன்கண்‌ கல்‌ இருக்கிறது! கண்டு கொண் 
டேன்‌ என்று கல்‌ என்று சிரிக்கத்‌ தெய்வப்‌ 
புலவரும்‌ அச்‌ சிறுவனோடே சேர்ந்து சிரித்‌ 
தார்‌ என்பதுவே அக்கதை. பொன்‌ விழாவின்‌ 
பொருட்டுக்‌ கழகத்தில்‌ பொன்வண்ணத்‌ 
தந்தாதி புதிய பொன்‌ வண்ணத்தோடு 
வெளியிட்டார்கள்‌ அன்றோ. நமது கட்‌ 
டுரைக்குத்‌ தகுதியான பொன்னோடு கூடிய 
தலைப்பு ஒன்று இத்‌ திருக்குறளில்‌ நமக்குக்‌ 
கிடைக்காமலா போகும்‌ ? கிடைக்கும்‌ என்‌ 
னும்‌ நம்பிக்கையோடு எமது சிந்தனையைத்‌ 
திருக்குறளினூடு புகுத்தித்‌ தேடிய பொழுது 
மேலே பொறித்துள்ள ““௬டச்சுடரும்‌ பொன்‌”? 
என்னும்‌ அருமையான சொற்றொடர்‌ — 

தெய்வப்‌ புலவரின்‌ பொன்‌ மொழி-— பளீர்‌ 
என எமதுள்ளத்தில்‌ ஒளிவிட்டுத்‌ திகழ்வ 
தாயிற்று, பொன்‌ பெற்றார்‌ என்‌ பெறார்‌ ? 


எமது கட்டுரைக்கு வேண்டும்‌ பொருளனைத்‌ 
தும்‌ அப்‌ பொன்‌ மொழியே வழங்கிவிட்டது. 
அவற்றையே ஒரு கட்டுரையாகக்‌ கீழே 
வடித்துள்ளேம்‌. இதனை ஓதுவோர்‌ பெரிதும்‌ 
இன்புற்று மகிழ்வர்‌ என்பது எமது திடமான 


நம்பிக்கை. 
குலம்‌ தரும்‌ வான்‌ பொருட்‌ குன்றம்‌ : 


தாமரைச்‌ செல்வர்‌ உயர்திரு. வ. சு. 
பிள்ளையவர்கள்‌ விடாப்பிடியாக ஐம்பது 
ஆண்டுகள்‌ இடுக்கண ழியா து நின்று, இடை 
யாது முயன்ற முயற்சியின்‌ பயனாகவே 
இற்றைநாள்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முன்பு தோன்றிய தொல்காப்பியமே முதலிய 
இயல்‌ நூல்களும்‌, பத்துப்‌ பாட்டும்‌, எட்டுத்‌ 
தொகையும்‌, பதினெண்‌  கீழ்க்கணக்கும்‌ 
ஆகிய சங்கப்‌ பனுவல்களும்‌ ; சங்க காலத்‌ 
திற்குப்‌ பின்‌ ரோன்றிய சிந்தாமணி முதலிய 
காப்பியங்களும்‌ இக்‌ காப்பிய காலத்திற்குப்‌ 
பின்‌ பிறந்த தேவாரமே, திருவாசகமே 
முதலிய திருநெறிய தெய்வ நூல்களும்‌ பிறவு 
மாகிய அறிவுச்‌ செல்வங்களெல்லாம்‌ இக்‌ 
கழகத்தில்‌ ஒரு சேரக்‌ குன்றெனக்‌ குவிந்து 
கிடக்கின்றன. இக்‌ குன்றம்‌ மண்ணாலும்‌ 
கல்லாலும்‌ இயன்ற வறுங்குன்றம்‌ அன்று. 
இது நங்குலம்‌ தரும்‌ வான்பொருட்‌ குன்றம்‌. 
இவை படைப்புக்‌ காலந்தொட்டு வழிவழி 
யாக மேம்பட்டு வருகின்ற நம்‌ பழந்தமிழ்ச்‌ 
சான்றோர்‌ அறிவாலியன்ற குணப்‌ பெருங்‌ 
குன்றம்‌. 


உருக்குத்‌ தட்டார்‌ மறைமலையடிகளார்‌ : 


பொன்னில்‌ பேரவாவுடைய பணித்தட்‌ 
டார்‌ சிலர்‌ செம்பு முதலிய கீழ்த்தரமான 
உலோகங்களைச்‌ சேர்த்து அணிகலன்களைச்‌ 
செய்து விடுவதுண்டு, அவை சின்னாளி 
லேயே ஒளி மழுங்கிச்‌ செம்போ, பொன்னோ 
என்று ஐயுறும்‌ நிலைக்கு வந்து விடும்‌. அங்‌ 
ஙனம்‌ கலப்புமிக்க பொன்னைத்‌ தீயிலிட்டு 
உருக்கித்‌ தூய்மை செய்பவர்‌ உருக்குத்‌ 
தட்டாராவார்‌. தமிழ்மொழி யாகிய தூய 
பொன்னில்‌ வடமொழி யாகிய செம்பைப்‌ 
பெரிதும்‌ பிற்காலத்தே விரவி அதன்‌ 
பேரெழிலைப்‌ பெரிதும்‌ மழுங்கச்‌ செய்துவிட்‌ 
டனர்‌, பேதைப்‌ புலவர்களாகிய பணித்தட்‌ 
டார்கள்‌. இதுகண்டு பொருது 'சுவாமி வேதா 
சலம்‌' என்று தம்‌ பெயரே முழுதும்‌ செம்பாகிய 


“ந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


வடமொழியாலேயே இயன்றிருத்தற்கு 
நாணி முதலில்‌ தம்‌ பெயரையே தமது 
அறிவுத்‌ தீயிலிட்டுச்‌ சுட்டு *மறைமலையடிகளார்‌' 
எனச்‌ ௬டச்‌ சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ தூய 
தமிழாக்கிக்கொண்டவர்‌ மடைறைமலையடி 
களார்‌ ஆவார்‌. அவர்‌ தமக்கென வாழாது 
பிறர்க்கென வாழ்ந்த பெருந்தகையாளரா 
தலின்‌ தம்‌ தாய்மொழியாகிய தமிழ்மொழி 
முழுவதுமே தூய்மை செய்யத்‌ துணிந்து இம்‌ 
மாபெரு மொழித்தொண்டிலேயும்‌ மொழிக்‌ 
குயிராகிய சமய நெறியிலே பேதையராற்‌ 
புகுத்தப்பட்ட பொருந்தாக்‌ கொள்கைகளை 
அஞ்சாது எடுத்துக்‌ காட்டி அகற்றி அந்‌ 
நெறியைத்‌ தூய்தாக்கிப்‌ புதுக்கித்‌ தருகின்ற 
சமயத்‌ தொண்டிலேயும்‌ தமது எஞ்சிய வாழ்‌ 
நாள்‌ முழுவதும்‌ வீழ்நாள்‌ படாமல்‌ முயன்ற 
னர்‌. ஆதலால்‌ இவரை யாம்‌ உருக்குத்‌ 
தட்டார்‌ என்று அடைபுணர்த்தோ தினேம்‌. 
இவ்வரும்‌ பெருஞ்‌ செயலுக்குப்‌ பரிசிலாக 
அப்‌ பெரியார்க்கு அவர்‌ வாழ்நாளிலே 
கிடைத்தவை நல்குரவும்‌ இகழ்வுரையுமே 
யாம்‌. பொருளும்‌ புகழும்‌ அல்ல. 


உலகிலுள்ள மாந்தர்‌ கூட்டம்‌ தம்முள்‌ 
தோன்றுகின்ற தெய்வத்தன்மையுடைய 
சான்றோர்‌ தன்மையையாதல்‌ அவர்தம்‌ 
ஆற்றலை யாதல்‌ அவர்தம்‌ முயற்சியாலுண்‌ 
டாகும்‌ நற்பயனை யாதல்‌ அறிந்து கொள்ளும்‌ 
ஆற்றலுடைய தன்று, (இதுபற்றி யாம்‌ 
திருக்கோவையார்‌ அணிந்துரையில்‌ விளக்க 
மாக எழுதியிருக்கின்றாம்‌). அவர்‌ வாழ்‌ 
நாளின்‌ பின்பே மாந்தர்‌ அச்சான்றோர்‌ 
அருமை பெருமைகளை உணர்வர்‌ ; புகழ்வர்‌; 
கோயிலும்‌ எடுப்பர்‌ ; விழுந்தும்‌ கும்பிடுவர்‌!; 


இம்மாயிரும்‌ ஞாலம்‌ இங்ஙனமொரு 
“ஏழைமை உடைத்துமாதோ?' 
வழியடியார்கள்‌ : 

மறைமலை யடிகளாரின்‌ மொழித்‌ 


தொண்டும்‌ சமயத்தொண்டுமாகிய இவ்வரும்‌ 
பெரும்‌ முயற்சிகளின்‌ அருமை பெருமைகளை 
அவர்‌ வாழ்நாளிலேயே முதன்‌ முதலாக 
உணர்ந்தவரும்‌ அவர்‌ முயற்சிக்குப்‌ பொருள்‌ 
முதலியன ஈட்டிக்‌ கொள்ள வழிகாட்டியவரும்‌ 
ஒருவர்‌ உளராயினர்‌. அவர்‌ யார்‌? அவரே 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்திற்குக்‌ 
கால்கோள்‌ செய்த வ. திருவரங்கம்‌ பிள்ளை 
ஆவார்‌. இவரே முதன்‌ முதலாக மறைமலை 


பொன்விழா மலர்‌ 


யடிகளார்க்கு வாய்த்த வழியடியாராவார்‌. 


மறைமலை யடிகளார்‌ தொடங்கிய திருத்‌ 
தொண்டுகளை இடையருது செய்வதற்‌ 
கியன்றதொரு நிலையமாகவே சைவசித்‌ 


தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தைத்‌ திருவரங்‌ 
கம்‌ பிள்ளையவர்கள்‌ நிறுவினர்‌. 


தெய்வம்‌ மடிதற்றுத்‌ தான்‌ முந்துறும்‌ : 


மொழியைத்‌ தூயதாக்க வேண்டும்‌ ! 
சமயத்தைத்‌ தூயதாக்க வேண்டும்‌ என 
மறைமலையடிகளார்‌ ஆர்வத்துடன்‌ நினைந்த 
நினைப்பினூடு தெய்வமும்‌ கலந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. என்னை? “யாதொன்று மனம்‌ 
நினைக்கும்‌ அந்த நினைவுக்கும்‌ நினைவாகி நிற்பது 
தெய்வம்‌” என்பது சைவசமயத்துச்‌ சான்றோர்‌ 
கண்ட மெய்க்‌ காட்சியாம்‌. மக்கள்‌ தம்‌ 
நலம்‌ கருதி நினைக்கும்பொழுது அந்‌ நினை 
வுக்கும்‌ நினைவாகி நிற்பதும்‌ தெய்வந்தான்‌. 
இந்தத்‌ தெய்வத்தையே “ஊழ்வினை' என்பர்‌. 
மக்களிற்‌ சான்றோர்‌ மட்டுமே பிறர்‌ நலம்‌ 
பேணல்‌ வேண்டும்‌ என நினைப்பர்‌. இத்‌ 
தகைய நினைவுக்கு நினைவாகி நிற்பது ஊழ்‌ 
வினையாகிய தெய்வம்‌ அன்று. பொன்னம்‌ 
பலவாணனாகிய அம்‌ முழுமுதற்‌ றெய்வமே 
முன்னின்றது என்றுணர்தல்‌ வேண்டும்‌. 
இருத்தவாற்றால்‌ அத்‌ தெய்வம்‌ மறைமலை 
யடிகளார்க்கு வழியடியாராக அத்தகு ஆற்ற 
லமைந்த திருவரங்கம்‌ பிள்ளையை அவர்க்குக்‌ 
காட்டித்‌ தந்ததோடமையாது அவரை அடி 
களார்‌ அன்பிற்குரிய அருமை மருகனாகவும்‌ 
அகலொணாத உறவும்‌ பூட்டி விட்டது. அம்‌ 
மட்டோ ! நிலையாமையையே தனக்குரிய 
பெருமையாகக்‌ கொண்டிருக்கின்ற இந்நில 
வுலகத்திலே அத்திருத்‌ தொண்டுகள்‌ 
நிகழ்ந்து முற்றுப்பெறுக என்னும்‌ திருவுள்‌ 
ளக்‌ குறிப்பினோடு அம்பலத்திலாடுகின்‌ ற 
அம்‌ முழுமுதல்‌ தெய்வமே மடிதற்றுத்தான்‌ 
முத்துற்று நிற்கின்றது என்பதற்கு அறிகுறி 
யாவது, மறைந்த தெய்வமாகிய திருவரங்கத்‌ 
திற்கு இப்படி ஆள்வினைத்‌ திறம்‌ அனைத்தும்‌ 
திரண்டு ஓருருக்‌ கொண்டாற்‌ போலச்‌ 
*சுப்பையா' என்று ஒரு தம்பியார்‌ உளரா 
யிருப்பதேயாம்‌. 


திரு. வ. சுப்பையாப்பிள்ளையவர்கள்‌ 
தம்முடைய அகவைக்காலத்திலேயே ஐம்பது 
ஆண்டுகள்‌ விடாமுயற்சியோடு மறைமலை 
யடிகளார்‌ கருத்துக்களையே குறிக்கோளாகக்‌ 


கொண்டு தம்‌ தமையனாராற்‌ நரோற்றுவிக்கப்‌ 
பட்ட இச்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழ 
கழத்தின்‌ வாயிலாக அடிகளார்‌ குறிக்கோ 
ளைச்‌ செய்து முடித்துவிட்டார்‌. அடிகளார்‌ 
மொழி தூயதாக வேண்டும்‌ என்று நினைத்த 
நினைப்புத்‌ தமிழக முழுவதும்‌ பரவி மிக விரை 
விலேயே பயன்தரத்‌ தொடங்கிவிட்ட 
மையை நாடெங்கும்‌ முழங்குகின்ற அரசிய 
லாளர்‌ சொற்பொழிவு முழக்கங்களினும்‌, 
பொதுமக்கள்‌ முன்னிலையிலே முழங்குகின்‌ ற 
கருத்தரங்குகளிலேயும்‌, புலவர்‌ பெருமக்கள்‌ 


இலக்கியம்‌ பற்றி நிகழ்த்துகின்ற பட்டி 
மண்டபத்து வீரஞ்செறிந்த சொற்போரார 
வாரங்களிலும்‌, இவற்றை ஒலிபரப்புகின்‌ ற 


வானொலி முழக்கங்களிலும்‌ செவியாரக்கேட்டு 
மகிழும்பொழு துணர்கின்றோ மல்லமோ! 
இத்தகு பெருநலத்தை விளைவித்தது திரு. 
வ. ௬. பிள்ளையவர்களின்‌ தனிப்பெருமுயற்‌ 
சியேயாம்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்‌ 
தால்‌ விளைந்த நலத்தை மட்டுமே யாமறி 
வோம்‌. அப்பெரு முயற்சியினூாடே ஐம்பது 
ஆண்டுகளுக்கிடையே எண்ணிறந்த இடுக்‌ 
கண்களையும்‌ அவற்றாலாய துன்பங்களையும்‌ 
திரு. பிள்ளையவர்கள்‌ மட்டுமே அறிவார்‌. 
அத்துன்பங்களை அவர்‌ எல்லையற்ற தமது 
பொறுமையாலே நோற்றுமிருப்பர்‌. இங்ங 
னம்‌ துன்பம்‌ சுடச்சுட நோற்கிற்பது செயற்‌ 
கரியதொரு தவமுயற்சியே ஆகும்‌ அன்றோ? 
அத்தகு முயற்சியின்‌ பயனாகவே சைவசித்‌ 
தாத்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ இற்றைநாள்‌ 
சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிட்டுத்‌ திகழ்‌ 
கின்றது. இக்காரணத்தால்‌ யாம்‌ திருக்‌ 
குறளினின்றும்‌ அகழ்ந்தெடுத்துக்‌ கொண்ட 


பொன்‌ பொதிந்த அத்தலைப்பு, இக்கட்டு 
ரைக்குப்‌ பெரிதும்‌ பொருத்தமுடையதாக 
வருகின்றது. 
உரையாணி 3 


திரு. பிள்ளையவர்கள்‌ தாம்‌ பதிப்பிக்கத்‌ 
தொடங்கும்‌ நூலின்கண்‌ தமிழ்‌ தூய்மையாக 
இருக்கின்றதா! என்றுணர்ந்துகோடற்கு 
ஆசிரியர்‌ மறைமலையடிகளாருடைய உரை 
நடையையும்‌ கருத்துக்களையுமே உரையாணி 
யாகக்‌ கைக்கொள்கின்றனர்‌, அப்பொன்‌ 
போன்ற தமிழின்‌ மாற்றுச்‌ சிறிது குறைந்‌ 
தாலும்‌ அத்தகைய நூலை அச்சேற்றுதற்கு 


அவர்‌ உடம்படுவதில்லை. இஃது அவர்க்கு 
ஒரு நோன்பு. 


தூய தமிழ்‌ என்றால்‌ என்னை ? 


தமிழ்‌ என்கின்‌ நீர்களே 
என்று வினவுவார்‌ யாரேனும்‌ 

அவர்க்குக்‌ கூறுகின்றோம்‌. 
இதோ பாருங்கள்‌-தில்லைச்‌ சிற்றம்பலம்‌, 
திருமறைக்காடு, திருவெண்காடு, திருமயி 
லாடுதுறை, திருக்குரங்காடுதுறை எனவரும்‌ 
இன்னோனைய இடப்பெயர்கள்‌ செந்தமிழ்‌ 
மணக்கும்‌ கேட்டற்கினிய அழகிய தூய 
தமிழ்ச்‌ சொல்‌ என்போம்‌. இவற்றை 
இறையன்பு கெழுமிய நெஞ்சத்தோடு பாடிப்‌ 
பரவிய நாயன்மார்கள்‌ தாமும்‌ தூய தமிழ்க்‌ 
குடிப்பிறப்புடையோராதலின்‌ இப்பெயர்‌ 
களைக்கூறியே அத்திருக்கோயில்களைப்‌ பாடிப்‌ 
பரவியுமிருக்கின் றனர்‌. இவற்றையெல்லாம்‌ 
பொருள்‌ விளக்கமில்லாத வடசொற்களாக 
மாற்றப்பட்டிருத்தல்‌ எற்றிற்கு? திருமயி 
லாடுதுறை என்பது எத்தனை அழகான 
இனிய பெயர்‌! மாயூரம்‌ என்று இதனை 
மாற்றியது எத்தனை மடமை. தமீழ்‌ மொழிக்கு 
என்று தனித்ததோர்‌ ஓசையுண்டு. தனித்ததோர்‌ 
அழகுமுண்டு. அதன்‌ ஓசைக்கும்‌ அழகிற்கும்‌ பேரின்‌ 
பம்‌ பயக்கும்‌ தனித்திறமையும்‌ உண்டு. இவற்றை 
ஒவ்வொரு தமிழ்‌ மகனும்‌ குறிக்கொண்டு 
பேணிக்கொள்ளல்‌ வேண்டும்‌ என்று முதன்‌ 
முதலாகக்‌ கருதியவர்‌ ஆசிரியர்‌ மறைமலை 
யடிகளார்‌ மட்டும்‌ அல்லர்‌. வரலாறு அறி 
யாத பழங்காலத்திலேயே இங்ஙனம்‌ கருதிய 
சான்றோர்‌ இருந்தனர்‌. அவர்‌ யார்‌ ? 


தூய 
என்னை ? 
உளராயின்‌ 


தொல்காப்பியர்‌ : 


இற்றை நாள்‌, பண்டை நாள்‌ தமிழ்க்‌ 
குலம்‌ உழந்து பெற்ற அறிவுச்‌ செல்வமெல்‌ 
லாம்‌ ஒருங்கே தொகுத்து வைக்கப்பட்ட 
அறிவுக்‌ கருவூலமாக நின்று நிலவுவது 
ஒல்காப்‌ பெரும்‌ புகழ்த்‌ தொல்காப்பியம்‌ என்னும்‌ 
இயல்‌ தூலேயாகும்‌. ஆசிரியர்‌ தொல்காப்‌ 
பியர்‌ காலத்திற்கு முன்பே இத்தமிழகத்திலே 
ரியர்‌ அவர்தம்‌ எழுதாக்‌ கிளவியோடு 
குடியேறி நிலை பெற்றுவிட்டனர்‌. அவர்தம்‌ 
ஆரிய மொழியும்‌ அவர்தம்‌ உயிர்ப்பலி 
வேள்விகளாகிய அறநெறிக்‌ கொவ்வாத 
போலிக்‌ கொள்கைகளும்‌ தமிழ்‌ மொழியினூ 
டும்‌ _— தமிழாக்கே சிறந்துரிமையுடைய 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பொருணெறி மரபாகிய வாழ்க்கைப்‌ பண்‌ 
பாட்டிரைடும்‌ - வரையறையின்றி விரவி 
விட்டன. தம்‌ மொழிக்கும்‌ தம்‌ வாழ்க்கைப்‌ 
பண்பாட்டிற்கும்‌ ஏற்பட்டுள்ள இவ்விழுக்‌ 
கினை அகற்றி அவற்றைத்‌ தூய்மை செய்தற்‌ 
பொருட்டே அம்முதுபெரும்‌ புலவர்‌ தொல்‌ 
காப்பியம்‌ என்னும்‌ இயல்‌ நூலைத்‌ தமக்கு 
முந்துநூல்‌ கண்டு முறைப்படஎண்ணி, தொல்‌ 
காப்பியன்‌ என?” தம்‌ பெயர்‌ தோற்றி அப்பெரு 
நூலை யாத்தருளினர்‌. வடமொழியாதல்‌ 
திசை மொழியாதல்‌ இன்றியமையா த 
விடத்தே அவற்றைத்‌ தமிழோசைப்படுத்து 
இயைத்துக்‌ கொள்க என்பது தொல்காப்‌ 
பியரின்‌ அறிவுரை. 


அறிவுக்கு வழிவிடும்‌ சால்பு : 


நல்லறிவு எத்திசையிலிருந்து வந்தா 
லும்‌ ஏற்றுக்‌ கொள்ள உன்‌ நெஞ்சத்துச்‌ 
சாளரங்களை நன்றாகத்‌ திறந்து வைத்துக்‌ 
கொள்‌! என்பதே ஆசிரியர்‌ தொல்காப்பி 
யனாரும்‌ அவர்‌ அடிச்சுவடு பற்றி வந்த 
தெய்வப்‌ புலமைத்‌ திருவள்ளுவனாரும்‌ நம்‌ 


மனோர்க்குச்‌ செவியறிவுறுத்திய அறிவுரை 
களாகும்‌. ''எப்பொருள்‌ யார்யார்‌ வாய்க்‌ 
கேட்பினும்‌ அப்பொருள்‌, மெய்ப்பொருள்‌ 


காண்ப தறிவு'' என்பது வள்ளுவர்‌ வழங்கும்‌ 
அறிவுரை. 


ஆழியும்‌ அச்சும்‌ : 


“தமிழ்‌ மகனே! உன்னுடைய மொழி 
மிகவும்‌ தொன்மையானது. அதுபோலவே 
உன்‌ வாழ்க்கைப்‌ பண்பாடுதானும்‌ கல்‌ 
தோன்றி மண்‌ தோன்றாத மிகப்‌ பழங்காலத்‌ 
திலேயே தொடங்கி வழிவழிச்‌ சிறந்து வரும்‌ 
பெருஞ்‌ சிறப்புடையதாகும்‌. உன்‌ வாழ்க்கை 
*அக வாழ்க்கை” என்றும்‌ “புற வாழ்க்கை” 
என்றும்‌ இருவகைப்பட்ட தாகும்‌. நீ இவ்வுலக 


வாழ்க்கையில்‌ இன்புறுதற்கும்‌ இவ்வுலக 
வாழ்க்கையில்‌ வாழ்வாங்கு வாழ்ந்து காமஞ்‌ 
சான்ற கடைக்கோள்‌ காலை உணர்ச்சி 


மிகவினாலே பெரும்‌ பேரின்பமாகிய பேரா 
வியற்கையிற்‌ புகுவதற்கும்‌ ஏற்புடையதாகும்‌ 
பொருட்டே அங்ஙனம்‌ அகம்‌ புறம்‌ என்னும்‌ 
இருவகையாக உன்‌ வாழ்க்கை தெறி கூறு 


படுத்தப்பட்டிருக்கிறது.'” 


“உன்‌ புற வாழ்க்கை இடையருது 
மாறிக்கொண்டேயிருக்கும்‌ காலத்தின்‌ மாற்‌ 


னபா சச கொழு உ. வயச 


றத்திற்கிணங்க நின்‌ புறவாழ்க்கையை மட்‌ 
டும்‌ நீயும்‌ மாற்றிக்கொண்டே செல்வாயாக! 
உன்னுடைய புறப்பொருள்கள்‌ தேரின்‌ 
ஆழிகளைப்‌ போன்‌ றவை. அவை இடையறாது 
சுழன்று கொண்டே போகட்டும்‌. உன்‌ அகப்‌ 
பொருள்‌ வாழ்க்கை மட்டும்‌ ஒருநாளும்‌ 
மாற்றம்‌ அடைதல்‌ கூடாது. அது வாழ்க்‌ 
கைத்தேரின்‌ அச்சுப்‌ போன்றது. அஃது 
அன்பை அடிப்படையாகக்‌ கொண்டது. 
அன்பே இன்பம்‌, அன்பே கடவுள்‌ ஆதலால்‌ 
அன்பு நிலைபிறழ்தல்‌ கூடாது. இடையருது 
சுழன்று கொண்டிருக்கும்‌ உன்‌ புறப்பொருள்‌ 
களோ அரசியலையே அடிப்படையாகக்‌ 
கொண்டுள்ளன. அரசியலோ இடையராது 
மாறுமியல்புடையது. ஆதலால்‌ புறப்பொரு 
ளைப்‌ பொறுத்த மட்டில்‌ நீ உன்‌ காலத்‌ 
தரசியலுக்கிணங்க, 
“எவ்வ துறைவ துலகம்‌ உலகத்தோடு 
அவ்வ துறைவது அறிவு?! 

என்னும்‌ அறிவுரையின்‌ 
கொள்க.'' 


படியே நடந்து 

“இனி, வாழ்க்கைக்கு இன்றியமையாத 
பொருள்கள்‌ உனக்கு உனது தமிழகத்திலே 
மட்டும்‌ கிடைத்துவிட மாட்டா. அவற்றை 
நீயே மொழி வேறுபட்ட நாட்டினும்‌, காலி 
னும்‌ கலத்தினும்‌ சென்று ஈட்டி வருதலும்‌ 
வேண்டும்‌. கலத்திற்‌ செல்ல நேரின்‌ உன்‌ 
மனைவியோடு செல்ல வேண்டா! ஏன்‌? 
மகளிரே ஒழுக்கத்திற்குத்‌ தலைவரம்பாகவும்‌ 
அறத்தின்‌ திருவுருவங்களாகவும்‌ திகழ்கின்‌ 
றனர்‌. ஆசாரங்கள்‌ நாடுகள்‌ தோறும்‌ 
வேறுபட்டிருக்கின் றன. நாம்‌ தெய்வத்‌ 
தன்மையுடையதாகக்‌ கருதுகின்ற கற்பொ 
முக்கத்தைத்‌ திண்ணியதாகப்‌ போற்றிக்‌ 
கொள்ளாத நாடுகள்‌ கடலுக்கு அப்பால்‌ 
பல இருக்கின்றன. ஆதலாற்றான்‌ “முந்நீர்‌ 
வழக்கம்‌ மகடூஉவோ டில்லை' என்று உனக்குப்‌ 
பழந்தமிழர்‌ பண்பாடு ஒன்றனையும்‌ உணர்த்‌ 
தல்‌ வேண்டிற்று. என்னுமிவை பொது 
வாக நம்‌ முன்னோரின்‌ அறிவுரைகளிற்‌ 
சிலவாம்‌. 


. 5 
வள்ளுவர்‌ காலத்திலேயே புறவாழ்க்கையில்‌ மாற்றம்‌ : 


காலந்தோறும்‌ புறப்பொருளில்‌ மாற்றம்‌ 
நிகழ்தல்‌ இன்றியமையாததேயாகும்‌. இம்‌ 
மாற்றத்தாலே நாள்தோறும்‌ புதுமைகள்‌ 
தோன்றுகின்றன. இப்புதுையையத்‌ 
தோற்றுவித்தற்‌ பொருட்டே இம்மாயிரு 
ஞாலம்‌ தன்னைத்தானே உருட்டிக்‌ கொள்‌ 
கின்றது. அறுபது நாழிகைக்கொரு முறை 
யாகப்‌ புத்தம்‌ புதிய நாளையும்‌ தோற்றுவிக்‌ 
கின்றது. அந்த நாள்கள்‌ தாமும்‌ தம்மோடு 
ஏதேனும்‌ புதிய செய்திகளோடேயே வந்து 
பிறக்கின்றன. இப்புதுமைகள்‌ பிறக்கவில்லை 
யாயின்‌ மக்கள்‌ வாழ்க்கை பெரிதும்‌ புளித்துப்‌ 
போம்‌. வள்ளுவர்‌ காலத்திலேயே தொல்‌ 
காப்பியர்‌ காலத்து வழக்கம்‌ புறப்பொருள்‌ 
வகையிலே பெரிதும்‌ பழையனவாய்க்‌ கழிந்து 
பெயரும்‌ காணப்படாமல்‌ மறைந்தே 
போயின. அவற்றிற்கு எடுத்துக்‌ காட்டாகப்‌ 
பண்டைக்‌ காலத்து அரசியல்‌ வழக்காகிய 
வெட்சி வஞ்சி உழிஞை முதலிய திணைகள்‌ திருக்‌ 
குறளிற்‌ சிறிதும்‌ காணப்படாமல்‌ முழுதும்‌ 


மறைந்தமையைக்‌ காட்டலாம்‌. 


முடிவுரை : 


மக்கட்‌ குலம்‌ ஒவ்வொன்றும்‌ தமது 
வாழ்க்கைப்‌ பண்பாட்டினாலும்‌ இலக்கியச்‌ 
சிறப்பாலுமே பிறநாட்டு மக்களால்‌ நன்கு 
மதிக்கப்படுகின்றது. நமது தெய்வத்‌ திருக்‌ 
குறளாலே தமிழர்‌ இனம்‌ உலகத்துப்‌ பிற 
நாட்டு மக்களாலே இற்றை நாள்‌ பெரிதும்‌ 
பாராட்டப்படுவதனை அறியா தார்‌ யாருமிலர்‌. 


அத்தகைய இலக்கியத்தையும்‌ அதற்கு 
முதலாயமைந்த சங்க விலக்கியங்களையும்‌ 
இக்காலத்திற்கேற்பக்‌ கண்டார்‌ காமுறும்‌ 


வண்ணம்‌ ஒரு சேர நூல்‌ வடிவத்திலே 
தந்திருக்கின்ற இச்‌ சைவசித்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகமும்‌ அதன்கண்‌ இத்திருத்‌ 
தொண்டினை இடையருது நிகழ்த்துகின்ற 
கழகத்‌ தொண்டர்களும்‌ நீடூழி வாழ்க என்று 
யாம்‌ நெஞ்சார வாழ்த்துகின்றோம்‌. 


சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ துன்பஞ்‌ 
சுடச்சுட தோக்கிற்‌ பவர்க்கு (குறள்‌ ௨௬௭) 


பொன்விழா 


எடுப்பிக்கும்‌ 


பொற்புறு கழகம்‌ 


| நுண்கலைச்‌ செல்வர்‌ திரு. 


அருங்கலைகள்‌ பலவற்றில்‌ வல்ல 
வரான இவர்‌ திருநெல்வேலி மாவட்‌ 
டத்தைச்‌ சார்ந்த சாத்தன்‌ குளத்‌ 
தில்‌ தோன்றியவர்‌. 22-4-1902 
ஆம்‌ நாளில்‌ இவர்‌ தோன்‌ றினார்‌. 
இளமையிலேயே சீர்திருத்த 
மனப்பான்மை கொண்டு விளங்‌ 
இயதால்‌ பள்ளிப்படிப்பிற்குப்‌ பின்‌ 
சிர்திருத்தச்‌ செம்மல்‌ ஈரோட்டுப்‌ 
பெரியாரின்‌ பாசறையில்‌ சிறிது 
காலம்‌ உறைந்தவர்‌. இவர்‌ 
இலங்கையில்‌ அச்சுக்கூடம்‌ ஒன்று 
நடத்தினார்‌. ஓவியக்கலை சிற்பக்‌ 
கலை, காசுகள்‌ பற்றிய கலையறிவு 
முதலிய பல கலைகளிலும்‌ பேரீடு 


பாளையங்கோட்டை பெருமாள்‌ வடக்‌ 
குத்தேர்த்‌ தெருவில்‌ எனது இல்லம்‌ “கலைக்‌ 
கூடம்‌! என்னும்‌ பெயருடன்‌ இன்று 
இருந்து வருகிறது. **கலைக்கூடத்தின்‌”' 
எதிர்ப்புறத்தில்‌ கழக நிறுவிய அண்ணல்‌ 
உயர்திரு. திருவரங்கனார்‌ இல்லம்‌ இருக்‌ 
கிறது. அங்கு ஐம்பது ஆண்டுகளுக்குமுன்‌ 
:திருசங்கர்‌ கம்பெனி'' என்ற ஒரு நூல்‌ 
வெளியீட்டுக்‌ கழகம்‌ அரும்பியது. அதுவே 
திருநெல்வேலித்‌ தென்‌ இந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிட்டெட்‌”! 
ஆக 1920 ஆம்‌ ஆண்டில்‌ மலர்ந்தது. 


நமது கழகம்‌ பாளையங்கோட்டையில்‌ 
கருவுற்று நெல்லையிற்‌ பிறந்து சென்னையில்‌ 
வளர்ந்து சிறப்புற்று விளங்குகிறது. கழகம்‌ 
கருவுற்ற காலம்முதல்‌ இன்றுவரை 
அதனோடு தொடர்பு கொண்டவன்‌ என்று 
நான்‌ இன்று பெருமையோடு பேசமுடியும்‌. 


எனது கழகத்‌ தொடர்பு 


1922ஆம்‌ ஆண்டு சூன்‌ மாதம்‌ நெல்லை 
யில்‌ உள்ள கழகத்தின்‌ உட்புகுந்தேன்‌. எம்‌ 
அன்பிற்கும்‌ மதிப்பிற்கும்‌ உரிய அண்ணன்‌ 
திருவரங்கம்பிள்‌ ளை அவர்கள்‌, அவர்களுக்கு 


அ. இராகவன்‌ | 


பாடு கொண்டு இவற்றைப்‌ 
பற்றி ஆராய்ந்து பல ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகளைச்‌ சிங்கப்பூரிலிருந்து 
வெளியாகும்‌ “தமிழ்‌ முரச" 
இதழில்‌ மாதக்கணக்கில்‌ 
தொடர்ந்து எழுதியவர்‌. “தமிழ்‌ 
நாட்டுத்‌ திருவிளக்குகள்‌' “தமிழக 
சரவகக்‌ கலைத்‌ தொடர்புகள்‌?, 
நம்‌ நாட்டுக்‌ கப்பல்‌ கலை போன்ற 
சிறந்த நூல்களை வெளியிட்டவர்‌. 


இவர்தம்‌ கலையறிவைப்‌ பாராட்‌ 


டிக்‌ கழகம்‌ நுண்கலைச்‌ செல்வர்‌” 
என்ற பட்டத்தைத்‌ தவத்திரு. 
குன்றக்குடி அடிகளார்‌ வழி 
இவருக்கு வழங்கியது. 
இயற்கையாய்‌ அமைந்த புன்முறுவல்‌ 
திகழும்‌ முகத்துடனும்‌ இனிய மொழி 
யோடும்‌ என்னை வரவேற்றார்கள்‌. அன்று 


அவர்கள்‌ கையால்‌ மூன்று புத்தகங்களை 
வாங்கிக்கொண்டு திரும்பினேன்‌. அவை 
களாவன : திருவாளர்கள்‌ (1) பரிதிமால்‌ 


கலைஞன்‌ எழுதிய *'மதிவாணன்‌'' என்னும்‌ 


நூல்‌ (2) மறைமலை அடிகள்‌ எழுதிய 
பட்டினப்பாலை என்னும்‌ ஆராய்ச்சி நூல்‌ (3) 
திரு. கா. சுப்பிரமணியபிள்ளை அவர்கள்‌ 
எழுதிய இந்து சமயங்களின்‌ சுருக்க 


வரலாறும்‌ சிவாலயங்களில்‌ சுமார்த்த மதக்‌ 
கலப்பும்‌'' ஆகும்‌. 

அந்நூல்களை நன்கு பயில முற்பட்டேன்‌. 
அஃது என்‌ வாழ்க்கையில்‌ ஒரு திருப்பத்தை 
உண்டாக்கிவிட்டது. எனக்கு நாடகத்‌ தமிழ்‌ 
மீதும்‌ சங்க இலக்கியங்கள்‌ மீதும்‌ சைவ 
சமயத்தின்‌ மீதும்‌ மிகுந்த பற்றையும்‌ மதிப்‌ 
பையும்‌ உண்டு பண்ணிவிட்டது. அப்பால்‌ 
அண்ணல்‌ திருவரங்கனார்‌ தூண்டுதலால்‌ 
சிவதீக்கையும்‌ பெற்றேன்‌ ; திருவாளர்‌ கா. 
சுப்பிரமணியபிள்ளை, வாலையானந்த சுவா 
மிகள்‌, திரு. வி. கலியாணசுந்தரமுதலியார்‌, 
தாசில்தார்‌ நெல்லையப்பபிள்ளை, மணம்‌ 
பூண்டி குமாரசுவாமிப்பிள்ளை, நாகர்கோயில்‌ 


பி. சிதம்பரம்‌ பிள்ளை, ஈ. வே. இராமசாமிப்‌ 
பெரியார்‌ போன்ற அறிஞர்களுக்கு அறி 
முகமும்‌ செய்து வைக்கப்பெற்று அவர்களின்‌ 
அன்பிற்கும்‌ நட்பிற்கும்‌ மதிப்பிற்கும்‌ உரிய 
வனானேன்‌. 


1923 ஆம்‌ ஆண்டு நெல்லையில்‌ சுயமரி 
யாதைச்‌ சங்கம்‌ தோற்றுவிக்கப்பட்டது. 
அச்சங்கத்‌ தொடக்க விழாவைத்‌ திருவரங்‌ 
கனார்‌ அவர்களே முன்னின்று நடத்தி 
வைத்தார்‌. அவ்வியக்கப்‌ பத்திரிகையைத்‌ 
திருவாரூர்‌ ஞானியார்‌ சுவாமிகள்‌ தொடங்கி 
வைத்தார்‌. அடுத்த ஆண்டு சுயமரியாதை 
இயக்கம்‌ சைவசமயத்தைத்‌ தாக்கியது. 
திருவரங்கனார்‌ அவர்கள்‌  அவ்வியக்கத்‌ 
தொடர்பை அறுத்துக்கொண்டார்‌. சைவ 
அன்பர்கள்‌ பலரையும்‌ அதில்‌ பங்கு 
கொள்ளாது தடுத்தார்‌. ஆனால்‌ நானும்‌ 
நாகர்கோயில்‌ சிதம்பரம்பிள்ளை, கடையம்‌ 
பெருமாள்‌ ராயர்‌ போன்றவர்கள்‌ அண்ணல்‌ 


திருவரங்கனார்‌ அவர்களின்‌ சொல்லைக்‌ 
கேளாது சுயமரியாதை இயக்கத்தில்‌ முழுப்‌ 
பங்குகொண்டோம்‌. நான்‌ அவ்வியக்கப்‌ 


பத்திரிகையில்‌ கட்டுரைகள்‌ எழுதியும்‌ அவ்‌ 
வியக்கக்கூட்டங்களில்‌ பேசியும்‌, நூல்கள்‌ 
எழுதியும்‌ அவ்வியக்க நூற்பதிப்புக்‌ கழக 
அமைச்சராயும்‌ தொண்டாற்றும்‌ பணியில்‌ 
முழுமூச்சாக ஈடுபட்டு வந்தேன்‌. 


திருவரங்கனார்‌ அவர்கள்‌ 1995 ஆம்‌ 
ஆண்டு நாகர்கோயில்‌ பி. சிதம்பரம்பிள்ளை 
அவர்களைக்‌ கண்டுபேசி சுயமரியாதை இயக்‌ 
கத்தினின்று மீட்டுக்‌ கழகத்தின்‌ தலைவராக 
ஆக்கிக்கொண்டார்கள்‌. 1966 ஆம்‌ ஆண்டு 
இன்றைய கழக ஆட்சிப்பொறுப்பாளரும்‌ 
திருவரங்கனாரின்‌ இளவலுமாகிய 
திரு. தாமரைச்‌ செல்வர்‌ வ. சுப்பையா 
பிள்ளை அவர்கள்‌ என்‌ இல்லத்திற்கு வந்து 
என்னை அழைத்துக்‌ கழகத்தொண்டனாகவும்‌ 
“செந்தமிழ்ச்செல்வியின்‌'' கட்டுரையாளனாக 


உயர்‌ 


வும்‌ கழக நூலாசிரியனாகவும்‌ திகழுமாறு 
கழகத்தின்‌ பக்கம்‌ என்னை ஈர்த்துக்‌ 
கொண்டார்கள்‌. 


நான்‌ முன்னர்‌, கழகத்தின்‌ தொடர்‌ 
பால்‌ 1932ஆம்‌ ஆண்டில்‌ ஈரோடு பகுத்தறிவு 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமிட்டெட்‌ என்ற நூல்‌ 
வெளியீட்டுக்‌ கழகத்தின்‌ அமைச்சரானேன்‌. 
“பகுத்தறிவு! என்ற திங்கள்‌ இதழின்‌ 


[3 


வெளியீட்டாளராகவும்‌ *அறிவு'' என்ற 
திங்கள்‌ இதழின்‌ ஆசிரியராகவும்‌ உயர்த்தப்‌ 
பெற்றேன்‌. அப்பால்‌ 1966 ஆம்‌ ஆண்டில்‌ 
கழகத்தின்‌ ஆதரவில்‌ நடைபெறும்‌ தென்‌ 
னிந்திய தமிழச்சங்கத்தால்‌ பொன்னாடை 
போர்த்தப்‌ பெற்று *:நுண்கலைச்செல்வர்‌' 
என்ற 'பட்டமும்‌ பெற்றேன்‌. கழக ஆட்சிப்‌ 
பொறுப்பாளர்‌ திரு. வ. சு. அவர்கள்‌ எனது 
கலை ஆய்விற்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ 
ஊட்டித்‌ “தமிழகச்‌ சாவகக்‌ கலைத்‌ 
தொடர்புகள்‌!” என்ற நூலை வெளியிட்டுக்‌ 
கழகத்தின்‌ நூலாசிரியர்களில்‌ ஒருவராக 
ஆக்கினார்கள்‌. நான்‌ பலகலை நூல்களை 
எழுதவும்‌ வெளியிடவும்‌ கலைப்பொருள்களைத்‌ 
தொகுக்கவும்‌ ஊக்கம்‌ அளித்து வந்தார்கள்‌. 
கழகத்தோடுள்ள எனது நட்பு மிக நெருக்க 
மானதாகச்‌ செய்துள்ளார்கள்‌. 


கழகம்‌ 


கழகம்‌ என்ற பெயரை 19 ஆம்‌ 
நூற்றாண்டுத்‌ தமிழர்களிற்‌ பலர்‌ கேட்டும்‌ 
படித்தும்‌ அறியார்கள்‌. சங்கம்‌ என்ற பதம்‌ 
வடமொழி என்று கூறியபொழுது அதற்கு 
ஈடான தமிழ்ச்சொல்‌, கழகம்‌ என்று கூறத்‌ 
தமிழ்‌ அறிஞரில்‌ பலர்‌ அறியாது விழித்த 
துண்டு. ஆனால்‌ இன்று ““கழகம்‌'' என்ற 
பெயர்‌ தமிழ்மக்கள்‌ அனைவரும்‌ பயன்‌ 
படுத்தும்‌ ஒரு சீரிய சொல்லாகத்‌ திகழ்கிறது. 
தமிழ்‌ ஒரு சக்திவாய்ந்த மொழியாகத்‌ தமிழக 


மெங்கும்‌ ஏன்‌ ? -இந்தியாவிலும்‌, பிறநாடு 
களிலும்‌ எண்ணப்படுகிறது. தமிழர்களின்‌ 
அறிவை வளர்க்கும்‌ கருவூலமாகவும்‌ 


அரசியல்‌ மேம்பாட்டை வளர்க்கும்‌ படைக்‌ 
கலனாகவும்‌ அரணாகவும்‌ மிளிர்கிறது. 
இக்கழகம்‌ என்ற சொல்லை 62 ஆண்டு 
களுக்கு முன்‌ நெல்லை இந்துக்கல்லூரியில்‌ 
பேராசிரியராயிருந்த மனோன்மணீயம்‌ ஆசி 
ரியர்‌ நெல்லையில்‌ ஒலிக்கச்‌ செய்தார்‌. 
மனோன்மணீயத்தில்‌ கண்ணுதல்‌ பெரும்‌ 
கடவுளும்‌ கழகமோடமர்ந்து'' என்று குறிப்‌ 
பிட்டார்‌. 1908ஆம்‌ ஆண்டில்‌ விருதை 
சிவஞானயோகிகள்‌ நெல்லை மாவட்டத்தில்‌ 
உள்ள கோயில்பட்டியில்‌ “திருவிடர்க்‌ 
கழகம்‌'' கண்டார்‌. 1920ஆம்‌ ஆண்டு 
திருநெல்வேலித்‌ தென்‌ இந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தை நிறுவிப்‌ 
பலவகை நூல்களை வெளியிட்டு இந்தியரா 


~ ௬ 


விலும்‌, இலங்கையிலும்‌, மலேசியாவிலும்‌, 
போர்னியோவிலும்‌, மொரேசியசிலும்‌ பிற 
இடங்களிலும்‌-ஏன்‌ ? தமிழர்களின்‌ வீடுகளில்‌ 
எல்லாம்‌ கழகம்‌ என்னும்‌ சொல்‌ ஒலிக்குமாறு 
செய்யப்பட்டது. இத்தமிழ்‌ உணர்வு தமிழும்‌ 
சைவமும்‌ எங்கும்‌ பரவத்‌ துணையாய்‌ 
இருந்தது. 1992ஆம்‌ ஆண்டு ஈரோட்டில்‌ 
எனது முயற்சியால்‌ பகுத்தறிவு நூற்‌ 
பதிப்புக்‌ கழகம்‌ லிமிட்டெட்‌ உருப்பெற்றது. 
அப்பால்‌ திராவிடக்‌ கழகமும்‌, திராவிட 
முன்னேற்றக்கழகமும்‌ தோன்றின. 


ஆனால்‌, தென்‌ இந்திய சைவ சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகமே தமிழ்‌ அறிஞர்களிடமும்‌ 
பள்ளி மாணவர்களிடமும்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றுத்‌ தமிழன்‌ என்ற உணர்ச்சியையும்‌ 
தமிழ்ப்பற்றையும்‌ வளர்த்தது. 1400 நூல்‌ 
களையும்‌ பத்து நூராயிரத்திற்கு மேற்பட்ட 
படிகளையும்‌ அச்சிட்டுத்‌ தமிழர்களுக்கு, 
தாங்கள்‌ தமிழர்கள்‌ என்னும்‌ உணர்ச்சி 
உந்தியெழும்படி செய்தது. விளக்கமாகச்‌ 
சொன்னால்‌ தமிழகத்தில்‌ தமிழர்‌ ஆட்சி 
நிலவ  அடிப்படையிட்டது என்றுகூடத்‌ 
உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


கழகம்‌ ஐம்பது ஆண்டுகள்‌ ஆற்றிய 
அளப்பரிய அருந்‌ தொண்டினால்‌ தமிழ்‌ 
மக்கள்‌, நமது நாடு, நமது இனம்‌, நமது 
மொழி, நமது பண்பாடு என்னும்‌ உணர்‌ 
வைப்‌ பெற்றனர்‌. பிறமொழி கலவாது 
தனித்தமிழில்‌ பேச முன்வந்தனர்‌. தமிழகத்‌ 
தில்‌, தமிழ்‌ ஆட்சி மொழியாகவும்‌, போதனா 
மொழியாகவும்‌ விளங்க மாணவர்கள்‌ விழைந்‌ 
தனர்‌. தமிழகம்‌ தமிழர்களின்‌ தாயகம்‌ ; 
அங்குத்‌ தமிழர்தாம்‌ ஆட்சி பீடத்தில்‌ அமர 
வேண்டும்‌ என்று மக்களிடையே ஒரு சீரிய 
எண்ணம்‌ பரவியது. 1967இல்‌ தமிழகத்தில்‌ 
தமிழினை வளர்க்கும்‌ நல்லவர்களை, வல்லவர்‌ 
களை அரச கட்டிலில்‌ அமர்த்தியது. 


கழகம்‌ ஆ தியில்‌ சைவநெறியைப்‌ பேணு 
வதற்கு என்றே தோற்றுவிக்கப்பட்டது. 
அப்பால்‌ சைவமும்‌ தமிழும்‌ பிரிக்க முடியாத 
வாறு பின்னிப்‌ பிணை ந்து கிடப்பதை அறிந்து 
சைவசமய நூல்களனை த்தையும்‌ சங்க மருவிய 
நூல்கள்‌ எல்லாவற்றையும்‌ பிழையின்‌ றிக்‌ 
கண்கவர்‌ வனப்புடன்‌ வெளியிட்டுப்‌ பீடும்‌ 
பெருமையும்‌ பெற்றது. இன்று இந்தி 
யாவிலே ஏற்றம்‌ பெற்ற வெளியீட்டுக்‌ கழக 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


மாய்‌ ஒளிர்கிறது. இந்திய அரசிடமிருந்தும்‌ 
அனைத்திந்திய அச்சகக்‌ கழகத்திடமிருந்தும்‌ 
நமது கழகம்‌ ஒப்பற்றது என்று பரிசும்‌ பாராட்‌ 
டும்‌ பெற்றது. 


கழகம்‌ கவிஞர்களுக்கு ஒரு கருவூலம்‌ ; 
அறிஞர்களுக்கு ஓர்‌ அரிய அரண்‌ ; மாணவர்‌ 
களுக்கு வற்றாத சுனை ; மக்களுக்கு ஒரு பெரிய 
ஆயுதம்‌. 1936 ஆம்‌ ஆண்டிலே கழகம்‌ 
இந்தி எதிர்ப்பிற்குக்‌ கால்‌ கோலியது. நமது 
மாநிலத்தில்‌ தமிழக -அரசு அரும்பத்‌ 
தோன்றாத்‌ துணையாக இருந்தது என்பவை 
ஒரு சிறிதும்‌ மிகையாகா. 


நமது கழகம்‌ பல்வேறு இன்னல்களுக்கு 
இடையே பெரியார்‌ வ. சு. அவர்களின்‌ 
தளர்வுறா முயற்சியால்‌, அரிய உழைப்பால்‌ 
வளச்சியுற்று 1400 உயரிய நூல்களை 
வெளியிட்டுள்ளது. கழகம்‌ ஐம்பது வயதைப்‌ 
பெற்றுப்‌ பொன்‌ விழாக்‌ கொண்டாடும்‌ 
பேற்றைப்‌ பெற்றுள்ளது. 44 ஆண்டுக 
ளாகச்‌ செந்தமிழ்ச்‌ செல்வி என்னும்‌ அரிய 
திங்கள்‌ வெளியீட்டை வெளியிட்டுப்‌ பெருமை 
பெற்றுள்ளது. சென்னையில்‌ தலைமை நிலைய 
மும்‌ நெல்லை, மதுரை, கோவை ஆகியவிடங்‌ 
களில்‌ கிளை நிலையங்களும்‌ நெல்லை, சென்னை, 
பல்லாவரம்‌ ஆகியவிடங்களில்‌ சிறந்த 
நூலகங்களையும்‌ அமைத்துள்ளது. பாட 
நூல்களை வெளியிட்டு மாணவர்களையும்‌ 
ஆசிரியர்களையும்‌ கவர்ந்து அவர்களிடம்‌ 
தமிழ்‌ மணங்‌ கமழச்‌ செய்துள்ள து. 


கழகம்‌ ஆற்றிவரும்‌ தொண்டு ஓப்‌ 
புவமையற்றது; சீரியது; சிறப்பு மிக்கது. இது 
வரை எங்கும்‌ எவரும்‌ ஆற்றியிராத தமிழ்ப்‌ 
பெரும்‌ பணியை, சைவ சமயத்தொண்டைத்‌ 
தமிழர்கள்‌ என்றும்‌ மறுக்கவோ, மறைக்க 
வோ முடியாததாகும்‌. இன்று கழகத்தின்‌ 
நோக்கம்‌ வெற்றியீட்டிவருகிறது. 


கழகத்தை நிறுவிய அண்ணல்‌ 
திருவரங்கனார்‌ அதைக்‌ கன்மலைமீது அடிப்‌ 
படையிட்டது போல்‌ உறுதியாக அமைத்துச்‌ 
சிறப்புற்று வளரும்படி செய்தார்‌. அது 
குன்றின்‌ மேலிட்ட பொன்ரு விளக்கென 
ஒளி விட்டோங்கியது. பிழைகளின்‌ றிக்‌ 
கண்ணைக்‌ கவரும்‌ கட்டோடு நூல்கள்‌ சில 
வெளியிடச்‌ செய்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ 
பின்‌ ஆட்சிப்‌ பீடத்தில்‌ அமர்ந்த தமிழ்ச்‌ 
செம்மல்‌ சிவநெறிச்‌ செல்வர்‌ உயர்திரு 


பொன்விழா மலர்‌ 


வ. சுப்பையாபிள்ளை அவர்கள்‌ ஆயிரத்திற்கு 
மேற்பட்ட வெளியீடுகளையும்‌ நூருயிரக்கணக்‌ 
கான ஏடுகளையும்‌ (சுமார்‌ 2,00,000க்கு மேற்‌ 
பட்ட படிகளையும்‌) பதிப்பித்துத்‌ தமிழ்‌ கூறும்‌ 
நல்லுலகம்‌ அனைத்திலும்‌ பரப்பிக்‌ கழகம்‌ 
வளமுற்றுப்‌ பொருளாதாரச்‌ செழிப்‌ 
புற்றோங்குமாறு செய்தமைக்குத்‌ தமிழர்கள்‌ 
அவர்களின்‌ அரிய பணியைத்‌ தெய்வத்‌ 
திருப்பணியாக எண்ணிப்‌ பொன்னெழுத்‌ 
தால்‌ பொறித்துப்‌ போற்றத்தக்கது என்று 
இந்தப்‌ பொன்‌ விழாவில்‌ தமிழர்களின்‌ பிரதி 
நிதியாக எண்ணிக்‌ கூறிக்‌ கொள்கின்றேன்‌. 


கழகம்‌ ஆற்றிய பணிகள்‌ பல ; இன்னும்‌ 
ஆற்றவேண்டிய தொண்டுகள்‌ சில. அவை 
களைக்‌ கழகத்தார்க்கும்‌ தமிழ்‌ மக்களுக்கும்‌ 
இந்த விழாவின்போது சொல்லிக்‌ கொள்ள 
விரும்புகின்றேன்‌. அவை அடியில்‌ வருவன 
வாகும்‌ : 


i. கழகம்‌ தமிழ்க்‌ கலைகளை வளர்க்கவும்‌ 
கலை நூல்களை அதிகம்‌ வெளியிடவும்‌ முன்‌ 
வரவேண்டும்‌. 


14. சமய நூல்கள்‌ இலக்கியங்கள்‌ 
இலக்கணங்கள்‌ கலை நூல்கள்‌ போன்றவை 
களை ஆங்கிலம்‌, இந்தி, பிரஞ்சு முதலிய பிற 
மொழிகளில்‌ வெளியிடவேண்டும்‌. செந்‌ 
தமிழ்ச்‌ செல்வி போன்று ஆங்கிலத்தில்‌ ஒரு 
திங்கள்‌ வெளியீடோ, அல்லது, முத்திங்கள்‌ 
வெளியீடோ வெளிவரச்‌ செய்யவேண்டும்‌. 


111. கழகத்தின்‌ கிளைகளும்‌ பொருளக 
மேலாள்களும்‌ (&8) தில்லி, பம்பாய்‌, 
கல்கத்தா, திருவன ந்தபுரம்‌, மைசூர்‌, 
இலங்கை, சிங்கப்பூர்‌, மலேசியா, இலண்டன்‌, 


நியூயார்க்‌ போன்ற இடங்களில்‌ ஏற்பட 
வேண்டும்‌. 
iv. கழகத்தின்‌ அறநிதியினின்று 


நமது பல்கலைக்‌ கழகத்தில்‌ முதல்‌ தரமாகத்‌ 
தேர்ச்சி பெறும்‌ பட்டதாரி மாணவர்களுக்குப்‌ 
பரிசும்‌, பண உதவியும்‌ அளிக்கவேண்டும்‌. 
அவர்கள்‌ மேனாடுகளுக்குச்‌ சென்று ஆய்வு 
நடத்த உறுதுணையாக இருக்கவேண்டும்‌. 


அறநிதியிலிருந்து 
கல்லூரிகளிலும்‌ 


v. கழகத்தின்‌ 
கல்வி நிலையங்களிலும்‌ 


9 


பயிலும்‌ மாணவர்‌ மாணவியர்களுக்கு இயன்ற 
அளவு உணவு, உடை, சம்பளம்‌, நூல்கள்‌ 


அளித்து உதவ வேண்டும்‌. 
vi. கல்லூரிகளிலும்‌, பல்கலைக்‌ கழகங்‌ 


களிலும்‌ சைவசமயம்‌, சைவசமய தத்துவம்‌, 
இசை, நாட்டியம்‌, முதலியவைகளைப்‌ 
பயிற்றுவிக்கக்‌ கழகச்‌ செலவில்‌ தனியாக 
ஆசிரியர்கள்‌ நியமிக்கவேண்டும்‌. 


411. கழகம்‌ ஆரம்பப்‌ பாடசாலைகள்‌, 
கல்லூரிகள்‌, மட்டுமின்றித்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகமும்‌ நிறுவ முன்வரவேண்டும்‌. தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌ உருவாக வேண்டும்‌ என்பது 
கழகத்தின்‌ தொடக்க கால எண்ணமாகும்‌. 


vii. கழகத்தின்‌ அறநிதியினின்று 
தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள ஒவ்வொரு மாவட்டத்‌ 
தின்‌ தலை நகரிலும்‌, நம்‌ இளைஞர்களும்‌ 
மாணவர்களும்‌ தங்குவதற்கும்‌ உண்பதற்கும்‌ 
ஏற்ற ஓய்‌. எம்‌. சி.எ (Y.M.C.A.) ஒய்‌. டபள்யூ. 
சி. ஏ. (Y.W.C.A.) போன்ற சைவ இளைஞர்‌ 
தங்கும்‌ நிலையங்கள்‌ நிறுவ வேண்டும்‌. இவை 
களுக்கு அரசினர்‌ உதவியும்‌ பெறலாம்‌. 


இத்தகைய பணிகளால்‌ கழகம்‌ வளரும்‌. 
அதன்‌ நோக்கம்‌ ஈடேறும்‌. தமிழகத்தில்‌ 
தமிழர்‌ ஆட்சி நிலைத்து நிற்கும்‌. 


பொன்‌ விழா எடுப்பிக்கும்‌ நமது கழகம்‌ 
அதன்‌ வலுவும்‌, வாழ்வும்‌, எழிலும்‌, ஏற்றமும்‌ 
வாணாளும்‌ பெருகி உலகிற்கொரு பேரொளி 
நல்கும்‌ ஞாயிறே போன்று அறிவொளி 
யூட்டிப்‌ பல்லாண்டு வாழ்க! வாழ்க!! என 
வாழ்த்துகின்றேன்‌. கழகத்தின்‌ உயிர்‌ 
நாடியாய்த்‌ திகழும்‌ அதன்‌ ஆட்சிப்‌ பொறுப்‌ 
பாளர்‌ உயர்திரு வ. சுப்பையாபிள்ளை 
அவர்கள்‌ கழகத்தின்‌ பொன்விழா எடுப்‌ 
பித்தது மட்டுமன்றி அதன்‌ வைர விழாவும்‌ 
பிற விழாவும்‌ நடத்துவதற்கு ஏற்ற அறிவும்‌, 
ஆண்மையும்‌, நீண்ட வாணாளும்‌, நோயற்ற 
யாக்கையும்‌ பெறுமாறு இறைஞ்சுகின்றேன்‌. 
கழகத்தைக்‌ கண்போற்‌ காத்துவரும்‌ பொது 


மேலாளர்‌ திரு. இரா. கலியாணசுந்தரம்‌ 
அவர்களும்‌, கழகப்‌ புலவர்களும்‌ பிற 
ஊழியர்களும்‌ வாழ்க! வாழ்க!! என 
வாழ்த்துகின்றேன்‌. 


கலைக்கண்‌ கண்ட கடவுள்நெறி 
| திரு. செ. வைத்தியலிங்கன்‌ எம்‌. ஏ., எம்‌.லிட்‌.] 


தென்னார்க்காடு மாவட்டத்‌ 
தைச்‌ சேர்ந்த பரங்கிப்பேட்டை 
யில்‌ தோன்‌ றியவர்‌ இவர்‌. பிறந்த 
நாள்‌ 20-9-1926. தந்‌ைத செல்ல 
முத்து ஆச்சாரியார்‌ தாயார்‌: 
கோவிந்தம்மாள்‌. அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்துச்‌ சிறப்பு மாண 
வராய்ப்‌ பரிசுபெற்ற இவர்‌ 7952 
ஆம்‌ ஆண்டில்‌ பி. ஏ அனர்சுத்‌ 
தேர்வில்‌ பல்கலைக்‌ கழக முதல்‌ 
மாணவராய்‌ முதல்‌ வகுப்பில்‌ 
தேறினார்‌. டாக்டர்‌ தெ.பொ. மீ, 
டாக்டர்‌ ஏ. சி. செட்டியார்‌ 
போன்ற பேரறிஞர்களிடம்‌ 
பயின்றவர்‌. அவ்வாண்டிலிருந்து 


உலகியலை நன்குணர்ந்தவர்‌ சேக்‌ 
கிழார்‌; கலைக்கணாளராக-— அமைச்சராகப்‌ 
பணியாற்றியதால்‌ அவருக்கு நிலவுலகாட்சி 
யின்‌ நிறைகுறைகளும்‌ வன்மை மென்மை 
களும்‌ நன்கு புலஎனாயின, குறைவிலா நிறை 
வினைக்‌ -கோதிலா வமுதினை-- நிலவுலாவிய 
நீர்மலி வேணியனை-— நாடி யெய்தும்‌ நன்‌ 
னெறி காண நாளும்‌ ஆர்வம்‌ அவரிடம்‌ 
தழைக்கிறது ; அஃதாவது, அவருடைய 
அடிமனம்‌ ஒரு பக்கம்‌ ஆன்மீகத்தை அழுத்த 
மாகச்‌ சிந்திக்கத்‌ தொடங்குகிறது. அவருக்‌ 
கேற்ப இறையருளால்‌ நல்வாய்ப்பும்‌ இனிது 
கிட்டுகிறது; அதனை ஈடுபாட்டுடன்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்கிறார்‌, ஆன்மீகக்‌ கலைப்‌ 
படைப்பாகிய திருத்தொண்டர்‌ புராணமும்‌ 
மலர்கிறது ; மலர்ந்து தெய்வமணம்‌ பரப்பிச்‌ 
சைவத்‌ திருநெறியை உலகெலாம்‌ அறியச்‌ 
செய்கிறது. 

கலை யென்றால்‌ பொதுவாக வேதம்‌ 
ஞானம்‌ திறன்‌ ஆடை முதலிய பரந்த 
பொருண்மையைக்‌ குறிக்கும்‌, ஈண்டுச்‌ சிறப்‌ 
பாகத்‌ திறனும்‌ ஞானமும்‌ திரண்டெழுந்த 
பொருண்மையை (கலைமாட்சியை)ச்‌ சிறிது 
காண்போம்‌. 
சேக்கிழாரின்‌ கலைத்திறன்‌ 

சைவசமய நுட்பங்களை யெல்லாம்‌ 


நேரிடையாக மக்களுக்கு எடுத்துச்‌ செப்பி 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
தமிழ்த்‌ துறையில்‌ ஆசிரியப்பணி 
ஆற்றி வருகின்றார்‌. 1956இல்‌ 
தமிழாராய்ச்சிப்‌ பட்டமாகிய 
எம்‌. லிட்‌. பெற்றார்‌. தமிழக 
இலங்கை இதழ்களிலும்‌ மலா்‌ 
களிலும்‌ அவ்வப்பொழுது அரிய 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ எழுதி 
யுள்ளார்‌. இவற்றில்‌ சிறந்தன 
வற்றைத்‌ தொகுத்து *அழகுக்‌ 
கலைத்திறன்‌” என்று நூல்‌ வடிவில்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. பல இலக்கிய, 
நுண்கலை ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 
களைச்‌ : செந்தமிழ்ச்‌ செல்வீ'யில்‌ 
தொடர்ந்து எழுதி வருகின்றார்‌. 


னால்‌, பலர்‌ செவியில்‌ நுழைந்து பயன்மிக 
விளைக்குமோ எனச்‌ சிந்திக்கிறார்‌ சேக்கிழார்‌; 
எவ்வாறேனும்‌ கடவுள்நெறி தழைக்கச்‌ 
சைவப்‌ பெருநெறி பரந்தோங்கிப்‌ பொலி 
வெய்தத்‌---தம்மாலியன்றதைப்‌ புரிய முனை 
கிறார்‌. “அலகில்‌ கலையின்‌ பொருட்கு எல்லை 
ஆடுங்கழலே' என வுணர்ந்த அவ்வரு 
ளாளர்‌, கடவுள்‌ நெறியைக்‌ கலைக்கண்ணால்‌ 
கண்டு, கலைவாயிலாகவே மக்களுக்குணர்த்‌ 
துக்‌ காவியக்‌ கலையைக்‌ கைக்கொள்கிறளுர்‌. 
சாத்திரமும்‌ தோத்திரமும்‌ உள்ளுறுத்திய 
அருளாளர்‌ சரித்திரமானது கவினார்‌ கலைக்‌ 
கூடமாகவே அமைந்து விடுகிறது. 


நாட்டில்‌ கலைகள்‌ தழைக்கவே அருளா 
ளர்கள்‌ தோன்றின தாகவும்‌ கூற முற்படு 
கிறார்‌ சேக்கிழார்‌. திருத்‌ தொண்டர்களுள்‌ 
தேவார ஒளிநெறி காட்டிய சம்பந்தர்‌, அப்பர்‌, 
சுந்தரர்‌ ஆகிய மூவரும்‌ சிறப்பு மிக்கோர்‌. 
இவர்களைக்‌ குறிப்பிடுகையில்‌ சேக்கிழாரின்‌ 
கலைத்திறன்‌ நன்கு ஒளிர்தலைக்‌ காணலாம்‌. 


திருஞான சம்பந்தரைப்‌ பற்றி....... 
ஆளுடைய பிள்ளையார்‌ உலகிற்‌ பிறந்த 


தன்‌ காரணமாகப்‌ பல கலைகளும்‌ செழிக்க 
நல்வாய்ப்‌ பேற்படுகிறது ; கலைமகளும்‌ திரு 
மகளும்‌ களிகொண்டு பொலிவெய்தி நிற்‌ 
கின்றனராம்‌. இதனைச்‌ சேக்கிழார்‌, 


நாவாண்ட பகலையும்‌ 

நாமகளும்‌ நலஞ்சிறப்பப்‌ 
பூவாண்ட திருமகளும்‌ 

புண்ணியமும்‌ போலிவேய்தச்‌ 
சேவாண்ட கொடியவர்தஞ்‌ 

சிரபுர த்துச்‌ சிறுவருக்கு 
மூவாண்டி னுலகுய்ய 

நிகழ்ந்ததனை மொழிகின்‌ றேன்‌” 


எனச்‌ செப்பிச்‌ சிறப்பிக்கிரூர்‌. குழந்தைப்‌ 
பருவத்திலேயே கலைகளை ஓதாதுணர்ந்தவர்‌ 
அருள்‌ ஞானியாகிய சம்பந்தர்‌ என்பதை, 


* உவமையிலாக்‌ கலைஞானம்‌ 
உணர்வரிய மெய்ஞ்ஞானம்‌ 
தவமுதல்வர்‌ சம்பந்தர்‌ 
தாமுணர்ந்தார்‌ அந்நிலையில்‌ 


என வருதலால்‌ உணரலாம்‌. கலையால்‌ 
எவ்வுலகையும்‌ வாழ வைக்கப்‌ பிறந்த கவுணி 
யர்‌ குலதிலகத்தை, 


* ஏழிசையும்‌ பலநலையும்‌ 
எவ்வுல்குந்‌ தனித்தனியே 
வாழவரு மவர்தம்மை 
வருகவரு கெனவழைப்ப? 
என வருகைப்‌ 


பருவத்துள்‌ வைத்துப்‌ 
பாராட்டுகிறார்‌ 


தெய்வப்‌ புலவர்‌. ஆக, 
இவ்வாறே, “கலைபயயிலும்‌ கவுணியர்கோன்‌' 
என்றும்‌ “கலைவளர்‌ மதியே' என்றும்‌, “கலை 
ஞானத்‌ தாழிய கடலே' என்றும்‌ பலபடப்‌ 
போற்றும்‌ சேக்கிழார்‌, இறைவனாலேயே 
அவரை “அருங்‌ கலைக்கோன்‌' எனச்‌ சுட்ட 
வைக்கிறார்‌ ; இத்தகைய அரும்பெறற்‌ பேற்‌ 

ர்‌ 

* ஞான சம்பந்தன்‌ நம்பா லணைகின்றான்‌ 

மான முத்தின்‌ சிவிகை மணிக்குடை 

யான சின்னநம்‌ பாற்கொண்‌ டருங்கலைக்‌ 

கோன வன்பா லணைந்து கொடுமென' 


என்று வரும்‌ பகுதியால்‌ உணரலாம்‌. 


கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ நிலையில்‌, அழ 
குணர்வு தரும்‌ பொருள்‌ எல்லாவற்றையும்‌ 
கலையாகக்‌ கொண்டு விடுதல்‌ கூடாது. அழ 
கானது உண்மையையும்‌ நன்மையையும்‌ 
இயைத்துக்‌ கொண்டு உணரப்படும்போது 
தான்‌, அது சிறந்த கலைவடிவங்‌ கொண்டு 
புலனாகும்‌. மேலும்‌, பொருளின்‌ ஒரு சிறு 
பகுதியைக்‌ காணுகையிலும்‌ பொருளின்‌ முழு 


11 


வடிவத்தையும்‌ கலைக்‌ கற்பனை (Asthatic 
imagination) யால்‌ கூர்ந்து நோக்கும்‌ 
திறனே கலை நோக்காக அமையும்‌. இத்‌ 
தகைய நுட்பங்களை யெல்லாம்‌ அருட்‌ சார்பில்‌ 
நுனித்துணருமாறுபெரிய புராணத்துள்‌ ஒரு 
நிகழ்ச்சியை நோக்குவோம்‌. 

புகலி வேந்தருக்காகவே சிவநேசரால்‌ 
வளர்க்கப்‌ பெற்ற பூம்பாவை மடிந்து எலும்‌ 
புருவில்‌ குடத்துள்‌ வைத்துக்‌ காப்பாற்றப்‌ 
படுகிறாள்‌. அன்பின்‌ உண்மைத்‌ திறத்தை 
நன்குணர்ந்த ஆளுடைய பிள்ளையார்‌, என்‌ 
புருவிலுள்ள பூம்பாவையை எழிலார்‌ நங்கை 
யாகவே நோக்குகிறார்‌; அந்த அருட்கலை 
நோக்கமானது சொக்கும்‌ பேரழகியாகவே பூம்‌ 
பாவையை உயிர்ப்பித்து நலஞ்‌ சிறக்கிறது. இந்‌ 
நிலையில்‌ சேக்கிழாரும்‌ ஈடுபாட்டுடன்‌ 14 
செய்யுட்களில்‌ பூம்பாவையை முடிமுதல்‌ அடி 
வரைக்கும்‌ வருணித்துச்‌ சித்திரிக்கிறார்‌. 

வேதம்‌ தமிழ்‌ செய்த வித்தகராகிய சம்‌ 
பந்தர்‌ அருள்வாக்‌ கெல்லாம்‌ கலைவெளிப்‌ 
பாடாகவே உள்ள குறிப்பினைச்‌, 

* சுருதியா யிரமோதி யங்க மான : 

தொல்கலைக ளெடுத்தியம்புந்‌ தோன்றலாரை' 

எனவும்‌, 
்‌ பெருங்காத லாற்பணிந்து 
பேணியவீன்‌ விசைபெரு$ 
அருங்களைநூற்‌ நிருப்பதிகம்‌ 
அருள்‌ செய்து பரவினார்‌' 

எனவும்‌ வருதலில்‌ காண்க. 


சம்பந்தரைக்‌ கலைஞராகவே மதித்த 
தால்‌ இறைவனும்‌ தாளம்‌, முத்துச்‌ சிவிகை, 
மணிக்குடை, எக்காளம்‌, திருச்சின்னம்‌, 
தாரை முதலியவற்றைக்‌ கொடுத்துச்‌ சிறப்‌ 
பிக்கிறான்‌ ; இறைவனே அவருடைய கலைத்‌ 
திறனைத்‌-திருநெறிய தீந்தமிழ்ப்‌ பாடலைக்‌ 
கேட்பதற்கு அவாவியும்‌ அவர்பின்‌ செல்‌ 
கிறான்‌. இத்தகைய கலைஞான சம்பந்தரை 
மதுரைப்‌ பெருமக்கள்‌ ஆவலுடன்‌ கண்டு 
களிக்கிறார்களாம்‌. இதனைச்‌ சேக்கிழார்‌, 
்‌ பெருகொளி முத்தின்‌ பைம்பொழ்‌ 
சிவிகைமேற்‌ பிள்ளை யார்தாம்‌ 
வருமழ 0கன்ே யென்பார்‌ 
வாழ்ந்தன கண்க ளன்பார்‌' 


எனச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ ; மேலும்‌, 


* மண்ணெலா முய்ய வந்த 
வள்ளலார்‌ தம்மைக்‌ கண்டு 
கண்ணிர்‌ பயன்கோன்‌ டார்கள்‌ 
கன்னிநாட்‌ டவர்க ளெல்லாம்‌' 


எனக்‌ கூறிக்‌ களிக்கிறார்‌. 


திருநாவுக்கரசரைப்‌ பற்றி........ 


ஆளுடைய அரசின்‌ பிறப்பினைச்‌ சிறப்‌ 
பிக்கும்‌ சேக்கிழார்‌, கலைத்துறைகள்‌ தழைக்‌ 
கவே தோன்றியருளிய தாகக்‌ குறிப்பிடுகிறார்‌ : 


* அழ்கில்கலைத்‌ நுறைதலழப்ப 
அருந்தவத்தேர்‌ நெறிவாழ 
உலகில்வரு மிருணிக்கி 
யொளிவிளங்கு கதிர்போற்பின்‌ 
மலருமரு ணீக்கியார்‌ 
வந்தவதா ரஞ்சேய்தார்‌' 


என வருதல்‌ காண்க. “தொல்கலையின்‌ 
பெருவேந்தரா'கிய அப்பர்‌, திருக்கயிலைக்‌ 
காட்சியைக்‌ காண உயிர்‌ வேட்கை கொள்ளு 
தலைச்‌ சேக்கிழார்‌, 


* பேணுதிருக்‌ கயிலைமலை 
வீற்றிருந்த பெருங்கோலங்‌ 
காணுமது காதலித்தார்‌ 
கலைவாய்மைக்‌ கரவலலுர்‌' 


என இயம்பிடும்‌ உட்கிடை யோர்க. 


திருநாவலூரரைப்‌ பற்றி....... 


ஆளுடைய நம்பியைச்‌ சிறந்த கலைக்‌ 
காவலராகவே சித்திரிக்கிறார்‌ சேக்கிழார்‌. 
ஆடலும்‌ பாடலும்‌ அழகும்‌ நிறை உருத்திர 
கணிகையர்‌ குலத்திலே, அருளுருவாய்ப்‌ 
பிறந்த பரவை நாச்சியாரைச்‌ சுந்தரர்‌ கற்ப 
கத்தின்‌ பூங்கொம்பாகவும்‌ காமன்தன்‌ பெரு 
வாழ்வாகவுமே காண்கிறார்‌ ; கலைப்‌ பாவை 
யாகிய பரவையாரைக்‌ கண்டு காதலித்து 
மணந்து உரிமையாக்கிக்‌ கொள்கிறார்‌. அவ்‌ 
வழியே கலையின்‌ கட்டளைக்குப்‌ பணிந்தும்‌ 
வாழ்கிறார்‌ ! 


ஒன்றிய உணர்வுடன்‌ சிவபூசை முடி 
விலே சிவனுடைய சிலம்பொலி கேட்கும்‌ 
அருட்‌ பழக்கம்‌ வாய்த்தவர்‌ சேரமான்‌ 
பெருமாள்‌. அவர்‌ சுந்தரரைக்‌ கண்டு பணி 
கிறார்‌ ; சுந்தரரும்‌ அவரை நோக்கித்‌ தொழு 


. ஈந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கிறார்‌. இருவர்‌ உளமும்‌ உணர்வும்‌ உயிரும்‌ 
பிணைகின்றன. அப்பொழுது சுந்தரரைக்‌ 
குறிப்பிடும்‌ சேக்கிழார்‌, 


ட 


மலைநாட்‌ டெல்லையுட்‌ புகுத 

வந்த வன்தொண்டரை வரையில்‌ 
சிலைநாட்‌ டியவெல்‌ கொடித்தானைச்‌ 

சேரர்‌ பெருமான்‌ எதிர்சென்று 
தலைநாட்‌ கமலப்‌ போதனைய 

சரணம்‌ பணியத்‌ தாவில்பல 
கலைநாட்‌ டமுத ஆரூரர்‌ 

தாமுந்‌ தொழுது கலந்தனரால்‌” 


எனக்‌ குறிப்பிடுதல்‌ காண்க. 


கலைக்கண்‌ காணும்‌ பேரொளி : 


கலைமலி சீர்நம்பி கண்ணப்பரது நாட்‌ 
டத்தைப்‌ பெறும்‌ திருக்காளத்தி மலையினைச்‌ 
சேக்கிழார்‌ சிறப்புறச்‌ சித்திரிக்கிறார்‌. கடந்த 
காலத்தை ஊடுருவி நோக்கும்‌ அவரின்‌ கண்‌ 
களுக்குத்‌ திருக்காளத்தியானது ஒளிவெள்‌ 
ளம்‌ பரவியதாகக்‌ காணப்படுகிறது; இரு 
எற்ற--இரவற்ற--பகலாகவே அங்கெங்கும்‌ ஒளி 
மாட்சி; இதனைச்‌, 


செந்தழல்‌ ஒளியிற்‌ பொங்கும்‌ 
தீபமா மரங்க ளாலும்‌ 
மந்திகள்‌ முழையில்‌ வைத்த 
மணிவிளக்‌ கொளிக ளாலும்‌ 
ஐந்தும்‌ஆ றடக்கி யுள்ளார்‌ 
அரும்பெருஞ்‌ சோதி யாலும்‌ ்‌ 
எந்தையார்‌ திருக்கா எத்தி 
மலையினில்‌ இரவொன்‌ றில்லை 


எனவரும்‌ செய்யுளில்‌ காணலாம்‌. 


திருத்தொண்டர்‌ புராணம்‌ பாடத்‌ 
தொடங்கிய சேக்கிழார்‌, சுந்தரரையும்‌ திரு 
வாரூரையும்‌ தனி நாட்டங்கொண்டுநோக்கு 
கிறார்‌ என்பது வெள்ளிடைமலை. சுந்தரர்‌ 
காரணமாகப்‌ பரவையாரிடம்‌ தூதுசென்ற 
பரமனைக்‌ குறிப்பிடுகையில்‌ திருவாரூரே ஒளி 
மாட்சி கொண்டு விளங்குகிறதாம்‌ ; இரவும்‌ 
பகலாகத்‌ தோன்றுகிறதாம்‌ (அஞ்ஞானம்‌ 
விலகி மெய்ஞ்ஞானம்‌ ஒளிர்கிறது என்பது 
குறிப்பு). திருவருட்‌ சார்பின்‌ இத்தகைய 
மாட்சியினைப்‌, 


£ பரவையார்‌ தம்பா னம்பி களன்‌. 6 
தூதராம்‌ பாங்கற்‌ போன 


கடா சமர மெய பயா 


அரவணி சடையார்‌ மீண்டே 
யறியுமா றணையும்‌ போதில்‌ 

இரவுதான்‌ பகலாய்த்‌ தோன்ற 
எதிரெழுந்‌ தணையை வீட்ட 

உரவுநீர்‌ வெள்ளம்‌ போல 
வோங்கிய களிப்பிற்‌ சென்றார்‌" 


என வருதலில்‌ காண்க. ஆக, இவ்வா 
றெல்லாம்‌ அருளால்‌ தோன்றும்‌ ஒளிமாட்சி 
யினை அலகில்‌ சோதியனின்‌ அரும்பெருந் 


திருவிளையாடலாகக்‌ கலைக்‌ கற்பனையால்‌ 
கண்டு காட்டுகிறார்‌ சேக்கிழார்‌. 
இத்தகைய ஒளிநெறிக்‌ காட்சிகளை 


யெல்லாம்‌ காணுதலால்‌ மக்களாகப்‌ பிறந்த 
வர்கள்‌ சிந்திக்க வேண்டிய தொன்று 
உள்ளது. அஃதாவது, சேக்கிழாருள்ளம்‌ 
எவ்வாறு கடந்த காலத்தை எதிர்‌ நீச்ச 


18 


லடித்து அருள்‌ மாட்சியைக்‌ காணுகிறதோ, 
அவ்வாறே நம்முள்ளமும்‌ திருத்தொண்டர்‌ 
காலத்திற்கு எதிர்‌ நீச்சலடித்துச்‌ சென்று 
அருள்‌ மாட்சியின்‌ நுட்பம்‌ காண அவாவுதல்‌ 
வேண்டும்‌. கலைக்‌ கண்ணால்‌ கண்டு காட்டிய 
சேக்கிழாரின்‌ கடவுள்‌ நெறிக்குத்‌ தமிழர்‌ 
புரியும்‌ கைம்மாறு இதுதான்‌! வாழிய 
உலகெலாம்‌ !! 
* மறவாமை யானமைத்த 
மளக்கோயில்‌ உள்ளிருத்தி 
உறவாதி தனையுணரும்‌ 
ஓளிவிளக்குச்‌ சுடரேற்றி 
இறவாத ஆனந்தம்‌ 
எனுந்திருமஞ்‌ சனமாட்டி 
அறவாணர்க்‌ கன்பேற்லும்‌ 
அமுதமைதந்தர்ச்‌ சனைசேய்வார்‌” 
வாயிலார்‌ நாயனார்‌ புராணம்‌. 


திருவுருவ வழிபாடு 


அறிவிலுருவமாகக்‌ காணப்படும்‌ இப்‌ பருப்பொருளுலகம்‌ போற்‌ காணப்‌ 
படுவது மன்றாய்‌, அறிவிலருவப்‌ பொருள்களாகிய வளியும்‌ வானும்போ லுணர்த்‌ 
துரைக்கப்‌ படுவது மன்றாய்‌, அறிவுள்ள உயிர்ப்பொருள்போ லலிந்துணரப்‌ படுவது 
மன்றாய்க்‌, காண்பதற்கெல்லாம்‌ அப்பாலாய்க்‌ கேட்பதற்‌ கெல்லாம்‌ அப்புறமாய்‌, 
உரையளவு சென்று முடிவிடங்‌ கடந்ததாய்‌, மனவுணர்வு சென்று பற்றுதற்கு 
ஏலாதாய்‌, அறிவினுளறிவாய்‌, உயிரினுள்‌ உள்ளுயிராய்‌, எல்லா ஆற்றலும்‌ உடைய 
தாய்ப்‌ பேரின்பம்‌ நிரம்பித்‌ ததும்பும்‌ பெருங்கடலாய்ப்‌, பேரருட்‌ களஞ்சியமாய்‌ 
விளங்கும்‌ முழுமுதற்‌ கடவுளைச்‌ சிறுயெ அறிவுஞ்‌ சிறுயெ தொழிலும்‌ சிறுகியறிந்த 
தனையும்‌ மறந்து மறந்தறிதலும்‌ மயங்கியறிதலுமுடைய சிற்றுயிர்கள்‌ உணர்ந்து 
வழிபடுதல்‌ கூடாமையால்‌, அருட்பெருங்‌ கடலாகிய அவ்விறைவன்‌ தன்னை யவ்வுயிர்க 
ளுணர்ந்து வழிபட்டு உய்யும்‌ பொருட்டுச்‌ சிற்றறிவுத்‌ தன்மை விட்டுச்‌ சிவவறிவுத்‌ 
தன்மை பெற்று நலமுறுதற்கு வாயிலான நன்முறைதான்‌ திருவுருவ வழிபா டாகும்‌. 
மறைமலையடிகள்‌ 
சைவசித்தாந்த ஞானபோதம்‌. பக்‌, ௧௦௮, 


வழி பிறக்குமா ? 


[திரு. சொ. சிங்காரவேலன்‌, எம்‌.ஏ. டிப்‌.லிங்‌. ] 


நல்ல தமிழ்க்‌ குடியில்‌ தோன்‌ 
றியவர்‌ சிங்காரவேலர்‌. தஞ்சை 
மாவட்டத்தில்‌ மாயூரத்தை 
அடுத்த திருச்சிற்றம்பலத்தில்‌ 
25-11-1933இல்‌ இவர்பிறந்தார்‌. 
தருமையாதீனத்‌ தமிழ்க்‌ கல்‌. லூரி 
யில்‌ பயின்று மாநிலத்தில்‌ முதல்வ 
ராகத்‌ தேறி ஆயிரம்‌ வெண்‌ 
பொற்காசுகளைப்‌ பெற்றவர்‌. தாம்‌ 
பயின்ற கல்‌ லூரியிலேயே ஆசிரியப்‌ 
பணியையேற்ற இவர்‌ தொடர்ந்து 
பி.ஏ., எம்‌.ஏ., பட்டங்கள்‌ பெற்று 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
ஆராய்ச்சியும்‌ செய்தவர்‌. மாயூரம்‌ 
௮. வ. ௮. கல்லூரியில்‌ பணியாற்றி 


மூலமும்‌ உரையும்‌ : 


மூலநூல்‌ ஆசிரியனின்‌ எழுத்துக்கு 
விளக்கம்‌ சொல்லும்போது அதில்‌ மூலநூல்‌ 


ஆசிரியனின்‌ கருத்துமட்டும்‌ வெளிவரும்‌ 
என்பதில்லை ; விளக்கம்‌ சொல்லுவோ 
னுடைய உணர்வும்‌ அந்த விளக்கத்திற்‌ 
கலந்துவிடும்‌; இது மாறாத இயல்பாக 


உள்ளது. இதனால்‌ மூலநூலும்‌ உரை 
விளக்கமும்‌ வெவ்வேறு போக்கிற்‌ போக 
வேண்டும்‌ என்றும்‌ முடிவு செய்து விடலா 
காது. கூடுமானவரை மூலத்திற்‌ காணப்‌ பெறும்‌ 
ஆசிரியனின்‌ உள்ளத்தை ஒட்டியே விளக்குவோன்‌ 
உரையும்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌. தமிழகத்தில்‌ 
இந்தப்‌ போக்கு மிகுபழங்கால முதலே 
காணப்பெறுகின்றது. பெரும்பாலும்‌ உரை 
யாசிரியர்கள்‌ ஆசிரியனின்‌ கருத்திற்கு 
அரணாகவே அமைகின்றார்கள்‌. எங்கேனும்‌ 
தவறுபட அமையும்‌ குறிப்புத்‌ தென்பட்டாற்‌ 
கூட அதனைப்‌ பூசிமெழுகி அமைதி கூறு 
வதும்‌ நம்‌ உரையாசிரியர்களின்‌ இயல்பாக 
அமைந்துள்ளது. 'வழுஅமைதி' என்ற ஒன்று 
காட்டும்‌ இலக்கியமரபும்‌ இஃது என்று கூறு 
வதில்‌ தவறில்லை. மூலநூலும்‌ அதை ஒட்டிய 
உரை விளக்கமும்‌ பற்றிய இந்த மரபினை 


எண்ணும்போது, இக்கால இயல்பொன்‌ 
றைச்‌ சுட்டிக்‌ காட்டத்தான்‌ வேண்டி 
யுள்ளது. 


வருகின்றார்‌. இனிமையாகப்‌ பேசு 
வதிலும்‌ திறைமையாக எமுதுவதி 
லும்‌ வல்லவர்‌. இவர்‌ நூற்றுக்‌ 
கணக்கான சமய, இலக்யெமேடை 
களில்‌ பேசியுள்ளார்‌. இவர்தம்‌ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ பல 
இதழ்களில்‌ வெளிவருகின்‌ றன. 
கழகம்‌ நிறுவியுள்ள டாக்டர்‌. 
தணிகைமணி வ. ௪. செங்கல்வ 
ராய பிள்ளை திருமுறைப்‌ பரிசுச்‌ 
சொற்பொழிவில்‌ முதல்‌ சொற்‌ 
பொழிவைத்‌ ‘திருஞானசம்பந்தர்‌ 
வரலாற்றாராய்ச்சியும்‌ தேவாரத்‌ 
திறனாய்வும்‌' என்ற தலைப்பில்‌ 
நிகழ்த்தியவர்‌. 


துணை நூல்‌ தோற்றம்‌ : 


தொடக்கக்கல்வி, உயர்நிலைக்‌ கல்வி, 
கல்லூரிக்‌ கல்வி (கலைக்கல்லூரி, புலவர்‌ 
கல்லூரி) ஆகிய அனைத்து நிலைகளிலும்‌ 
தமிழகத்தில்‌ நாம்‌ இன்று மொழிநிலையில்‌ 
காணப்பெறுவது யாது? மூன்றாம்‌ வகுப்பு 
மொழிப்பாடம்‌ தொடங்கிக்‌ கல்லூரி வகுப்புக்கள்‌ 
வரை மொழிப்பாட மூலநூல்களுக்கு, உரை 
விளக்கம்‌ என்று ஒருவகையில்‌ ஒப்புக்‌ 
கொள்ளத்‌ தக்க துணைநூல்கள்‌ (2ய4065-00168) 
தோன்றிவிட்டன. மாணவர்கள்‌ மனநிலையில்‌ 
இவற்றைப்‌ பற்றிய மதிப்பீடு பற்றி 
எண்ணும்போது அறிஞர்‌ நெஞ்சத்து வருத்‌ 
தம்‌ தோன்றாதிருத்தல்‌ இல்லை. இதனை மூடி 
மறைத்திடும்‌ போக்கு நாட்டிற்கு நலம்‌ 
தாராது ஆதலின்‌ இங்கு வெளிப்படை 
யாகவே இதுபற்றிப்‌ பேசுதல்‌ இன்றியமை 
யாததாகின்றது. 


துணை நூல்களின்‌ விளைவுகள்‌ : 


இன்று வகுப்புக்களில்‌ ஆசிரியர்‌ 
மாணவர்‌ உறவை இந்தத்‌ துணைநூல்கள்‌ 
கெடுத்துவிடுகின்ற கொடுமையைப்‌ பல 
ஆண்டுகள்‌ ஆசிரியர்‌ அநுபவம்‌ உள்ள 
வர்கள்‌ நன்கு அறிந்துணர முடிகின்றது. 
ஆசிரியர்‌ கற்பித்தலில்‌ மாணவர்க்கு ஓர்‌. 


“அலட்சியப்‌? போக்கு உண்டாவதற்கு இது 
சரியான அடிப்படையாகி விடுகின்றது ; மூல 
நூலை அறிந்து கொள்ளுவதிலும்‌, புரிந்து 
கொள்ளுவதிலும்‌, உணர்ந்து கொள்ளுவதி 
லும்‌, ஆழ்ந்து இனிய பகுதிகளில்‌ நிலைத்‌ 
திருப்பதிலும்‌ மாணவர்களைத்‌ தடைப்படுத்தி 
விடுகின்ற அருஞ்செயலையும்‌ இத்துணை 
நூல்கள்‌ புரிந்து நிற்கின்றன. இயல்பாகவே 
அரசியல்‌ முதலிய நிலைகளால்‌ மாணவர்‌ 
பலரின்‌ அறிவு ஒருமைப்பாடு சிதறுண்டு 
போகும்‌ நிலைவேறு ; இதில்‌ எதற்கும்‌, எந்‌ 
நிலையிலும்‌, எவ்விலையிலும்‌ கிடைக்கும்‌ துணை 
நூல்கள்‌ தரும்‌ போலி நம்பிக்கை வேறு. 
இவற்றால்‌ இளைய உள்ளங்களில்‌ ஒழுங்கான 
போக்குத்‌ தடமாறுகின்‌ றது. பேரநுபவமும்‌, 
ஆழமான அறிவும்‌ உடையவராய்‌ மூலநூல்‌ 
வழி நின்று சிந்தனைகளை எடுத்து மழை 
யெனப்‌ பொழியும்‌ பேராசிரியர்களின்‌ அறிவு 
ழைப்பு விழலுக்கிறைத்த நீராகிப்‌ பயனற்றுப்‌ 
போகிறது. இந்த நிலை நாட்டிற்கு நன்றா? 
இது நாட்டை விட்டு நலிந்தோடிடப்‌ 
பேரறிவுச்‌ செல்வர்கள்‌ குரல்‌ கொடுக்க 
வேண்டாவா? தக்க வழிகாட்டிச்‌ செந்‌ 
நெறிப்படுத்திட வேண்டாவா ? 


பிஞ்சு நெஞ்சங்களுக்குப்‌ பிணியா? 


பல்வேறு மாநிலங்களிலும்‌ குறைந்த 
வெண்பொற்காசுகளுக்குப்‌ பெறும்‌ சீட்டைக்‌ 
கைகளில்‌ ஏந்தி, அரும்பெரும்‌ பரிசுகள்‌ 
வரும்‌ வரும்‌ என்று, உழைப்பை மறந்து, 
சோம்பியிருக்கும்‌ மக்களைக்‌ காண்கின்றோமே. 
அவர்கள்‌ போக்கிற்கும்‌ இத்தகு மாணவர்‌ 
போக்கிற்கும்‌ பெரிதும்‌ வேற்றுமை இல்லை 
என்றே கூறலாம்‌. அங்கே உழைப்புப்‌ 
பறிபோயிற்று ; ‘தம்முடைய உரிமை நிலத்‌ 
திலும்‌ பாடுபட்டு உழைத்து விளைவைப்‌ 
பெருக்கி வருமானம்‌ காணலாம்‌' என்ற 
நல்லமனம்‌ தோய்ப்பட்டுவிட்டது. இங்கே 
உழைத்துப்‌ படித்து, உய்த்துணர்வு 
பெருக்கிக்‌ கைவருந்தக்‌ குறிப்புக்கள்‌ எடுத்து 
எழுதி நலம்பெறும்‌ இனிய மனம்‌ பாழ்‌ 
பட்டுப்‌ போகின்றது. அங்கு வளர்ந்த 
உள்ளங்களுக்கு நோய்‌; இங்கு பிஞ்சு 
நெஞ்சங்களுக்குப்‌ பிணி; இவ்வளவே வேற்‌ 
றுமை. சென்றநூற்றாண்டின்‌ இறுதியில்‌ நம்‌ 
நாட்டில்‌ கல்வி கற்ற மாணவர்களுக்கும்‌, 
கற்பித்த ஆசிரியப்‌ பெருமக்களுக்கும்‌, இந்த 
ஏற்றாண்டின்‌ இடைப்‌ பகுதியில்‌ கல்விகற்று 


15 


வரும்‌ மாணவர்களுக்கும்‌, கற்பித்து வரும்‌ 
ஆசிரியப்‌ பெருமக்களுக்கும்‌ இடையே 
உள்ள வேற்றுமை தினையும்‌ பனையுமாக 
உள்ளமை தெளிவு. இந்த வேற்றுமை 
பெருகுதல்‌ நாட்டிற்கு நன்மை தருமா? 
கல்வித்துறையில்‌ பரவிவரும்‌ இந்த அரிப்பு 
நோய்‌ நாட்டின்‌ எல்லாத்துறைக்கு மன்றோ 
துயரம்‌ கூட்டித்‌ தொற்றுநோயாய்ப்‌ பர 
வீடும்‌? 


வாணிக நோக்கம்‌-துணை நூல்‌ மலிவு 


புத்தக வெளியீட்டாளர்கள்‌ தங்கள்‌ 
பொருள்‌ வருமானம்‌ கருதி இத்தகு துணை 
நூல்களை வெளியிடலாம்‌. இந்த வாணிக 
நோக்கம்‌ இளைய சமுதாயத்திற்கு இதய 
நோயாக வளர்வதைக்‌ கருதுதல்‌ வேண்‌ 
டாவா? சீரிய இலக்கியங்களையும்‌, அரிய 
ஆராய்ச்சி நூல்களையும்‌, பேரறிஞர்களின்‌ கருத்துக்‌ 
களஞ்சியங்களையும்‌, எந்நாடும்‌ போற்றும்‌ அறிவியற்‌ 
செல்வங்‌ களையும்‌, மொழிபெயர்ப்புக்‌ கருஷலங்களை 
யும்‌ அயராமல்‌ வெளியிட்டு வரும்‌ சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தின்‌ ஆயிரக்கணக்கான அரும்‌ 
பொருட்‌ பனுவல்கள்‌ வாணிக நோக்கம்‌ 
கருதியா எழுகின்றன ? அவ்வாறு எழுமா 
யின்‌ இன்று, *கருத்திற்குக்‌ கழக வெளியீடு” 
என்ற பெரும்புகழைத்‌ தமிழ்‌ உலகில்‌ கழகம்‌ 
பெற்றிருக்க முடியுமா? (பொன்‌ விழாக்‌ 
கொண்டாடுகின்ற அளவிற்குப்‌ பூத்துக்‌ 
கனிந்து செயற்பட முடியுமா ? சிந்தித்துப்‌ 
பார்த்தால்‌ புத்தக வெளியீட்டாளர்க்குள்ள 
பொறுப்புணர்ச்சி விளங்கும்‌; “மாணவர்‌ 
களே! தேர்வைப்‌ பற்றிக்‌ கவலைப்‌ 
படாதீர்கள்‌ ; எம்முடைய துணை நூல்களையே 
வாங்கிப்‌ படியுங்கள்‌ ; இவையே வெற்றி 
தரும்‌' என்று விளம்பரப்படுத்தும்‌ ஒரு வெளி 
யீட்டகம்‌. பாடநூல்களைவிட இவற்றை 
வாங்குங்கள்‌ ; இவற்றைத்‌ துணைக்கொண்ட 
வர்கள்‌ நூற்றிற்குத்‌ தொண்ணூறு விழுக்‌ 
காடு வெற்றிபெற்று நாட்டிற்குப்‌ பெருமை 
கூட்டியுள்ளார்கள்‌' என்று முழங்குகின்றது 
மற்றொரு வெளியீட்டகம்‌. “பல்லாண்டு 
களாகத்‌ துணைநூல்களை வெளியிட்டு வரும்‌ 
பழுத்த அநுபவம்‌ உடையவர்கள்‌ நாங்களே, 
ஆசிரியப்‌ பெருமக்களும்‌ மாணவ மணிகளும்‌ 
எங்களையே விரும்புகின்றார்கள்‌ ; காரணம்‌ 
எங்களுடைய தந்நலமற்ற சேவையே” 
என்று “அநுபவ” மொழியை முரசறைகிறது 
பிறிதொரு விற்பனையகம்‌. தன்னலமற்ற 


சேவையா இது? மாணவர்களது அறிவு 
மாணிக்கத்தின்‌ மீது புழுதி தோயச்செய்து 
ஒளியைக்‌ குறைக்கும்‌ உயர்வுத்‌ திருப்‌ 
பணியை அல்லவா இவர்கள்‌ செய்து 
வருகிறார்கள்‌ ! விளைவு இவர்கட்குச்‌ செல்வம்‌ 
திரளுகின்றது; அறியாமை நோய்‌ நாட்டிற்‌ 
கால்‌ கொள்கின்றது; ஆழ்ந்த படிப்பு 
எள்ளப்பட்டுப்‌ புறக்கணிக்கப்‌ படுகின்றது ; 
“கல்வித்தரம்‌ குறைந்து விட்டது ; குறைந்து 
விட்டது” என்று கல்வியாளர்‌ கூடிக்‌ 
குரலெழுப்பும்‌ நிலை வந்து பரவுகின்‌ றது. 


கழக வெளியீட்டுப்‌ பணியின்‌ எதிர்காலம்‌ : 


சங்க இலக்கியங்கள்‌, காப்பியங்கள்‌ அனைத்‌ 
திற்கும்‌ அரும்பெரும்‌ உரைகளை எழுதச்‌ செய்து 
அழகுற வெளியிடுகின்றது கழகம்‌; அழகிய பேழை 
யில்‌ அமைத்துத்‌ தமிழறிந்த செல்வர்களின்‌ மனைகள்‌ 
தோறும்‌ திட்டமாக இருக்கவேண்டிய அமைப்பில்‌ 
பணி புரிகின்றது கழகம்‌; நச்சினார்க்கினியர்‌, 
தெய்வச்‌ சிலையார்‌, சேனாவரையர்‌, இளம்‌ 
பூரணர்‌, பேராசிரியர்‌ ஆகியோர்‌ உரைகளு 
டன்‌ தொல்காப்பியப்‌ பெருநூல்‌ விளங்கிட 
அரும்பணி ஆற்றி வருகின்றது கழகம்‌. 
னால்‌ புலவர்‌ கல்வி மாணவர்களும்‌, தனி 
நிலையில்‌ (11௭21௦) பயின்று தமிழ்ப்‌ புலவர்‌ 
பட்டம்‌ பெற விழைவோரும்‌ எவற்றை 
விழைந்து பயில்கின்றார்கள்‌ என்று கணித்‌ 
தறியும்போது நெஞ்சில்‌ வலியெடுக்கின்றது. 
(வித்துவான்‌-புலவர்‌ தேர்வு வினாவிடை” 
என்ற தொகுப்பிலும்‌, பல்வேறு நிலைகளிலும்‌ 
வெளியிடப்‌ பெற்றுக்‌ குறைந்த விலையில்‌ 
கிடைக்கின்ற துணை நூல்களையே இங்கெல்‌ 
லாம்‌ பெருகக்‌ காண்கின்றோம்‌. இந்த வினா 
விடைகளை மனப்பாடம்‌ செய்து தேர்வெழுதி 
வெற்றியும்‌ பெற்றுவரும்‌ நிலை இருப்பதால்‌, 
கழகத்‌ தொல்காப்பிய நூல்‌ வெளியீடுகளின்‌ நிலை 
என்ன ? ஆயிரம்‌ படிகள்‌ விற்பனையாகிட எத்துணை 
ஆண்டுகள்‌ தேவைப்படுகின்றன ? பெரும்பொருட்‌ 
செலவில்‌ வெளியிடப்பெறும்‌ அரிய நூல்களின்‌ 
நிலை இவ்வாறு, மேலோட்ட அறிவினராற்‌ புறக்கணிக்‌ 
கப்பட்டால்‌ மூலநூல்‌ அறிவு எங்கே செழிக்கும்‌ ? 
இன்னும்‌ “சில ஆண்டுகள்‌ சென்றால்‌, தொல்‌ 
காப்பிய எழுத்ததிகாரம்‌ பயிலாத, தொல்‌ 
காப்பியச்‌ சொல்லதிகாரம்‌ இன்னதென்றே 
அறியாத “தமிழ்ப்‌ புலவர்‌ கால்வழி! ஒன்று 
உருவாகிடும்‌ ; “'பல்காற்‌ பழகினும்‌ தெரியா 
உளவேல்‌, தொல்காப்பியம்‌ திருவள்ளுவர்‌ 


ரந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கோவையார்‌ மூன்றினும்‌ முழங்கும்‌! என்ற 
சான்றோர்‌ வாக்குக்கு எங்கே இடம்‌? 
மூலநூல்‌ அறியாத கால்வழியா ? 

அண்மையில்‌, புலவர்‌ பட்டம்‌ பெற்ற 
ஒருவர்‌ ஒரு திருமண வாழ்த்து வேண்டிப்‌ 
பிறிதொரு புலவரை நாடிய நிகழ்ச்சி நினை 
விற்கு வருகின்றது. இதன்‌ காரணத்தினை 
வினவியபோது, தாம்‌ (யாப்பருங்கலக்காரிகை 
யைப்‌ பார்த்ததே இல்லை' என்றும்‌, “அதிற்‌ 
சில வினாக்களையும்‌ விடைகளையும்‌ மனப்‌ 
பாடம்‌ செய்தமையே தாம்‌ பயிலுங்காற்‌ 
செய்த'தென்றும்‌, “அதனாற்‌ செய்யுளிலக்‌ 
கணம்‌ தெரியாது போயிற்‌ றென்றும்‌ அவர்‌ 
கூறக்கேட்டதும்‌ அழுவதா சிரிப்பதா 
என்னும்‌ நிலை வந்தது என்று கூறுவதும்‌ 
மிகை. இப்படி மூலநூலையே அறியாத “பரம்‌ 
பரை' ஒன்றை அடக்கமான தம்‌ திருப்பணி 
யால்‌ உருவாக்கிக்‌ கொண்டிருக்கும்‌ துணை 
நூல்களின்‌ நிலையினை அறிவுலகம்‌ எடுத்துக்‌ 
காட்ட வேண்டாவா? காட்டிய பின்ன 
ரேனும்‌ தெளிவு பிறந்து, மூல நூல்களையே 
விழைந்து கற்கும்‌ பழக்கமும்‌, வகுப்புக்களில்‌ 
கூர்ந்து நோக்கும்‌ உணர்வும்‌, “முயற்சி தன்‌ 
மெய்வருத்தக்‌ கூலிதரும்‌' என்ற குறள்‌ நெறிப்‌ 
படி தாமே எழுதி நலம்பெற வேண்டும்‌ 
என்ற நாட்டமும்‌ மாணவச்‌ செல்வர்க 
ளிடையே தழைக்கும்‌ என்ற நம்பிக்கையி 
லேயே இச்சிந்தனை இங்கு உருப்பெறு 
கின்றது. 


உரைகளின்‌ தோற்றமும்‌ இன்றியமையாமையும்‌ : 


இங்குக்‌ கூறியவற்றால்‌ மூலநூலுக்கு 
விளக்க உரை எழுதல்‌ வேண்டா என்பதும்‌, 
அவற்றைக்‌ கற்றலும்‌ கற்பித்தலும்‌ வேண்டா 
என்பதும்‌ கட்டுரை ஆசிரியன்‌ கருத்தென்று 
தவறாக முடிவு போக்கலாகாது. உரை 
வேண்டும்‌. உரை தோன்றிய வண்ணமும்‌, 
அதன்‌ அரிய பங்கு இன்னதென்‌ றுணர்த்‌ 
தும்‌ திறமும்‌ இங்குத்‌ தேவையாகின்‌ றன. 
தமிழ்‌ இலக்கண இலக்கியப்‌ பெரும்பனுவல்‌ 
கள்‌ அனைத்தும்‌ முதற்கண்‌ “மூலமும்‌ உரை 
யும்‌? கூடியனவாக இருந்தன வல்ல என்பது 
அனைவரும்‌ அறிந்ததே. ஓர்‌ இலக்கியம்‌ 
அல்லது நூல்‌ எழுங்கால்‌ ஆசிரியனின்‌ அக 
தோக்கின்‌ வெளியீடாகவே எழும்‌. அதனை 
அடுத்தவர்க்கு எடுத்து விளக்கும்போது, 
விளக்கம்‌ கூறுவோனின்‌ “உரை” யாகவே 


பொன்விழா மலர்‌ 


ஒலிவடிவாகவே முதற்கண்‌ அஃது அமைந்‌ 
திருந்தது; நாளடைவில்‌ வரிவடிவமாகவே 
அந்தப்‌ பகுதிகள்‌ அமைக்கப்பட்டன. விளக்‌ 
கம்‌ கூறுவோனுடைய கருத்தின்‌ ஒழுங்கினா 
லும்‌, ஒழுங்கின்மையாலும்‌ மூல நூலின்‌ 
பெரும்பகுதிகள்‌ பொருள்சிறந்தும்‌, பொருள்‌ 
இழந்தும்‌ மற்றவர்‌ மனத்தை எய்துவதுண்டு. 
இதனை நன்கு விளக்கிட இதன்படி நிலைகள்‌ 
சிலவற்றை இங்குக்‌ காட்டல்‌ தகும்‌. 
உரைநிலைகள்‌ ; உறுப்புக்கள்‌ : 

ஓர்‌ இலக்கியம்‌ அல்லது கவிதையினைப்‌ 
பழைய காலத்தில்‌ பிறர்க்குக்‌ கற்பித்த ஆசிரி 
யப்‌ பெருமக்கள்‌ கையாண்ட முறைகள்‌ மிக 
அழகானவை. தாம்‌ சொல்ல வேண்டிய 
பொருளை நன்றாக உள்ளத்தே அமைத்துக்‌ 
கொண்டு, காலம்‌ இடம்‌ முதலியவற்றை 
இனிதே கருதுவார்கள்‌. சிந்தனையில்‌ தம்‌ 
வழிபடு தெய்வத்தை முதற்கண்‌ தொழுது 
ஒருமைப்பட்ட மனத்துடன்‌ தொடங்குவார்‌ 
கள்‌. மிக வேகமாகக்‌ கூறமாட்டார்கள்‌. 
அமைதி கலந்த உணர்‌ வோடு கவி 
தையை அல்லது நூலைக்‌ கூறுவார்கள்‌ ; 
விரும்பிக்‌ கூறுவார்கள்‌. முகம்‌ மலர்ந்து 
மொழிவார்கள்‌. ஏற்றுக்‌ கொள்பவன்‌ 
இனிது உணர்ந்து கொள்ளுமாறு அவ 
னுடைய உள்ளத்துக்கேற்ப உரைப்பார்கள்‌. 
அங்கே இன்னார்‌, இனியார்‌ என்ற வேறு 
பாட்டுணர்வு இருக்காது. அவ்வாறு கூறும்‌ 
போது கவிதையை ஒரு முறை பிரித்துப்‌ 
படித்தாலே பொருளை உணரக்கூடிய ஒரு 
காலம்‌ இருந்திருக்க வேண்டும்‌. இதற்குப்‌ 
பாட உரை என்றே பெயர்‌. இதற்கு 
அடுத்த நிலையில்‌ இன்னும்‌ சிறிது விளக்கம்‌ 
தேவைப்பட்ட பொழுது “கருத்து! உரைக்கும்‌ 
நிலை வந்திருத்தல்‌ வேண்டும்‌. இதற்குமேல்‌ 
இன்னும்‌ விளக்கம்‌ தேவைப்பட்ட இடத்துச்‌ 
*சொல்வகை', *சொற்பொருள்‌? ஆகிய நிலைகளில்‌ 
விளக்குதல்‌ எழுந்தது எனலாம்‌. 

கூறப்பட்ட பொருளைத்‌ *தொகுத்துரை'த்‌ 
தலும்‌ ஒரு நிலையே; எடுத்துக்‌ காட்டுக்களும்‌ 
இணைத்து விளக்குவது அதனினும்‌ சிறிது 
விளக்க நிலை. இதன்‌ பிறகு விஜவுகீன்ற முறை 
யினும்‌, அதற்கு விடையளிக்கீன்ற பாங்கினும்‌ 
வரும்‌ விளக்க நிலை, சொல்லுக்குள்‌ ஆழ்ந்து 
சிறப்புப்‌ பொருளாழம்‌ கண்டு தெரிவிக்கும்‌ 
“விசேடம்‌” அடுத்தது. மிக விரிவாக அமை 
தலும்‌, எடுத்துக்‌ கொண்ட பொருளுக்கு 

9 


17 


ஏற்பக்‌ கூறும்‌ “அதிகார” மாக அமைதலும்‌, 
ஐயுறவு வந்த விடத்து இதுவே பொருள்‌ 
எனத்‌ துணிந்துரைத்தலும்‌, இறுதியாக 
இதனான்‌ ஆகிய பயன்‌ இஃது எனக்‌ கிளந்‌ 
துரைத்தலும்‌ ஆகப்‌ பல நிலைகள்‌ ஒரு மூல 
நூலுக்கு விளக்கம்‌ கூற எழுந்த பல்வேறு 
உரைப்பகுதிகளாக வளர்ந்தன. ஆம்‌ ; 
இவ்வாறே உரை நிலைகளில்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாகப்‌ பல வகைகள்‌ கிளை த்திருக்க 
வேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌. பவணந் 
யார்‌ நன்னூலில்‌ இதனைச்‌ சிந்தித்துப்‌ பின்‌ 
வருமாறு விளக்குகின்றார்‌ : 

“பாடம்‌ கருத்தே சொல்வகை சொற்பொருள்‌ 
தொகுத்துரை உதாரணம்‌ வினாவிடை விசேடம்‌ 
விரிவு அதிகாரம்‌ துணிவு பயோடு 
ஆசிரிய வசனம்‌ என்று ஈரேழ்‌ உரையே 

(நூற்பா-2 1) 
இவ்வனை த்தையும்‌ உரை நிலைகளாகக்‌ 
கொள்ளுவதும்‌, பதினான்கு உரை உறுப்புக்‌ 
களாகக்‌ கொள்ளுவதும்‌ ஆகிய இரு கொள்‌ 
கைகளும்‌ பொருந்துவனவே. இதனால்‌ 
மூலப்‌ பொருளைச்‌ சிந்தித்து உள்ளத்து அடைக்க 
உரைப்‌ பகுதிகள்‌ தேவையே என்று தமிழ்ச்சான்‌ றோர்‌ 
கொண்டமை இனிது விளங்குவதாகும்‌. 
தமிழ்‌ இலக்கண இலக்கிய உரைநலம்‌ : 

தொல்காப்பியம்‌, சங்க நூல்கள்‌, திருக்‌ 
குறள்‌, காப்பியங்கள்‌ ஆகிய நூல்கள்‌ தோன்‌ 
நிப்‌ பல நூருண்டுகள்‌ கழிந்த பிறகு, இவற்‌ 
றிற்கு உரை எழுதும்‌ போக்கைத்‌ தமிழகம்‌ 
கண்டது. சற்றேறக்‌ குறைய கி. பி. பதினான்‌ 
காம்‌ நூற்றாண்டு தொடங்கியே உரைகள்‌ 
பெருகலாயின என்பர்‌. ஒரு நூலுக்கு 
ஒருவர்‌ உரை என்ற மரபு சிறிது மாறி ஒரு 
நூலுக்கே பலரும்‌ பல்வேறு நிலைகளில்‌ 
உரை காணும்‌ நிலை வளர்ந்தது. அவ்வுரை 
கள்‌ அனைத்தும்‌ ஒவ்வொரு வகையில்‌ இனிய 
ஆசிரியர்கள்‌ விரும்பிச்‌ செய்த திறனாய்‌ 
வாகவே கொள்ளத்‌ தகுவன. ஆனால்‌ சிற்‌ 
சில இடங்களைத்‌ தவிரப்‌ பெரும்பாலும்‌ 
பாராட்டு முறைத்‌ திறனாய்வாகவே (&றறா6- 
ciative Criticism) இவை அமைந்துவிட்டன. 
ஆனால்‌ உரைகாரரின்‌ விளக்கத்தால்‌ மூல 
நூல்புதுப்புது விளக்கங்களைக்‌ காலந்தோறும்‌ 
எய்தலாயிற்று என்பது உண்மை. ஆழ்‌ 
வார்கள்‌ உரைக்கெழுந்த பேருரைகள்‌ இவ்‌ 
வுண்மையை விளக்குகின்றன என்று கூற 
லாம்‌. இந்த வரலாற்றுப்‌ போக்கிலமைந்த 


18 


சிந்தனையின்‌ பின்னர்‌ நாம்‌ ஒன்றை மறவா 
மல்‌ இருப்பதற்கில்லை. எத்துணைவிளக்கங்கள்‌ 
உத்துணை உரைகள்‌ தோன்றினும்‌ மூல 
நூலின்‌ பெருமையைத்‌ தமிழ்மாந்தர்‌ மறந்‌ 
தாரிலர்‌. மூலமும்‌ உரையுமாக - முதலும்‌ 
ஊதியமும்‌” ஆகவே இவை போற்றப்பட்டு 
வருதல்‌ கண்கூடு, உரை விளக்கங்கள்‌ 
தோன்றத்‌ தோன்ற மூலத்தின்‌ மாண்பும்‌ 
குன்றின்மீது இட்ட விளக்கொளியாகச்‌ 
சுடர்விட்டு ஒளிர்தல்‌ புலனாயிற்று. இன்று 
உரைகள்‌ இல்லையேல்‌ மூலத்தின்‌ எல்லா 
நலங்களையும்‌ அறிய இயலாது என்ற 
உண்மை அனைவர்‌ உள்ளத்தும்‌ உறுதிப்‌ 
பட்டு விட்டது. அதனால்‌ பொருள்‌ உணர்ச்சி 
யோடு பக்தி நூல்களையும்‌ அணுகும்போக்குத்‌ 
தமிழ்‌ மண்ணில்‌ எழுந்துள்ளது. விரிந்த 
உள்ளம்‌ கொண்ட தமிழ்‌ மாந்தர்‌ இவ்வாறு 
அனைத்தையும்‌ பொருள்‌ நோக்க அடிப்படை 
யில்‌ அணுகி நலம்‌ பெருக்கி வரும்‌ திறத்தை 
ஒப்பீட்டு முறையில்‌ இலக்கிய ஆராய்ச்சியும்‌, 
மொழியியல்‌ இலக்கண ஆராய்ச்சியும்‌ தலைப்‌ 
படும்‌ அறிஞர்‌ பாராட்டி வருதலும்‌ தமிழ்‌ 
உலகம்‌ அறிந்ததே ஆகும்‌. 
மூலநூலை மறவா வழி பிறக்குமா ? 

இத்தகு மரபு தழைத்திட அறிவுலகம்‌ 
மேலும்‌ துணை நிற்கவேண்டும்‌. அடிப்படை 


யில்‌ அதற்கு உறுதி வேண்டும்‌. இலக்கிய 
இலக்கண மூல நூல்‌ அறிவு எங்கும்‌ 
பரவுதல்‌ வேண்டும்‌. உரைகள்‌ தோன்றி 
வளர்ந்த வண்ணத்தைக்‌ கூர்ந்து நோக்‌ 
கினால்‌ அவை செந்நெறிப்பட்டு மதிநுட்‌ 
பத்தைவிளைக்கின்ற தன்மையை அறியலாம்‌. 
தொடக்கக்‌ கல்வி முதல்‌ கல்லூரிக்‌ கல்வி வரை 
வெறும்‌ துணை நூல்களை மட்டுமே கற்று மூலநூலறி 
வைப்‌ புறக்கணிக்கும்‌ ஒரு வகைத்‌ “தீண்டாமை” 
இளைய உலகினின்றும்‌ இனியேனும்‌ விடைபெற 
வேண்டும்‌ தாமே சிந்தித்து, தாமே எழுதித்‌ 
தாமே உயரும்‌ போக்கு மாணவச்‌ செல்வரி 
டையே பரவினால்‌ தான்‌ துணை நூல்களை 
மட்டும்‌ துணைக்‌ கொள்ளும்‌ மேலோட்டப்‌ 
பார்வை குறைந்து “ஆழங்காற்பட்டு' உண 
ரும்‌ ஆழ்பார்வை அவர்பால்‌ செழிக்கும்‌. 
இதற்குப்‌ புத்தக வெளியீட்டாளர்களது 
வாணிக மனம்‌” விரிந்து இடம்‌ கொடுத்த 
லும்‌ வேண்டும்‌. அறிவுச்‌ செல்வம்‌ பெருக்‌ 
கும்‌ அடிப்படையில்‌ நூல்களைக்‌ கற்கும்முறை 
இளைஞரிடையே பரவவும்‌ இது துணை புரியும்‌. 
(மூல நூலா துணை நூலா' என்ற வினாவிற்குத்‌ 
(துணை நூலே” என்ற விடை எழாது, “மூலி 
நூல்தான்‌ ; துணை நூலும்‌ ஆம்‌” என்ற விடை 
வர இதுவே வழி. கல்வியுலகில்‌ இந்த வழி 
இனியேனும்‌ பிறக்குமா ? 


ப வம்‌ அ 


நாயன்மார்‌ இசை 


அப்பர்‌, “ஈசன்‌ எந்தை இணையடி நீழல்‌--மாசில்லாத வீணை ஒலி 


போன்றது' என்று கூறுவதிலிருந்து, 


அவரது இசைப்‌ புலமையையும்‌ 


இசை இன்பத்தில்‌ ஆழ்ந்து கிடந்த அவரது நுட்ப உணர்வினையும்‌ நாம்‌ 


நன்குணரலாம்‌. சுந்தரரும்‌ 


இசையிற்‌ சிறந்தவர்‌. 
பாடல்களும்‌ தெவிட்டாத பேரின்பம்‌ பயப்பனவாகும்‌; 


இம்மூவர்‌ தேன்‌ 
கேட்போர்‌ 


செவி வழியாப்‌ புகுந்து உள்ளத்தைப்‌ பேரின்பமயம்‌ ஆக்கிக்‌ கருவி 


கரணங்களை ஓயச்‌ செய்து இசை உலகமாகிய பேரின்பப்‌ பெருவாழ்வில்‌ 


உய்ப்பனவாகும்‌ 


குற்ற சிறந்த காரணங்கள்‌ சிலவற்றுள்‌ இசைப்பாட்டு ஒன்றாகும்‌. 


சைவசமயம்‌ அக்காலத்தில்‌ மிகுதியாகப்‌ பரவியதற் 


இந்த 


இசையை வளர்த்தவருள்‌ முதல்வன்‌ மகேந்திரவர்மன்‌, அவன்‌ காலத்தில்‌ 


பல்லவப்‌ பெருநாட்டில்‌ இருந்த பெருங்கோவில்களில்‌ எல்லாம்‌ இசை 


வெள்ளம்‌ கரை புரண்டு ஓடியது என்பதை அப்பர்‌--சம்பந்தர்‌ பாக்‌ 


களால்‌ பாங்குற உணரலாம்‌, 


டாக்டர்‌ மா. இராசமாணிக்கம்‌ பிள்ளை 
பல்லவர்‌ வரலாறு பக்‌, 282 


பழந்தமிழிசை 


[இராவ்சாகேப்‌ திரு. கு. கோதண்டபாணி பிள்ளை பி.ஏ.] 


தமிழிசை அறிஞரான இவர்‌ 
29-10-1896இல்‌ தோன்‌ றினார்‌. 
தாம்‌ மேற்கொண்ட பணி அரசுப்‌ 
பணியாக இருந்தும்கூட ஓய்வு 
கிடைத்த பொழுதெல்லாம்‌ தமிழ்‌ 
இலக்கிய ஆராய்ச்சியிலும்‌ 
தமிழிசை ஆராய்ச்சியிலும்‌ இவர்‌ 
ஈடுபட்டார்‌. இதன்‌ பயனாக 
எழுந்த நூல்களும்‌ கட்டுரைகளும்‌ 
பலவாகும்‌. எழுபத்தைந்து 
வயதான இம்‌ முதிய நிலையிலும்‌ 
தமிழிசை ஆராய்ச்சியில்‌ ஆழ்ந்து 
ஈடுபட்டுள்ளார்‌. அண்டுதோறும்‌ 
'தமிழிசைர்‌ சங்கம்‌” நடத்திவரும்‌ 
பண்‌ ஆராய்ச்சிக்‌ கூட்டத்தில்‌ 


ஆரியர்கள்‌ இந்தியப்‌ பெருநாட்டிற்குள்‌ 
புகு முன்னரே தமிழ்‌ நாட்டில்‌ ஒழுங்குபட்ட 
இசை முறைகளும்‌, பண்களும்‌ தமிழ்ப்‌ பெய 
ரோடு வழங்கி வந்தன. ஆரியர்கள்‌ தமிழ 
ரோடு கலந்த பின்னர்‌, இவ்விசை முறை 
களைத்‌ தமதாக்கிக்‌ கொண்டனர்‌. இம்‌ 
மட்டோ! தமிழிசைக்கும்‌ இந்தியப்‌ பெரு 
தாட்டில்‌ வழங்கும்‌ பல இசை முறைக்கும்‌ 
வேதகானமே அடிப்படையானது என்ற 
கருத்தே நாடெங்கும்‌ பரவச்‌ செய்தனர்‌. 
இதை மறுத்துப்‌ பழந்தமிழிசையே வேத 
காலத்திற்கும்‌ ஏனைய இந்திய இசை முறை 
களுக்கும்‌ அடிப்படையானது என்பதைத்‌ 
தக்க காரணங்‌ காட்டி நிறுவுவது இக்‌ 
கட்டுரை யாகும்‌. 


வேதகாலத்து ஆரியர்கள்‌ பெற்றிருந்த 
இசைப்‌ பண்பாட்டைப்‌ பற்றியும்‌, இசை 
அறிவைப்‌ பற்றியும்‌ ஆராய்ந்த 'கோஸ்வாமி' 
என்னும்‌ இசை அறிஞர்‌ “இந்திய இசையின்‌ 
காதை' என்னும்‌ அவர்‌ நூலில்‌ இவற்றை 
மிகவும்‌ கீழ்த்தரமாகக்‌ கருதுகின்றார்‌. 
இருக்கு வேதம்‌ V111-10-3, 5 மனு சம்கிதை 
V1-24 முதலிய ஆதாரங்களைக்‌ கொண்டு 
ஆரியருடைய இழிந்த இசை நிலையை வீளக்கு 
கிறார்‌. அவர்‌ நூலின்‌ பக்கங்கள்‌ 12 முதல்‌ 
23 வரையில்‌ இவற்றைக்‌ காணலாம்‌. 
இருக்குவேத இருடிகளில்‌ ஒருவரே வேத 


இவர்‌ தவறாது கலந்து கொள்கிறார்‌. 
இவர்தம்‌ இலக்கிய நுண்மாண்‌ 
நுழை புனை வெளிப்படுத்தும்‌ 
நூல்கள்‌ “முதற்குறள்‌ உவமை' 
நெடுநல்‌ வாடைப்‌ பாநலன்‌' 
“நெடுநல்வாடைப்‌ பொருள்‌ நலன்‌' 
ஈரடி இருநூறு போன்றன. 
இவர்தம்‌ தீண்ட கால இசைத்‌ 
துறையறிவினை வேளியிடும்‌ வகை 
யில்‌ இவரியற்றிய “பழந்‌ தமிழ்‌ 
இசை' என்னும்‌ நூல்‌ அமைந்‌ 
துள்ளது. திருக்குறள்‌ காமத்துப்‌ 
பாலைப்‌ பற்றிச்‌ சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தில்‌ அறக்‌ கட்டளைச்‌ 
சொற்பொழிவாற்றியுள்ளார்‌. 


கானத்தைத்‌ தவளைகளின்‌ ஒலிக்கு ஒப்பிடு 
கின்றார்‌. மற்றொருவர்‌ அதை நரிகள்‌ ஊளை 
யிடுவதற்கு ஒப்பிடுகிறார்‌. இருக்கு வேதம்‌ 
4141-10-29, 5 பார்க்க, 


இந்திய இசைக்கு அடிப்படையாகக்‌ 
கருதும்‌ சாமகானத்தின்‌ இசை அமைப்பைப்‌ 
பற்றி முதலில்‌ ஆராய்வோம்‌. சாமகானம்‌ 
அதன்‌ உயர்ந்த நிலையில்‌ ஆறு சுரங்களே 
பெற்றிருந்தன என்பர்‌ இசை ஆய்வாளர்‌. 
ஓர்‌ இசை முறையை உண்டாக்கத்‌ தக்க ஏழு 
சுரங்களை அஃது எப்போதாவது பெற்றிருந் 
ததா என்பது ஐயத்திற்கு உரியது. சாம 
கானத்தில்‌ பயிலும்‌ சுரங்களைப்‌ பற்றி 
ஆராய்ந்தவர்டாக்டர்‌ ஏ. சி பர்னல்‌ என்பவர்‌ 
(Dr. A. 0. Burnell Ph. d,). அவர்‌ ஆங்கி 
லத்தில்‌ மொழி பெயர்த்த அர்ஷேய பிரா 
மணத்தின்‌ உடன்‌ சேர்க்கையாகச்‌ சாம 
கானத்தைப்‌ பற்றிய விவரமான ஆராய்ச்‌ 
சியை எழுதிச்‌ சேர்த்துள்ளார்‌. அவர்‌ கூறு 
வதாவது:- “சாமகானத்தைப்‌ பாடுவதற் 
குரிய சட்ட திட்டங்களை வகுப்பது சாம 
விதானப்‌ பிராமணம்‌ ஒன்றே. அஃது ஆறு 
சுரங்களை மட்டுமே கூறுகின்றது. அவை, 
பிரதமா, துவிதியா, திரிதியா, சதுர்த்தா, 
பஞ்சமா, சஷ்டா அல்லது அந்தயா என்‌ 
பவையாகும்‌.”” சாமகானத்திற்கு இப்‌ 
பிராமண நூல்‌ ஆறாவது சுரத்தை அந்தயர 


20 


அஃதாவது கடைசி சுரம்‌ என்று கூறுகின்ற 
போது ஆறு சுரத்திற்குமேல்‌ ஏழுசுரம்‌ சாம 
கானத்திற்கு உண்டு என்று கருதற்கிட 
மில்லை. ஆயினும்‌, இப்பிராமணத்தில்‌ 
குருஷ்டா என்ற ஒரு பெயர்‌ காணப்படுகிறது. 
இப்‌ பெயரைத்‌ திரித்து அஃது ஏழாவது 
சுரத்தை உணர்த்தும்‌ என்று சிலர்‌ கொள்‌ 
கின்றனர்‌. ஆனால்‌ பர்னல்‌ தந்துள்ள அடிக்‌ 
குறிப்பில்‌ இதைப்‌ பற்றி விளக்கம்‌ தரு 
கின்றார்‌. சாயனர்‌ என்னும்‌ புகழ்‌ பெற்ற 
ப்ழைய உரையாசிரியர்‌ குருஷ்டா என்பதற்கு 
விளக்கம்‌ தரும்போதெல்லாம்‌, அடிக்கடி, 
அது முதல்‌ சுரம்‌ என்றும்‌ அஃது இசை 
எழுப்பும்‌ எல்லையின்‌ குறிப்பு என்றும்‌ அதுவே 
பொதுவாகப்‌ “பிரதமா' என்னும்‌ பெயர்‌ 
பெறுவது என்றும்‌ விளக்கம்‌ தருகின்றார்‌. 
ஆதலின்‌ குருஷ்டா என்பது ஒரு சுரத்தின்‌ 
தன்மையைக்‌ குறிப்பதே தவிரத்‌ தனிசுரம்‌ 
ஒன்றைக்‌ குறிப்பதன்று என்பது தெளி 
வாகும்‌. சாம விதானப்‌ பிராமணம்‌ ஆறு 
சுரங்களையும்‌ அவற்றின்‌ எண்ணிக்கையின்‌ 
பெயரால்‌ பிரதமா, துவிதியா முதலியன 
வாகக்‌ கூறும்போது ஒரு சுரத்தை மாத்திரம்‌ 
வேறு பெயரால்‌ கூறக்‌ காரணம்‌ இல்லை. 
அது வேறு ஒரு சுரமானால்‌ அதை -சப்தா' 
என்றே அல்லது மற்றோர்‌ எண்ணிக்கையின்‌ 
பெயராலோ குறிப்பிட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆருவது சுரத்தை அந்தயா அல்லது 
கடைசி சுரம்‌ என்று அது கூறும்போது, 
அதற்கு மேலும்‌ ஒரு சுரம்‌ முன்னோ பின்னோ 
இருந்தது என்று எண்ணச்‌ சிறிதும்‌ இட 
மில்லையே. அப்படி இருந்தும்‌ ஒரு சுரத்தை 
முன்னோ பின்னோ சேர்த்தல்‌ எவ்வாறு 
பொருந்தும்‌? இசைமுறை அற்றதே ஆகும்‌. 


குருஷ்டா என்பதை ஒரு சுரம்‌ என்று 
கொள்ளும்‌ இசை அறிஞர்களுக்குள்ளே 
இஃது எந்தச்‌ சுரத்தைக்‌ குறிக்கும்‌ என்‌ 
பதைப்‌ பற்றிக்‌ கருத்து வேற்றுமையும்‌ 
காணப்படுகின்றது. இதை ஆராய்ந்த 
சுவாமி பிரக்ஞானந்தா என்னும்‌ இசை 
அறிஞர்‌ “இந்திய இசை வளர்ச்சியின்‌ 
வரலாறு' என்னும்‌ அவர்‌ நூலில்‌ பின்‌ 
வருமாறு கூறுகின்றார்‌. *சாமகானத்தில்‌ 
பிரதமா, துவிதியா, திரிதியா, சதுர்த்தா, 
மந்தரா என்ற ஐந்து சுரங்களும்‌ தோன்றிய 
பிறகு ஆறாவது சுரமாகிய அதிசுரையா என்ற 
சுரமும்‌, அதற்கு மேல்‌ ஏழாவது சுரமாகிய 
குருஷ்டா என்பதையும்‌ சேர்த்துச்‌ சாமகான 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 
சப்தகம்‌ என்னும்‌ இசைமுறை பூர்த்தியா 
யிற்று. (பக்கம்‌ 407) சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக இசைத்‌ துறைத்‌ தலைவராயிருந்த 
சாம்பமூர்த்தி அவர்கள்‌ “சாமகானம்‌ முதலில்‌ 
கா, ரி, ச, நி, தா என்னும்‌ ஐந்திசை முறை 
யாகத்‌ தோன்றிப்‌ பின்னர்‌ மத்திமத்தையும்‌ 
சேர்த்து ஏழிசை முறையாக மாறிற்று' 
என்பர்‌. ஆனால்‌ பலரும்‌ சாமகானம்‌ எப்‌ 
போதும்‌ மத்திமத்திலேயே தோன்றியது! 
என்று கூறுவதற்கு இவர்‌ கூறுவது மாறாக 
அமைந்துள்ளது. மேலும்‌ அவர்‌ கூறுவ 
தாவது, காந்தாரம்‌ அதன்‌ உயர்ந்த சுருதி 
யில்‌ ஒலிக்கும்போது அதற்கடுத்த சுரம்‌ சுத்த 
மத்திமம்‌ தானே தோன்றுகிறது. இந்தச்‌ 
சுரமே குருஷ்டா அல்லது உத்ரிஷ்டா எனச்‌ 
சாமவேதிகள்‌ உணர்ந்தனர்‌. (“தென்‌ 
னிந்திய இசைநூல்‌' நான்காவது புத்தகம்‌ 
1941ஆம்‌ ஆண்டின்‌ பதிப்பு. பக்‌-120) சமஸ்‌ 
கிருத வித்துவான்‌௧ள்‌ குருஷ்டா என்னும்‌ 
பதமும்‌ உத்கிரிஷ்டாவிலுள்ள கிரிஷ்டா 
என்னும்‌ பதமும்‌ வெவ்வேறு பொருளன 
என்பர்‌. 


இக்‌ கருத்து வேற்றுமை குருஷ்டா 
என்பதை ஒரு சுரமாக்கும்‌ முயற்சியின்‌ 
தோல்வியை உணர்த்தும்‌. தத்துவ ஞானி 
யும்‌ இசை அறிஞருமான தாகூர்‌ ஜெய்தேவ்‌ 
சிங்‌ என்பவர்‌ சாமவேதத்தின்‌ பல்வேறு 
கீதங்களில்‌ காணப்படும்‌ இசை முறைகளை 
ஆராய்ந்து பின்வருமாறு கூறியுள்ளார்‌: 
“சாம கானத்தில்‌ பயிலும்‌ சுரங்களைப்‌ பகுத்து 
ஆராய்ந்தால்‌ அவை பெரும்பாலும்‌ மூன்று 
முதல்‌ நான்கு சுரங்களையே கையாளு 
கின்றன. சில ஐந்து சுரங்களைக்‌ கையாளு 
கின்றன. மிகச்‌ சிலவற்றில்‌ ஆறு சுரங்கள்‌ 
பயன்படுகின்றன. ஏழு சுரங்களைப்‌ பயன்‌ 
படுத்தும்‌ சாமகீதம்‌ மிகமிக அரிது' (சுவாமி 
பிரக்ஞானந்தா எழுதிய இந்திய இசையின்‌ 
வளர்ச்சி வரலாறு-பக்கம்‌ 413). 


பூனாவிலுள்ள தெக்காணக்‌ கல்லூரி 
ஆராய்ச்சி நிலையம்‌ (Deccan College Research 
Institute) வேதகால இசையை இக்கால 
விஞ்ஞான முறைப்படி ஆராய்ந்து உண்மை 
காண முற்பட்டது. இவ்வாராய்ச்சியால்‌ 
ஸ்வரிதத்தைப்‌ பற்றிக்‌ கண்ட உண்மை நாம்‌ 
கவனிக்கத்‌ தக்கது. பாணினி இயற்றிய 
சிட்சையின்படி ஸ்வரிதத்தில்‌ ஷட்ஜம்‌, 
மத்திமம்‌, பஞ்சமம்‌ என்ற மூன்று சுரங்களு 


பொன்விழா மலர்‌ 


பேச வேண்டும்‌. (“'ஸ்வரிதப்‌ பிரபவா 
ஹேயதே ஷட்ஜ மத்யம பஞ்சமா'') என்பது 
பாணினி சிட்சை. ஆனால்‌, ஆராய்ச்சி 
யாளரோ ஸ்வரிதம்‌ அதன்‌ வடிவில்‌ ஒரு வரை 
யறைக்குட்‌ படாததாகவும்‌, ஷட்ஜம்‌ முன்‌ 
னும்‌ பின்னுமாக அசைவுற்றுத்‌ தெளிவற்ற 
தாகவும்‌ காணப்படுகிறது என்றும்‌ ஆராய்ச்சி 
யால்‌ கண்டதைக்‌ கூறுகின்றனர்‌ (தெக்‌ 
காணக்‌ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய வெளியீடு. 
பகுதி பதினெட்டு. பக்கம்‌ 202, 203). 


இருக்குவேதப்‌ பாடல்களே திருத்தம்‌ 
பெற்றுச்‌ சாமவேத கானத்திற்குப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டன என்பர்‌. இருக்வேத கானத்‌ 
தில்‌ மூன்று சுரங்களே பயின்றன. எனினும்‌ 
சாம கானத்தில்‌ ஆறு சுரங்களே பயின்றன 
என முன்னரே கண்டோம்‌. விடுபட்ட 
ஏழாவது சுரம்‌ எது என்பது நம்‌ ஆராய்ச்சிக்‌ 
குரியது. ஷட்ஜம்‌ என்ற பெயரே, அப்‌ 
பெயரின்‌ பொருளே, சாம வேதத்தில்‌ 
பயிலாத சுரம்‌ எது என்பதைக்‌ காட்டிவிடும்‌. 
ஷட்ஜம்‌ என்பதற்கு ஆறிலிருந்து பிறந்தது 
என்பது பொருள்‌. £ஷட்பிய ஜாயதேஷட்ஜம்‌” 
என்பது அதன்‌ இலக்கணம்‌ என்பர்‌ சமஸ்‌ 
கிருத வித்துவான்கள்‌. அண்டஜம்‌ முட்டை 
யிலிருந்து பிறந்தது. அம்புஜம்‌ நீரிலிருந்து 
பிறந்தது என்ற சொற்களின்‌ அமைப்பைப்‌ 
போல அமைந்தது ஷட்ஜம்‌. ஆதலின்‌ 
வேத இசையில்‌ ஷட்ஜம்‌ என்பது இல்லாம 
லிருந்து பின்னர்‌ அவ்விசையில்‌ உள்ள ஆறு 
சுரங்களிலிருந்து பிறந்தது விடுபட்ட ஷட்ஜம்‌ 
என்பது தெளியப்படும்‌. ஷட்ஜமே இசைக்கு 
ஆதார சுரம்‌. அதன்‌ அளவைக்‌ கொண்டே 
மற்ற சுரங்களின்‌ அளவுகள்‌ நிர்ணயிக்கப்‌ 
படுவன. இந்த ஆதார சுரம்‌ இல்லாத 
சாமகானம்‌ எவ்வாறு ஓர்‌ இசை முறையாகும்‌. 
மற்றுமோர்‌ இசை முறைக்கு வழி காட்டி 
யாக அமைந்திருக்க முடியும்‌ ? “சங்கீத ரத்னா 
கரம்‌” எழுதிய சாரங்க தேவர்‌ இக்குறை 
பாட்டைக்‌ கண்டார்‌. ஷட்ஜம்‌ என்பதற்கு 
ஆறிலிருந்து பிறந்தது என்று பொருள்‌ 
கொண்டால்‌ சாமகானமே ஓர்‌ இசைமுறை 
யாகாது; இசைக்கு வழிகாட்டி என்னும்‌ 
கொள்கை அடியோடு மாயுமே என்று திடுக்‌ 
கிட்டார்‌ போலும்‌ ! சமஸ்கிருத இலக்கணத்‌ 
திற்கு மாராக அச்சொல்‌ பிறந்த முறையையே 
தலைகீழாக மாற்றினார்‌. ஆறுக்கும்‌ பிறப்பிட 
மானது என்று அதற்குப்‌ பொருள்‌ கூறினார்‌. 


21 


இசை அறிவு முதிர்ந்த தமிழ்‌ மக்க 
ளோடு தமிழ்‌ இசை முறையோடு பயின்று 
பழகியபிறகே ஆரியர்கள்‌ தங்கள்‌ சாமகானத்‌ 
தில்‌ உள்ள குறைபாட்டை அறிந்தனர்‌. 
குறைந்த சுரத்தைச்‌ சேர்த்து நிறைவெய்தச்‌ 
செய்தனர்‌. இவ்வாறு நிறைவெய்திய சாம 
கான இசை எந்த இராகத்தில்‌ அமைந்‌ 
துள்ளது; அல்லது எந்த இராகத்தில்‌ ஒப்பது 
என்பது பற்றியும்‌ இசை அறிஞர்களிடையே 
கருத்து வேறுபாடு நிலவுகின்றது. இசைப்‌ 
பேராசிரியர்‌ சாம்பமூர்த்தி, சாமகானம்‌, 
ஹரகரப்பிரியா என்னும்‌ இராகத்தைப்‌ 
பெரிதும்‌ ஒத்திருக்கிறது' என்று கூறுவதை 
அவர்‌ “தென்னிந்திய இசைநூல்‌' நான்கா 
வது புத்தகத்தில்‌ காணலாம்‌, வடநாட்டு 
இசைப்‌ பேரறிஞர்‌ கோசுவாமி இது கர்‌ நாடக 
சங்கீதத்தில்‌ கானகாங்கி என்னும்‌ இராகத்‌ 
தோடு ஒத்துள்ளது என்பர்‌. கர்நாடக 
இசைக்‌ கல்லூரி முதல்வர்‌ சங்கீத கலாநிதி, 
முடிகொண்டான்‌ வேங்கட்ராமய்யர்‌ அவர்கள்‌ 
வேறு கருத்தை உணர்த்துகின்றார்‌. “மகா 
பாரத சூடாமணி சங்கீதாதி ராக லட்சணம்‌' 
என்ற நூலுக்கு அவர்‌ எழுதிய முன்னுரை 
யில்‌ (111) பின்‌ வருமாறு கூறுகின்றார்‌: 
“நல்ல சாரீரத்தோடும்‌, இசை ஞானத்‌ 
தோடும்‌, எந்த வாத்தியங்கள்‌ இன்றியும்‌ 
சாமகானம்‌ செய்யும்போது அதில்‌ ஷட்ஜ 
கிராமத்தின்‌ சுரங்கள்‌ அமைந்திருப்பதைத்‌ 
தெளிவாக நான்‌ காண்கின்றேன்‌. ஆனால்‌ 
என்‌ அறிவுக்கு எட்டிய வரையில்‌, அதில்‌ 
ஹரகரப்‌ பிரியா அல்லது நடபைரவி ஆகிய 
இராகங்களின்‌ சுரங்கள்‌ உள்ளன என்று 
நான்‌ சொல்ல முடியாது.'' சிலர்‌ கருத்து 
சாமகானம்‌ நடபைரவி என்பதையும்‌, சங்கீ த 
கலாநிதி சுட்டிக்காட்டி மறுப்பதையும்‌ 


இங்குக்‌ காணலாம்‌. 


முன்னாராய்ச்சியில்‌ கண்டபடி, ஷட்ஜம்‌ 
அற்ற சாமகான இசை, எவ்வாறு ஷட்ஜ 
கிராமத்திற்கு அடிப்படையாக முடியும்‌? 
தமிழ்நாடு அடைந்த பின்னரே ஷட்ஜம்‌ 
சாமகானத்தில்‌ சேர்க்கப்பட்டது என்று 
உய்த்துணர இடம்‌ உண்டு. ஏழு சுரங்களும்‌ 
பொருந்தச்‌ சாமகானம்‌ செய்பவர்‌ இசை 
வளம்‌ பெற்ற தமிழ்‌ நாட்டில்தான்‌ உள்ளனர்‌. 
இன்றும்‌ வடநாட்டில்‌ ஓதப்பெறும்‌ சாம 
கானத்தில்‌ ஆறு சுரங்களுக்குமேல்‌ பயில்வ 
தில்லை என்பர்‌. அதைக்‌ கேட்டு ஆராய்ந்த 


22 


இசை அறிஞர்‌ பலர்‌, வடநாட்டு தாகூர்‌ 
ஜெயதேவ்‌ சிங்‌ மேலே கூறிய சான்றே 
இதற்குப்‌ போதியதாகும்‌. 


தமிழ்நாடே இசைமுறையற்ற சாம 
கானத்திற்கு ஆதாரசுரம்‌ அளித்து வளப்பம்‌ 
தந்தது என்பதை விளக்க மற்றொரு மறுக்க 
முடியாத சான்றும்‌ உள்ளது. குலோத்துங்க 
சோழனால்‌ வரையப்பட்ட செப்பேடு ஒன்று, 
சமஸ்கிருதத்தில்‌ வரையப்‌ பெற்றது. பம்பாய்‌ 
நிர்ணய சாகர அச்சகத்தாரால்‌ அவர்‌ வெளி 
யிட்ட காவியமாலா வரிசையில்‌ :ப்ராசீன 
லேகமாலை' என்ற தலைப்பில்‌ வெளியிடப்‌ 
பட்டுள்ள து. குலோத்துங்க சோழன்‌ 
“அம்பலத்து ஆடுவான்‌ பட்டன்‌, திருவரங்க 
முடையான்‌ பட்டன்‌ முதலிய 500 தமிழ்‌ 
நாட்டுப்‌ பட்டர்களை அவர்கள்‌ குடும்பத்‌ 
தோடு வேதகானம்‌ சொல்லிக்‌ கொடுக்கவும்‌, 
ரூபாவதாரம்‌ என்ற சமஸ்கிருத இலக்‌ 
கணத்தைப்‌ போதிக்கவும்‌ வேங்கி நாட்டுக்‌ 
கனுப்பி வைத்தான்‌ என்று அச்‌ செப்பேடு 
கூறுகின்றது. காஞ்சி காமகோடி பீடாதிபதி 
தவத்திரு சங்கராச்சாரிய சுவாமிகளின்‌ 
சொற்பொழிவுகளைத்‌ திரட்டி “ஜகத்குருவின்‌ 
உபதேசங்கள்‌' என்ற பெயருடன்‌ வெளி 
யிடப்பட்ட நூலில்‌ (பக்கம்‌-133-187) இவ்‌ 
விவரங்களைக்‌ காணலாம்‌. இந்நூலின்‌ 
இரண்டாவது பதிப்புக்‌ காமகோடி கோசஸ்‌ 
தானத்தால்‌ (4, பிரான்சிஸ்‌ ஜோசப்‌ தெரு, 
சென்னை-1) வெளியிடப்பட்டது: இதன்‌ 
பின்னரும்‌ இக்‌ கருத்துகள்‌ “நமது வேதங்‌ 
களும்‌, இதிகாசங்களும்‌' என்ற நூலிலும்‌ 


வெளியிடப்‌ பட்டுள்ளன. 


குலோத்துங்க சோழனால்‌ அனுப்பப்‌ 
பட்ட பட்டர்கள்‌-தமிழர்கள்‌. அவர்கள்‌ 
பெயர்களும்‌ செந்தமிழ்ப்‌ பெயர்களே. தமிழ்‌ 
நாட்டில்‌ பட்டர்கள்‌ என்பவர்கள்‌ சிவாச்சாரி 
யார்‌ என்று அழைக்கப்‌ பெறுவர்‌. சங்க 
காலத்தே இவர்கள்‌ அந்தணர்கள்‌ என்று 
அழைக்கப்‌ பெற்றனர்‌. இவர்கள்‌ வட 
ஆரியர்கள்‌, ஸ்மார்த்தர்கள்‌ அல்லர்‌ ; தமிழ்‌ 
நாட்டின்‌ திருக்கோயில்களில்‌ பூசை செய்து 
குரு எனக்‌ கருதும்‌ தகுதியுடையவர்கள்‌. 
ஆரியப்‌ பார்ப்பனரை ஒத்த வழக்க ஒழுக்கம்‌ 
உடையவர்கள்‌. ஆனால்‌ ஆரியப்‌ பார்ப்பனர்‌ 


களுக்கும்‌, இவர்களுக்கும்‌ கொள்வினை 
கொடுப்புவினை இல்லை ; இவர்கள்‌ சந்ததி 
யார்‌ இன்றும்‌ ஆந்திரப்‌ பிரதேசத்தில்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


திராவிடலு என அழைக்கப்‌ பெறுகின்றனர்‌ 
என்று ஆச்சாரிய சுவாமிகளே குறிப்பிடு 
கிறார்கள்‌. ஆதலிலா குலோத்துங்க 
சோழனால்‌ அனுப்பப்பட்ட பட்டர்கள்‌ தமி 
ழர்கள்‌ என்பதற்கு வேறு சான்று தேவை 
யில்லை. 


வேதகானம்‌ கற்றுக்‌ கொடுக்கக்‌ குலோத்‌ 
துங்க சோழன்‌ தமிழ்‌ மக்களை அனுப்பக்‌ 
காரணம்‌ யாது? அவர்களே இசையில்‌ 
வல்லவர்கள்‌, சாமகானத்தை ஏழு சுரங்க 
ளோடு பாடவல்லவர்கள்‌ என்பது அன்றி 
வேறு காரணம்‌ இருக்க இயலுமா ? 


தமிழிசையே வேத இசைக்கு மட்டு 
மன்றி இந்திய நாட்டின்‌ இசை முறைகளுக் 
கும்‌ தாயகமாக அமைந்தது என்பதற்கு 
வேறு சான்றுகளும்‌ உள. சமஸ்கிருதத்தில்‌ 
இப்போது உள்ள இசை நூல்களில்‌ 
முந்தியது, பழைமையானது பரதமுனி இயற்‌ 
றிய நாட்டிய சாஸ்திரத்தின்‌ சங்கீதப்‌ 
பகுதியே யாகும்‌. “சங்கீத இரத்தினாகரம்‌' 
எழுதிய சாரங்கதேவர்‌ கருத்தின்படி இப்‌ 
பரத முனியும்‌, மற்ற சமஸ்கிருத இசைநூல்‌ 
ஆசிரியர்களும்‌, பிரம்ம தேவனால்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்‌ பெற்ற மார்க்க சங்கீத இசையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு இசைநூல்‌ 
எழுதினர்‌ என்பதாகும்‌. மார்க்க இசை 
என்பது யாது என்பதை நாம்‌ இப்போது 
ஆராய வேண்டும்‌. 


கல்லிநாதர்‌ என்ற புகழ்பெற்ற இசை 
நிபுணர்‌, பிரம்மாவும்‌ மற்றோரும்‌ தேடியதால்‌ 
(மார்க்கிதா-தேடியது) இது மார்க்க இசை 
எனப்‌ பெயர்‌ பெற்றது எனக்‌ கூறுகின்றனர்‌. 
மிர்க்‌ (182) என்ற வேர்ச்‌ சொல்லிலிருந்து 
மார்க்கிதா என்ற சொல்‌ பிறந்து மார்கா 
என மாறிற்று என்பர்‌. தேடியது அல்லது 
கண்ணால்‌ கண்டது ஆதலின்‌ திரிஷ்டா 
என்றும்‌ இதை இவ்‌ வுரையாசிரியர்‌ காட்டு 
கிறார்‌. கண்ணால்‌ கண்டது என்றால்‌ அதற்கு 
முன்னிருந்த ஒன்றைத்தானே கண்டிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்ற வினாவை எழுப்புவர்‌ 
கோசுவாமி என்பவர்‌. அதற்கு முன்‌ இருந்த 
இசை எது? அது வேதங்களிலிருந்து 
பிரம்மா பிழிந்து எடுத்த இசை என்று 
கூறுவர்‌ கல்லிநாதர்‌. வேதத்திலிருந்த 
இசை யாது, அஃது எத்தகையது என்பதை, 
முன்னமே நாம்‌ கண்டோம்‌. அங்கு நாம்‌ 


பொன்விழா மலர்‌ 


கண்டது இசையா? இசையின்‌ பெருங்‌ 
குழப்பமா? பிறரிடமிருந்து கடன்‌ வாங்கி 
யதை ஒப்புக்‌ கொள்ளாது, தேவலோகத்‌ 
திலிருந்து பிரம்மாவையும்‌, இந்திரனையும்‌, 
பிரகஸ்பதியையும்‌ வரவழைத்து அவர்கள்‌ 
கொடுத்ததாகச்‌ சொல்வது சமஸ்கிருத நூல்‌ 
களில்‌ காணும்‌ ஒரு மரபாகும்‌. பிரம்மா 
இசையை வேதத்திலிருந்து பிழிந்து எடுத்‌ 
தது என்பது இம்‌ மரபின்‌ வழியே யாகும்‌. 


தமிழ்‌ இலக்கியங்களும்‌ இசை நூல்‌ 


களும்‌ இம்‌ மார்க்க இசை எது என்பதைத்‌ 


துணிய வழி காட்டுகின்றன. மானியர்‌ 
வில்லியம்ஸ்‌ என்ற அறிஞர்‌ எழுதிய 
சமஸ்கிருத அகராதியின்‌ படியும்‌, மெக்டா 


னல்டு எழுதிய சமஸ்கிருத அகராதியின்‌ 
படியும்‌ மார்க்கா என்பது செவ்வழி (Correct 
Path) எனப்‌ பொருள்படும்‌. செவ்வழி 
என்பது தமிழ்‌ நாட்டில்‌ மலிந்து கிடந்த 
முதல்‌ முதல்‌ தோன்றிய இசை முறையாகும்‌, 
அகநானூறு, புறநானூறு, மதுரைக்காஞ்சி, 
சிலப்பதிகாரம்‌ இதற்குச்‌ சான்று பகர்வன. 
திருஞான சம்பந்தர்‌ செவ்வழிப்‌ பண்ணில்‌ 
10 பதிகங்கள்‌ அல்லது 110 தேவாரப்‌ 
பாடல்கள்‌ பாடியுள்ளார்‌. ஏழு சுரங்கள்‌ 
கொண்டது செவ்வழிப்பாலை யாகும்‌. இஃது 
எதுகுல காம்போதியாக இப்போது பாடப்‌ 
பெறுவது. 


செவ்வழி என்ற இசையின்‌ பழைய 
பெயர்‌ முல்லைப்பண்‌ என்பதாகும்‌. செவ்வழி 
யாழ்ப்‌ பெயர்‌ முல்லையாகும்‌ என்று திவாகரம்‌ 
கூறுகின்றது. இதே கருத்தைப்‌ பிங்கல. : 
தையும்‌ உணர்த்துகின்‌ றது. 


செவ்வழி என்ற பெயர்‌ 
ஒருவாறு காரணமும்‌ காணலாம்‌. 
பண்‌ என்பது மிகப்‌ பழைய இசை, இஃது 
இக்காலத்துப்‌ பாடப்பெறும்‌ மோகன 
இராகம்‌ என்பர்‌ சங்கீத பூஷணம்‌ எஸ்‌. 
இராமநாதன்‌ அவர்கள்‌. அவர்‌ கருத்துச்‌ 
சரியானது என்பது எனது “பழந்தமிழிசை? 
என்னும்‌ நூலில்‌ ஆராய்ந்து நிறுவப்‌ 
பெற்றது. இராமநாதன்‌ அவர்கள்‌ எழுதிய 
“சிலப்பதிகாரத்து இசை நுணுக்க விளக்கம்‌' 
என்னும்‌ நூலுக்கு இசைப்‌ பேராசிரியர்‌ 


வந்ததற்கு 
முல்லைப்‌ 


23 


சாம்பமூர்த்தி அவர்கள்‌ அளித்த பாரா” 
டுரையில்‌ இக்‌ கருத்து ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
பெறுகிறது. இந்த முல்லைப்‌ பண்‌ ௪, ப, ரி, த, 
கா என்ற ஐந்துசுரங்களைக்‌ கொண்டதாகும்‌. 
இதை அடிப்படையாகக்‌ கொண்டே மாறுதல்‌ 
அல்லது கிரகபேதம்‌ செய்து இசைகளைப்‌ 
பெருக்க முதல்‌ முதலில்‌ வழி செய்தனர்‌ 
தமிழர்‌. இவ்வைந்து சுரங்களில்‌ ஒவ்வொரு 
சுரத்தையும்‌ ஷட்ஜமாகக்‌ கொண்டு கிரக 
பேதம்‌ செய்து பாடும்போது வெவ்வேறு 
இராகங்கள்‌ தோன்றுகின்‌ றன. இளி 
அல்லது பஞ்சமத்தை ஷட்ஜமாகக்‌ கொண்டு 
கிரகபேதம்‌ செய்து பாடும்போது சுத்த 
சாவேரி இராகம்‌ எழுகின்றது. இவ்வாறே 
மற்ற சுரங்களையும்‌ ஷட்ஜமாகக்‌ கொண்டு 
பாடும்போது வேறு வேறு இராகங்கள்‌ 
தோன்றுவன. இராகங்களைப்‌ பெருக்க 
முதன்‌ முதல்‌ இது சரியான வழிகாட்டியதால்‌ 
இது செவ்வழி, செம்மையான வழி, (Correct 
Path) எனப்‌ பெயர்‌ பெற்றது. இதுவே வட 
நாட்டில்‌ பரவி, வேதத்திற்குப்‌ பிரம்மாவால்‌ 
தேடிக்கொண்டு வரப்பட்ட மார்க்க இசை 
யாயிற்று. இகனுள்‌ ஷட்ஜத்தை ஆதார 
மாகக்‌ கொண்டு அதைச்‌ சூழ்ந்து மற்ற 
சுரங்கள்‌ நிலைபெறுவதால்‌ இதுவே ஷட்ஜ 
கிராமமாயிற்று. பரத முனிக்கும்‌ மற்ற சமஸ்‌ 


கிருத இசை ஆசிரியர்களுக்கும்‌ இதுவே 
அடிப்படை யாயிற்று. 
கோசுவாமி என்பவர்‌ அவரெழுதிய 


இந்திய இசையின்‌ காதை என்னும்‌ நூலில்‌ 
ஆரியர்கள்‌ எவ்வாறு பிறர்‌ கலையைத்‌ தம்ம 
தாக்கிக்‌ கொள்ள வல்லவர்கள்‌ என்பதைத்‌ 
தெளிவாக விளக்கிச்‌ சொல்கிறார்‌. பழந்‌ 
தமிழிசையைப்‌ பற்றி அவர்‌ அறிந்திருந்தால்‌ 
அஃதுஅவர்‌ஆராய்ச்சிக்குப்‌ பெருந்துணையாக 
அமைந்திருக்கும்‌. ஆங்கிலத்தில்‌ எழுதிய 
அவர்‌ நூல்‌, இக்‌ கருத்தைப்‌ பலவகை மக்க 
ளிடத்தும்‌, பல நாடுகளிலும்‌ பரவச்‌ செய்‌ 
திருக்கும்‌. வேதகானத்திற்கும்‌, இவ்விந்‌ 
தியப்‌ பெருநாட்டின்‌ பல இசை முறைக்கும்‌ 
பழந்‌ தமிழிசையே அடிப்படையாக அமைந்‌ 
தீது என்பதை நிறுவ மேலே காட்டிய மறுக்க 
முடியாத ஆதாரங்களைவிட வேறு சான்றும்‌ 
வேண்டுமோ ? 


வாழ்க தமிழிசை ! 


பொற்கொல்லன்‌ 


[திரு. தி. வ. காந்திமதிநாதன்‌ பி.ஏ.] 


திக்கெலாம்‌ புகழும்‌ திருநெல்‌ 
வேலிச்‌ சீமைச்‌ சிந்துபூந்துறையில்‌ 
16-—1-—1931இல்‌ வள்ளிநாயகம்‌ 
பிள்ளைக்கும்‌ பொன்னம்மை 
யாருக்கும்‌ புதல்வராய்த்‌ தோன்றி 
யவர்‌ இவர்‌. பள்ளிப்‌ படிப்பை 
யும்‌ கல்லூரிப்‌ படிப்பையும்‌ 
திருநெல்வேலி இந்துக்‌ கல்லூரி 
யில்‌ முடித்தபின்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ அருந்தமிழ்‌ 
பயின்று எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்‌ 
ரூர்‌. மாணவராயிருந்தபோதே a 
யேச்சுப்‌ போட்டிகளில்‌ ஈடுபட்ட 
வர்‌ திருநெல்வேலி இந்துக்‌ 
கல்லூரியில்‌ நான்கு ஆண்டுகள்‌ 


i 


சிலப்பதிகாரத்தில்‌ காட்டப்படும்‌ மாந்‌ 
தர்களில்‌ யார்‌ மீதும்‌ நமக்கு வெறுப்போ 
அன்றி வெகுளியோ ஏற்படுவதில்லை. எல்‌ 
லோரும்‌ நம்‌ நெஞ்சை அள்ளிக்கொள்ளும்‌ 
இயல்பினராகவே உள்ளனர்‌. இதற்கு 
விதிவிலக்காக ஒருவன்‌--ஒரே ஒரு மனிதன்‌ 
மட்டும்‌ இந்த நூலில்‌ தலைகாட்டுகிறான்‌. 
அவன்தான்‌ பொற்‌ கொல்லன்‌. ஒரே காதை 
யில்‌ தோன்றி அதே காதையில்‌ கதுமென 
மறைந்துவிடும்‌ அவன்தான்‌ சிலப்பதிகாரக்‌ 
கதையின்‌ திருப்புமையத்தின்‌ உயிர்‌ நாடியா 
கத்‌ திகழ்கிறான்‌. கதையில்‌ வரும்‌ எவரையும்‌ 
கடிந்தோ இகழ்ந்தோ பேசாத அடிகளாரே 
இவனைப்‌ பல இடங்களில்‌ பழித்துப்‌ பேசு 
கிறார்‌. 


இவன்‌ மதுரை நகரப்‌ பொற்கொல்லரில்‌ 
மிகுந்த செல்வாக்குப்‌ பெற்றவன்‌. அரண்‌ 
மனைத்‌ தொடர்பும்‌, அரசாங்கப்‌ பொற்‌ 
கொல்லன்‌ என்ற பெருமையும்‌ (“தென்ன 
வன்‌ பெய்ரொடு சிறப்புப்‌ பெற்ற பொன்‌ 
விலைக்‌ கொல்லன்‌ ''--கொலைக்‌ : 109-110) 
பெற்றவன்‌. அரசனின்‌ நம்பிக்கைக்கு 
உரியவனாக இருந்த இவன்‌ உண்ட வீட்‌ 
டிற்கே இரண்டகம்‌ செய்தான்‌. அரசியின்‌ 
காற்சிலம்பைப்‌ பிறரறியாமல்‌ கவர்ந்து 
கொண்டான்‌, “கரந்து யான்‌ கொண்ட 


WE ஆச்‌ ஆட. 
7 ம்‌ ரி 
1 4 1200 இதி ஆ 5 . | 


பணியாற்றியுள்ளார்‌. மாயூரம்‌ 
௮. வ. ௮ கல்லூரியில்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவராகப்‌ பணியாற்றி 
வருகின்றார்‌. கழகம்‌ நடத்திய 
இலக்கிய மாநாடுகளில்‌ கலந்து 
கொண்டு அரிய சொற்பொழிவு 
களை நிகழ்த்தியுள்ளார்‌. தஞ்சைத்‌ 
குரணியில்‌ நடை.பெறும்‌ பல பட்டி 
மன்றங்களுக்குக்‌ தலைவராக 
்‌ அமர்ந்து சொற்பெருக்காற்றி 
டி. வருகின்றார்‌. அவ்வப்பொழுது 
இலக்கிய ஏடுகளில்‌ ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகளை எழுதி வருகிறார்‌. 
'தண்டபாணி தமிழ்ப்‌ பாமாலை” 
என்னும்‌ கவிதை நூலின்‌ ஆசிரியர்‌. 


காலணி'' என்று அவனே அதை ஓத்துக்‌ 
கொள்கிறான்‌. அரசனுக்கு இவன்மீது 
ஐயம்‌ ஏற்பட்டு இவனிடம்‌ சிலம்பைப்‌ பற்றிப்‌ 
பேசியிருக்கிரான்‌. அரசன்‌ அளவில்தான்‌ 
இந்த ஐயப்பாடு நின்றதே தவிர அரண்மனை 
எல்லையில்‌ கூடப்‌ பரவவில்லை. 


இந்த நேரத்தில்‌ தான்‌ கோவலன்‌- 

பொற்‌ கொல்லன்‌ அறிமுகம்‌ நடைபெறு 
கிறது. கோவலன்‌ கையில்‌ சிலம்பைக்‌ 
கண்டதுமே கொல்லன்‌ நெஞ்சில்‌ வஞ்சனை 
கருக்கொண்டது. வலிய வந்து வலையில்‌ 
சிக்கிக்‌ கொண்ட கோவலனைத்‌ தன்‌ வீட்ட 
ருகே இருக்கச்செய்து வேந்தனீடம்‌ சென்று 
திரித்துக்‌ கூறி, கொலை ஆணை பெற்றுக்‌ 
காவலருடன்‌ வந்து கோவலனைக்‌ கொலை 
செய்கிறான்‌ (செய்விக்கிறான்‌ ). 


“கல்லாக்‌ களிமகன்‌' கொலை செய்தான்‌ 
என்று கருதக்‌ கூடாது. காவலன்‌ பாண்டி 
யன்‌ கொலை செய்ததாகச்‌ சொல்லக்கூடாது. 
பொற்கொல்லன்தான்‌ கொலை செய்ததாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌. இளங்கோ அடிகளே 
இன்னொருவர்‌ வாயிலாக இதை வெளிப்‌ 
படுத்துகிறார்‌. வாழ்த்துக்‌ காதையில்‌ காவற்‌ 
பெண்டரற்றும்போது, கோவலன்‌ தன்னைக்‌ 
குறுமகன்‌ கோள்‌ இழைப்ப'' என்றே குறிப்‌ 
பிடுவதைக்‌ காணலாம்‌. (கோள்‌---கொலை) 

டி 


குறுமகன்‌ என்ற தொடர்‌ பொற்கொல்‌ 
லனைத்தான்‌ குறிப்பதாக எப்படிக்கொள்வது 
என்ற ஐயம்‌ ஏற்படலாம்‌. இளங்கோவடிகள்‌ 
கொலைக்களக்‌ காதையில்‌ அவனை அத்தொட 
ராலே குறிப்பிடுவதும்‌, (“(கேோவலன்‌ 
சென்று அக்‌ குறுமகன்‌ இருக்கையோர்‌- 
தேவகோட்டச்‌ சிறையகம்‌ புக்கபின்‌''-- 
கொலைக்‌ : 125---126) கோவலன்‌ 
கனவில்‌ தனக்குத்‌ தீங்கிழைக்கப்‌ போகும்‌ 
பொற்கொல்லனைக்‌ குறுமகன்‌ என்றே குறிப்‌ 
பதாக இளங்கோ அமைப்பதும்‌, (“கோவ 
லன்‌ கூறும்‌ ஓர்‌ குறுமகன்‌ தன்னால்‌....காவல்‌ 
வேந்தன்‌ கடிநகர்‌ தன்னில்‌....பிணிப்பறுத்‌ 


கண்ட 


தோர்‌ தம்‌ பெற்றி எய்தவும்‌''---அடைக்‌ 
கலக்‌ ; 95---100) ஐயப்பாட்டை நீக்கும்‌ 
சான்றுகளாகும்‌. 


கொல்லன்‌ வலையிற்‌ கோவலன்‌ எப்படி 
அகப்பட்டான்‌? மாதரி மனையிலிருந்து 
கண்ணகியிடம்‌ விடைபெற்று வரும்‌ கோவ 
லன்‌ என்ன சொல்லிவிட்டு வந்தான்‌? 
சிலம்பை விற்று வருவேன்‌ என்றான்‌. அந்‌ 
தச்‌ சிலம்பைக்கொல்லனிடமா விற்கமுடியும்‌? 
அரசர்கள்‌, அவர்‌ போன்றோர்தாம்‌ வாங்க 
முடியும்‌. கோவலனும்‌ கொல்லனீடம்‌ விலை 
மதித்துச்‌ சொல்ல முடியுமா? என்றுதான்‌ 
கேட்கிறான்‌. இது தற்செயலாக நடந்தது. 
கோவலன்‌ பொற்கொல்லனை த்‌ தேடிப்போய்‌ 
இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்கப்‌ போவதில்லை. 
மன்றத்தைக்‌ கடந்து மாதர்‌ வீதி மறுகிடை 
நடந்து பீடிகைத்‌ தெருவில்‌ திரும்பிய 
உடனேயே கொல்லன்‌ கண்ணில்‌ பட்டு 
விட்டான்‌. கொல்லனா வந்தான்‌ ? விதி 
வந்தது. பொற்கொல்லன்‌ உருவில்வந்தது. 
வந்த அதுதான்‌ கோவலனுக்கும்‌ காவலனுக்‌ 
கும்‌ ஊடே ஊஞ்சற்‌ பலகைபோல்‌ ஆடி 
இருவரையும்‌ வீழ்த்தியது. 


கொல்லனின்‌ வஞ்சக உள்ளத்தைக்‌ 
கோவலனால்‌ அறிய முடியவில்லை. அதைவிட 
அவன்‌ அறிய முயலவில்லை என்று கூறலாம்‌. 
முயன்றால்‌ வெற்றி அடைந்திருப்பான்‌. 
வயந்த மாலை வடிவில்‌ வந்த வனதேவதை 
யைக்‌ கொற்றவை மந்திரத்தால்‌ கண்டு 
கொண்டவன்‌ அல்லனோ? அங்கே வியத்தகு 
மறையோன்‌ விடுத்த எச்சரிக்கைபோல்‌ 
இங்கும்‌ அவனுக்குக்‌ கனவு எச்சரிக்கையாக 
அமைந்தது. இருந்தாலும்‌ அவனால்‌ 
தெரிந்து கொள்ள முடியவில்லை, மக்களே 

4 


25 


போல்வர்‌ எனினும்‌ கயவரைக்‌ கண்டு பிடிக்‌ 
கும்‌ திறனுடைய அவனுக்கு அந்த எண்‌ 
ணமே தோன்ருதபடி செய்தது விதி (பொற்‌ 
கொல்லன்‌) அது மயக்கும்‌ தெய்வத்தைவிட 
ஆற்றல்‌ வாய்ந்தது. ஊழிற்‌ பெருவலி 


யாஉள? 


இப்படிக்‌ கொல்லன்‌ வலையிற்‌ சிக்கியதை 
அடிகளார்‌ **தீவினை முதிர்வலைச்‌ சென்று 
பட்டிருந்த கோவலன்‌'' என்றே பேசுகிறார்‌, 
இல்லையென்றால்‌ எங்கோ போக வேண்டும்‌ 
என்று நினைத்த கோவலனை (“மதுரை 
நகரில்‌ மன்னர்‌ பின்னோர்க்குத்‌ தன்னிலை 
உணர்த்தி வர நினைத்து வறிதே மீண்டு 
வந்தவனை''---ஊர்காண்‌ : 21---22) இங்கே 
கொண்டு வந்து நிறுத்துமா? மற்றொன்று 
சூழினும்‌ தான்‌ முந்துறும்‌ என்பதுபோல்‌ 
நூற்றுவரினின்றும்‌ முந்தி வந்தது விதி. 
(“பொய்த்தொழிற்‌ கொல்லன்‌ புரிந்துடன்‌ 
நோக்கிக்‌ கோப்பெருந்தேவிக்‌ கல்லதை இச்‌ 
சிலம்பு யாப்புற வில்லையென முன்போந்து''--- 
கொலைக்‌ : 120---122) 


கோவலன்‌ முன்‌ வந்து நின்றதும்‌ 
விதியே. அங்கே சில்லைச்‌ சிறுகுடிலின்‌ 
அருகே அவனை நிறுத்தியதும்‌ விதியே. 
கோவலனை ஏன்‌ அங்கு இருக்கச்‌ செய்ய 
வேண்டும்‌ ? கொல்லன்‌ அவனிடம்‌ சிலம்பை 
வாங்கிக்‌ கொண்டுபோய்ப்‌ பாண்டியனிடம்‌ 
காட்டினால்‌ என்ன ? புலம்‌ பெயர்‌ புதுவனாகிய 
கோவலன்‌ கொல்லனை நம்பி அணியைக்‌ 
கொடுக்க மாட்டான்‌. இன்னொன்று செய்‌ 
திருக்கலாம்‌. கோவலனையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு மன்னனிடம்‌ போயிருக்கலாம்‌. 
அப்படிச்‌ செய்திருந்தால்‌ கண்ணகி பாண்டி 
யனிடம்‌ அறிவுறுத்தியதுபோல்‌ மணியுடை 
அரியெனக்‌ காட்டிக்கோவலன்‌ உண்மையை 
விளக்கியிருப்பான்‌. ஆகவேதான்‌ கொல்லன்‌ 
கோவலனை இருக்கச்‌ செய்து விட்டுத்‌ தான்‌ 


மட்டும்‌ போனான்‌. 


பொய்த்‌ தொழிற்‌ கொல்லன்‌ மன்னனை 
யும்‌ மயக்குகிறான்‌. மன்னனிடம்‌ செய்தியைச்‌ 
சொல்லி அவன்‌ சிந்தித்து ஒரு முடிவுக்கு 
வந்து விட்டால்‌ தீதாகும்‌ என்று கருதி முன்‌ 
கூட்டியே திருடன்‌ எப்படி அரண்மனையுள்‌ 
வந்து திருடினான்‌ என்பதை விளக்கமாகச்‌ 
சொல்லுகிறான்‌. “கன்னக்கோல்‌ வைத்து 
வரவில்லை, கொடிற்றுக்கோல்‌ கொண்டு 


26 

வரவில்லை, தூக்கத்தை உண்டுபண்ணும்‌ 
மந்திரத்தை மனதில்‌ நினைந்து அதன்‌ 
விளைவாக வாயிற்‌ காவலரைத்‌ தூங்கச்‌ 


செய்து, அரண்மனையுள்‌ புகுந்து சிலம்பைத்‌ 
திருடி, ஊர்க்காவலர்‌ கண்ணில்‌ படாமல்‌ 
கரந்து வந்து என்‌ குடிலில்‌ இருக்கின்றான்‌ .”' 


கூட இருந்து பார்த்ததுபோல்‌ இவ்‌ 
வளவு தெளிவாகச்‌ சொல்லியதைக்‌ கேட்ட 
மன்னன்‌ ஒருவேளை திருடன்‌ தன்செய்தியை 
இவனீடம்‌ சொல்லியிருப்பான்‌ போலும்‌ 
என்று நினைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ மன்னன்‌ 
அப்படியெல்லாம்‌ நினைந்து ஒரு முடிவுக்கு 
வரக்‌ கூடாது. என்ன செய்வது! “(வினை 
விளை காலமாதலின்‌ சினையலர்‌ வேம்பன்‌ 
தேரானாகின்றான்‌'' தேரான்‌ தெளிவு தீரா 
இடும்பை: தந்தது. கோப்பெருந்தேவியின்‌ 
ஊடலைத்‌ தீர்க்கப்‌ போகும்‌ வேளையில்‌--- 
விரைவில்‌---மன்னன்‌ மதி சோர்ந்து 
போனான்‌. நெஞ்சின்‌ உணர்விற்கு அடிமை 
யாகி நேர்மை தவறி விட்டான்‌. இதையே 
பின்னர்க்‌ கண்ண கி குறிப்பிடுகின்றாள்‌. 
(“அறிவு அறைபோகிய பொறியறு நெஞ்‌ 


சம்‌?) 


கோவலன்‌ மதியை மயக்கியதுபோலவே 
இங்குப்‌ பாண்டியன்‌ மதியை மயக்கியதும்‌ 
பொற்‌ கொல்லனே !---பொற்‌ கொல்லன்‌ 
உருவில்‌ வந்த விதியே! 


இப்படி இருவரையும்‌ நிழல்போல்‌ 
தொடர்ந்து வரும்‌ விதியைப்‌ பற்றி நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. இஃது எப்படி 
ஏற்பட்டது ? 


சென்ற பிறவியில்‌ கோவலன்‌ “பரதன்‌ 
என்னும்‌ பெயரில்‌ ப்பம்‌ பனா எழுக 
இருந்தான்‌. ஒரு நாள்‌ “சங்கமன்‌ ' என்னும்‌ 
வாணிகனை ஒற்றன்‌ என்று பொய்க்‌ குற்றம்‌ 
சாட்டி அரசனைக்‌ கொண்டு கொல்வித்தான்‌. 
(கட்டுரை : 147---170) அந்த வினைதான்‌ 
இந்தப்‌ பிறவியில்‌ இவனை வணிகனாக வந்து 
வீண்பழி யேற்று மனம்‌ நொந்து சாகும்படி 
செய்தது. அந்தச்‌ சங்கமன்தான்‌ பொற்‌ 
கொல்லனாக வந்திருக்கவேண்டும்‌. தன்னைக்‌ 
கடைத்‌ தெருவில்‌ கைப்பற்றிய அவனை 
(பரதனை) இந்தப்‌ பிறவியில்‌ கடைத்‌ தெரு 
வில்‌ கைப்‌ பற்றுகிறான்‌. சென்ற பிறவியில்‌ 
சங்கமன்‌ அரும்பொருள்‌ வேட்கையிற்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பெருங்கலன்‌ சுமந்து காதலி தன்னொடு”! 
(கட்டுரை : 147---148) வந்தது போலக்‌ 
கோவலனும்‌ (முன்னாள்‌ பரதனும்‌) உலந்த 
பொருளீட்டும்‌ வேட்கையுடன்‌ ஏடலர்‌ 
கோதை கண்ணகியுடன்‌ மாடமதுரை வந்து 
சேர்கிறான்‌. இடத இளங்கோவடிகள்‌ 
கவஜினைகடை கூட்ட வியங்கொண்டான்‌!' 


(கனாத்திறம்‌ : 78) என்றே தினைப்பூட்டுகிறார்‌. 


சென்ற பிறவியில்‌ குற்றமற்ற சங்கமன்‌ 
உள்ளம்‌ எப்படிக்‌ கொதித்ததோ அப்படிக்‌ 
கோவலன்‌ உள்ளமும்‌ கொதிக்க வேண்டும்‌ 
என்பதே விதி. ஆகவேதான்‌ கொலைக்‌ 
கள த்தில்‌ கோவலனை நிற்க வைத்து அவன்‌ 
முன்னிலையில்‌ அவன்தான்‌ கள்வன்‌ என்று 
வலியுறுத்தப்‌ பொற்‌ கொல்லன்‌ நீண்ட உரை 
யாற்றும்படியாக அடிகளார்‌ படைத்துள்ளார்‌. 
மின்னல்போல்‌ தோன்றி மறையும்‌ பொற்‌ 
கொல்லனுக்கு அந்த வகையில்‌ அவ்வளவு 
இடம்‌ ஒதுக்க வேண்டிய காரணத்தை இப்‌ 
போது நம்மால்‌ புரிந்து கொள்ள முடிகிறது. 


இம்மையில்‌ நல்லவனாக இருந்த கோவ 
லனுக்குத்‌ தீங்குவர வேண்டிய அவசிய 
மில்லையே என்ற ஐயத்தை மாடலன்‌ 
வாயிலாக, (**இம்மைச்‌ செய்தனயானறி நல்‌ 
வினை---உம்மைப்‌ பயன்கொல்‌....!' அடைக்‌ 
கலம்‌ : 91---92) உண்டு பண்ணிய அடிகள்‌ 
பின்னர்‌ மதுராபதித்‌ தெய்வத்தின்‌ வாயிலாக 
“உம்மை வினை வந்து உருத்த''தாக 
(கட்டுரை: 171) விடை விளக்கம்‌ செய்கிறார்‌ 


இவ்வளவையும்‌ பார்க்கும்‌ போது 
சென்ற பிறவியில்‌ சங்கமனைக்‌ கொன்ற 
மன்னனே இந்தப்‌ பிறவியில்‌ பாண்டியனாக 
வந்து தன்னைத்‌ தானே மாய்த்துக்‌ கொள்‌ 
கிருனோ என்றும்‌ எண்ண இடம்‌ இருக்கிறது. 
ஏனென்றால்‌ சங்கமன்‌ மனைவி “எங்களுடைய 
துயரத்திற்குக்‌ காரணமானவர்கள்‌ எங்களைப்‌ 
போலவே துன்பத்தை அனுபளிக்க வேண்‌ 
டும்‌'' என்று சாபமிடுகிறாள்‌. அவள்‌ குறிப்‌ 
பிடுவது கணவன்‌---மனைவி பிரிவுத்‌ துன்‌ 
பத்தையே! அத்தகைய துன்பத்தை அவர்‌ 
கள்‌ (சங்கமன்‌-- நீலி) அடையக்‌ காரணமாக 
இருந்தவர்கள்‌ இருவர்‌. ஒருவன்‌ பரதன்‌. 
மற்றொருவன்‌ மன்னன்‌. ஒருவன்‌ கொல்லத்‌ 


தூண்டினான்‌. மற்றொருவன்‌ கொல்வித்‌ 
தான்‌. அப்படி நோக்கினால்‌ கோவலனும்‌ 
துணைபிரிந்து துன்பமடைகிறான்‌. பாண்டிய 


பொன்விழா மலர்‌ 


மன்னனும்‌ துணைபிரிந்து துன்பமடைகிறான்‌. 
பாண்டியன்‌ --- கொப்பெருந்தேவி இருவர்‌ 
அன்பை, இல்லறத்தை இளங்கோவடிகள்‌ 
குறிப்பிட்டுக்‌ காட்டுவதும்‌ இங்கு நினைக்கத்‌ 
தக்கது. 


கோவலன்‌ தனக்குத்‌ தீமை வரும்‌ என்‌ 
பதைக்‌ கனவின்‌ மூலம்‌ உறுதியாக உணர்ந்‌ 
திருந்ததால்‌ பேசத்‌ தெரிந்த 
நிற்கிறான்‌. ஆனால்‌ அவன்கூட அந்தத்‌ 
தீமைக்குக்‌ காரணம்‌ தான்‌ இம்மையில்‌ 
செய்த குற்றமே என்று எண்ணியிருக்க 
வேண்டும்‌. (“நச்சுக்‌ கொன்றேற்கு நன்‌ 
னெறியுண்டோ''--கொலைக்‌ : 86) இளங்கோ 


ஊமையாக 


27 


வடிகள்‌ கோவலன்‌ நிலைக்கு முன்‌ வினைதான்‌ 
காரணம்‌ என்பதை விளக்கவே மதுராபுரித்‌ 
தெய்வத்தின்‌ கட்டுரையை அமைக்கிறார்‌. 


ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்‌ 
என்ற கருத்தை இளங்கோ காப்பியமெங்கும்‌ 
கோடி காட்டிச்சென்றாலும்‌ பொற்கொல்லன்‌ 
மூலமாகக்‌ கோடிட்டுக்‌ காட்டுகிறார்‌ என்றே 


கொள்ள வெண்டும்‌. கொலைக்களக்‌ 
காதையை இளங்கோ தம்‌ கருத்தோடு 
முடிக்கிறார்‌ : 


நாயன்‌ பண்டை ஊர்வினை உருத்து என்‌." 


இவை நம்‌ நெஞ்சில்‌ நிற்கும்‌ தெருப்பெழுத்‌ 
துக்கள. 


உற்று நோக்கல்‌ 


உலகத்தில்‌ நடைபெறும்‌ 


நிகழ்ச்சிகள்‌ சிறியவாயிருப்பினும்‌ 


பெரியவாய்‌ இருப்பினும்‌, அவை தம்மை உற்றுநோக்கி யாராய்ந்தவர்களே 


அறிவிற்‌ பெரியராகிப்‌, 


பல அரும்பெரும்‌ புதுமைகளைக்‌ கண்டறிந்து, 
நம்மனோர்க்கெல்லாம்‌ அளப்பிலா நன்மைகளைச்‌ 


செய்திருக்கின்றார்கள்‌. 


எதனையும்‌ உற்று நோக்கி ஆராய்தலின்றி, ஆடு, மாடுகளைப்போற்‌ பொது 
நோக்காய்ச்‌ சென்றவர்கள்‌ தாமும்‌ அறிவு விளங்கப்‌ பெற்றதில்லை, 
பிறர்க்கும்‌ நன்மையாவன செய்ததில்லை. சோற்றுக்குக்‌ கேடும்‌ மண்ணுக்‌ 


குப்‌ பொறையுமாய்‌ இருந்து அவர்கள்‌ தம்‌ வாழ்நாளை 


உறங்கிக்‌ கழித்தவர்களேயாவர்‌. 


உண்டு உடுத்து 


இலந்தை மரத்திலிருந்து நன்றாய்ப்‌ 


பழுத்த பழங்கள்‌ உதிர்ந்து கீழ்‌ விழுதலை எத்தனை கோடி மக்கள்‌ முற்‌ 
காலத்தும்‌ பிற்காலத்தும்‌ பார்த்திருக்கின்றார்கள்‌ ! அவர்களுள்‌ எத்தனை 
பேர்‌ அவைகள்‌ ஏன்‌ அங்ஙனங்்‌ கீழ்விழுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்க 
வர்கள்‌ ? நியூட்டன்‌ என்னும்‌ ஒருவரைத்‌ தவிர ஏனைக்‌ கோடி கோடியான 


மக்கள்‌ எவரும்‌ அதன்‌ உண்மையை அறியவில்லையே ! 


என்‌ 2 


உற்று 


தோக்கி யாராய்ந்து பார்க்கும்‌ அறிவும்‌ முயற்சியும்‌ அவரைத்‌ தவிர 
மற்றையோர்க்கு இல்லாது போனமை யாலன்றோ? 


- மறைமலையடிகள்‌ 
“சிறுவர்க்கான செந்தமிழ்‌? பக்‌. ௫௬ 


சேயொளி பாடிய 


செவியறிவுறா உ . 


மருட்பா 
[புலவர்‌ திரு. சேயொளி] 


புலவர்‌ “சேயொளி யின்‌ இயற்‌ 
பெயர்‌ மாவை இராமலிங்க சிவப்‌ 
பிரகாசம்‌ ஆகும்‌. வட ஆர்ச்காடு 
மாவட்டத்தைச்‌ சார்ந்த மாவை 
என்னும்‌ சிற்றூரில்‌ 2-8-1931 இல்‌ 
முத்து இராபலிங்கம்‌ பிள்ளைககும்‌ 
இராசம்மாளுக்கும்‌ தோல்‌ றிய 
வர்‌. பள்ளியிறுதிப்‌ படிப்புக்குப்‌ 
பின்‌ ஆசிரியப்‌ பயிற்சி பெற்று வட 
ஆர்க்காடு மாவட்டப்‌ பள்ளிகளில்‌ 
பணியாற்றியவர்‌. சென்னைப்‌ பல்‌ 
கலைச்கழகப்‌ புலவர்‌ தேர்வில்‌ 
வெற்றி பெற்றத்‌ தற்பொழுது |! 
ஆலங்காயம்‌ அரசு உயர்பள்ளியில்‌ | 
முதன்மைத்‌ தமிழாசிரியராய்ப்‌ ட 


திருக்குறள்‌ 1 

திருத்தொண்டர்‌ தில்லை வாழந்தணர்‌ 1 

அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

பகவன்‌ முதற்றே யுலகுட்‌--பகரின்‌ 

தகவுடை தில்லைவா ழந்தணர்‌ தம்மு 

ளுகரமு மான வொருவன்‌-— மிகமிக 

மிக்குங்‌ குறைநதும்‌ பிறழ்ந்து முறழ்ந்து 

மொக்கு முவமை சபாலத்‌ 

தொக்கத்‌ தோஃறல்‌ கற்றதன்‌ பயனே. 1 
இது தொகையடியாராகிய தில்லை 

வாழந்தணர்‌ மூவாயிரவருள்‌ மூத்தவர்‌ சிவ 

பெருமானே என்கின்றது. 

திருக்குறள்‌ 2 

திருத்தொண்டர்‌ பொய்யடிமையில்லாப்‌ புலவர்‌ 40 

கற்றதனா லாய பயனென்‌ கொல்‌ வாலறிவன்‌ 

நற்று மொழாஅ ரெனினெனிற்‌ -சொற்றமிழ்ப்‌ 

பொய்யடிமை யில்லாப்‌ பெரும்புலவ ரேழெழுவர்‌ 

மெய்யடிய ராகிச்‌ சிவன்‌ கழற்கே-— மெய்த்‌ 

[தொண்டின்‌ 

றூய தெறிப்‌ பாப்புனைந்து தரயவனைப்‌ போற்றிசைத்‌ 

தேய விருந்தன ரென்ன 

வாயவாய்‌ வயங்குமோ மண்மிசை மலர்‌ மிசையே. 2 
இது தொகையடியாராகிய பொய்‌ 

யடிமையில்லாப்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ சிவ 

பெருமானைப்‌ போற்றிப்‌ பாடி வீடுற்றனர்‌ 

என்கிறது. 


பணியாற்றிவருகின்றார்‌. சிறந்த 
இலக்கணப்‌ புலமை பெற்ற இவர்‌ 
பழைய இலக்கண நூல்களின்‌ 
உரைகளிற்‌ காணப்படும்‌ விளங்கா 
மேற்கோள்களை இடஞ்சுட்டி 
விளக்கும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌. 
பிற்கால இலக்கண நூல்களுள்‌ 
சிறந்து விளங்கும்‌ இலக்கண 
விளக்கத்தை'க்‌ கழக வழி வெளி 
யிடுதற்க ஏற்றவாறு செப்பஞ்‌ 
செய்து வரும்‌ சிறந்த பதிப்பாசிரி 
யர்‌. இலக்கண நெறிபிறழாது 
பாடல்‌ இயற்றவல்லவர்‌, பழந்‌ 
தமிழ்‌ நூல்களை நுணுகி ஆராயும்‌ 
திறன்‌ படைத்தவர்‌. 


திருக்குறள்‌ 3 

திருத்தொண்டர்‌ பூசலார்‌ 65 

மலர்மிசை யேகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசை நீடுவாழ்‌ வாரே லலி 

லொளியா யனைத்தினு மொன்‌ றி யுறையு 
நளியருள்‌ நம்பனின்‌ மூவாத்‌--தளிரடிக்‌ 

கோயின்‌ மனத்தின்‌ குறிக்கோள்‌ குறிக்கோ 
ளாயிற்‌ பூசலா ரகம்விழை 

கோயில்‌ வேண்டுதிர்‌ குரைகழல்‌ வேட்டென்‌. 8 


இது தனியடியாராகிய பூசலார்‌ தமது 
மனத்துள்‌ சிவபெருமானுக்குக்‌ கோயில்‌ 
எடுத்து வழிபட்டனர்‌ என்கின்றது. 


திருக்குறள்‌ 4 
திருத்தொண்டர்‌ ஆளுடையரசர்‌ 21 


வேண்டுதல்‌ வண்‌ டாமை யிலானடி சேர்ந்தார்க்‌ 
கியாண்டு மிடும்பை யிலவாமான்‌- மாண்புறு 
சொற்றுணை வானவன்பாற்‌ சொன்மாலைச்‌ செந்த 
'மிழாற்‌ 
பொற்றுணைச்‌ சீரடியைப்‌ போற்றுவான்‌-கற்றுணைப்‌ 
பூட்டினால்‌ கடலமண்‌ பாய்ச்சினு தற்றுணைப்‌ 
பாட்டஞ்‌ செழுத்தெனு மப்பரின்‌ 
பாட்டால்‌ விடுமி னிடும்பையா மிருளே. 4 


இஃது ஆளுடை யரசர்தம்‌ திருப்பாட 
லது பெருமை கூறுகின்றது. 


திருக்குறள்‌ 5 
திருத்தொண்டர்‌ 
1. திருவள்ளுவர்‌ 
3. சண்டீசர்‌ 20 
3. கோட்‌ புலியார்‌ 57 
4. பரமனையே பாடுவார்‌ 59 


இருள்சே ரிருவினையுஞ்‌ சேரா விறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டென்‌- றிருவளர்‌ 
வள்ளுவர்‌ தந்ைதைதாள்‌ வாங்கிய சண்டீசர்‌ 
கொள்ளைகொண்‌ மாக்களைக்‌ கொன்றிடு கோட்புலி 
பாடும்‌ பணியாய்ப்‌ பரமனைப்‌ பாடுவார்‌ 
நாடும்‌ பொருட்புகழ்‌ நந்த 
வீடும்‌ பெறுமதி வினைப்பொறி வீட்ட 5 
இஃது இறைவனைப்‌ புகழும்‌ பேறுற்ற 
திருவள்ளுவர்‌, சண்டீசர்‌, கோட்புலியார்‌ , 
பரமனையே பாடுவார்‌ ஆகியோரின்‌ திறன்‌ 
கூறுகின்றது. 
திருக்குறள்‌ 6 
திருத்தொண்டர்‌ :-- 
1. சாக்கியனார்‌ 34 
2. முப்போதுந்‌ திருமேனி தீண்டுவார்‌ 62 


பொறிவாயிலைந்தவித்தான்‌ பொய்தீ ரொழுக்க 
நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வாரேல்‌ _ குறிக்கொண்டு 
தாடொழாஅச்‌ சீருரையாச்‌ சாக்கியனார்‌ கல்லெறிந்‌ 
[தார்‌ 
நாடொறும்‌ வாடாதே வீடுற்றா] ரேடலர்‌சர்ப்‌ 
பூக்கொண்டு முப்போதும்‌ பொன்வண்ணர்‌ திரு 
யாக்கமாத்‌ தீண்டுவா ராறுதே மேனி 
ராக்க மடைந்திசி னறிகடன்‌ றனக்கே. 6 


இது தனியடியாராகிய சாக்கியனாரும்‌, 


தொகையடியாராகிய முப்போதுந் திரு 
மேனி தீண்டுவாரும்‌ ஆக்கமடைந்தமை 
கூறுகின்றது. 
திருக்குறள்‌ 7 


திருத்தொண்டர்‌ கூற்றுவனார்‌ 39 

தனக்குவமை யில்லாதான்‌ ருள்சேர்ந்தார்க்‌ கல்‌ 
[லான்‌ 

மனக்கவலை மாற்ற லரிதாற்‌ சினங்கொண்டு 

மாற்றாரை மண்டியிட மாற்றுகிற நூழிலாற்‌ 

கூற்றுவரே ழன்னோன்‌ றிருமுடி-யேற்றிடத்‌ 

தில்லைவா ழந்தணர்‌ தீத்திறஞ்‌ சொலவொப்‌ 

பில்லான்‌ ரள்பெறூ உங்‌ கூற்றுவர்‌ 

புல்லப்‌ பெறுமின்‌ புகழ்‌ பெறு மறனே. 7 


இது கூற்றுவனார்‌ வீடுற்றமை கூறு 
கின்றது. 


ug 


திருக்குறள்‌ 8 

திருத்தொண்டர்‌ ஆளுடைப்‌ பிள்ளையார்‌ 28 

அறவாழி யந்தணன்‌ ருள்சேர்ந்தார்க்‌ கல்லாற்‌ 

பிறவாழி நீந்த லரிதா--லறவன்‌ 

றிருவடி யெண்ணித்‌ தமிழ்கெழு தீம்பா 

லொருவாய்‌ பருகிய வோராண்‌--டி.ருமணக்‌ 

கோலங்‌ கொண்டிறை குளிர்தாள்‌ குறுகிய 

நூலறி யாளுடைப்‌ பிள்ளை ?நர்‌ 

ஞாலத்‌ தலர்தல்‌ நம்குறிக்‌ கோளே. 8 
இஃது ஆளுடைப்‌ பிள்ளையார்‌ திருமணக்‌ 

கோலத்துடன்‌ அறவாழி யந்தணன்‌ தாள்‌ 

சேர்ந்தமை கூறுகின்றது. 


திருக்குறள்‌ 9 
திருத்தொண்டர்‌ 
1. திருவள்ளுவர்‌ 
2. ஆளுடை யடிகள்‌ 
3. ஆளுடை யரசர்‌ 21 
4. ஆளுடைப்‌ பிள்ளையார்‌ 28 
5. கழறிற்றறிவார்‌ 37 
6. ஆளுடை நம்பி 72 


7. மெய்கண்டார்‌ 

8. ஆளுடை வள்ளலார்‌ 
கோளிற்‌ பொ றியிற்‌ குணமிலவே யெண்குணத்தான்‌ 
ருளை வணங்காத்‌ தலையென்ப-- வாளிய 
லாளுடைப்‌ பேரடிகள்‌ நாவரையர்‌ பிள்ளையா 
ராளுங்‌ கழறிற்‌ றறிவாரே - யாளுடை 
நம்பிமெய்‌ கண்டார்‌ நல்லருள்‌ வள்ளலார்‌ 
நம்பனை வணங்கினர்‌ நளியத்‌ 
தம்பொறி கொண்மியா தவத்திருப்‌ பிறவியே. 9 


இஃது எண்குண இறைவன்‌ திருவடிப்‌ 
பேறுற்ற எண்மர்‌ வரலாற்றைத்‌ தொகுத்து 
உரைக்கின்றது. 
திருக்குறள்‌ 10 
திருத்தொண்டர்‌ :-- 

1. திருவள்ளுவர்‌ 

2. கண்ணப்பர்‌ 10 

3. ஆளுடையரசர்‌ 21 

4. திருத்தொண்டர்‌ அனைவரும்‌. 
பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தா 
ரிறைவ னடிசேரா தாரென்‌—றறைகுறளார்‌ 
திண்ணமா வெம்பிறவி தீர்ந்தார்‌ ; நிறையன்பாற்‌ 
றிண்ணர்‌ கடற்பிறவி தீர்ந்ததனாற்‌— கண்ணப்ப 
ரென்றுபேர்‌ கொண்டார்‌ ; மெய்யுண ரரச 
ரன்னவ ரண்ணின ரடியென 
முன்னி மன்னுமின்‌ முறைமுறை விசும்பே. 

இது திருவள்ளுவர்‌, கண்ணப்பர்‌, 
ஆளுடையரசர்‌ உள்ளிட்ட எல்லாத்‌ திருத்‌ 
தொண்டர்‌ திறமும்‌ கூறுகின்றது. 


சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்கலை 


[திரு. பி. எல்‌. சாமி பி. எஸ்ஸி. ] 


பழந்தமி மிலக்கியத்தை அறி 
வியற்கண்‌ கொண்டு நோக்கும்‌ 
ஆற்றல்‌ படைத்த ஆராய்ச்சி 
யறிஞர்‌ திரு. பி. லூர்துசாமி 
கோயம்புத்தூரில்‌ 2 10-1925இல்‌ 
ஆ. பெரியநாயகம்‌, மதயனம்மாள்‌ 
ஆகியோருக்குத்‌ தோன்றிய 
அருமைந்தர்‌. அறிவியல்‌ துறை 
யில்‌ இளநிலைப்‌ பட்டம்‌ பெற்‌ 
துள்ள இவர்‌ கல்லூரியில்‌ படித்‌ 
துக்கொண்டிருந்த போதே அறி 
வியலையும்‌' தமிழிலக்கியத்தையும்‌ 
ஒப்பு நே ரக்கிக்‌ கட்டுரைகள்‌ 
வரையத்‌ தொடங்கினார்‌. செந்‌ 
தமிழ்ச்‌' செல்வியில்‌ இவர்‌ எழுதி 


சங்க இலக்கியத்தில்‌ இயற்கையில்‌ 
காணப்படும்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌, மரஞ்‌ 
செடிகொடிகள்‌ முதலிய பல்லுயிர்களைப்‌ 
பற்றியும்‌ பல அரிய பெரிய நுண்ணிய 
அறிவியற்‌ செய்திகள்‌ காணப்படுகின்றன. 
இலக்கியத்தில்‌ இச்செய்திகள்‌ ஏன்‌ வரு 
கின்றன என்ற கேள்வி எழுவது இயல்பே. 
மற்ற எந்த மொழியின்‌ இலக்கியத்திலும்‌ 
இத்தகைய அறிவியற்‌ செய்திகள்‌ காணப்‌ 
படுவதில்லை. டாக்டர்‌ கைலாசபதி அவர்கள்‌ 
தமிழர்‌ வீரப்பண்பாட்டுப்‌ பாடல்களைப்‌ பற்றி 
எழுதிய நூலில்‌ (Tamil Heroic Poetry) 
இக்கேள்விக்கு விடைகூற முயன்றுள்ளார்‌. 
வாய்மொழியாகப்‌ பாடப்பட்ட பிறநாட்டு 
வீரப்பாடல்களில்‌ இயற்கையைப்‌ பற்றிய 
செய்திகள்‌ ஒரே முறையாகத்‌ திரும்பத்‌ திரும்‌ 
பச்‌ சொல்லப்படுவதாகக்‌ கூறியுள்ளார்‌. இது 
போன்றே தமிழிலும்‌ தோன்‌ றியிருக்கலாம்‌ 
என்று கைலாசபதி அவர்கள்‌ கருதுகின்றார்‌. 
சங்க இலக்கியப்பாடல்கள்‌ வாய்மொழியாகப்‌ 
பாடப்பட்ட வீரப்பாடல்கள்‌ என்று அவர்‌ 
கருதுகின்றார்‌. இந்த விளக்கம்‌ புதுமையாக 
இருப்பினும்‌, ஓரளவு தொன்மைத்‌ தோற்றத்‌ 
திற்கு விளக்கம்‌ தரினும்‌ சங்கஇலக்கியத்‌ கில்‌ 
காணும்‌ அறிவியற்‌ செய்திகளின்‌ மிகுதியை 
யும்‌ விரிவையும்‌ நுட்பத்தையும்‌ நோக்குங்‌ 
கால்‌ இந்த விளக்கத்தையே போ தியதொரு 


வந்த சங்க இலக்கிய ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌ “சங்க இலக்கியத்தில்‌ 
செடிகொடி விளக்கம்‌' -சங்க 
இலக்கியத்தில்‌ விலங்கெ விளக்‌ 
கம்‌? என்ற தலைப்புக்களில்‌ நூல்‌ 
வடிவில்‌ கழகவழி வெளிவந்து 
அறிஞர்களின்‌ பாராட்டுதல்களைப்‌ 
பெற்றுள்ளன தமிழ்‌ கல்ச்சர்‌” 
போன்ற ஆங்கில இதழ்களிலும்‌ 
கட்டுரையெழுதி வருகிறோர்‌. 
புதுவை அரசின்‌ உயர்ந்த பதவியி 
வுள்ள இவர்‌ ஓய்வு நேரம்‌ முழுவ 
தையும்‌ தமிழ்ப்பணியிலேயே செல 
விடுகின்றார்‌. தமிழுக்கும்‌ அறி 
வியலுக்கும்‌ பாலம்‌ அமைப்பவர்‌. 


முழுவிளக்கமாகக்‌ கொள்ள முடியவில்லை. 
சங்க இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ அறிவியற்‌ 
செய்திகள்‌ மேலெழுந்தவாரியாக மக்கள்‌ 
கண்டதைக்‌ கூறினவையாகத்‌ தெரியவில்லை. 
தற்காலம்‌ செடிநூல்‌, விலங்குநூல்‌, பறவை 
நூல்‌ முதலிய அறிவியல்‌ நூல்களில்‌ கூறப்‌ 
படும்‌ அரிய செய்திகளைக்‌ கூடச்‌ சங்க இலக்‌ 
கியத்தில்‌ காணும்போது இது வீரர்வணக்கப்‌ 
பாட்டில்‌ எழுந்த ஒரு கூறு என்று மட்டும்‌ 
கருத முடியவில்லை. சங்க இலக்கியத்தில்‌ 
இந்த அறிவியற்‌ செய்திகள்‌ உவமமாகவும்‌ 
உள்ளுறையாகவும்‌ நிகழ்ச்சிக்கு நிலைக்‌ 
களனாக, கருப்பொருளாக வருகின்றன. இச்‌ 
செய்திகள்‌ ஐந்திணைப்‌ பாகுபாட்டிற்கு 
உட்பட்டு, ஐந்துவகை நிலங்களிலும்‌ சூழ்‌ 
நிலைகளிலும்‌ நடைபெறுவதாகக்‌ கூறி 
யுள்ளனர்‌. இத்தகைய முறையில்‌ அறிவியற்‌ 
செய்திகளை நுண்ணிய உணர்வினால்‌ பாகு 
படுத்திக்‌ கூறியதை வேற்றுமொழியில்‌ 
காணமுடியவில்லை. ஆதலின்‌ பிறமொழி 
களில்‌ உள்ள வீரர்வணக்கப்‌ பாடல்களில்‌ 
காண்பது போன்றதே இதுவும்‌ என்று 
கொள்ள முடியவில்லை. கடைச்சங்க காலத்‌ 
திலேயே இத்தகைய செய்திகள்‌ பல புலவர்‌ 


களாலும்‌ போற்றப்பட்டுப்‌ பிறரும்‌ அறிய 
வேண்டு மென்பதற்காகவே திரும்பத்‌ 
திரும்பப்‌ பாடல்களில்‌ கையாளப்பட்டன 


வாகத்‌ தோன்று கின்றன. இச்செய்திகள்‌ 
பொருள்‌ செறிந்த அடை மொழிகளிலும்‌ 
சொற்றொடர்களிலும்‌ சங்க நூல்களில்‌ கூறப்‌ 


படுவதையும்‌ காணலாம்‌. 


சங்கப்புலவர்கள்‌ காடுகளையும்‌ அரிய 
சுரங்களையும்‌ கடந்து செல்வதாகப்‌ பாடிய 
பல பாடல்களைக்‌ குறிஞ்சித்‌ திணையிலும்‌ 
பாலைத்திணையிலும்‌ காண்கிறோம்‌. செல்லும்‌ 
போது குறுக்கே நிற்பது என்ற பொருளிலே 
விலங்கு என்ற சொல்‌ தோன்‌ றியது. 
விலங்கு என்ற சொல்‌ குறுக்கிடுவது என்ற 
பொருளில்‌ சங்க நூல்களில்‌ வழங்கியுள்ள து. 
தற்காலம்‌ மலையாளத்தில்‌ இதே பொருளில்‌ 
வழங்குவதையும்‌ உணரவேண்டும்‌. ஆதலின்‌ 
குறுக்கிடும்‌ விலங்கு, பறவை, மரஞ்செடி 
கொடிகள்‌ முதலிய உயிர்களைக்‌ கண்டு 
கூறினர்‌ என்று கொள்ள வேண்டி யுள்ளது. 
தற்காலத்திலும்‌ காட்டில்‌ வாழும்‌ பழங்‌ 
குடிகள்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌, மரங்கள்‌ 
பற்றிய பல நுண்ணிய செய்திகளை அனுபவ 
வாயிலாக அறிந்திருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 
சங்ககாலத்தில்‌ இத்தகைய செய்திகளை 
மேலும்‌ நுண்ணிதாக ஆராய்ந்து கண்‌ 
டறிந்து சங்கப்புலவர்கள்‌ இச்‌ செய்திகளைக்‌ 
கூறினதாகவே கொள்ளவேண்டும்‌. இவை 
திணைப்‌ பாகுபாட்டில்‌ கருப்பொருளாக அமை 
யவே புலவர்கள்‌ இச்செய்திகளைப்‌ போற்றிப்‌ 
பாடினர்‌. இயற்கையில்‌ எந்தஎந்தச்‌ சூழ்நிலை 
யில்‌ எந்த எந்த மரஞ்செடி கொடிகள்‌, 
விலங்குகள்‌, பறவைகள்‌ காணப்படுகின்றன 
என்பதைச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ பாடல்களில்‌ 
காட்டுகின்றனர்‌. இதற்கு ஓரளவு நுண்ணிய 
அறிவும்‌, கல்வியும்‌, இயற்கையில்‌ ஈடுபாட்டு 
உணர்வும்‌ இன்றியமையாதன வாகும்‌. 
விலங்குக்‌ கண்காட்சிச்‌ சாலைகளில்‌ (200) 
ஒவ்வொரு விலங்கையும்‌ பறவையையும்‌ 
அதற்குரிய சூழ்நிலையில்‌ காட்டவேண்டும்‌ 
என்ற புதுமுறை வகுக்கப்பட்டு வெளிநாடு 
களில்‌ கையாளப்படுகின்றதைக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே 
விலங்குகளையும்‌ பறவைகளையும்‌ அவை 
களின்‌ சூழ்நிலையில்‌ கண்டு ஆராய்ந்து 
கூறிய அறிவியற்‌ புலமையைச்‌ சங்க நூல்‌ 
களில்‌ காணலாம்‌. 


81 


சங்க இலக்கியத்தில்‌ நூற்றுஐம்பதுக்கு 
மேற்பட்ட எண்ணிக்கையுடைய மரஞ்செடி 
கொடிகளைப்‌ பற்றிய செய்திகள்‌ வருகின்றன. 
இவ்வளவு மரஞ்‌ செடி, கொடிகள்‌ பிறமொழி 
இலக்கியங்களில்‌ சொல்லப்படவில்லை. 
முப்பதிற்கு மிகுதியாக விலங்குகள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. %மான்‌ இனத்தில்‌ (Deer and 
Antilope) ஐந்து வகைகளைப்பற்றியும்‌, குரங்கு 
இனத்தில்‌ நான்கு வகைகளைப்‌ பற்றியும்‌. 
நாயின விலங்குகளில்‌ தான்கைப்பற்றியும்‌ 
புலியினத்தில்‌ இருவகைகளைப்‌ பற்றியும்‌ பல 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. இவைதவிர 
அரிதாகக்‌ காணப்படும்‌ நீலகிரிக்‌ கருங்குரங்‌ 
கையும்‌ (14112116 Lang) மலைகளின்‌ உச்சிக்‌ 
குவடுகளில்‌ காணப்படும்‌ வருடையாடு 
களையும்‌ (141121 Tah) மலையில்‌ வாழும்‌ 
திர்வை என்றழைக்கப்படும்‌ மலைக்கீரியையும்‌ 
(Stripe-necked mangoose) கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. எலிகளில்‌ மூவகைகளைப்‌ பற்றி 
யும்‌ அணிலில்‌ இருவகைகளைப்‌ பற்றியும்‌ 
கூறியுள்ளனர்‌. பறவையின வகைகளைப்‌ 
பற்றியும்‌ பலசெய்திகள்‌ காணப்படுகின்றன. 
ஏறக்குறைய முப்பத்தைந்து முக்கிய 
பறவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. கழுகு இனத்‌ 
தில்‌ ஐந்து வகைபற்றிய செய்திகள்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. ஆந்தை இனத்தில்‌ குரால்‌, 
கூகை, குடிஞை, ஆந்தை ஆகிய நான்கு 
வகைகள்‌ பிரித்துக்‌ கூறப்‌ பட்டுள்ளன. 
புருவினத்தில்‌ மூன்று வகைகள்‌ சொல்லப்‌ 


பட்டுள்ளன. பத்துக்கு மேற்பட்ட நீர்ப்‌ 
பறவைகள்‌ பற்றியும்‌ நாரையில்‌ நான்கு 
வகை பற்றியும்‌ நுண்ணிய செய்திகள்‌ 


வருகின்றன. சில அரிய பறவைகளைப்‌ பற்றி 
யும்‌ குறிப்பாகச்‌ செய்திகள்‌ காணப்படு 
கின்றன. அன்றைய தமிழகத்துக்கு அப்பாற்‌ 


பட்ட நாட்டில்‌ கண்ட பறவைகளையும்‌ 
விலங்குகளையும்‌ கூடச்‌ சொல்லியிருக்‌ 
கின்றனர்‌. மைசூர்‌ மாநிலத்தில்‌ காணப்‌ 


பட்ட காட்டெருமை பற்றியும்‌ (Wl மீட்ட 
1௦8), கணந்துள்‌ என்று அழைக்கப்படும்‌ 
அரிய பறவை பற்றியும்‌ (பர Indian 
Bustard) செய்திகள்‌ காணப்படுகின்றன. 
இவை இரண்டும்‌ வடநாட்டில்‌ சில பகுதி 
களில்‌ காணப்படுகின்றன. தெற்கே 
மைசூரில்‌ டத ட ட்ட பு கணந்துள்‌ 


௪ விலங்குகள்‌ 
விலங்கின விளக்கம்‌? என்‌ ற நூலில்‌ காணலாம்‌. 


ய்‌ செய்திகளின்‌ க்கத்‌ இவ்வாசிரியர்‌ எழுதிய “சங்க இலக்கியத்தில்‌ 


82 


பறவையை வடுகர்‌ நாட்டில்‌ கண்டதாக 
நற்றிணைப்‌ பாடலில்‌ கூறப்பட்டிருப்பது மிக 
அரிய, வியப்பான செய்தியாகும்‌. 


“பார்வை வேட்டுவன்‌ படுவலை வெரீஇ 
நெடுங்கால்‌ கணபந்துளம்‌ புலம்புகொள்‌ தெள்விளி 
சுரஞ்செல்‌ கோடியர்‌ கதுமென இசைக்கும்‌ 
தரம்பொடு கொள்ளும்‌ அத்தத்து ஆங்கண்‌ 
கடுங்குரல்‌ பம்பைக்‌ கதநாய்‌ வடுகர்‌ 
நெடும்‌ பெருங்‌ குன்ற நீந்தி நம்வயின்‌'' 

நற்றிணை. 212 


“அஆற்றய லிருந்த விருந்தோட்‌ டருஞ்சிறை 
நெடுங்காற்‌ கணந்து ளாளறி வுறீஇ 
ஆறுசெல்‌ வம்பலர்‌ படைதலை பெயர்க்கும்‌ 
மலையுடைக்‌ கான நீந்தி 
நிலையாப்‌ பொருட்பிணிப்‌ பிரிந்திச னோரே'' 
குறுந்தொகை. 350 


வடுகருடைய நெடும்பெருங்குன்‌ றம்‌ கடந்து 
சென்று நெடுங்கால்‌ கணந்துள்‌ பறவை 
யைக்‌ கண்டதாகக்கூறியுள்ளதைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. குறுந்தொகையில்‌ மலையுடைய 
கானங்‌ கடந்து சென்ற விடத்தில்‌ கணந்‌ 
துளைக்‌ கண்டதாகக்‌ கூறியிருப்பதையும்‌ 
நோக்க வேண்டும்‌. ஆகவே தமிழ்நாட்டில்‌ 
கண்ட பறவையன்று என்பது தெளிவு. 
மைசூர்‌ மாநிலத்தில்‌, வடுகர்‌ வாழ்ந்த 
இடத்தில்‌ கண்ட இப்பறவையின்‌ பெயர்‌ 
கன்னடத்தில்‌ (கணவுளு' என்று வழங்கு 
வதைக்‌ காணும்போது சங்க இலக்கியத்தில்‌ 
இரண்டே பாடல்களில்‌ கூறப்பட்ட 
கணந்துள்‌ பறவை எது வென்று அறிந்து 
கொள்ளலாம்‌. கிட்டல்‌ (௩1101) என்ற 
அறிஞர்‌ எழுதிய கன்னடமொழி அகரா தியில்‌ 


“கணவுளு' என்ற பெயர்‌ இப்பறவையின்‌ 
பெயராகக்‌ கூறப்பட்டிருப்பதையும்‌ காண 
லாம்‌. கணந்துள்‌ என்று சங்க இலக்‌ 


கியத்தில்‌ அழைக்கப்பட்ட பறவை கன்ன 
டத்தில்‌ அழைக்கப்படும்‌ (கணவுளு' என்ற 
பறவையே என்பதில்‌ ஐயமில்லை. நீண்ட 
கால்கள்‌, புலம்புகொள்‌ தெள்விளி, இருந்‌ 
தோட்டு அருஞ்சிறை என்ற சொற்றொடர்‌ 
விளக்கம்‌ தெளிவாக இஃது அறிவியற்படி 
எந்தப்பறவை என்று தெளிவாகக்‌ காட்டு 
கின்றது. இந்தப்‌ பறவைக்கு நீண்ட கால்‌ 
களும்‌ அகலமான சிறகுகளும்‌ உண்டு. 
கூட்டமாக இருபத்தைந்திலிருந்து முப்பது 
வரை காணப்படும்‌, இதன்‌ குரல்‌ வெகு 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


தொலைவு கேட்கும்‌. இதன்‌ சுவையுடைய 
இறைச்சிக்காக வேட்டையாடிக்‌ கொன்ற 
தால்‌ இன்று இந்த இனமே அழிந்து விடும்‌ 
நிலையில்‌ உள்ளது. தமிழ்‌ நாட்டிற்கு 
வெளியே காணப்பட்ட இப்பறவையைப்‌ 
பற்றிக்‌ கூறியிருப்பது வியப்பைத்‌ தரு 
கின்றது. 

ஊர்வன, பூச்சி இனங்கள்‌ ஆகியவை 
பற்றியும்‌ சங்க இலக்கியத்தில்‌ செய்திகள்‌ 


வருகின்றன. முதலை, பல்லி, ஓந்தி, 
பாம்புகள்‌ முதலியன பற்றிச்‌ சில அரிய 
செய்திகளைக்‌ காண்கிறோம்‌. முதலையில்‌ 


மூன்று வகைகளைப்‌ பகுத்து உணர்ந்திருக்‌ 
கின்றார்கள்‌. முதலை, (The Coast Crocodile) 
இடங்கர்‌ (The Common Indian Crocodile) 
கராம்‌ (11௦ ஜharial) ஆகிய மூன்று வகை 
முதலைகளை நன்கு தெரிந்திருந்தனர்‌. 
இவைகளில்‌ முதலை கடலோரத்தில்‌ காணப்‌ 
படுவது. இடங்கர்‌ உள்‌ நாட்டில்‌ ஆற்றிலும்‌ 
குளத்திலும்‌ காணப்படுவது. கராம்‌ என்ற 
இனம்‌ தமிழ்‌ நாட்டைச்‌ சேர்ந்ததில்லை. 
இந்த முதலையினம்‌ வடநாட்டில்‌ கங்கை, 
பிரம்மபுத்திரா முதலிய ஆறுகளில்‌ வாழ்வ 


தாகும்‌. இதை வட நாட்டில்‌ “கரியால்‌' 
என்றழைப்பர்‌. இந்த வடமொழிப்‌ பெயரே 
“கராம்‌! என்று சங்ககாலத்தில்‌ வழங்கின 


தாகத்‌ தெரிகின்‌ றது. இந்த இனமுதலையைச்‌ 
சங்ககாலத்திலேயே தமிழகத்திற்கு கொண்டு 
வந்து கோட்டை அகழிகளில்‌ வளர்த்தன 
ரென்றும்‌ தெரிகின்றது. இந்த இன 
முதலைகள்‌ மிகவும்‌ கொடுமை வாய்ந்தவை 
யாகையால்‌ அகழிகளில்‌ விடப்பட்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌ தற்பொழுது இந்த மூன்று முதலை 
யினங்களையும்‌ மக்கள்‌ கொன்றமையால்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ காண்பதே அரிதாக 
உள்ளது. கடற்கரையிலும்‌, ஆற்றுமுகத்‌ 
திலும்‌ அரிதாக முதலையினத்தைப்‌ பார்க்க 
லாம்‌. கராம்‌, இடங்கர்‌ ஆகிய இனங்கள்‌ 
முற்றிலும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அழிக்கப்‌ பட்டன. 
சில சங்கப்பாடல்களில்‌ மரம்‌, விலங்கு 
ஆகியவற்றின்‌ முழுவிளக்கம்‌ கூறப்படு 
வதைக்‌ காணலாம்‌. இவைகளைப்‌ படிக்கும்‌ 
போது அறிவியலா, கவிதையா என்று ஐயம்‌ 
எழலாம்‌. 
₹நீடுவெயில்‌ உழந்த குறியிறைக்‌ கணைக்கால்‌ 
தொடையமை பல்மலர்த்‌ தோடுபொதித்‌ தியாத்த 
குடையோ ரன்ன கோளமை யெருத்திற்‌ 


பொன்விழா மலர்‌ 


ட பாளை பற்றிழிந்‌ தொழியப்‌ புறஞ்சேர்பு 
வாள்வடித்‌ தன்ன வயிறுடைப்‌ பொதிய 
்‌... நாளுறத்‌ தோன்றிய நயவரு வனப்பின்‌ 
. ஆரத்‌ தன்ன அணிகளர்‌ புதுப்பூ 
வாளுறு கவரியின்‌ வண்டுண வரிய 
முத்தின்‌ அன்ன அரிநிறத்‌ தாலி 
நகைநனி வளர்ந்த மூவாப்‌ பசுங்காய்‌ 
நீரினு மினிய வாகிக்‌ கூரெயிற்று 
அமிழ்தம்‌ ஊறுஞ்‌ செவ்வாய்‌ 
ஒண்டொடிக்‌ குறுமகக்‌ கொண்டனம்‌ செலினே!" 


௭ அகம்‌. 335 
மேலே காட்டிய அகப்பாடலில்‌ கடைசி 
மூன்றுவரிகள்‌ தவிர மீதிப்‌ பதினொரு 


வரிகள்‌ கமுக மரத்தின்‌ பாகங்களை விளக்கு 
வதைக்‌ காணலாம்‌. கமுகின்‌ அடிமரம்‌, 
கழுத்து, பாளை, அரும்பு, முதிர்ந்த பூ, காய்‌, 
பழம்‌, பழத்தின்‌ சுவை ஆகியவையெல்லாம்‌ 
வருணிக்கப்பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. சங்க 
நூல்களில்‌ கமுகைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 
பாடல்‌ இஃதொன்றுதான்‌ உள்ளது. 
கமுகைப்‌ பயிரிடும்‌ வழக்கம்‌ சங்க காலத்தில்‌ 
தோன்றியதாகத்‌ தெளிவாகின்றது. இந்த 
அகப்பாடலில்‌ சங்கப்‌ புலவர்‌ மதுரைத்‌ 
தத்தங்கண்ணனார்‌ கமுகமரத்தை வருணிப்‌ 
பதையே முக்கிய நோக்கமாகக்‌ கொண்டு 
பாடியுள்ளார்‌ என்பது தெரிகின்றது. இஃது 
அறிவியல்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இதே 
போன்றதொரு பாடல்‌ யாப்பருங்கல 
விருத்தியில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளது. இது நடையிலும்‌ போக்கிலும்‌ 
சங்கப்‌ பாடலென்றே தோற்றுகின்றது. 
இருபத்திரண்டு வரிகளுடைய இப்பாடலில்‌ 
பதினேழு வரிகளில்‌ வாழைமரம்‌ அடியி 
லிருந்து முடிவரை, முளையிலிருந்து கனி 
வ்ரை பருவவேறுபாடுகளோடு வருணிக்கப்‌ 
பட்டுள்ளதைக்‌ காணலாம்‌. சங்கப்‌ புலவர்‌ 
கள்‌ மரஞ்செடி கொடிகள்‌, விலங்குகள்‌, 
பறவைகள்‌ ஆகிய உயிர்களைக்‌ கண்டு அவை 
களின்‌ உருவம்‌, தோற்றம்‌, குணம்‌, 
செயல்கள்‌ ஆகிய பலசெய்திகளையும்‌ ஆராய்ந்‌ 
தறிந்தே கூறியுள்ளனர்‌. ஆதலின்‌ இலக்‌ 
கியத்தில்‌ அறிவியலையும்‌ கலந்து கூறினர்‌ 
என்று கூறினால்‌ அதை மிகைக்‌ கூற்று 
என்று கருதமுடியாது. 

்‌ இத்தகைய அறிவியற்‌ செய்தி விளக்‌ 
கங்களை மட்டுமின்றிப்‌ பல நுண்ணிய, அரிய 
£ “வியற்‌ செய்திகளையும்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 


58 
கூறியுள்ளனர்‌. காட்டில்‌ புலியைக்கண்ட 
முசுக்குரங்குகள்‌ எப்படிக்‌ கூக்குரலிட்டு 


அழைக்கின்றன, புலியைக்குத்திக்‌ கொன்ற 
யானை எப்படி அதன்‌ தந்தங்களைக்‌ கழுவு 
கின்றது, சிறுத்தைப்புலி எப்படிக்‌ கொன்ற 
விலங்குத்‌ தசையை மறைத்து வைக்கின்றது, 
கரடி ஈயற்புற்றில்‌ எப்படி வாய்‌ வைத்து 
உறிஞ்சி உண்ணுகிறது. காட்டுப்‌ பன்றியின்‌ 
அஞ்சாத செயல்‌ திறமை ஆகிய பல அரிய 


இயற்கை உண்மைகளைச்‌ சங்க நூல்கள்‌ 
கூறுகின்றன. எடுத்துக்‌ காட்டாகச்‌ சில 
வற்றைக்‌ கவனிக்கலாம்‌. கலைமானின்‌ 


கொம்பு முளைப்பதும்‌ கிளைவிடுவதும்‌, வளர்‌ 
வதும்‌, உதிர்ப்பதும்‌, திரும்ப முளைப்பதும்‌ 
ஆகிய செயல்களைத்‌ தற்காலத்தில்‌ தான்‌ 
ஆராய்ந்து எழுதியுள்ளார்கள்‌. ஆனால்‌ இச்‌ 


செய்திகளை இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முற்பட்ட சங்க நூல்களிலேயே காண்‌ 
கிரோம்‌. 


“கலைமான்‌ தலையின்‌ முதன்முதல்‌ கவர்த்த 
கோடலங்‌ கவட்ட குறுங்கால்‌ உழிஞ்சில்‌?' 
அகம்‌. 151. 


அகநானூறு 151ஆம்‌ பாடலில்‌ கலைமானின்‌ 
தலையில்‌ முதல்‌ முதலாகக்‌ கவையுடன்‌ 
கொம்பு முளைப்பது கூறப்பட்டுள்ளது. பிறகு 
கொம்பு முதிரமுதிரப்‌ புதிய கிளைகள்‌ கொம்‌ 
பில்‌ தோன்றிக்‌ கவைகவையாகக்‌ கிளை 
விட்டுக்‌ காணப்படும்‌. 


“பூல்கவர்‌ மருப்பின்‌ முதுமான்‌ போக்கி” 
_— அகம்‌. 283 


அகப்பாடல்‌ 283ல்‌ “பல்கவர்‌' கொண்ட 
முதியமான்‌ கூறப்பட்டுள்ளது. முதல்‌ கவர்‌, 
பின்னர்‌ முதுமானின்‌ பல்கவர்‌ கொம்பில்‌ 
இருப்பதைக்‌ கூறியுள்ளனர்‌. முதிர்ந்த 
கொம்புகளைக்‌ கலைமான்‌ உதிர்த்து விடு 
கின்றது. இச்செய்தியையும்‌ சங்க நூல்கள்‌ 
கூறுகின்றன. 


“இறுகுபுல்‌ மேய்ந்த அறுகோட்டு முற்றல்‌ 
அள்ளல்‌ ஆடிய புள்ளி வரிக்கலை'' 
_-நற்றிணை, 265 


்கள்ளியங்‌ காட்ட புள்ளியம்‌ பொறிக்கலை 
வறனுறல்‌ அங்கோ டுதிர வலங்கடந்து 
புலவுப்புலி துறந்த கலவுக்கழி கடுமுடை'! 
ு அகம்‌: 97 


84 


மேலே காட்டிய நற்றிணை, அகநானூற்றுப்‌ 
பாடல்களில்‌ வறண்ட கொம்பு உதிரும்‌ 
குணத்தைக்‌ கூறியுள்ளதைக்‌ காணலாம்‌. 
உதிர்ந்த முற்றிய கொம்பை “அறுகோட்டு 
முற்றல்‌! என்று நற்றிணை அழைக்கின்றது. 
வறண்ட கொம்பு உதிரவே கலைமானை 
எளிதில்‌ வென்று புலி கொன்றதாக அகநா 
னூறு கூறுகின்றது. கலை மானிற்கு அதன்‌ 
கொம்புதான்‌ புலியிடமிருந்து பாதுகாக்க 
உதவுகின்றது. இச்செய்திகள்‌ விலங்கு 
நூலார்‌ கூறியுள்ளவையேயாகும்‌. (11 
young deer the antler is a simple spike — 
with the growth of the animal it throws 
out a branch from near its base. Stags wear 
their antlers after the rut and then shed 
them. The newly-grown antler is encased 
in a thick soft skin called velvet. Its 
softness and its dense covering mat of fine 
hairs give it the face and the look of 
velvet). கொம்புகள்‌ உதிர்ந்ததும்‌ புதிய 
கொம்புகள்‌ முளைக்கும்‌. அப்போது அக்‌ 
கொம்புகள்‌ மென்மையான, “வெல்வெட்‌ 
போன்ற தோலால்‌ மூடப்பட்டு இருக்கும்‌. 
இச்செய்தியைக்கூடச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 
துட்பமாக ஆராய்ந்து கூறியுள்ளது வியப்‌ 
பைத்‌ தருகின்றது. 


புள்ளி அம்பிணை உணீஇய உள்ளி 
அறுமருப்பு ஒழித்த தலைய தோல்பொதி 
மறுமருப்‌ பிளங்கோ ட்திரக்‌ கூஉஞ்‌'” 
அகம்‌ : 291 


உதிர்ந்த கொம்பை அறுமருப்பு என்றும்‌ 
திரும்ப முளைக்கும்‌ கொம்பை மறுமருப்பு 
என்றும்‌ அழைத்த நயம்‌ பாராட்டத்தக்கது. 
கொம்பு உதிர்ந்து தலையில்‌ தோன்றிய மறு 
கொம்பில்‌ தோல்‌ பொதிந்து இருப்பதைத்‌ 
தெளிவாகக்‌ கூறியதைக்‌ காணலாம்‌. 
இந்தத்‌ தோல்‌ பொதிந்த மென்மையான 
கொம்பை நற்றிணை, 19ஆம்‌ பாடலில்‌ புலவர்‌ 
தாழையின்‌ மென்மையான, நீண்ட ஆண்‌ 
பூவிற்கு ஒப்பிட்டுக்‌ காட்டியது எண்ணி இன்‌ 
புறத்தக்கது. யானை தன்‌ கொம்பால்‌ புலி 
யைக்‌ கொன்று பின்னர்த்‌ தன்‌ கொம்பையும்‌ 
உடலையும்‌ கழுவுவதை அறிஞர்கள்‌ கண்‌ 
டுள்ளனர்‌. இது காட்டுயானையின்‌ செய்கை 
யாகும்‌. இதையும்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ கூறி 
யுள்ளனர்‌, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


“உழுவையோ டுழந்த உயங்குநடை யொருத்தல்‌ 
நெடுவகிர்‌ விழுப்புண்‌ கழாஅக்‌ கங்குல்‌?" 
அகம்‌ : 308 


“இரும்புலி தொலைத்த பெருங்கை வேழத்துப்‌ 
புலவுநாறு புகர்நுதல்‌ கழுவக்‌ கங்குல்‌ 
அருவி தந்த அணங்குடை நெடுங்கோட்டு'? 
அகம்‌: 2728 


இந்த அரிய செய்தியைச்‌ சங்கப்‌ புலவர்கள்‌ 
பாடியிருப்பதைக்‌ காணும்போது வியப்படை 
யாமல்‌ இருக்கமுடியாது. 


இதுபோன்றே பறவை முதலிய பிற 
உயிரினங்களைப்‌ பற்றியும்‌ அரிய செய்திகள்‌ 
வருகின்‌ றன. குறுந்தொகைப்‌ பாட்டில்‌ 
மயிலிற்குப்‌ 'போழ்கண்‌' இருப்பதாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


“கையற வந்த பையுண்‌ மாலை 
பூஞ்சினை யிருந்த போழ்கண்‌ மஞ்ஞை 
தாநீர்‌ நனந்தலை புலம்பக்‌ 
கூஉந்‌ தோழி பெரும்பே தையவே'' 


குறுந்தொகை : 391 


(போழ்கண்‌' என்பதற்குப்‌ போழ்ந்தாற்‌ 
போன்ற கண்களையுடைய மயில்கள்‌ என்று 
உரை கூறப்பட்டுள்ளது. இந்த உரை 
முழுமையான விளக்கமாகத்‌ தெரியவில்லை. 
போழ்‌ என்ற சொற்குப்‌ பிளவுபடுத்தல்‌, 
ஊடுருவிச்‌ செல்லுதல்‌ என்ற பொருள்கள்‌ 
உண்டு. மயிலின்‌ பார்‌ யவை ஊடுருவிச்‌ 
செல்லுதல்போல்‌ இருப்பதால்‌ “போழ்கண்‌' 
என்று கூறப்பட்டுள்ளது. மயிலிற்குக்‌ காட்டு 
விலங்குகளை ஊடுருவிப்‌ பார்ப்பதுபோல்‌ 
உற்றுப்பார்க்கும்‌ குணம்‌ உண்டு என்பதைப்‌ 
பறவை நூலறிஞர்கள்‌ சுட்டிக்காட்டி 
யுள்ளனர்‌. (Like all creatures peacocks 
have oddities of their own. They have 
the reputation of gazing with stupefication 
at any object that comes within their ken 
and when leopards crawl up to them and 
finally come into view, the birds stare at 
them as if hypnotised and so fall an easy 
prey to carnivores—Zafar Futehally—The 
Illustrated Weekly of India Oct. 27, 1968) 
காட்டில்‌ வாழும்‌ மயில்‌ மற்ற விலங்குகளையும்‌ 
பொருள்களையும்‌ முட்டாள்‌ தனமாக 
முறைத்து ஊடுருவிப்‌ பார்க்கும்‌ குணம்‌ 
உடையது என்று அறிஞர்கள்‌ கண்டு கூறி 


பொன்விழா மலர்‌ 


யுள்ளனர்‌. இந்தக்‌ குணத்தால்‌ மயில்‌ 
சிறுத்தைப்‌ புலி போன்ற விலங்குகளுக்கு 
எளிதில்‌ இரையாகின்றது. *போழ்கண்‌ 
மஞ்ஜை' என்பதின்‌ உண்மை விளக்கம்‌ 


அறிவியல்‌ செய்தி யென்பதை உணரவேண்‌ 
டும்‌, சிறிய அடை மொழிச்‌ சொற்களில்‌ 
அரிய அறிவியல்‌ உண்மையைக்‌ கூறியதைப்‌ 
போற்ற வேண்டும்‌. 

நாரையினப்‌ பறவைகளுக்கு (Heron) 
மார்பு பக்கத்திலும்‌, பின்பக்கத்திலும்‌ உள்ள 
இறகுகளில்‌ மிகச்‌ சிறிய நுண்ணிய துய்‌ 
போன்ற தூவிகள்‌ காணப்படுகின்றன. 
அவைகளிலிருந்து ஒருவகைத்‌ தூள்போன்ற 
பொருள்‌ வெளியாகின்றது. அந்தத்‌ தூளைக்‌ 
கொண்டு இறகுகளை உலர்த்திக்‌ கொள்ளும்‌ 
வழக்கம்‌ இப்பறவைகளுக்கு உண்டு என்‌ 
பதை அறிஞர்கள்‌ கண்டுள்ளனர்‌. (0 
the sides of the breast and rump of the 
herons and egrets the birds of the family 
have concealed under the feathers, patches 
of peculiar, specialised feathers known as 
powder--down' which give off a powdery 
substance used in preening their feathers— 
G. M. Henry... Birds of Ceylon) இச்செய்தி 
சங்க நூலில்‌ காணப்படுவது வியப்பைத்‌ 
தருகின்‌ றது. 

“ஆடமை ஆக்கம்‌ ஐதுபிசைந்து அன்ன 
தேோடமை தூவித்‌ தடத்தாள்‌ நாரை'' 
நற்றிணை : 178 

மூங்கிலுள்ளே உரிக்கப்படும்‌ தோலை மெல்லி 
தாகப்‌ பிசைந்து வைத்தாலொத்த தூவியை 
உடைய நாரை என்று கூறியிருப்பதைக்‌ 
காணலாம்‌. மூங்கிலின்‌ உள்ளே உள்ள உரி 
மிக மெல்லியது. அதைப்‌ பிசைந்தால்போல்‌ 
இருந்ததாகக்‌ கூறியது அழகிய, அரிய நுண்‌ 
ணிய உவமையாகும்‌. தடந்தாள்‌ நாரை 
(Reef heron) நாரையினத்தில்‌ சேர்ந்தது. 
இதற்கு இந்தத்‌ தூவியுண்டு என்பது 
அறிஞர்‌ கூறிய செய்தியாகும்‌. இத்தகைய 
நுட்பமான அறிவியற்‌ செய்திகளைக்‌ கூட 
எடுத்துக்‌ கூறிய சங்கப்‌ புலவர்களின்‌ அறி 
வாற்றலைப்‌ போற்றிப்‌ புகழ வேண்டும்‌. 

சங்க இலக்கியத்தில்‌ அறிவியற்‌ செய்தி 
கள்‌ விரிவாகவும்‌ நுண்ணியவாகவும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளதை மேலே விளக்கிக்‌ கூறினோம்‌. 
சங்க இலக்கியத்தில்‌ வழங்கும்‌ திணைப்பாகு 
பாடே ஓர்‌ அறிவியல்‌ கோட்பாடு என்று 


88 


கருதலாம்‌. ஓர்‌ உயரிய தத்துவக்கோட்பாடு 
என்று கூடக்‌ கருதலாம்‌. தற்போது 
அமெரிக்காவிலும்‌ பிறநாடுகளிலும்‌ இயற்‌ 
கைச்‌ சூழ்நிலையை (1௦010ஐ) அழிக்கக்கூடா 
தென்று அதைப்‌ பாதுகாக்கப்‌ போராட்டங்‌ 
கள்‌ நடக்கின்றன. ஐந்திணையில்‌ நிலம்‌, 
பருவம்‌, மரங்கள்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌, 
திணைவாழ்‌ மக்கள்‌, அவர்களின்‌ வாழ்க்கை 
ஆகியவை கூறப்பட்டுள்ளன. இதே அடிப்‌ 
படையில்‌ தற்காலம்‌ ஒரு கோட்பாட்டைச்‌ 
சில அறிஞர்கள்‌ வற்புறுத்தி வருகின்றனர்‌. 
(Ecology means the relationship of plants, 
animals and people to their environment 
and the alteration that occur in the 
environment from time to time through 
changes of season, rain fall, climate and 
the influence of man himself. It is a science 
and basically even a philosophy which in 
the past has received too little attention 
in our whole system of education—Louis 
Bromefield — Natural History Magazine) 
லூயிபுரோம்பீல்டு என்ற அறிஞர்‌ இந்தக்‌ 
கொள்கையை வலியுறுத்திக்‌ கூறியிருப்ப 
தைக்‌ காணலாம்‌. மரங்கள்‌, விலங்குகள்‌, 
மக்கள்‌, இயற்கைச்‌ சூழ்நிலையில்‌ எப்படி 
இணைந்து வாழ்கிறார்கள்‌ என்பதை ஆராய்ந்‌ 
தறிய வேண்டும்‌; பருவங்கள்‌, மழை, 
மனிதன்‌ ஆகியவற்றால்‌ எப்படி மாற்றங்கள்‌ 
தோன்றுகின்றன என்பதையும்‌ ஆராய 
வேண்டும்‌ என்று இவ்வறிஞர்‌ கூறுவதைக்‌ 
கூர்ந்து கவனிக்க வேண்டும்‌. சங்க காலத்‌ 
தில்‌ இவைகளை ஆராய்ந்ததினால்தான்‌ 
திணைப்பாகுபாடு தோன்றிற்று என்று கருத 
லாம்‌. உயிர்களின்‌ சூழ்நிலையை (Biome) 
அப்படியே எடுத்துக்‌ காட்ட வேண்டும்‌, 
ஆராய வேண்டும்‌ என்ற அறிவியற்‌ 
கொள்கை இன்று முக்கியம்‌ வாய்ந்ததாகக்‌ 
கருதப்படுகின்றது. இதே போன்றதொரு 
கருத்தையே சங்க இலக்கியத்‌ திணைப்பாகு 
பாட்டில்‌ காண்கிறோம்‌. ஒரு நிலத்தில்‌ 
நிலைத்‌ திணைகளும்‌ இயங்கு திணைகளும்‌ 
ஊடாடி நிகழும்‌ செய்திகளையே திணைகள்‌ 
கூறுகின்றன. மனிதன்‌ இதை நன்கு உணர 
வேண்டும்‌ என்று தற்காலத்து அறிஞர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. (A 01010௦ is the largest 
terrestrial ecological unit and is charac 
terised by intercourse of flora, fauna and 
abiotic substances—Man in Nature— 


86 


Marston Bates) திணை என்பது தற்கால 
அறிவியல்‌ கொள்கைப்படி “:2002602780114௦ 
௮62” என்று கூறலாம்‌. ஏனென்றால்‌ தற்‌ 
காலம்‌ இந்த அறிவியல்‌ கொள்கையில்‌ 
எதை எதை முக்கியமாகக்‌ கருதினரோ 
அவைகளையே திணையிலும்‌ அக்காலத்தில்‌ 
சொல்லியிருக்கின்‌ றனர்‌. இதே கொள்கைப்‌ 
படிகாட்சிச்சாலையில்கூட மனிதனைச்‌ சூழ்‌ நிலை 
யில்‌ காட்ட வேண்டும்‌ என்று அறிஞர்கள்‌ 
வற்புறுத்துகின்‌ றனர்‌. (The Ecology of an 
area shows outstanding physico graphic 
features of an area and demonstrates the 
area among its rocks, soils, climate, planks 
and animals including man as seen in larger 
habitat group — The World of Natura! 
History~ J. R. Sanders) அமெரிக்காவில்‌ 
உள்ள இயற்கை வரலாற்றுக்‌ கண்காட்சிச்‌ 
சாலைகள்‌ (Natural History Museums) இக்‌ 
கருத்தையே அடிப்படையாகக்‌ கொண்டு 
திறுவப்பட்டுள்ளன. இவைகளைத்‌ திணைக்‌ 
கண்காட்சி என்று நாம்‌ கருதலாம்‌. 


இதுவரை கூறியதிலிருந்து சங்க 
காலத்தில்‌ வழங்கிய திணைக்கொள்கையே 
அறிவியல்‌ அடிப்படையில்‌ எழுந்தது என்‌ 
பதை உணரலாம்‌. தற்காலம்‌ மனிதனின்‌ 
செய்கையால்‌ இத்திணைகள்‌ உருமாறிச்‌ சில 
அழிந்தும்‌ விட்டன. அதனால்‌ இக்கொள்கை 
யின்‌ அடிப்படைப்‌ பெருமையை உணர 
முடியவில்லை. திணைகளில்‌ கூறப்படும்‌ கருப்‌ 
பொருட்‌ செய்திகள்‌ பெரும்பாலும்‌ அறிவியற்‌ 
செய்திகளாகக்‌ காணப்படுவதில்‌ வியப்படை 
கிறோம்‌. சங்க காலத்தில்‌ கூறிய திணைச்‌ 
சூழ்நிலையைஅப்படியேகண்காட்சிச்‌ சாலையில்‌ 
காட்ட முடியும்‌. அந்த அளவு அறிவியல்‌ 
விளக்கங்கள்‌ சங்க நூல்களில்‌ காண்கிறோம்‌. 
ஆதலின்‌ சங்க இலக்கியத்தில்‌ இலக்கிய 
நயம்‌ ஒருபகுதி என்றால்‌ அறிவியல்‌ விளக்கம்‌ 
மற்றொரு பகுதி என்பதை உணர்ந்தால்‌ 
தான்‌ சங்க இலக்கியத்தின்‌ முழு உருவத்‌ 
தைக்‌ காண முடியும்‌ என்று துணிந்து 
சொல்லலாம்‌. 


முற்கால பிற்காலத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ 


முற்காலத்து விளங்கிய செந்தமிழ்‌ 


நல்லிசைப்‌ புலவர்கள்‌ 


தமதருமைச்‌ செந்தமிழ்‌ மொழியைத்‌ தம்‌ இன்னுயிரினும்‌ விழுமிதாக 
ஓம்பிப்‌, பொய்‌ சிறிதுங்‌ கலவா அறவுரையே பகருந்‌ தமது நாவால்‌ 


மெய்ப்பொருள்களையே நிரப்பிய 


பாக்களும்‌ நூல்களும்‌ 
இயற்றி, அதனை மேன்மேல்‌ உரம்பெற வளர்த்து வந்தனர்‌. 


அதன்கண்‌ 
அதனால்‌ 


அஃது அஞ்ஞான்று மலைமேல்‌ ஏற்றிய நந்தாமணி விளக்குப்போல்‌ தனது 
பொங்கு பேரொளியை எங்கணும்‌ வீசி, இவ்வுலகின்கண்ணிருந்த மாந்த 


ரெல்லாருடைய அறிவுக்கண்ணையும்‌ விளங்க 


விளக்கிற்று. மற்றுப்‌ 


பிற்காலத்தே, அஃதாவது சென்ற அறுநூறு ஆண்டுகளாகத்‌, தோன்றிய 
தமிழ்ப்‌ புலவர்களோ பெரும்பாலுத்‌ தம்‌ முன்னோர்‌ சென்ற நெறியே 
தேர்ந்து செல்லாதவர்களாய்‌, அவர்‌ சென்ற மெய்ந்நெறி பிழைத்துப்‌, 
பொய்ந்நெறி ஏகித்‌ தமதருமைச்‌ செந்தமிழ்‌ மொழியின்‌ தூய்மையை 
ஓம்பாது, அதனைப்‌ பிறமொழிச்‌ சொற்களொடு கலந்து மாசுபடுத்திய 
தல்லாமலும்‌, அதன்கண்‌ மெய்யல்லாதனவும்‌ முழுப்‌ பொய்யும்‌ மிடைந்து 
பாவும்‌ நூலும்‌ இயற்றி அதன்‌ மெய்வழக்கினையும்‌ பாழ்படுத்திவிட்டனர்‌. 


மறைமலையடிகள்‌ 


(முற்கால பிற்காலத்‌ தமிழ்ப்‌ புலவோர்‌' பக்‌, 8, 


எல்லாம்‌ அவன்‌ செயல்‌ 
[திரு. என்‌. கே. வேலன்‌, பி. ஏ.] 


குழந்தை வேலன்‌ என்ற இயற்‌ 
பெயரையுடைய திரு. என்‌. கே. 
வேலன்‌ சேலத்தையடுத்த பாகற்‌ 
பட்டியில்‌ 1907இல்‌ பிறந்தவர்‌. 
தமிழறிஞரான இரு. பா. வே. 
மாணிக்க நாயக்கர்‌ இவர்தம்‌ 
தாய்மாமனாராவர்‌ சலம்‌ 
கல்லூரியிலும்‌ சென்னை மாநிலக்‌ 
கல்லூரியிலும்‌ பயின்றவர்‌. காவல்‌ 
துறை பணியேற்று உதவி ஆணை 
யராக ஓய்வு பெற்ற இவர்‌ பணி 
யாற்றும்போதே ஓய்வு நேரத்தை 
யெல்லாம்‌ தமிழ்ப்‌ பணியில்‌ ஈடு 
படுத்தியவர்‌, பின்‌ ஏழு ஆண்டு 
கள்‌ ஆத்தூர்‌ தாரங்கதாரா ஆலை 


கம்பியில்லாத்‌ தந்தியைக்‌ கண்டுபிடித்த 
மார்க்கோனி என்னும்‌ பேரறிஞர்‌ முதன்‌ 
முதலாக அனுப்பிய செய்தியில்‌ 'எல்லாம்‌ 
அவன்‌ செயல்‌' என்றார்‌. உலகப்‌ புகழ்பெற்ற 
ஐன்ஸ்டீன்‌ என்னும்‌ அறிவியல்‌ அறிஞர்‌ 
“நமக்கு உணர்ச்சி உண்டாக்குவதும்‌, 
எண்ணத்தைத்‌ தோற்றுவிப்பதும்‌, செயல்‌ 
களைத்‌ தூண்டுவதும்‌ ஆண்டவனருளால்‌ 
நடைபெறுகின்றன” எனக்‌ கூறுகின்றார்‌. 


அறிவியல்‌ அறிஞர்கள்‌ அரும்பாடு 
பட்டுக்‌ காணமுடியாத பொருள்களைக்‌ கண்டு 
பிடிக்கின்றனர்‌. இறைவன்‌ அடியார்களுக்‌ 
காகப்‌ பல அற்புதங்களை நிகழ்த்துவதுடன்‌ 
படைப்பின்‌ அற்புதங்களை ஒவ்வொன்றாக 
வெளிப்படுத்துகின்றார்‌. 


பறவைகள்‌ வானத்தில்‌ அழகாகப்‌ 
பறந்து செல்வதைக்‌ கண்ட மனிதன்‌ நாமும்‌ 
ஏன்‌ அப்படிப்‌ பறக்கக்கூடாது என்று 
முயற்சி செய்தான்‌. “பலூன்‌' என்ற பையில்‌ 
வாயுக்களை அடைத்து அதில்‌ ஏறிக்‌ காற்றில்‌ 
மிதந்து சென்றான்‌. “இதனால்‌ என்ன 
பயன்‌' என்று பிராங்க்ளின்‌ என்ற அறிஞ 
ரிடம்‌ நண்பர்‌ சிலர்‌ கேட்டனர்‌. அதற்கு 
அவர்‌ “இப்பொழுதுதான்‌ குழந்தை நடை 
பயில்கின்‌ றது. பொறுத்திருந்து பார்க்‌ 
கலாம்‌?” என்றார்‌. அவ்‌ ஆராய்ச்சியின்‌ 


யில்‌ பணியாற்றினார்‌. “செந்‌ 
தமிழ்ச்‌ செல்வி பில்‌ கடந்த முப்‌ 
பது ஆண்டுகளாக அறிவியல்‌ 
கட்டுரைகள்‌ எழுதி வருபவர்‌. 
குழந்தைகளுக்கா ; இனிய எளிய 
நடையில்‌ நூலெழுதும்‌ திறன்‌ 
மிக்கவர்‌. கட லின்‌ கதை 
“நிலவின்‌ கதை' சென்னைச்‌ சிலை 
களின்‌ கதை' போன்ற ஐம்பதுக்கு 
மேற்பட்ட குழந்னதக்கான நூல்‌ 
களை யெழு யுள்ள இவர்‌ அண்மை 
யில்‌ “கால்‌ துறையைப்‌ பற்றிய 
அரிய நூலை எழுதினார்‌. இவர்‌ 
எழுதிய “மின்சாரத்தின்‌ கதை? 
தமிழக அரசின்‌ பரிசு பெற்றது. 


பயனாக வானவூர்திகளும்‌ ராக்கெட்டுகளும்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. 


நாற்காலி என்பது மரத்தினாலான 
பொருள்‌ என்று நாம்‌ நினைக்கிறோம்‌. 
ஆராய்ச்சியாளர்‌ அஃது அணுக்களால்‌ 
ஆகியது என்பர்‌, அதில்‌ மின்‌ அணுக்கள்‌ 


சுழன்று ஓடுவது அவருடைய கண்ணுக்குத்‌ 
தெரியும்‌. அசைவற்றதாகத்‌ தோன்றும்‌ 
பொருள்‌ அவருக்கு அசையும்‌ அணுக்‌ 
களாகக்‌ காட்சியளிக்கின்றது. கூத்தப்பெரு 
மானின்‌ தாண்டவத்தை அவர்‌ அணு 
விற்குள்‌ காணுகின்றார்‌. அணுவுக்குள்‌ அணு 
வாகவும்‌ அண்டங்களுக்கு அப்பாலும்‌ நீக்க 
மற நிறைந்து நிற்கும்‌ இறைவனை, 
““அண்டங்களெல்லாம்‌ அணுவாக 
அணுக்களெல்லாம்‌ அண்டங்களாகப்‌ 
பெரிதாய்ச்‌ சிறிதாயினானும்‌ 
அண்டங்களுள்ளும்‌ புறமும்‌ கரியாயினானும்‌'? 
எனப்‌ போற்றுகின்றோம்‌. 
“தன்னருள்‌ வெளிக்குளே அகிலாண்ட கோடி 
யெல்லாம்‌ 
தங்கும்‌ படிக்கிச்சை வைத்து 
உயிர்க்கு யிராய்த்‌ தழைத்தது'' 
என வாழ்த்துகின்றோம்‌. 
“அருக்கனில்‌ சோதி அமைத்தோன்‌, 
திருத்தகு மதியில்‌ தண்மை வைத்தோன்‌ 


திண்டிறல்‌ தீயில்‌ வெம்மை செய்தோன்‌ 
பொய்தீர்‌ வானில்‌ கலப்பு வைத்தோன்‌ 
மேதகு காலில்‌ ஊக்கம்‌ கண்டோன்‌ 

நிழல்‌ இகழ்‌ நீரில்‌ இன்சுவை நிகழ்ந்தோன்‌ 
வெளிப்பட மண்ணில்‌ திண்மை வைத்தோன்‌”? 


என மணிவாசகர்‌ இறைவனைப்‌ போற்று 
கின்றார்‌. 

இயற்கையில்‌ தோன்றும்‌ சக்திகளை 
ஆராய்ந்து அறிவதற்கு விஞ்ஞானம்‌ உதவு 
கின்றது. ஒருபொருள்‌ எப்படி வந்தது? 
அதனை எவ்வாறு பயன்‌ படுத்தலாம்‌? என்று 
ஆராய்ந்து பார்க்கிறோம்‌. ஆராய்ச்சி 
யாளர்கள்‌ சுற்றிலுமுள்ள பொருள்களை 
நன்றாய்க்‌ கவனித்து ஆய்வுகள்‌ செய்து சில 
கொள்கைகளைக்‌ கண்டு பிடிக்கின்றனர்‌. 
நாளடைவில்‌ பழைய கொள்கைகள்‌ மாறிப்‌ 
புதிய கொள்கைகள்‌ தோன்றுகின்‌ றன. 


“பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 
வழுவல கால வகையி னானே”? 


என்பது ஆன்றோர்‌ வாக்கு. 


புதிய கண்டு பிடிப்புகளால்‌ நமது 
வாழ்க்கை முறையே மாறி விடுகின்றது. 
நூற்றைம்பது ஆண்டுகளில்‌ விஞ்ஞானிகள்‌ 
அடைந்துள்ள வெற்றி மிகவும்‌ வியக்கத்‌ 
தக்கதாக இருக்கின்றது. தொடக்கத்தில்‌ 
காற்றின்‌ சக்தியும்‌ நீரின்‌ சக்தியும்‌ மனித 
னுக்கு உதவியாக இருந்தன. பிறகு சில 
இயந்திரங்களைக்‌ கண்டுபிடித்து விலங்கு 
களின்‌ உதவியால்‌ அவைகள்‌ இயங்கும்படி 
செய்தான்‌. நாளடைவில்‌ பொருள்களை 
ஊன்றிக்‌ கவனித்து எப்படி, ஏன்‌ என்று 
ஆராய்ந்து அறிவியல்‌ முறையில்‌ பல 
உண்மைகளைக்‌ கண்டுபிடித்தான்‌. இவ்‌ 
ஆராய்ச்சிகளினால்‌ பல புதிய சக்திகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில்‌ ஒன்று 
மின்சக்தியாகும்‌. மின்‌ ஆற்றலின்‌ உதவி 
யால்‌ பல்வேறு மின்பொறிகள்‌ இயக்கப்படு 
கின்றன. உணவு, உடை, உறையுள்‌ முதலிய 
வசதிகளை நமக்கு மின்சக்தி அளிக்கின்றது. 
மனிதன்‌ நிலவிற்குச்‌ சென்று அங்குள்ள 
மண்ணையும்‌ கல்லையும்‌ பூமிக்குக்‌ கொண்டு 


வந்து ஆராய்ச்சி செய்வதைக்‌ காணு 
கின்றோம்‌. 

நமக்குத்‌ தெரியாத பொருள்கள்‌ 
இன்னும்‌ எவ்வளவோ இருக்கின்றன. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


நியூட்டன்‌ என்னும்‌ அறிஞர்‌ புவிஈர்ப்பைக்‌ 
கண்டுபிடித்தார்‌. ஒவ்வொரு பொருளிலும்‌ 
இழுக்கும்‌ ஆற்றல்‌ இருப்பது ஆராய்ச்சி 
யாளர்களுக்குத்‌ தெரியும்‌. எதனால்‌ அப்படி 
இழுக்கின்றது என்பது மட்டும்‌ அவர்க 
ளுக்குத்‌ தெரியாது. அண்டமெங்கும்‌ 
இழுக்கும்‌ சக்தியாக மறைந்து நிற்கும்‌ பரம்‌ 
பொருள்‌ நம்மையும்‌ சேர்த்து இழுக்கின்‌ றது. 
ஒவ்வொரு பொருளும்‌ அதற்குச்‌ சொந்த 
மான பொருளைத்‌ தன்னிடம்‌ இழுக்கின்‌ றது. 
ஞாயிறு தனக்குச்‌ சொந்தமான கோள்‌ 
களைத்‌ தன்னிடம்‌ இழுத்து வைக்கின்றது. 


விண்வெளிப்‌ பயணங்களால்‌ என்ன 
பயன்‌ ? இந்த ஆய்வுகளில்‌ ஏதேனும்‌ 
நன்மைகள்‌ உண்டா? இதில்‌ கோடிக்‌ 
கணக்காகச்‌ செலவிடும்‌ பணத்தை வேறு 
எதற்காவது பயன்‌ படுத்தலாமே? என்றெல்‌ 
லாம்‌ கூறுகின்றனர்‌. கனவிலும்‌ நடக்க 
முடியாதவை எனக்‌ கருதப்பட்டவை 
எல்லாம்‌ உண்மையில்‌ நடப்பதை நேரில்‌ 
பார்க்கிறோம்‌. வானவெளியில்‌ கோடிக்‌ 
கணக்கான அண்டங்கஃ' காணப்படுகின்‌ றன. 
ஒவ்வோர்‌ அண்டமும்‌ நமது அண்டத்தினைப்‌ 
போல்‌ அகண்டாகாரமாக இருப்பினும்‌ 
அவற்றின்‌ இடைவெளி மிகவும்‌ குறுகிய 
தெனக்‌ கூறுகின்‌ றனர்‌. மிகப்பெரிய தொலை 
நோக்கிகளுக்கும்‌ தெரியாத அண்டங்கள்‌ 
இருக்கின்றன எனவும்‌ அவைகள்‌ விரித்து 
கொண்டே போகின்றன எனவும்‌ கூறுவர்‌. 

“அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ 

நூற்றொரு கோடியின்‌ மேற்பட விரிந்தன'' 
எனத்‌ திருவாசகம்‌ ஓதுகின்றது. 

இரண்டு ஆண்டுகளுக்கு முன்‌ ஆங்கில 
நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்‌ வானவெளியி 
லிருந்து ஒருவகையான ஒலி கேட்பதாகக்‌ 


கூறினர்‌. விஞ்ஞான அறிவுடன்‌ ஏதோ 
செய்தி அனுப்புவது போலிருந்தது. 
ஆயினும்‌ அது செய்தித்‌ துறையினர்க்குத்‌ 
தெரியாத புதுவகையான ஒலியாக 


இருந்தது. கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தைச்‌ சேர்ந்த “மார்டின்‌ ரைல்‌' என்னும்‌ 
அறிஞர்‌ “வேறு உலகத்தினர்‌ நம்முடன்‌ 
தொடர்புகொள்ள முயல்கின்‌ றனர்‌'' எனக்‌ 
கூறினார்‌. கோடிக்‌ கணக்கான மைல்களுக்கு 
அப்பாலிருந்து வருவதால்‌ அது மிகவும்‌ 
மெல்லிய ஓசையாக இருந்தது. வேறு 


சு எச கைந்து வயசு 


உலகங்களில்‌ நம்மைப்போன்ற உயிர்கள்‌ 
இருக்கலாம்‌ என்றும்‌, அவ்‌ உலகங்கள்‌ 
மிகத்‌ தொலைவிலிருப்பதால்‌ அவற்றுடன்‌ 
தொடர்புகொள்ள முடியவில்லை என்றும்‌ 
அறிஞர்கள்‌ கூறினர்‌. நமது விஞ்ஞானம்‌ 
நல்ல வளர்ச்சியடைந்தால்‌ வான உலகங்‌ 
களுடன்‌ தொடர்பு வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 

விண்வெளியில்‌ சோதனைக்‌ கூடங்கள்‌ 
அமைப்பதற்கு ஏற்பாடுகள்‌ செய்து வரு 
கின்றனர்‌. வானவெளியில்‌ ஆய்வுகள்‌ 
நடத்துபவர்கள்‌ அடிக்கடி பூமிக்கு வந்து 


போகவும்‌ ஏற்பாடுகள்‌ செய்கின்‌ றனர்‌. சில 
நாட்கள்‌ நிலவில்‌ தங்கி இருந்து 
ஆராய்ச்சிகள்‌ நடத்துவதற்கு வேண்டிய 


வசதிகளும்‌ செய்து கொடுப்பார்கள்‌. நிலவுப்‌ 
பரப்பில்‌ பயணம்‌ செய்வதற்கேற்ற வண்டி 
களும்‌ செய்துள்ளனர்‌. விண்வெளி 
ஆராய்ச்சி நிலையம்‌ விரைவில்‌ உருவாகும்‌ 
என எதிர்பார்க்கப்படுகின்‌ றது. 


நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளையும்‌ 
ஆயிரக்கணக்கான பலூன்களையும்‌ பறக்க 
விட்டுச்‌ சோதனைகள்‌ நடத்துகின்றனர்‌. புற 
அண்டங்களிலிருந்து வரும்‌ :*காஸ்மிக்‌'' 
கதிர்களைப்‌ பற்றியும்‌ '*'அயனாஸ்பியர்‌'' என்‌ 
னும்‌ விண்வெளியைப்‌ பற்றியும்‌ ஆய்வுகள்‌ 
செய்கின்றனர்‌. உலகமெங்கணும்‌ ஞாயிற்‌ 
நினைப்பற்றிய ஆராய்ச்சிகள்‌ இருபத்து 
நான்குமணி நேரமும்‌ நடந்து கொண்டே 
இருக்கின்றன. பின்வரும்‌ கேள்விகளுக்கு 
இன்னும்‌ சரியான விடைகள்‌ கண்டுபிடிக்கப்‌ 
படவில்லை :— 

(1) சூரியனுக்கும்‌ பூமிக்கும்‌ உள்ள 
தொடர்பு எப்படி ப்பட்டது ? 

(2) காற்றில்‌ சுழற்சி எதனால்‌ ஏற்படு 
கின்றது ? 


(3) கடலுக்குள்‌ 
தல்கள்‌ ஏற்படுகின்றன ? 


எத்தகைய மாறு 

(4) பூமியின்‌ வெப்பம்‌ தணிந்து வரு 
கின்றதா ? 

(5) பூமியின்‌ முனைகளில்‌ பனிக்கட்டி 
உருகிப்‌ பெருவெள்ளம்‌ ஏற்படுமா ? 

(6) பூமியின்‌ நிலப்பகுதிகள்‌ இடம்‌ 


பெயர்கின்றனவா ? 


89 


(7) பூமியில்‌ காந்த சக்தி எப்படி 
வந்தது ? 

(8) பூமியின்‌ மேற்பரப்பு எங்ஙனம்‌ 
இறுகியது ? 


(9) புற அண்டங்களிலிருந்து வரும்‌ 
“காஸ்மிக்‌” கதிர்களால்‌ எத்தகைய மாறு 
தல்கள்‌ ஏற்படுகின்றன ? 

நமது தலைக்கு மேலிருக்கும்‌ வெட்ட 
வெளி இறைவன்றன்‌ பேராற்றலை நமக்கு 
விளக்கிக்‌ கொண்டிருக்கின்‌ றது. சூரிய 
மண்டிலம்‌ என்னும்‌ பெரிய பரப்பில்‌ நமது 
உலகம்‌ ஒரு தூசுக்குச்‌ சமமாகும்‌. வானப்‌ 
பெருவெளியில்‌ சூரிய மண்டிலம்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌ ஒரு யக ஒடுங்கி விடுகின்றது. 
நமது தலைக்குமேல்‌ தென்படும்‌ வானம்‌ 
கோடானுகோடி அண்டங்களைத்‌ தன்ன 
கத்து அடக்கிவைத்‌ திருப்பதை எண்ணிப்‌ 
பார்த்தால்‌ நமது மனம்‌ அகண்டாகாரத்தில்‌ 
விரிந்து ஓடுகின்றது. 

கடலிலிருந்து எவ்வளவு நீரை எடுத்‌ 
தாலும்‌ கடலின்‌ திறைவு குறைவதில்லை. 
எத்தனை ஆறுகள்‌ வந்து அதனுள்‌ புகுந்தா 
லும்‌ மாறுதல்‌ ஏற்படுவதில்லை. அஃதே 
போன்று இறைவன்‌ எங்கும்‌ நிறைந்து 
நின்று அருள்மழை பொழிகின்றான்‌. 

ஏத்தனையோ அண்டத்து 
இருந்தவர்கள்‌ எத்தனைபேர்‌ 
அத்தனைபேர்‌ உண்டாலும்‌ 
அணுவும்‌ குறையாண்டி?' 
எனப்‌ பட்டினத்தார்‌ பாடுகின்றார்‌. 


அறிவியல்‌ அதிஞர்கள்‌ கடவுள்‌ 
உணர்ச்சியுடன்‌ இடைவிடாது ஆராய்ச்சிகள்‌ 
செய்து புதிய உண்மைகளைக்‌ கண்டு 


பிடிப்பார்கள்‌. ஊக்கமுடையவர்கள்‌ தமது 
ஊக்கத்தை ஒவ்வொரு சிறு செயலிலும்‌ 
காட்டுவார்கள்‌. அவர்கள்‌ எதையும்‌ புறக்‌ 
கணிப்பதில்லை. இடையூறுகளைக்‌ கண்டு 
மனம்‌ தளர்வதில்லை. நாளைக்கென்று எதை 
யும்‌ ஒத்திவைப்பதில்லை. செயலாற்றுவதில்‌ 
உறுதியுடன்‌ நின்று எண்ணியதை எண்ணிய 


வாறு செய்து முடிக்கின்றனர்‌. இறைவனது 
அருளும்‌ அவர்களுக்குத்‌ துணையாக நிற்‌ 
கின்றது. 


“எண்ணிய எண்ணியாங்‌ கெய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌?? குறள்‌ 


இந்து சமய அறநிலையங்களின்‌ 
ஆட்சிமுறை வரலாறு 


[திரு. அ. உத்தண்டராமன்‌ ஐ.ஏ.எஸ்‌. (ஓய்வு)] 


திருநெல்வேலி மாவட்டத்‌ 
தைச்‌ சார்ந்த ஓட்டப்பிடாரத்‌ 
தில்‌ தான்‌ றியவர்‌ இவர்‌. 
13.4.1905 இல்‌ திருவாளர்‌ 
அய்யாசாமிப்‌ பிள்ளை என்பாருக்‌ 
குத்‌ தவப்‌ புதல்வராகத்‌ தோன்‌ 
றிய இவர்‌ திருநெல்வேலி இந்துக்‌ 
கல்லூரியிலும்‌ திருச்சியிலும்‌ 
சென்னையிலும்‌ பயின்றுபி.ஏ பி.ல்‌ 
பட்டம்‌ பெற்று அரசுப்‌ பணியை 
மேற்கொண்டார்‌. பலமாவட்டங்‌ 
களில்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவ 
ராகச்‌ சிறப்பாகப்‌ பணியாற்றிய 
இவர்‌ சென்னை அறநிலையத்துறை 
ஆணையராகப்‌ பெரும்பணியாற்றி 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ பொன்விழா 
மலரில்‌ சென்ற ஐம்பது ஆண்டுகளில்‌ நமது 
ஒப்பற்ற கருவூலங்களாக விளங்கும்‌ திருக்‌ 
கோயில்கள்‌ அறநிலையங்களின்‌ ஆட்சிமுறை 
பற்றிய சட்டங்களில்‌ ஏற்பட்டுள்ள மாறுதல்‌ 


களை ஆராய்வது பொருத்த மாகவும்‌ 
பயனுள்ள தாகவும்‌ இருக்கும்‌. இப்போ 
துள்ள சட்ட அமைப்பின்‌ வரலாற்றைச்‌ 


சற்று விளக்கமாக ஆராய்வதற்கு முன்‌ 
நமது கோயில்களும்‌ ஏனைய அற நிலையங்‌ 
களும்‌ எவ்வாறு பண்டைய காலத்தில்‌ 
இயக்கப்‌ பெற்றன என்பதை ஓரளவு 
தெரிந்து கொள்வது நன்று. 


புதைபொருள்‌ ஆராய்ச்சி மூலம்‌ பல்லா 
யிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே சிவலிங்க வழி 
பாடு நம்நாட்டில்‌ இருந்ததென்று தெரி 
கிறது. இஃது உலகறிந்த உண்மை. 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
மதுரை, திருவரங்கம்‌, சிதம்பரம்‌, 
வேங்கடம்‌, திருப்பரங்குன்றம்‌, திருச்சீரலை 
வாய்‌, திருவாவினன்குடி, திருவேரகம்‌, 
திருத்தணி, பழமுதிர்சோலை முதலிய திருத்‌ 
தலங்கள்‌ இருந்ததைச்‌ சங்க இலக்கியங்‌ 
களிலிருந்து அறிகிறோம்‌. அக்காலத்‌ 
திலேயே பெருந்‌ திருக்கோயில்கள்‌ 


னார்‌. இவர்தம்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 
பல பாடல்பெற்ற திருக்கோயில்‌ 
களில்‌ அவ்வக்‌ கோயிலுக்‌ குரிய 
நால்வர்‌ திருப்பாடல்களை வெண்‌ 
பளிங்குக்‌ கல்லில்‌ பொரறிக்கச்‌ 
செய்தார்‌. இவர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சைவத்தைப்‌ பரப்புதற்குத்‌ 
இருக்கோயில்‌' என்ற இதழைத்‌ 
தொடங்கினார்‌. சைவமும்‌ தமி 
மும்‌ செழித்து வளர வேண்டு 
மென அரும்பாடுபட்டவர்‌. அர 
சுப்பணியினின்று ஒய்வு பெற்ற 
பின்‌ ஏ. எம்‌. எம்‌ அறநிலையங்களை 


மேற்பார்க்கும்‌ பணியில்‌ ஈடு 
பட்டிருந்தார்‌. 
இருந்தன என்றாலும்‌ அவை எவ்வாறு 
ஆட்சி செய்யப்பட்டன என்பதற்குப்‌ 


போதிய சான்றுகள்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ 
அரசர்கள்‌ மிக்க தெய்வ பக்தியுடன்‌ விளங்‌ 
கினர்‌ என்பதற்குச்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
தக்க சான்றுகள்‌ உள்ளன. 
ஆலமர்செல்வன்‌ கோயில்கள்‌ மரங்‌ 
களின்‌ அடிகளிலேயே முதல்‌ முதல்‌ 
தோன்றிப்‌ பின்னர்க்‌ களிமண்‌ செங்கல்‌ 
மரங்கள்‌ போன்றவை களால்‌ கட்டப்‌ 
பெற்றன. கி. பி. ஆறாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ 
பின்னர்ப்‌ பல்லவர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ குகைக்‌ 
கோயில்கள்‌ அமைக்கப்‌ பெற்றன. அவை 
களில்‌ சில இன்னும்‌ திருச்சிராப்பள்ளி, 
சித்தன்னவாசல்‌, மாமண்டூர்‌, வல்லம்‌, 
மகாபலிபுரம்‌ முதலிய இடங்களில்‌ உள்ளன. 
பின்பு கற்களைக்கொண்டு கற்றளிகள்‌ கட்டப்‌ 
பட்டன. காஞ்சிக்‌ கைலாசநாதர்‌ கோயில்‌, 
மகாபலிபுரம்‌ கடற்கரைக்‌ கோயில்‌ முதலியன 
கற்கோயில்கள்‌. பல்லவர்களுக்குப்‌ பின்‌ 
சோழமன்னர்கள்‌ கி. பி. ஒன்பதாம்‌ நூத்‌ 
ரண்டு முதல்‌ பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு 
வரை ஆயிரக்கணக்கான திருக்கோயில்‌ 
களைக்‌ கட்டினர்‌. அவ்வரசர்கள்‌ வாழ்ந்த 
அரண்மனைகள்‌ இப்போதில்லை. ஆனால்‌ 
திருக்கோயில்கள்‌ இன்றும்‌ அவர்கள்‌ 
புகழைப்‌ பரப்பிக்‌ கொண்டிருக்கின்‌ றன, 


திருக்கோயில்களின்‌ ஆட்சிப்பொறுப்பு 
சபையாரிடம்‌ இருந்தது. பெருந்திருக்‌ 
கோயில்களைக்‌ கவனிக்க அமிர்த கணத்தார்‌ 
இருந்தனர்‌. கோயில்களுக்கு விடப்பட்ட 
நிலங்கள்‌ தேவதானம்‌ எனப்பட்டன. 
கோயில்களை அடுத்து மடங்கள்‌ இருந்தன. 
பழங்கோயில்களில்‌ உள்ள கல்வெட்டுக்கள்‌ 
மூலம்‌ பூசனைகள்‌, திருவிழாக்கள்‌, விளக்‌ 
கேற்றுதல்‌, பழுதுபார்த்தல்‌, திருப்‌ 
பதிகங்கள்‌ விண்ணப்பித்தல்‌ முதலியவற்றிற் 
காகப்‌ பல தானங்கள்‌ வழங்கப்‌ பெற்ற 
வரலாறு காணக்கிடக்கின்றது. சில கோயில்‌ 
களுக்கு ஆட்சிக்‌ குழுவினர்‌ இருந்தனர்‌. 
கணவாரியப்‌ பெருமக்கள்‌ ஸ்ரீ காரியம்‌ செய்‌ 
பவர்‌ எனப்‌ பலவிதப்‌ பெயர்கள்‌ வழங்கின. 
கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ உள்ள 
கோயில்‌ மேற்பார்வையாளர்‌ இன்றும்‌ ஸ்ரீ 
காரியம்‌ என்றே அழைக்கப்‌ படுகின்றனர்‌. 
கோயில்‌ கருவூலத்துக்கு ஸ்ரீ பண்டாரம்‌ 
என்று பெயர்‌. கோயில்‌ நகைகள்‌ முதலிய 
பொருள்களைக்‌ கணக்கெடுத்து மதிப்பெழுதி 
யவர்கள்‌ ஸ்ரீ பண்டாரிகள்‌ என அழைக்கப்‌ 
பட்டனர்‌. இன்றும்‌ நம்‌ மாநிலத்தில்‌ அத்‌ 
தகைய அதிகாரிகள்‌ (Verification Officers) 
அப்பணியைச்‌ செய்கிறார்கள்‌. 


பிற்காலத்தில்‌ விசயநகர மன்னர்‌, 
மராட்டிய மன்னர்‌ ஆட்சியிலும்‌ பல 
கோயில்கள்‌ கட்டப்பெற்றும்‌ பழுது பார்க்கப்‌ 
பெற்றும்‌ வந்தன. அம்‌ மன்னர்களும்‌ 
ஹைதர்‌அலி போன்ற முகம்மதிய மன்னர்‌ 
களும்‌ பல நிவந்தங்கள்‌ ஏற்படுத்தியிருக்‌ 
கின்றனர்‌. 


கிழக்கு இந்தியக்‌ கம்பெனியார்‌ காலத்‌ 
தில்‌ 1817ஆம்‌ ஆண்டு ரெகுலேஷன்‌ படி 
அறநிலையங்கள்‌ அவர்கள்‌ மேற்பார்வையில்‌ 
இருந்தன. விக்டோரியா மகாராணியார்‌ 
சமய த்துறையில்‌ அரசாங்கம்‌ தலையிடு 
வதில்லை என்று அறிவிப்புச்‌ செய்த பின்னர்‌ 
ஊரார்வசமே கோயில்களின்‌ ஆட்சிப்‌ 
பொறுப்பு விடப்பட்டது. தக்க மேற்பார்வை 
யின்மையாலும்‌ பூசல்களினாலும்‌ கோயில்‌ 
களின்‌ நிலைமை சீர்குலைந்தது. கி. பி. 1842 
முதல்‌ 1863 வரை ரெவின்யூபோர்டு மேற்‌ 
பார்வையில்‌ மாவட்டக்‌ கலெக்டர்கள்‌ 
கோயில்‌ நடைமுறைகளைக்‌ கவனித்து 
வந்தனர்‌. ஆனால்‌ நிலைமை, சீரடையவில்லை. 
கி. பி. 1817ஆம்‌ ஆண்டு ரெகுலேஷனை 

6 


° 41 


எடுத்து விட்டு 1863 ஆம்‌ ஆண்டு ஒரு 
சட்டம்‌ இயற்றித்‌ தேவஸ்தானக்‌ கமிட்டிகள்‌ 
ஏற்படுத்தப்பட்டன. அப்படியும்‌ நிலைமை 
சீரடையவில்லை. பின்னர்த்‌ தக்கதொரு சட்ட 
மியற்ற பற்பல முயற்சிகள்‌ செய்யப்பட்‌ 
டன. ஆனால்‌ அவை நற்பயனளிக்க வில்லை. 


கி. பி. 1925 ஆம்‌ ஆண்டு அந்நாள்‌ 
சென்னை மாநில முதலமைச்சராக இருந்த 
பனகல்‌ அரசரின்‌ பெருமுயற்சியால்‌ (Act 
1 ௦81925) இந்துமத அறநிலையப்‌ பாது 
காப்புச்‌ சட்டம்‌ நடைமுறைக்குக்‌ கொண்டு 
வரப்பட்டது. அதன்கீழ்‌ நான்கு ஆணையர்‌ 
களையும்‌ ஒரு தலைவரையும்‌ கொண்ட ஆட்சிக்‌ 
குழு அமைக்கப்‌ பெற்றது. அக்குழுவின்‌ 
முதல்‌ தலைவர்‌ ஓய்வு பெற்ற உயர்‌ நீதி மன்ற 
நீதிபதி சதாசிவையர்‌. முதன்முதல்‌ அற 
நிலைய ஆட்சி சம்பந்தமாக ஏற்பட்ட தனி 


முழுச்சட்டம்‌ இதுவே. இந்த ஆட்சி 
முலைக்கு வேண்டிய செலவுத்‌ தொகை 
கோயில்கள்‌, மடங்கள்‌, அறநிலையங்கள்‌ 


முதலியவற்றின்‌ நிகர வருமானத்‌ தொகை 
யில்‌ வருவாய்க்குத்‌ தக்கவாறு குறிப்பிட்ட 
சதவிகிதத்தில்‌ வசூலிக்கப்பட்டது. நாளடை 
வில்‌ பல சீர்திருத்தங்கள்‌ செய்யப்பெற்றன. 
1925ஆம்‌ ஆண்டு செய்யப்பட்ட சட்டத்தில்‌ 
பல பிரிவுகள்‌ செல்லுபடி யாகாதவை என்று 
நீதி மன்றங்களில்‌ பல தீர்ப்புகள்‌ வெளி 
வந்ததை யடுத்து அந்தச்‌ சட்டத்தைத்‌ 
தக்கமுறையில்‌ மாற்றிப்‌ புதிதாக 1927 ஆம்‌ 
ஆண்டு (At 11 0 1927) ஒரு சட்டம்‌ 
இயற்றப்பட்டது. 

ஆட்சிக்குழு ஆணையர்கள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ ஒவ்வொரு பாகத்தில்‌ உள்ள கோயில்‌ 


களின்‌ நடைமுறைகளைக்‌ கவனித்து 
வந்தனர்‌. தலைவர்‌ மேலாளராக இருந்த 
துடன்‌ சில பெருந்திருக்‌ கோயில்களைத்‌ 
தாமே நேர்‌ மேற்பார்வையில்‌ வைத்‌ 
திருந்தார்‌. மாநிலத்தைப்‌ பகுதிகளாகப்‌ 
பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும்‌ ஒரு கோயில்‌ 
குழு அமைக்கப்பட்டது. அக்குழுக்கள்‌ 
மூலம்‌ ஒவ்வொரு கோயிலுக்கும்‌ அறங்‌ 


காவலர்கள்‌ ஏற்படுத்தப்பட்டனர்‌. 1927ஆம்‌ 
ஆண்டு சட்டம்‌ 11 அடிப்படைச்‌ சட்டத்தில்‌ 
கீழ்க்கண்ட சட்டங்களின்‌ மூலம்‌ பல திருத்‌ 
தங்கள்‌ செய்யப்பட்டன. 

1928ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ ] மூலம்‌, 
கோயில்குழுக்களின்‌ உறுப்பினர்களை இரண்டு 


ஆண்டுகளுக்கு அரசாங்கமே ஏற்பாடு 
செய்யவும்‌ அதன்பின்‌ தேர்தலுக்கு ஏற்பாடு 
செய்யவும்‌ சட்டம்‌ இயற்றப்பட்டது. 


1929ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ V மூலம்‌ 44 
வது பிரிவின்‌ கீழ்‌ தேவதாசி மான்ய நிலங்‌ 
களை இனாம்‌ நிபந்தனைகளிலிருந்து விலக்க 
வும்‌ பட்டாச்செய்து கொடுக்கவும்‌ திருத்தம்‌ 
செய்யப்பட்டது. 1930ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ 
1Vஇன்‌ கீழ்‌ வருமானவரையறையேதுமின்‌ நி 
எல்லாக்‌ கோயில்களும்‌ சட்டதிட்டங்களுக்கு 
உட்பட்டு ஆட்சிசெய்யப்பட வேண்டுமென்ற 
திருத்தம்‌ செய்யப்பட்டது. ஆட்சிக்குழுவினர்‌ 
தங்கள்‌ தீர்ப்புக்களில்‌ செலவுத்தொகைக்கும்‌ 
சேர்த்து நியாயம்‌ வழங்க உரிமை கொடுக்‌ 
கப்பட்டது. 1991 ஆம்‌ ஆண்டுச்சட்டம்‌ 1! 
இன்கீழ்க்‌ கோயில்‌ குழுக்கள்‌ தேர்ந்தெடுக்‌ 
படாதவரை அந்தக்‌ குழுக்களின்‌ அதிகாரம்‌ 
ஆட்சிக்குழுவுக்கு அளிக்கப்பட்டது. ஆட்சிக்‌ 
குழுவுக்குக்‌ கோயில்கள்‌ மடங்கள்‌ மற்றும்‌ 
அறநிலையங்களிலிருந்து வர வேண்டிய 
தொகைகளை நிலவரிப்பாக்கியை வசூலிப்பது 
போல்‌ கலெக்டர்கள்‌ மூலம்‌ வசூலிக்கும்‌ 
உரிமை வழங்கப்பட்டது. 1934 ஆம்‌ ஆண்டு 
21 சட்டத்தின்‌ கீழ்‌ 44 8 என்ற புதுப்பிரிவின்‌ 
மூலம்‌ கோயில்கள்‌ மடங்கள்‌ மற்றும்‌ அற 
நிலையங்களின்‌ பணிகளுக்காக விடப்பட்ட 
மான்யங்கள்‌ குறிப்பிட்ட பணிகள்‌ செய்யப்‌ 
படாமல்‌ நின்று விட்டால்‌ மீண்டும்‌ அந்த 
நிலையங்களுக்கே கொடுக்கப்பட்டு அந்தப்‌ 
பணிகளை மீண்டும்‌ செய்விப்பதற்காக 
வேறொருவருக்கு மான்யமாகக்‌ கொடுக்கும்‌ 


உரிமை வழங்கப்பட்டது. 


1935 ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ 3811இன்‌ 
கீழ்‌ ஆட்சிக்‌ குழுவினர்‌ கோயில்‌ நிர்வாகம்‌ 
சம்பந்தமாகத்‌ திட்டங்கள்‌ வகுக்க அதிகாரம்‌ 
கொடுக்கப்பட்டது. நீதிமன்றங்கள்‌ மூலம்‌ 
ஏற்பட்ட திட்டங்கள்‌ சிலவற்றில்‌ இருந்த 
நிபந்தனைகள்‌ நடைமுறையில்‌ பல சிக்கல்‌ 
களை உண்டாக்கியதால்‌ நல்லமுறையில்‌ 
நிர்வாகத்தைத்‌ திருத்தி அமைக்கும்‌ 
பொருட்டு நிர்வாக அதிகாரிகளை நியமிக்கும்‌ 
உரிமையுடன்‌ பிரகடனம்‌ செய்து அக்‌ 
கோயில்களைத்‌ தனிக்‌ கவனத்துடன்‌ நிர்வகிக்‌ 
கும்‌ அதிகாரம்‌ அரசாங்கத்துக்கு வழங்கப்‌ 
பட்டது. பரம்பரை உரிமை கொண்டாடிய 
நிலையங்கள்‌ நன்றாக நடத்தப்‌ பெருவிடில்‌ 
பரம்பரை உரிமையாளர்களுடன்‌ வேறு 


அறங்காவலர்களை நியமிக்கும்‌ உரிமையும்‌ 
நிர்வாக அதிகாரிகளை நியமிக்கும்‌ அதிகார 
மும்‌ ஆட்சிக்குழுவுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. 
1938ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ &% மூலம்‌ மாமூ 
லாகக்‌ கோயில்களில்‌ அனுமதிக்கப்படாமல்‌ 
இருந்த சமூகத்தினரைக்‌ கோயில்களுக்குள்‌ 
செல்ல அனுமதியளிக்கும்‌ அதிகாரம்‌ அறங்‌ 


காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. 


1939ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ &&11 மூலம்‌ 
மதுரை மீனாட்சி சுந்தரேசுரர்‌ கோயிலி 
லும்‌ மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர்‌ 
மாவட்டங்களிலுள்ள வேறு சில கோயில்களி 
லும்‌ அரிசனங்கள்‌ உள்பட எல்லா இந்துக்‌ 
களும்‌ கோயில்களுக்குள்‌ சென்று வழி 
பட்டதை உறுதி செய்யும்‌ வகையில்‌ சட்டத்‌ 
தில்‌ சீர்திருத்தம்‌ செய்யப்பட்டது. 


1944ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ Vஇன்‌ 
மூலம்‌ ஓய்வுபெற்ற உயர்நீதி மன்ற நீதிபதி 
திரு. 1. வெங்கடரமணராவ்‌ அவர்கள்‌ தலை 
மையில்‌ நியமிக்கப்பட்ட குழுவின்‌ சிபார்சு 
களில்‌ முக்கியமானவை சட்டத்தில்‌ இடம்‌ 
பெற்றன. கோயில்‌ குழுக்கள்‌ நீக்கப்‌ 
பெற்றன. அவர்கள்‌ செய்து வந்த காரியங்‌ 
களை உதவி ணையர்கள்‌ செய்தனர்‌. 
அறநிலையங்களின்‌ நிகர வருமான த்தின்‌ மீது 
3 சதவிகிதம்‌ உச்சவரம்பு வரி ஏற்படுத்தப்‌ 
பட்டது. 


1946ஆம்‌  ஆண்டுச்சட்டம்‌ %இன்‌ 
மூலம்‌ வெங்கடரமணராவ்‌ குழுவின்‌ 
சிபார்சுகள்‌ மேலும்‌ சில ஒப்புக்கொள்ளப்‌ 
பட்டன. சென்னை மாநகரத்தில்‌ உள்ள 
அறநிலையங்கள்‌ முன்பு அறநிலையப்‌ பாது 
காப்புச்‌ சட்டத்துக்கு உட்பட்டிருக்க வில்லை. 
அவைகளும்‌ அறநிலையப்‌ பாதுகாப்புச்‌ 
சட்டத்துக்கு உட்பட்டவைகளாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டன. சமய சம்பந்தமான கட்டளைகள்‌ 
அழிந்து போன கோயில்களைச்‌ சேர்ந்தவை 
களாக இருந்தால்‌ அப்படிப்பட்ட கோயில்‌ 
களை மீண்டும்‌ கட்டவும்‌ அல்லது அந்தக்‌ 
கட்டளைகளைத்‌ தக்க அறவழியில்‌ பயன்‌ 
படுத்தவும்‌ ஆட்சிக்குழுவுக்கு அதிகாரம்‌ 
வழங்கப்பட்டது. கோயில்கள்‌, மடங்கள்‌, 
இதர  அறநிலையங்களின்‌ கணக்குகளைத்‌ 
தக்கமுறையில்‌ தணிக்கை செய்யவும்‌ அறங்‌ 
காவலர்களின்‌ கவனமின்மையாலோ 


கையாடலாலோ அறநிலையங்களுக்கு இழப்பு 


பொன்விழா மலர்‌ 


ஏற்பட்டால்‌ அந்த இழப்பை ஈடுசெய்ய அறங்‌ 
காவலர்களிடமிருந்து உரிய தொகையை 
வசூலிக்கும்‌ அதிகாரம்‌ வழங்கப்பட்டது. 
திதிமன்றங்களின்‌ திட்டங்கள்‌ மூலம்‌ 
ஏற்படுத்தப்பட்ட அதிகாரிகளின்‌ நிர்வாகம்‌ 
ஆட்சிக்குழுவுக்கு மாற்றப்பட்டது. 1000 
ரூபாய்க்கு மேல்‌ வருமானமுள்ள கோயில்‌ 
களின்‌ கணக்குகளைத்‌ தணிக்கை செய்யத்‌ 
தனியாகக்‌ கட்டணம்‌ விதிக்கும்‌ அதிகாரமும்‌ 
வழங்கப்பட்டது. 

1947ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ Vஇன்‌ 
மூலம்‌ பழக்கவழக்கங்கள்‌ காரணமாக 
மாமூலாகச்‌ சில இனத்தினருக்கு விதிக்கப்‌ 
பட்டிருந்த தடைகள்‌ நீக்கப்பட்டன. 

மேற்கண்டவாறு பல தடவைகள்‌ 
திருத்தம்‌ செய்யப்பட்ட சட்டப்பிரிவுகளை 
மீண்டும்‌ ஆராய்ந்து ஆட்சிக்‌ குழுவுக்குப்‌ 
பதிலாக ஆணையர்‌, துணை ஆணையர்கள்‌, 
உதவி ஆணையர்கள்‌ மூலம்‌ ஆட்சித்துறை 
யமைக்கும்‌ நோக்கத்துடன்‌ அறநிலையப்‌ 
பாதுகாப்புத்துறை என்ற தனித்துறை 
யொன்று அரசாங்கத்‌ துறையாகச்‌ சேர்க்கப்‌ 
பட்டது. பழைய சட்டங்களை எல்லாம்‌ நீக்கி 
விட்டுப்‌ புதிதாக 1951ஆம்‌ ஆண்டின்‌ சட்டம்‌ 
21% இயற்றப்பட்டது. மாநிலத்தின்‌ தலை 
நகரிலிருந்த ஆட்சிக்குழுவின்‌ அலுவலகத்‌ 
திலேயே முன்பெல்லாம்‌ வழக்குகள்‌ விசாரிக்‌ 
கப்பட்டன. தஞ்சாவூர்‌, கோயமுத்தூர்‌ 
முதலிய இடங்களில்‌ துணை ஆணையர்களின்‌ 
அலுவலகங்கள்‌ அமைமக்கப்பெபற்று 
அங்கேயே வழக்குகளை விசாரிக்க வழி 
செய்யப்பட்டதால்‌ மக்களுக்குப்‌ பெரிதும்‌ 
உதவியாக இருந்தது. 

சமயச்சார்பற்ற இதர அறநிலையங்கள்‌ 
நல்ல முறையில்‌ நடத்தப்படா விட்டாலும்‌ 
அவைகளின்‌ வருமானம்‌ தக்க முறையில்‌ 
செலவிடப்படாமல்‌ ஒழுங்கீனமாக நடத்தப்‌ 
பட்டாலும்‌ அவைகளின்‌ நிர்வாகத்தையும்‌ 
அறநிலையப்‌ பாதுகாப்புத்‌ துறையினரின்‌ 
மேற்பார்வையில்‌ எடுத்துக்கொள்ள அரசாங்‌ 
கத்துக்கு அதிகாரம்‌ வழங்கப்பட்டது. கீழ்க்‌ 
கண்ட பொருள்கள்‌ குறித்து நீதிமன்றங்‌ 
களுக்குச்‌ செல்லும்‌ உரிமை நீக்கப்பட்டு 
ஆட்சித்‌ துறையினருக்கே தனி அதிகாரம்‌ 
வழங்கப்பட்டது. 

(1) அறங்காவலர்களை நியமித்தல்‌, 

நீக்குதல்‌. 


48 


(2) திட்டங்களை ஏற்றுக்கொள்ளல்‌. 


(3) கூடுதல்‌ தொகைகளைப்‌ பயன்‌ 
படுத்துதல்‌. 

(4) அறநிலையங்கள்‌ சம்பந்தப்பட்ட 
உரிமைகள்‌. 


(5) மடங்களின்‌ நிர்வாக முறையை 
ஒழுங்குபடுத்தவும்‌, ஒழுங்கீனங்களுக்காக 
மடங்களின்‌ சொத்து நிர்வாகத்தைப்‌ பாது 
காக்கவும்‌ நிர்வாக அதிகாரிகள்‌ நியமித்தல்‌. 


அறநிலையங்களின்‌ சொத்துக்கள்‌ பிறர்‌ 
வசமிருந்தால்‌ அவைகளை மீட்டுக்‌ கொடுக்க 
மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு அதிகாரம்‌ வழங்கப்‌ 
பட்டது. 


ஆண்டு வருமானம்‌ 20,000 ரூபாய்க்கு 
மேற்பட்ட கோயில்கள்‌ துணை ஆணையர்கள்‌ 
மேற்பார்வையில்‌ இருந்தன. அக்‌ கோயில்‌ 
களின்‌ அறங்காவலர்களை நியமிக்கும்‌ 
அதிகாரம்‌ ஆணையருக்கு அளிக்கப்பட்டது. 
மற்றைக்‌ கோயில்களுக்கு அறங்காவலர்கள்‌ 
நியமிக்கும்‌ அதிகாரம்‌ அரசாங்கத்தாரால்‌ 
நியமிக்கப்பட்ட வட்டாரக்‌ குழுவினருக்கு 
(Area Committee) அளிக்கப்‌ பட்டது. 
இந்தக்‌ குழுவிற்கு உதவி ஆணையர்‌ தலைவ 
ராகப்‌ பணியாற்றினார்‌. நீதி மன்றங்கள்‌ 
மூலம்‌ ஏற்பட்ட திட்டங்களில்‌ திருத்தங்கள்‌ 
செய்யவும்‌ அதிகாரம்‌ நீதி மன்‌ றங்களுக்கே 
இருந்ததை மாற்றித்‌ திட்டங்கள்‌ நிச்சயிக்‌ 
கவும்‌ திருத்தவும்‌ துணை ஆணையர்களுக்கு 
அதிகாரம்‌ அளிக்கப்பட்டது. 


“சிரூர்‌ மட வழக்கு ' என்ற வழக்கு 
டில்லி தேசீய உயர்நீதி மன்றத்து வரை 
சென்று அதன்‌ விளைவாகப்‌ பல சட்டப்‌ 
பிரிவுகள்‌ செல்லுபடியாகா வெனத்‌ தீர்ப்‌ 
பளிக்கப்பட்டது. அந்தத்‌ தீர்ப்புக்கு இணங்க 
1954ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ %&&11உம்‌ 
1956ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டம்‌ 1%உம்‌ இயற்றப்‌ 
பெற்றன. 


1951ஆம்‌ ஆண்டிலிருந்து அறநிலையப்‌ 
பாதுகாப்புத்துறை என்ற தனி அரசாங்கத்‌ 
துறை அமைக்கப்‌ பெற்றாலும்‌ கோயில்களின்‌ 
நிர்வாகப்‌ பொறுப்பை ஏற்றிருந்த நிர்வாக 
அதிகாரிகள்‌ அரசாங்க ஊழியர்களாக 
ஆக்கப்படவில்லை. நடைமுறையில்‌ உயர்‌ நீதி 
மன்றத்‌ தீர்ப்புகளுக்கிணங்கப்‌ பல திருத்‌ 


க்‌ 


தங்கள்‌ செய்யப்பட வேண்டிய அவசியமும்‌ 
ஏற்பட்டது. எனவே பழைய சட்டங்களைத்‌ 
திருத்தி ஒழுங்குபடுத்திப்‌ புதியதாக 1959 
ஆம்‌ ஆண்டு %&11ஆவது சட்டம்‌ நிறை 
வேற்றப்பட்டது. இச்‌ சட்டமும்‌ இச்‌ சட்டத்‌ 
தில்‌ செய்யப்பட்டுள்ள திருத்தங்களுந்தாம்‌ 
இப்போது வழக்கில்‌ இருப்பவை. 


பலமுறை திருத்தப்பட்டுள்ள இச்‌ 
சட்டத்தின்‌ சிறப்பியல்புகள்‌ பின்‌ வருமாறு: 
(1) நிர்வாக அதிகாரிகள்‌ அரசாங்க 


அலுவலர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர்‌. 


(2) நீதித்துறையில்‌ நீதிபதியாக 
உள்ள உயர்‌ அதிகாரி ஒருவராவது துணை 
யாணையராகவோ ஆணையராகவோ நியமிக்‌ 


கப்பட வேண்டும்‌. 


(3) மடங்களுக்கும்‌ பரம்பரை உரிமை 


பெற்ற அறங்காவலருக்கும்‌ நீதிமன்றங்‌ 
களின்‌ . தீர்ப்புகளுக்கிணங்க உரிமைகள்‌ 
அளிக்கப்பட்டுள்ளன. மடங்கள்‌ பற்றிய 


தனிப்பிரிவுகள்‌ இயற்றப்பட்டு மடங்களுக்குத்‌ 
திட்டங்கள்‌ நிச்சயிக்கும்‌ அதிகாரம்‌ ஆணைய 
ருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 

(4) வட்டாரக்‌ குழுக்கள்‌ நீக்கப்பட்டு 
உதவி ஆணையர்கள்‌ இக்குழுவின்‌ பணியைச்‌ 
செய்து வருகிறார்‌ கள்‌. 


(5) இச்சட்டத்தின்‌ பரிபாலன த்துக்‌ 
குப்‌ பொறுப்பு வகிக்கும்‌ அமைச்சரைத்‌ 
தலைவராகவும்‌ அரசாங்கச்‌ செயலாளராயும்‌ 
ஆணையராயும்‌ அரசாங்கத்தாரால்‌ நியமிக்கப்‌ 
பட்ட பன்னிருவரையும்‌ உறுப்பினர்களா 
கவும்‌ கொண்ட ஆலோசனைக்‌ குழு ஒன்று 


அமைக்கப்பட்டுள்ளது. 


(6) கோயில்கள்‌ சம்பந்தப்பட்ட 
ஆக்கிரமிப்புகளை நீக்கும்‌ அதிகாரம்‌ துணை 
ஆணையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 


(7) இந்து மத அறக்கட்டளைகள்‌ 
தங்கள்‌ கூடுதல்‌ நிதிகளிலிருந்து கொடுக்கும்‌ 
உதவித்‌ தொகைகளைக்‌ கொண்டு பொதுநல 
திதி ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஆணைய 
ருக்கு அதிகாரம்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 
கூடுதல்‌ தொகைகளிலிருந்து பொதுநலப்‌ 
பணிகளுக்கு உதவி புரியும்‌ முறைகளும்‌ 
வகுக்கப்‌ பெற்றுள்ளன. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


(8) வருவாய்க்குத்‌ தக்கவாறு கட்டண 
விகிதம்‌ நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பல 
கோயில்களைப்‌ பழுது பார்த்துத்‌ திருப்பணி 
குடமுழுக்குச்‌ செய்வதற்காக ஏராளமான 
தொகை அரசாங்க மானியமாக வழங்கப்‌ 
பெற்றிருக்கிறது. கோயில்களின்‌ உபரி 
நிதியிலிருந்தும்‌ பொதுமக்கள்‌ நன்கொடை 
களைக்‌ கொண்டும்‌ பல நூற்றுக்‌ கணக்கான 
கோயில்கள்‌ செப்பனிடப்‌ பெற்றும்‌ திருப்‌ 
பணிகள்‌ குடமுழுக்குகள்‌ நடத்தப்பட்டும்‌ 
இருக்கின்றன. பாடல்பெற்ற பல சிவத்‌ 
தலங்களிலும்‌ ஆழ்வார்களால்‌ மங்களா 
சாசனம்‌ செய்யப்‌ பெற்ற பல திருப்பதி 
களிலும்‌ தேவார திருவாசக பெரியபுராண 
திவ்வியப்‌ பிரபந்தப்‌ பாடல்களும்‌ முருகன்‌ 
தலங்களில்‌ திருப்புகழ்ப்‌ பாடல்களும்‌ 
கற்களில்‌ பொறித்து வைக்கப்‌ பெற்றுள்ளன. 
சில கோயில்களில்‌ கூட்டுறவு உழவுப்‌ 
பண்ணைகளும்‌ பால்‌ பண்ணைகளும்‌ சித்த 
வைத்தியசாலைகளும்‌ தேவாரப்‌ பாடசாலை 
களும்‌ திருமண மண்டபங்களும்‌ பயணிகள்‌ 
விடுதிகளும்‌ கல்லூரிகளும்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளி. 
களும்‌ மாணவ விடுதிகளும்‌ நூல்‌ நிலையங்‌ 
களும்‌ நடத்தப்படுகின்றன. பழனியில்‌ 


நாதசுர இசைப்‌ பயிற்சிக்‌ கல்லூரி நடத்தப்‌ 


படுகிறது. பல கோயில்களுக்கு வரலாறுகள்‌ 
எழுதப்பட்டும்‌ கோயில்கள்‌ சம்பந்தப்பட்ட 
பல நூல்கள்‌ வெளியிடப்பட்டும்‌ உள்ளன. 
கோயில்களிலுள்ள விலையுயர்‌ ந்த நகைகள்‌ 
மற்றும்‌ சாமான்களை மதிப்பிடவும்‌ தணிக்கை 
செய்யவும்‌, தனியே உதவி ஆணையர்கள்‌ 
நியமிக்கப்‌ பட்டுள்ளனர்‌. சமய சம்பந்தமான 
கட்டுரைகளுடன்‌ “திருக்கோயில்‌! என்னும்‌ 
திங்கள்‌ இதழ்‌ 2-1-1958 முதல்‌ ஆணையர்‌ 


அலுவலகத்திலிருந்து வெளியிடப்‌ 
பெறுகிறது. 
கன்னியாகுமரி மாவட்டமும்‌ செங்கோட்டைப்‌ 
பகுதியும்‌ 


கன்னியாகுமரிப்‌ பகுதி சுமார்‌ 1,000 
ஆண்டுகளுக்கு முன்‌ பாண்டிய மன்னர்‌ 
ஆட்சியில்‌ இருந்தது. பாண்டியன்‌ அணை 
பாண்டியர்‌ கால்வாய்‌ என்ற பெயர்கள்‌ 
இதற்குச்‌ சான்று பகர்கின்றன. 19ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ ஆர்க்காட்டு நவாபு காலத்தில்‌ 
இப்பகுதி திருவிதாங்கூர்‌ அரசருக்குக்‌ 
கொடுக்கப்பட்டது. 15-8-47இல்‌ இந்தியா 
சுதந்திரம்‌ பெற்ற பின்‌ 1-7-49இல்‌ திருவி 


பொன்விழா மலர்‌ 


தாங்கூர்‌-கொச்சி மாநிலம்‌ அமைக்கப்‌ 
பெற்றது. 1-11-56இல்‌ மொழிவாரியாகக்‌ 
கேரளம்‌, சென்னை மாநிலங்கள்‌ அமைக்கப்‌ 
பெற்றபோது கன்னியாகுமரி மாவட்டமும்‌ 
செங்கோட்டைப்‌ பகுதியும்‌ சென்னை மாநிலத்‌ 
துடன்‌ இணைக்கப்‌ பெற்றன. 1812 ஆம்‌ 
ஆண்டு வரை ஒவ்வொரு கோயிலும்‌ தனி 
நிர்வாகத்தில்‌ இருந்தது. 1812 இல்‌ 
இராணி லட்சுமிபாய்‌ காலத்தில்‌ கோயில்‌ 
சொத்துக்களை அரசாங்கம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு நிர்வாகத்துக்கு வேண்டிய நிதி 
அரசாங்கத்காரால்‌ வழங்கப்பட்டது. 19 
நூருயிர ரூபாயிலிருந்து படிப்படியாக 51 
நூருயிரரூபாயாக உயர்த்தப்பட்டது. 
சென்னை மாநிலத்தில்‌ சேர்க்கப்பட்ட 
கோயில்கள்‌ நிர்வாகத்துக்காக ஆண்டு 
ஒன்றுக்கு 19$ நூராயிர ரூபாய்‌ சென்னை 
அரசாங்கம்‌ கொடுத்து வருகிறது. 


கன்னியாகுமரிப்‌ பகுதியில்‌ 
கோயில்கள்‌ கேரள மாநிலத்தில்‌ இருந்த 
போது கேரள தேவஸ்வ சபையினரால்‌ 
1950 ஆம்‌ ஆண்டு திருவாங்கூர்‌ கொச்சி 
இந்து சமய நிலையச்‌ சட்டம்‌ XV இன்‌ கீழ்‌ 
நிர்வகிக்கப்பட்டன. அந்தச்‌ சட்டத்தை 
யொட்டி சென்னை மாநில 1959 ஆம்‌ 
ஆண்டுச்‌ சட்டம்‌ %%% இயற்றப்பட்டது. 
இச்சட்டத்தின்‌ கீழ்‌ கன்னியாகுமரி மாவட்டம்‌ 


உள்ள 


45 


செங்கோட்டைப்‌ பகுதிகளில்‌ உள்ள 454 
கோயில்கள்‌ தேவஸ்வம்‌ சபையின்‌ நிர்வாகத்‌ 
தில்‌ உள்ளன. தேவஸ்வம்‌ சபையின்‌ 
தலைவரையும்‌ ஓர்‌ உறுப்பினரையும்‌ அரசாங்கம்‌ 
நியமனம்‌ செய்யும்‌. மூன்றாவது உறுப்பின 
ரைத்‌ திருவாங்கூர்‌ அரசர்‌ நியமிப்பார்‌. 
கன்னியாகுமரி உதவி ஆணையர்‌ சபையின்‌ 
செயலாளராக இருக்கிறார்‌. 3 ஆண்டுகளுக்கு 
ஒருமுறை சபை திருத்தியமைக்‌சப்படும. 
தேவஸ்வம்‌ சபையின்‌ கீழுள்ள கோயில்கள்‌ 


தவிர மற்றைக்‌ கோயில்கள்‌ 1959 ஆம்‌ 
ஆண்டுச்‌ சட்டம்‌ X11 இன்‌ படி கண்‌ 
காணிக்கப்படும்‌. 

கன்னியாகுமரி தேவஸ்வம்‌ சபையின்‌ 


கீழ்‌ உள்ள கோயில்கள்‌ 5 தொகுதிகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கோயிலுக்‌ 
கும்‌ தகுதிக்கேற்ப மேலாளர்‌, ஸ்ரீகாரியம்‌ 
சந்திரம்‌ என்ற நிர்வாக அதிகாரிகள்‌ 
நியமிக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. திருப்பணி 
வேலைகளைச்‌ செய்ய மராமத்து அலுவலர்‌ 
உள்ளனர்‌. திருவாபரண ஆபீசர்‌ ஒருவரும்‌ 
தணிக்கையாளர்‌ ஒருவரும்‌ உள்ளனர்‌. 
வேளிமலை குமாரர்‌ கோயிலில்‌ ஒரு யானை 
இருக்கிறது. தேவஸ்வம்‌ நிதியிலிருந்து ஒரு 
கல்லூரி, மூன்று பாடசாலைகள்‌, இரண்டு 
நூல்‌ நிலையங்கள்‌ நடத்தப்படுகின்‌ றன. 


சேயோனும்‌ சிவனும்‌ 


கிழக்கே விடியற்காலையிற்றோன்றும்‌ ஞாயிறு இளஞ்செவ்வியுடைய 
தாய்ச்‌ செஞ்சுடர்‌ விரிந்து திகழ அதன்‌ கீழ்த்‌ தோன்றுங்‌ கடல்‌ நீர்‌ 
நீலமும்‌ பசுமையுங்‌ கலந்த நிறத்தின தாய்த்‌ துலங்கா நிற்பக்‌ காணப்படும்‌ 
மிக அழகிய காட்‌, இறைவன்‌ எழில்‌ கிளர்‌ நீலத்தோகை மயிலின்மேற்‌ 
றோன்றுங்‌ காட்சியை ஒப்பதாயிருத்தலின்‌ அவ்விடியற்காலையிற்‌ சிவந்து 


தோன்றுங்‌ 


கதிரவனே சேயோனாகவும்‌, 


அக்கதிரவனுக்குக்‌ கீழ்த்‌ 


தோன்றும்‌ நீலநிறக்‌ கடலே அவன்‌ ஊரும்‌ நீலமயிலாகவும்‌ கருதி வழுத்‌ 


கப்படலாயினவென்க. 


கதிர்சாயுஞ்‌ சாய்ங்கால 


வேளையில்‌ மேற்கே 


காணப்படுங்‌ கதிரவனே, கன்‌ செவ்வொளி தோய்ந்த முகிற்குழாங்கள்‌ 


முகட்டின்‌ நாற்புறத்துஞ்‌ செக்கர்ச்‌ சடையெனச்‌ சிவந்து மிளிர, 


அம்‌ 


முகிற்‌ குழாங்களின்‌ இடையே தோன்றும்‌ வெள்ளிய பிறை அச்சடைக்‌ 
கற்றைமேல்‌ நிவந்து விளங்காநின்ற வெண்பிறை யென்னத்‌ துலங்கா 


நிற்பக்‌, கண்ணையுங்‌ 


கருத்தையும்‌ ஒருங்கே கவருங்‌ காட்சித்தாய்த்‌ 


கோன்று நிலையிற்‌ சிவபிரான்‌ என வைத்து நம்‌ பண்டைத்‌ தமிழ்‌ 
முதுமக்களால்‌ வணங்கப்படுவான்‌ ஆயினன்‌. 


மறைமலையடிகள்‌ 


“தமிழர்‌ மதம்‌” பக்‌: ௧௬௪ 


தமிழின்‌ தனிப்பெருந்‌ தன்மைகள்‌ 


[பண்டித திரு. ஞா. தேவநேயன்‌ , எம்‌.ஏ.] 


சங்கரன்‌ கோவிலில்‌ 7-2-1902 
இல்‌ தோன்‌ றிய இவர்‌ ஆம்பூரிலும்‌ 
பாளையங்கோட்டையிலும்‌ பள்‌ 
ளிக்‌ கல்வி பயின்று, மதுரைத்‌ 
தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ பண்டிதத்‌ 
தேர்விலும்‌ வெற்றி பெற்றவர்‌. 
தாமே தமிழ்‌ பயின்ற தமிழ்ப்‌ 
பெரியார்‌ இலக்கண நிறைகடல்‌; 
தனித்தமிழ்த்‌ தந்தை மறைத்திரு 
மறைமலையடிகளாரைப்‌ பின்‌ 
பற்றி, பேச்சும்‌ மூச்சும்‌ தனித்‌ 
தமிழாகக்‌ கொண்டவர்‌ பள்ளி 
யிலும்‌ கல்லூரியிலும்‌ பணியாற்றி 
இறுதியாக அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ தொண்‌ 


மூவாயிரத்திற்கு மேற்பட்ட உலக மொழி 
களுள்‌, இன்றும்‌ பல்வேறு வகையில்‌ 
முதன்மையாக வுள்ளது, பொன்னினும்‌ 
மணியினுஞ்‌ சிறந்ததாகவும்‌, உணவினும்‌ 
மருந்தினும்‌ இன்றியமையா ததாகவும்‌, 
தெய்வமும்‌ திருமறையுமெனக்‌ கண்ணியமாக 
வும்‌ நம்‌ முன்னோர்‌ போற்றி வளர்த்த செந்‌ 
தமிழே யென்பது, முகடேறி நின்று முர 
சறைந்து விளம்பத்தக்க முழுவுண்மையாகும்‌. 
அதற்கேதுவான தமிழின்‌ தனிப்பெருந்‌ 
தன்மைகள்‌ வருமாறு :- 


1. முன்மை 
இஞ்ஞாலத்தில்‌ மிகப்‌ பழமையான 
நிலப்பகுதி யென்று தமிழ்‌ வரலாற்றால்‌ 


அறியப்பட்டதும்‌, நிலநூல்‌, கடல்நூல்‌, உயிர்‌ 
நூல்‌ ஆராய்ச்சியாளரால்‌ உய்த்துணரப்‌ 
பட்டதும்‌, மாந்தன்‌ பிறந்தகமென்று மாந்த 
னூலாராற்‌ கண்டுபிடிக்கப்‌ பட்டதும்‌, 
தெற்கே இந்துமாவாரியில்‌ மூழ்கிப்போன 
குமரிக்கண்டம்‌ (Lemuria) ஆகும்‌. 
. பஃறுளி யாற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்துக்‌ 
குமரிக்‌ கோடுங்‌ கொடுங்கடல்‌ கொள்ள”! 


என்று (சிலப்‌. 11 : 19-20) ஆயிரத்தெண்ணூ 
றாண்டுகட்கு முன்பே, முற்றத்‌ துறந்த முழு 
முனிவரும்‌ நடுநிலைக்குத்‌ தலை சிறந்தவரும்‌ 


டாற்றி ஓய்வு பெற்றவர்‌. ‘தமிழே 
உலகத்தின்‌ முதல்‌ தாய்மொழி” 
என்ற கருத்தை முதன்‌ முதல்‌ 
நூல்வடிவில்‌ நாட்டிய பேரறிஞர்‌. 
தனித்தமிழ்‌ ஆட்சிபெற “உலகத்‌ 
தமிழ்க்‌ கழகத்தை' நிலைநாட்‌ 
டியவர்‌. “வடமொழி வரலாறு” 
“தென்மொழி வரலாறு” Primary 
Classical Language of the 
World’ ‘திருக்குறள்‌ மரபுரை” 
போன்ற அரிய ஆராய்ச்சி நூல்‌ 
களை எழுதியுள்ளார்‌. இவரைப்‌ 
பின்பற்றும்‌ அன்பர்கள்‌ தமிழகத்‌ 
திலும்‌ ம3லயாவிலும்‌ கணக்‌ 
கற்று உள்ளனர்‌, 


பல்கலைப்‌ 
வடிகள்‌ கூறியிருப்பது, கடுகளவுங்‌ கட்டுச்‌ 


பெரும்புலவருமாகிய இளங்கோ 
செய்தியன்று. அத்‌ தொன்னிலத்தில்‌ 
உலக முதல்‌ உயர்தனிச்‌ செம்மொழியாகத்‌ 
தோன்‌ றிய தனலேயே, 


ஓங்க லிடைவந்‌ துயர்ந்தோர்‌ தொழவிளங்கி 
ஏங்கொலிநீர்‌ ஞாலத்‌ திருளகற்றும்‌-ஆங்கவற்றுள்‌ 
மின்னேர்‌ தனியாழி வெங்கதிரொன்‌ றேனையது 
தன்னே ரிலாத தமிழ்‌.”" 
(தண்டியலங்கார வுரை மேற்கோள்‌ ) 


என்று பண்டைச்‌ சான்றோரால்‌ தமிழ்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடப்‌ பட்டது மென்க. 

இனி, மறைமலையடிகள்‌, பூரணலிங்கம்‌ 
பிள்ளை, கா. சுப்பிரமணியப்‌ பிள்ளை, துடிசை 
கிழார்‌ முதலிய பேரறிஞர்‌ குமரி நாட்டுத்‌ 
தமிழ்த்‌ தோற்றத்தைப்‌ பற்றித்‌ தெளிவாகக்‌ 
கூறியிருப்பவும்‌, என்‌ அரை நூற்றாண்டு 
மொழியாராய்ச்சியால்‌ அது உறுதிப்‌ படுத்தப்‌ 
பட்டிருக்கவும்‌, அது கட்டுக்கதை யென்று 
கூறிவரும்‌ வையாபுரிகளும்‌ ஆராய்ச்சியிலி 
களும்‌, 
“ உலகத்தார்‌ உண்டென்ப தில்லென்பான்‌ வையத்‌ 

தலகையா வைக்கப்‌ படும்‌.”? 


என்னும்‌ குறட்கே (850) சிறந்த இலக்கிய 
மாவர்‌. மேலும்‌, பல்கலைத்‌ தெளிவும்‌ நடு 


நிலை பிறழா வாய்மையுங்‌ கொண்ட தலை 
சிறந்த உரையாசிரியருள்‌ ஒருவரான அடி 
யார்க்கு நல்லார்‌, தம்‌ சிலப்பதிகார வேனிற்‌ 
காதை யுரைத்‌ தொடக்கத்தில்‌, “அக்‌ 
காலத்து அவர்‌ நாட்டுத்‌ தென்பாலி முகத்‌ 
திற்கு வடவெல்லையாகிய பஃறுளி யென்னு 
மாற்றிற்கும்‌ குமரி யென்னு மாற்றிற்கு 
மிடையே எழுநூற்றுக்‌ காவத வாறும்‌, 
இவற்றின்‌ நீர்மலிவானென மலிந்த ஏழ்தெங்க 
நாடும்‌ ஏழ்‌ மதுரைநாடும்‌ ஏழ்முன்பாலைநாடும்‌ ஏழ்பின்‌ 
பாலை நாடும்‌ ஏழ்குன்றநாடும்‌ ஏழ்குணகாரைநாடும்‌ 
ஏழ்குறும்பனைநாடும்‌ என்னும்‌ இந்த நாற்பத்‌ 
தொன்பது நாடும்‌, குமரி கொல்லம்‌ முதலிய 
பன்மலைநாடும்‌ காடும்‌ நதியும்‌ பதியும்‌ தட 
நீர்க்‌ குமரி வடபெருங்‌ கோட்டின்‌ காறும்‌ 
கடல்‌ கொண்டொழிதலால்‌, குமரியாகிய 
பெளவ மென்றார்‌ என்றுணர்க.” 


என்று தெற்கே ஈராயிரங்கல்‌ தொலைவு 
நீண்டிருந்த பழம்‌ பாண்டி நாட்டைப்‌ பல்‌ 
வேறு சிறு நாடுகளாகப்‌ பகுத்துக்‌ கூறி 
யிருப்பது, பழைய ஏட்டினின்று பெயர்த்‌ 
தெழுதிய மரபுவழி வரலாற்றுச்‌ செய்தியாக 
வன்றி, புதுவது புனைந்ததாகவோ சேர 
நாட்டுப்‌ பஃறுளியாற்றைப்‌ பிறழவுணர்ந்த 


தாகவோ இருக்க முடியாதென்று கூறி 
விடுக்க. 
2. மென்மை 


தமிழர்‌ மாந்தன்‌ வரலாற்றிற்‌ குழந்தை 
போல்‌ முந்தித்‌ தோன்றிய இனத்தவராத 
லால்‌, அவர்‌ வாயில்‌ குழந்தைகளும்‌ முதிய 
வரும்‌ களைத்தவரும்‌ நோயாளிகளும்‌ கூட 
எளிதாய்‌ ஒலிக்கத்‌ தக்கனவும்‌, பெரும்பாலும்‌ 
எல்லா மொழிகட்கும்‌ பொதுவானவுமான 
(உயிர்‌ பன்னிரண்டும்‌ மெய்‌ பதினெட்டுமாக) 
முப்பது எழுத்‌ தொலிகளே பிறந்திருந்தன. 
அதோடு, தனிமெய்யொலியில்‌ தொடங்குஞ்‌ 
சொற்களும்‌, வல்லின மெய்யொலியில்‌ 
இறுஞ்‌ சொற்களும்‌, சில மெய்யொலிகட்குப்‌ 
பின்‌ சில மெய்யொலிகள்‌ தமித்தோ உயிர்‌ 
மெய்யாகவோ இடையில்‌ வருஞ்‌ சொற்‌ 
களும்‌, அவர்‌ வாயில்‌ வந்ததில்லை. இலக்‌ 
கியங்‌ கண்ட தற்‌ கிலக்கண மியம்பல்‌ என்னும்‌ 
முறையில்‌, அக்காலத்து வரையறுக்கப்பட்ட 
முதலிடை கடை யெழுத்து 'வரம்புகளே, 
இக்காலத்‌ திலக்கண நூல்களும்‌ ஏற்றுக்‌ 
கூறுகின்றன. தமிழினின்றே திரிந்த திர 


47 


விடம்‌ உட்படப்‌ பிறமொழிகளில்‌ இத்தகைய 
வரம்பீடில்லை. அதனால்‌, 


1! எண்பெயர்‌ முறைபிறப்‌ புருவம்‌ மாத்திரை 
முதலீ றிடைநிலை போலி யென்றா 
பதம்புணர்‌ பெனப்பன்‌ னிருபாற்‌ றதுவே.'' (57) 


என்னும்‌ நன்னூல்‌ நூற்பாவிற்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ள எழுத்திலக்கணம்‌ பன்னிரண்ட 
னுள்‌, ''முதலீறிடைநிலை'' என்னும்‌ மூன்றும்‌ 
தமிழுக்கே சிறப்பாக வுரியனவாம்‌. பிற 
மொழிகளில்‌ எந்த எழுத்தும்‌ எந்த இடத்‌ 
திலும்‌ வரலாம்‌ தமிழில்‌ அங்ஙனம்‌ வர 
முடியாது. 


இனி, வடமொழி வல்லின மெய்களின்‌ 
நால்வகையுள்‌, உரப்பியும்‌ எடுத்தும்‌ கனைத்‌ 
தும்‌ ஒலிக்கும்‌ பின்‌ மூன்று வகைகளேயன்‌ றி, 
இயல்பான தாகக்‌ கருதப்படும்‌ முதல்‌ வகை 
யும்‌, தமிழ்‌ வல்லினத்தோடு ஒவ்வாது 
இருமடி வலித்‌ தொலிக்கும்‌ கடுவல்லின மாம்‌, 
காகத்தைக்‌ குறிக்கும்‌ Kaka” என்னும்‌ வட 
சொல்‌ வடிவம்‌, தமிழில்‌ *காக்க' என்று 


ககரம்‌ இரட்டித்து எழுதப்பட்டால்தான்‌ 
ஒருமருங்கு வடமொழியை ஒத்தொலிக்க 
முடியும்‌. (மேக்கர்‌? (Maker) என்னும்‌ 


ஆங்கிலச்‌ சொல்லும்‌ இத்தகையதே. இவ்‌ 
வேறுபாட்டை, எழுத்தொலிகளை நுண்ணி 


தாகக்‌ கண்டவர்‌ போல்‌ தம்மைக்‌ காட்டிக்‌ 


கொள்ளும்‌ மேலை வண்ணனை மொழி 
நூலாரும்‌ இன்னும்‌ அறியவில்லை. 
மெலியும்‌ வலியுமாக அடுத்துவரும்‌ 


ங்க, ஞ்ச, ண்ட, ந்த, ம்ப, ன்ற என்னும்‌ 
இணை மெய்கள்‌, ஆரியத்திலும்‌ திரவிடத்‌ 
திலும்‌ போல்‌ ங்க்க', “ஞ்ச்ச', “ண்ட்ட”, 
“ந்த்த', “ம்ப்ப', *ன்ற்ற' என்று என்றேனும்‌ 
தமிழில்‌ வலித்‌ தொலிப்பதில்லை. 

மூச்சொலி (&5017க16) தமிழில்‌ இல்லவே 
யில்லை. எடுப்பொலி (Voiced Sound) மெலி 
யடுத்த வலிக்கே யுண்டு. 


சொல்லிடையில்‌ நிகழும்‌ உடனிலை மெய்ம்‌ 
மயக்கம்‌, வேற்றுநிலை மெய்ம்‌ மயக்கம்‌ என்‌ 
னும்‌ இருவகை மெய்ச்‌ சேர்க்கையுள்‌, முன்ன 
தில்‌ இரண்டாவது மெய்‌ “சுக்கு”, “பட்டு என்ப 
வற்றிற்‌ போல்‌ உயிரோடு கூடியதாகவே ' 
யிருக்கும்‌ ; பின்னதில்‌ இரண்டாவது மெய்‌ 
காய்ப்பு, 'வாழ்க்கை' என்பவற்றிற்‌ போல்‌ 
தனிமெய்யாகவோ, “வெட்கம்‌”, “பயிற்சி! 


48 


என்பவற்றிற்போல்‌ உயிரோடு கூடிய மெய்‌ 
யாகவோ இருக்கும்‌. ஆயின்‌, இரு தனி 
மெய்களே யன்றி, 'ஸாந்த்வ்‌', 'ஸம்ஸ்க்ருத' 
என்னும்‌ வட சொற்களிலும்‌, Caps, tempts 
என்னும்‌ ஆங்கிலச்‌ சொற்களிலும்‌ போல்‌, 
முத்தனி மெய்களும்‌ நாற்றனி மெய்களும்‌ 
தமிழில்‌ வரவே வரா. 


இங்ஙனம்‌ தமிழ்‌ பெரும்பாலும்‌ மெல்‌ 
லோசை மொழியாயிருப்பதனாலேயே, அது 
உலக முதன்‌ மொழியாய்த்‌ தோன்றியும்‌ 
இறந்து படாமல்‌ இன்னும்‌ இளமை நிலையில்‌ 
இருந்து வருகின்றது. அதைத்‌ தாய்மொழி 
யாகக்‌ கொண்டவரும்‌ முயற்சி வருத்தமின்‌ றி 
எவிதாகப்‌ பேசி வருகின்றனர்‌. காலஞ்‌ 
சென்ற பா. வே. மாணிக்க நாயகர்‌, ஒரு 
முறை உலகப்‌ பெருமொழிகளுள்‌ ஒவ்வொன்‌ 
றிலும்‌ அவ்வாயிரம்‌ சொற்களை யெடுத்து, 
அவற்றிற்குச்‌ செலவிடும்‌ மூச்சை மூச்சுமானி 
கொண்டு அளந்து பார்த்ததில்‌, சமற்கிரு 
தத்திற்கே மிகுந்தும்‌ தமிழுக்கு மிகக்‌ 
குறைந்தும்‌ இருப்பதாகக்‌ கண்டார்‌. இவ்‌ 


வுண்மையையே, மறைமலையடிகள்‌ க்ருதம்‌, 


த்ருஷ்டி, த்வரிதம்‌, ச்ருஷ்டி, ஹ்ருதய 
என்னும்‌ வட சொற்களோடு, இழுது, 
பார்வை, விரைவு, படைப்பு, நெஞ்சம்‌ 
என்னும்‌ தென்சொற்களை ஒப்புநோக்கி 


எளிதாக விளக்கிக்‌ காட்டினார்‌. 


ஒரு மொழிக்கு வேண்டியது சொல்‌ 
வளமே யன்றி ஒலிவளமன்று. ஆரியம்‌, 
சேமியம்‌ முதலிய மொழிக்‌ குடும்பங்கள்‌ 
தோன்றாத அத்தொல்‌ பண்டைக்‌ காலத்‌ 
திலும்‌, எக்காலத்தும்‌ மாந்தன்‌ உள்ளத்தில்‌ 
எழக்கூடிய கருத்துக்களை யெல்லாந்‌ தெரி 
விக்கத்‌ தக்க சொற்களையும்‌ சொல்லுறுப்புக்‌ 
களையும்‌, நம்‌ குமரி நாட்டு முன்னோர்‌ 
படைத்து வைத்துள்ளனர்‌. ஆதலால்‌, ஒலி 
மென்மையால்‌ தமிழுக்கு உயர்வேயன்றி 
இழிவில்லை யென்றும்‌, அதைப்‌ பேசுவார்க்கு 
மூச்சு வருத்தமும்‌ பேச்சு வருத்தமு மின்மை 
யால்‌ வாழ்நாள்‌ நீடிக்கு மென்றும்‌, அறிந்து 


கொள்க. 


தாய்மை 

பெற்றோரைக்‌ குறிக்கும்‌ அம்மை அப்பன்‌ 
என்னும்‌ குமரிநாட்டுத்‌ தமிழ்ச்‌ சொற்கள்‌, 
ஆரியம்‌ உட்பட உலகப்‌ பெருமொழிகள்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பலவற்றில்‌ வடிவு திரிந்து வழங்கி வரு 
கின்றன. 


நூன்‌, நூம்‌ என்னும்‌ பண்டைத்தமிழ்‌ 
முன்னிலைப்‌ பெயர்கள்‌, வடநாட்டு இந்தியில்‌ 
து, தும்‌ என்றும்‌, இலத்தீனில்‌ து, வேஸ்‌ 
என்றும்‌, கிரேக்கத்தில்‌ தூ (௬), ஹ்மேயிஸ்‌ 
என்றும்‌, பழைய ஆங்கிலத்தில்‌ தா, யீ (யூ) 
என்றும்‌, சமற்கிருதத்தில்‌ த்வம்‌, யூயம்‌ 
என்றும்‌, முறையே திரிந்து வழங்குகின்றன 
அல்லது வழங்கி யிருக்கின்‌ றன. 


மேலை மொழிகளிலுள்ள தென்‌ சொல்‌ 
லொத்த சொற்கட்‌ கெல்லாம்‌ மூலம்‌ தமிழி 
லேயே இருக்கின்றன. 


எ-டு: அயற்சொல்‌ தமிழ்ச்சொல்‌ மூலம்‌ 
இலத்தின்‌ - மன்ஸுஸ்‌ மனை மன்‌ 
கிரேக்கம்‌ - மாஸ்திகோஸ்‌ மத்திகை மொத்து 
(Mastigos) 
ஆங்கிலம்‌ - துரூ துருவ துள்‌ 
துருக்கி - கான்‌ கோன்‌ கோவன்‌ 
கொரொ கரு கள்‌ 
சீன மொழியில்‌ மா என்பது குதிரையை 
யும்‌ தா என்பது வலிமையையும்‌ குறிப்ப 


தாகச்‌ சொல்லப்படுகின்றது. 


தமிழின்‌ சொல்வள த்தைக்‌ குறிக்கவந்த 
கால்டுவெலார்‌, அம்மொழி தனக்கே சிறப்‌ 
பாக வுரிய வீடு என்னும்‌ சொல்லை மட்டு 
மன்றி, இல்‌ என்னும்‌ தெலுங்கச்‌ சொல்லை 
யும்‌, மனை என்னும்‌ கன்னடச்‌ சொல்லையும்‌, 
சமற்கிருதத்திற்கும்‌ பின்னிய (Finnish) 
மொழிகட்கும்‌ பொதுவான குடி என்னும்‌ 
சொல்லையும்‌, தன்னகத்துக்‌ கொண்டுள்ள 
தென்று, அது திரவிடத்திற்குத்‌ தாயும்‌ 
ஆரியத்திற்கு மூலமுமாகும்‌ என்னும்‌ உண்‌ 
மையைக்‌ குறிப்பாகக்‌ கூறியிருக்கின்றார்‌. 
மேலும்‌, தமிழ்‌ உலக முதன்மொழிக்கு மிக 
நெருங்கிய தென்றும்‌, ஆரியத்திற்கு முந்திய 
தென்றும்‌, பல்வேறிடங்களில்‌ வெளிப்படை 
யாகவும்‌ கூறியுள்ளார்‌. சமற்கிருதத்தில்‌ 
ஐ.ந்திலிரு பங்கு தமிழ்‌ என்பது இன்று 
ஆராய்ச்சியால்‌ தெரிய வருகின்றது. 

ஆ, ஈ, ஊ என்னும்‌ முத்தமிழ்ச்‌ சுட்‌ 
டெழுத்துக்களினின்றே, ஆரியச்‌ சுட்டுச்‌ 
சொற்களும்‌ படர்க்கைப்‌ பகரப்‌ பெயர்களும்‌ 
(Demonstratives and Pronouns of the third 
Person) தோன்றிப்‌ பற்பலவாறு திரிந்து 


பொன்விழா மலர்‌ 


வழங்குகின்றன. பல ஆரிய அடிப்படைச்‌ 
சொற்களும்‌ தமிழாயிருக்கின்‌ றன. 


எ-டு: இலத்தீன்‌- 81௦ (அமர்‌), 52 (சேர்‌,) 
௦ (தா). அமர்தல்‌ - அன்பு கூர்தல்‌. 


சுருங்கச்‌ சொல்லின்‌, தமிழ்ச்‌ சொல்லே 
யில்லாத உலகப்‌ பெருமொழி ஒன்றுமே 
யில்லை யென்பது மறக்க முடியாத உண்மை 
யாகும்‌. 
தூய்மை 

தமிழ்‌ குமரி நாட்டில்‌ தானே தோன்றி 
வளர்ந்த தனி மொழியாதலாலும்‌, அதை 
நுண்ணறிவு மிக்க பொது மக்களும்‌ புல மக்க 
ளும்‌ பண்படுத்தி வளர்த்தமையாலும்‌, 
நீராவியையும்‌ மின்னியத்தையும்‌ துணைக்‌ 
கொள்ளாத எல்லாக்‌ கலைகளையும்‌ அறிவியல்‌ 
களையும்‌ பண்டைத்‌ தமிழரே கண்டறிந்து 
விட்டமையாலும்‌, ஆயிரக்கணக்கான உலக 
வழக்குச்‌ சொற்களும்‌ நூல்‌ வழக்குச்‌ சொற்‌ 
களும்‌ இறந்துபட்ட இக்காலத்தும்‌, எப்‌ 
பொருள்‌ பற்றியும்‌, பழஞ்சொற்‌ கொண்டும்‌ 
புதுச்சொற்‌ புனைந்தும்‌, முழுத்‌ தூய்மை 
யாகப்‌ பேசத்‌ தமிழ்‌ ஒன்றில்தான்‌ இயலும்‌. 
இவ்வுண்மையை அறிந்தே, தமிழ்‌ வட 
மொழித்‌ துணையின்‌ றித்‌ தனித்து வழங்குவது 
மட்டுமன்றித்‌ தழைத்‌ தோங்கவுஞ்‌ செய்யும்‌ 
என்று கூறினார்‌ கால்டுவெலார்‌. 


செந்தமிழ்ச்‌ சொல்வளத்தைக்‌ காண, 
ஒரு பருக்கைப்‌ பதமாக நிலைத்திணைச்‌ சொற்‌ 
களை நோக்கினும்‌ போதும்‌. குமரி நாட்டுத்‌ 
தமிழ்ப்‌ பொதுமக்கள்‌, இலைகளை நால்வகை 
யாக வகுத்து, வேம்பும்‌ வாழையும்‌ போல 
மெல்லிதாயிருப்பதை இலை யென்றும்‌, நெல்‌ 
லும்‌ புல்லும்‌ போலத்‌ தாளை (தண்டை) 
யொட்டி நீண்டு சுரசுரப்பாக விருப்பதைத்‌ 
தாள்‌ என்றும்‌, சோளமுங்‌ கரும்பும்‌ போலப்‌ 
பெருந்தாளாக நீண்டு தொங்குவதைத்‌ 
தோகை யென்றும்‌, தென்னையும்‌ பனையும்‌ 
போலத்‌ திண்ணமாயிருப்பதை ஓலை யென்‌ 
றும்‌, வழங்கினர்‌ ; பூ நிலைகளை ஐவகையாகக்‌ 
கண்டு, தோன்றிய நிலையில்‌ அரும்பு என்றும்‌, 
மலரத்‌ தொடங்கிய நிலையிற்‌ போது என்றும்‌, 
மலர்ந்த நிலையில்‌ மலர்‌ என்றும்‌, உதிர்ந்து 
விழுந்த நிலையில்‌ வீ யென்றும்‌, வாடிச்‌ சிவந்த 
நிலையிற்‌ செம்மல்‌ என்றும்‌, சொல்லினர்‌ ; 
காய்‌ நிலைகளை நால்வுகையாகக்‌ கண்டு, 

7 


்‌ 49 


தோன்றிய நிலையிற்‌ பிஞ்சு என்றும்‌, சற்றுப்‌ 
பருத்த நிலையிற்‌ பிருக்கு என்றும்‌, முற்றும்‌ 
பருத்த நிலையிற்‌ காய்‌ என்றும்‌, பழுத்த நிலை 
யிற்‌ பழம்‌ (மஞ்சள்‌ நிறமானது) அல்லது கனி 
(கனிவாயிருப்பது) என்றும்‌, பெயரிட்டனர்‌ ; 
இனி, பிஞ்சு நிலையிலும்‌, வாழைக்குக்‌ கச்சல்‌ 
என்றும்‌, மாவிற்கு வடு என்றும்‌, பலாவிற்கு 
மூசு என்றும்‌, தென்னை பனைக்குக்‌ குரும்பை 
என்றும்‌, பிறவற்றிற்குப்‌ பிறவாறும்‌, சிறப்புப்‌ 
பெயர்‌ குறித்தனர்‌. 

ஆங்கிலம்‌ இலக்கக்‌ கணக்கான சொந்‌ 
களைக்‌ கொண்டிருந்தும்‌, ஏறத்தாழ எல்லா 
மொழிகளினின்றுங்‌ கடன்‌ கொண்டும்‌, 
காயைப்‌ பழுக்காத பழம்‌ என்று குறிப்பதும்‌, 
வெயிலையும்‌ நிலவையுங்‌ குறிக்கத்‌ தனிச்‌ 
சொல்‌ இல்லாதிருப்பதும்‌, இங்குக்‌ கவனிக்‌ 
கத்தக்கது. 

தமிழின்‌ இயல்பை யறியாத சிலர்‌, 
ஆங்கிலம்‌ போல்‌ தமிழையுங்‌ கருதிக்‌ 
கொண்டு, ஒரு மொழி பிற மொழியினின்று 
கடன்‌ கொண்டால்தான்‌ வளர முடியு 
மென்றும்‌, மொழித்‌ தூய்மை யென்பது 
பொருளற்ற மொழி வெறி யென்றும்‌, 
கூறுவர்‌. காலதர்‌, சாளரம்‌, பலகணி என 
முச்‌ சொல்லிருக்கவும்‌ சன்னல்‌ என்னும்‌ 
போர்த்துக்கீசியச்‌ சொல்மை வேண்டாது 
வழங்கியதால்‌, அம்முச்‌ சொல்லும்‌ வழக்‌ 
கற்றுப்‌ போய்த்‌ தமிழ்‌ வறுமை யடைந்துள்‌ 
வளமை காண்க. :*(தமிழர்க்குள்ள பெருமை 
யெல்லாம்‌ அவர்‌ தொன்றுதொட்டுத்‌ தூய்‌ 
தாக வழங்கி வருந்‌ தமிழ்‌ மொழியினையே 
சார்ந்திருக்கின்றது.'' என்று, மறைமலை 
யடிகளார்‌ கூறியிருப்பதை இனிமேலாயினுங்‌ 
கருத்தாய்க்‌ கவனிக்க, 


செம்மை 


சொற்களும்‌ சொற்றொடர்களும்‌ வடி 
விலும்‌ பொருளிலும்‌ இலக்கண முடிபிலும்‌, 
வழா நிலை, 'வழுநிலை, வழுவமைதிதிலை என 
முந்நிலைப்படும்‌. அவற்றுள்‌, வழுநிலை 
யில்லது செந்தமிழ்‌ என்றும்‌, அஃதுள்ளது 
கொடுந்தமிழ்‌ என்றும்‌, தமிழை இருவகை 
யாக வகுத்தனர்‌ இலக்கண நூலார்‌. மக்‌ 
கட்கு ஒழுக்க வரம்பு எத்துணை இன்‌ நியமை 
யாததோ, அத்துணை இன்‌ றியமையா ததே 
மொழிக்கு இலக்கண வரம்பும்‌. சொற்களின்‌ 
திருத்திய வடிவையும்‌ ஓரியு லொழுங்கையும்‌ 


20 . சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌. கழகப்‌ 


,.தமிழிற்போல்‌ வேறெம்‌ மொழியிலுங்‌. காண : கருட (8), கோட்டம்‌ - கோஷ்ட, கோட்டை- 


முடியாது. கோட்ட, சாயை - சாயா (0), தூணம்‌ - 
. ஸ்தூணா, நகரம்‌ - நகர (ஐ), பள்ளி- பல்லி, 
es தமிழ்‌ தெலுங்கு மயில்‌ - மயூர; முகம்‌ - முக (1810), வட்டம்‌ - 
தன்மைப்‌ பெயர்‌ யான்‌, யாம்‌ ஏனு, மேமு வ்ருத்த. 
நரன்‌, காம்‌ நேனு, மனமு 
முன்னிலைப்‌ பெயர்‌_நீன்‌ (8), நீம்‌ நீவு மீரு இங்ஙனம்‌ தமிழுக்கு எது வழுநிலையோ, 
படர்க்கைப்‌ பெயர்‌--தான்‌, தாம்‌ தானு, காமு அது பிற மொழிகட்கு வழாநிலையாம்‌. தமி 


அ, இ, உ என்னும்‌ முச்சுட்டெழுத்துக்‌ 

களையும்‌ ௭, ஏ, யா என்னும்‌ மூவினாவெழுத்‌ 
துக்களையும்‌, அடியாகக்‌ கொண்ட தமிழ்‌ 
ஐம்பாற்‌ பெயர்களின்‌ ஓரியலொழுங்கு, 
மொழி நூலறிஞரின்‌ உள்ளத்தை மிகக்‌ 
கவரத்‌ தக்கது. இது போன்ற அழகிய 
மெய்ப்‌ பொருளிய லொழுங்கை வேழெம்‌ 
மொழியிலேனும்‌ மொழிக்‌ குடும்பத்திலேனும்‌ 
காண முடியாதென்று, கால்டுவெலார்‌ 
வியந்து கூறியிருத்தலைக்‌ காண்க. 


புதுப்பெருக்கு நீரைக்‌ குறிக்கும்‌ வெள்‌ 
ளம்‌ என்னும்‌ செந்தமிழ்ச்‌ சொல்‌ மலையாளத்‌ 
தில்‌ நீர்ப்‌ பொதுவைக்‌ குறிப்பதும்‌, விடை 
சொல்லுதலைக்‌ குறிக்கும்‌ செப்புதல்‌ என்னும்‌ 
செந்தமிழ்ச்‌ சொல்‌ தெலுங்கிற்‌ பொதுவாகச்‌ 
சொல்லுதலைக்‌ குறித்தலும்‌, ஒன்றைச்‌ 
செய்ய ஆற்றுதலை (திறமையோடிருத்தலை)க்‌ 
குறிக்கும்‌ மாட்டுதல்‌ என்னும்‌ செந்தமிழ்ச்‌ 
சொல்‌ கன்னடத்தில்‌ (மாடுதல்‌ என்னும்‌ 
வடிவில்‌) பொதுவாகச்‌ செய்தலைக்‌ குறிக்‌ 
கின்றமையும்‌, கொடுந்தமிழ்‌ நிலையாம்‌. 
கூர்ந்து பார்த்தலைக்‌ குறிக்கும்‌ நோக்குதல்‌ 
என்னுஞ்‌ சொல்‌, மலையாளத்திற்‌ பொது 
வாகப்‌ பார்த்தலைக்‌ குறித்தலும்‌ அஃதே. 
செந்தமிழெழுத்துக்கள்‌ கொடுந்தமிழிற்‌ 
பலவாறு திரியுமேனும்‌, வலி மெலித்தல்‌ 
மலையாளத்திற்கும்‌ ரகரம்‌ தொகல்‌ தெலுங்‌ 
கிற்கும்‌, பகரம்‌ மூச்சொலியாதல்‌ கன்னடத்‌ 
திற்கும்‌, சிறப்பாம்‌. 
எ-டு: மலையாளம்‌--கஞ்சி-கஞ்ஞி, நீங்கள்‌- 
திங்ஙள்‌, வந்து - வந்நு. 
தெலுங்கு - சுருட்டு-த்சுட்ட, பருப்பு- 
பப்பு, மருந்து-மந்து. 
கன்னடம்‌--பள்ளி-ஹள்ளி, 
டஹாளெ, பொன்‌-ஹொன்னு. 


பாளை - 


வடசொற்கள்‌ பின்வருமாறு பலவகை 
யில்‌ திரியும்‌. ஆயிரம்‌ ” ஸகஸ்ர, கலுழன்‌ - 


முக்குச்‌ செம்மை இன்றியமையாத பண்பா 
யிருத்தலினலேயே, அது செந்தமிழ்‌ எனப்‌ 
பட்டது. ஒருவன்‌ பொதுமக்களோடு எத்‌ 
துணைக்‌ கொச்சையாய்ப்‌ பேசினும்‌, ஏடெ 
டுத்தெழுதும்‌ போதும்‌ மேடையேறிப்‌ பேசும்‌ 
போதும்‌ இலக்கண நடையைக்‌ கையாள 
வேண்டு மென்பதே தமிழ்மரபு, அம்மரபே, 
மூவாயிரம்‌ ஆண்டாகத்‌ தமிழைக்‌ கெடுக்கப்‌ 
பகைவர்‌ சூழ்ச்சி செய்துவரினும்‌, அது 
கெடாவாறு அதனைக்‌ காத்து வந்திருக்‌ 
கின்றது. உலக வழக்கு வேறு; கொச்சை 
வழக்கு வேறு. உலகம்‌ என்பது உயர்ந்‌ 
தோர்‌ மேற்றே. ஆதலால்‌, பிற மொழிகள்‌ 


, போல்‌ தமிழையுங்‌ கருதிக்‌ கொண்டு, பொது 


மக்கள்‌ கொச்சை நடையே உலக வழக்‌ 
கென்பது தமிழுக்கு எட்டுணையும்‌ பொருந்தா 
தென்க. 
மும்மை 

கி. மு. பத்தாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்‌ 
தோன்றிய தலைக்கழகக்‌ காலத்திலிருந்தே, 
இசையும்‌ நாடகமும்‌ இயற்றமிழோடு சேர்க்‌ 
கப்பட்டு, இலக்கியத்‌ தமிழ்‌ முத்தமிழென 
வழங்கி வந்திருக்கின்‌ றது. அதனால்‌, முதலிரு 
கழகத்திலும்‌ வழங்கிய இலக்கண நூல்கள்‌ 
முத்தமிழும்‌ பற்றியன வாகவே யிருந்ததாகத்‌ 
தெரிகின்றது. இங்ஙனம்‌ வேறெம்‌ மொழி 
யிலுமில்லா த வழக்கிற்கு, இசையும்‌ நடிப்பும்‌ 
பேச்சொடு இயல்பாகக்‌ கலந்திருப்பதொடு, 
பண்டைத்‌ தமிழரின்‌ இசை நாடகக்‌ கலைத்‌ 
தேர்ச்சியும்‌ பண்டைத்‌ தமிழிலக்கியம்‌ முற்றும்‌ 
செய்யுள்‌ வடிவிலிருந்தமையும்‌, கரணிய 
மாகும்‌. 
இயற்கை வளர்ச்சி 

தமிழில்‌ இடுகுறிச்‌ சொல்லே யில்லை. 
“எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்‌ 
தனவே'' என்பது தொல்காப்பிய நூற்பா 
(640). ஒருமை பன்மை யெண்ணும்‌ பொருட்‌ 


பாலுமன்றி, ஆரியத்திற்போல்‌ , இருமை 


பொன்விழா மலர்‌ 
யெண்ணும்‌ சொற்பாலும்‌ தமிழமைப்பில்‌ 
அமையவில்லை. 


பனுவல்களில்‌ ஒரு நாட்டை வருணிக்‌ 
கும்போது, உள்பொருளையும்‌ உள்நிகழ்ச்‌ 
சியையுமே யன்றி, இல்‌ பொருளையும்‌ இல்‌ 
நிகழ்ச்சியையும்‌ ஆரிய வருகைக்கு முற்பட்ட 
பண்டைத்‌ தமிழ்ப்‌ புலவர்‌ கூறுவதில்லை. 


செய்யுளணிக ளெல்லாம்‌ இயற்கையாக 
அமைந்தன வன்றிச்‌ செயற்கையாக அமைக்‌ 
கப்பட்டன வல்ல. 


இலக்கண நிறைவு 


மற்றெல்லா மொழியிலக்கணங்களும்‌ 
எழுத்தும்‌ சொல்லும்‌ சொற்றொடரும்‌ யாப்பும்‌ 
அணியும்‌ ஆகிய ஐந்தையே கூற, தமிழிலக்‌ 
கணம்‌ மட்டும்‌ அவற்றொடு செய்யுட்கும்‌ 
நூற்கும்‌ உள்ள பொருளையுஞ்‌ சேர்த்து அறு 
கூறுகளைக்‌ கூறுகின்றது. ஆயின்‌, சொற்‌ 
றொடரும்‌ யாப்பும்‌ அணியும்‌ பொருளில்‌ 
அடக்கப்பட்டு, எழுத்தும்‌ சொல்லும்‌ பொரு 
ளும்‌ என முப்பாலவாகவே பண்டை யியற்‌ 
றமிழ்‌ இலக்கணங்க ளெல்லாம்‌ வழங்கி 
வந்திருக்கின்‌ றன. 


அகம்‌ புறம்‌ என்னும்‌ இருவகைப்‌ பாகு 
பாட்டுள்‌ எல்லாப்‌ பொருள்களும்‌ அடக்கப்‌ 
பட்டு விட்டன. புறப்‌ பொருள்‌ பற்றிய 
எழுதிணைகளுள்‌, முதலைந்தும்‌ அரசனுக்குச்‌ 
சிறப்புக்‌ கொடுத்தற்‌ பொருட்டு அவனுக்‌ 
குரிய போர்த்‌ தொழிலையே பற்றிக்‌ கூறினும்‌, 
வாகை பாடாண்‌ என்னும்‌ இறுதியிரண்டும்‌, 
மற்றெல்லா மக்கள்‌ தொழில்களையும்‌ சேர்த்‌ 
துத்‌ தழுவுவனவாகும்‌. இதை யறியாதார்‌ 
தமிழ்ப்‌ பொருளிலக்கணம்‌ குறைபாடுள்ள 
தெனக்‌ குறை கூறுவர்‌. 


“£ கண்ணுதற்பெருங்‌ கடவுளுங்‌ 

கழகமோ டமர்ந்து 

பண்ணுறத்தெரிந்‌ தாய்ந்தவிப்‌ 
பசுந்தமிழ்‌ ஏனை 

மண்ணிடைச்சில இலக்கண 
வரம்பிலா மொழிபோல்‌ 

எண்ணிடைப்படக்‌ கடந்ததா 
எண்ணவும்‌ படுமோ,” 


என்னும்‌ பரஞ்சோதி முனிவர்‌ பாடல்‌ (திரு 
விளை. நாட்டுப்‌.) இங்குக்‌ கருதத்‌ தக்கது. 


51 
வினையின்‌ நீங்கி விளங்கிய வறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதனூ லாகும்‌.” 
(தொல்‌. 1594) 


என்றவாறு, முற்றத்‌ துறந்த முழுமுனிவரே 
தமிழிலக்கண முதனூல்‌ இயற்றியவரா த 
லின்‌, தனித்தொலிப்பதும்‌ தனித்தொலி 
யாததும்‌ தனித்தொலிப்பதொடு கூடி 
யொலிப்பதும்‌ ஆகிய மூவகை யொலிகளும்‌, 
தனியுயிரையும்‌ தனி மெய்யையும்‌ (உடம்பை 
யும்‌ அல்லது உயிரில்லாப்‌ பொருளையும்‌) 
உயிரோடு கூடிய மெய்யையும்‌ முறையே 
ஒத்திருப்பதால்‌, அவற்றிற்கு உயிர்‌, மெய்‌, 
உயிர்மெய்‌ என்ற பெயர்களையே உவமை 
யாகு பெயராக இட்டிருக்கின்‌ றனர்‌. அதற்‌ 
கேற்ப, உயிருக்குப்‌ புள்ளியில்லா வடிவும்‌ 
மெய்க்குப்‌ புள்ளியுள்ள வடிவும்‌ உயிர்மெய்க்‌ 
குத்‌ தனிக்கூட்டு வடிவும்‌ அமைத்திருக்கின்‌ 
றனர்‌. இவ்வரி வடிவமைப்பும்‌ முறை : 
யென்னும்‌ வரிசையமைப்பும்‌ முதன்‌ முதற்‌ 
கொண்டெழுந்தது தமிழ்‌ நெடுங்கணக்கே.. 
அதைப்‌ பின்பற்றியதே சமற்கிருத வண்ண 
மாலை. அதற்கும்‌ பிந்தினவே, தெலுங்கு 
கன்னட மலையாளத்‌ தென்னாட்டு நெடுங்‌ : 
கணக்குக்களும்‌ வங்க குசராத்தி வடநாட்டு 
நெடுங்கணக்குக்களும்‌ தமிழெழுத்து, சில 
தமிழ்ப்‌ பகைவர்‌ கூறுகிறபடி, அசோகன்‌: 
கல்வெட்டுப்‌ பிராமி யெழுத்தினின்று திரிந்த 
தன்று. 

பகுத்தறிவுள்ள மக்களையே உயர்வாக 
வும்‌ மற்றெல்லா வற்றையும்‌ தாழ்வாகவுங்‌ 
கொண்டு பொதுமக்களே தமிழ்‌ மொழியை 
அமைத்து விட்டமையால்‌, இலக்கியங்‌ கண்‌ 
டதற்‌ கிலக்கணம்‌ இயம்பும்‌ முறையில்‌, உயர்‌ 
திணை அஃறிணை என்ற குறியீடுகளை மட்டும்‌ 
இலக்கண ஆசிரியர்‌ இட்டிருக்கின்றனர்‌. 


பெயர்கட்கு முதன்‌ முதலாக எட்டு 
வேற்றுமை வகுத்துக்‌ கூறியதும்‌ தமிழிலக்‌ 
கணமே. அதைப்‌ பின்பற்றியதே சமற்‌ 
கிருதம்‌. கால்டுவெலார்‌ கருதுகிறபடி தலை 
மாறாக நிகழ்ந்ததன்று. 


செய்யுட்‌ சிறப்பு 


பண்டைத்‌ தமிழிலக்கியம்‌, உரையும்‌ 
(Commentary) உரிச்செொற்றொகுதியும்‌ 
(நிகண்டும்‌) உட்பட, முற்றும்‌ செய்யுள்‌ வடி 
விலேயே இருந்தது. 


(1 இ 


“்‌ பரட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முதுசொலோ டவ்வேழ்‌ நிலத்தும்‌ 


யாப்பின்‌ வழிய தென்மனார்‌ புலவர்‌.'' (1336) 
என்று தொல்காப்பியங்‌ கூறுதல்‌ காண்க. 


காதலும்‌ வழுத்தும்‌ பற்றிப்‌ பாடுதற்குச்‌ 
சிறந்த கலிப்பா போன்ற செய்யுள்வகை, 
வேறெம்மொழியிலும்‌ காண்பதற்கில்லை. 


அகப்பொருட்‌ செய்யுட்களில்‌, பண்டைத்‌ 
தமிழக நிலையை அறியக்‌ கூடியவாறு செய்தி 
களை யமைத்துப்‌ பாடும்‌ புலனெறி வழக்கம்‌ 
என்னும்‌ செய்யுண்மரபு தமிழுக்கே சிறப்பாம்‌. 

ஒவ்வொரு தலைமுறையிலும்‌, கருத்துப்‌ 
பாடவும்‌ செய்யுளிலேயே உரையாடவும்‌ 
வல்ல பல்லாயிரக்‌ கணக்கான புலவர்‌ 


பண்டைத்‌ தமிழகத்‌ திருத்தனர்‌. 
அணிச்சிறப்பு 
பொருளணியில்‌, உள்ளுறையுவமம்‌ 
தமிழுக்குச்‌ சிறப்பாக வுரியதாகும்‌, 
சொல்லணியில்‌, திருப்புகழ்‌ போன்ற 


வண்ணங்களும்‌, ககரப்பாட்டும்‌ தகரப்‌ 
பாட்டும்‌ போன்ற ஓரெழுத்துப்‌ பாட்டும்‌, 


வல்லினப்‌ பாட்டும்‌ மெல்லினப்‌ பாட்டும்‌. 
இடையினப்‌ பாட்டும்‌ ஆகிய ஓரினப்பாட்டும்‌, 
ஒரே செய்யுளைப்‌ பல்வேறு செய்யுட்களாகப்‌ 
பகுக்கக்‌ கூடிய பதின்‌ பங்கி (கசபங்கி), 


நூற்றுப்பங்கி (சதபங்கி) முதலியனவும்‌, 
ஆழிக்கட்டு (சக்கரபந்தம்‌), தேர்க்கட்டு 
(ரதபந்தம்‌), எண்ணாகப்பிணையல்‌ (அட்ட 


நாக பந்தம்‌) முதலிய மிறைப்பாக்களும்‌, 
தமிழிற்போல்‌ வேறெம்‌ மொழியிலும்‌ பாட 
முடியாது. 


நூற்சிறப்பு 


ஆரிய வருகைக்கு முற்பட்ட ஆயிரக்‌ 
கணக்கான தனித்தமிழ்‌ இலங்கு நூல்க 
ளெல்லாம்‌, அழிந்தும்‌ அழிக்கப்பட்டும்‌ 
போனபின்பும்‌, தொல்காப்பியம்‌ போன்ற 
இலக்கண நூலும்‌ திருக்குறள்‌ போன்ற அற 
நூலும்‌, வேறெம்‌ மொழியிலும்‌ இல்லை 
யென்பது வெள்ளிடைமலை. 


இத்தகைய விழுமிய நூலையும்‌ வியத்தகு 
பண்பையுங்‌ கொண்ட உலக முதல்‌ உயர்‌ 
தனிச்‌ செம்மொழியை, இற்றைத்‌ தமிழன்‌ 
இனிமேலாயினும்‌ போற்றிக்‌ காத்து முன்‌ 
னேற முயல்வானாக. 


(உரிமை ஆசிரியரது) 


தமிழ்த்தூய்மை 


தமிழ்‌ முன்னோர்‌ தமது தமிழ்மொழியைப்‌ பிறமொழிக்‌ கலப்‌ 


பின்றித்‌ தூய்தாய்‌ எல்லாவளனும்‌ நிரம்ப வளர்த்து வழங்கி வந்தவாறு 
போல, இஞ்ஞான்றைத்‌ தமிழருந்‌ தமிழ்‌ மொழியைத்‌ தாயகாய்‌ வளனுற 


வளர்த்து வருதல்‌ வேண்டும்‌. 


தன்னைப்‌ பெற்ற தாயைக்‌ கொல்லுத்‌ 


தறுகணன்‌ போலத்‌, தன்னை அறிவுபெற வளர்த்துப்‌ பெருமைப்படுத்திய 


தமிழைச்‌ சீர்குலைக்கும்‌ போலித்‌ தமிழ்ப்‌ புலவரைப்‌ பின்பற்றி நடவாமல்‌ 


தமிழையுள்ளன்புடன்‌ ஓம்பித்‌ தூய்தாய்‌ வழங்கும்‌ உண்மைத்‌ தமிழாசிரி 


யர்களைப்‌ பின்பற்றி நடத்தலிற்‌ றமிழ்‌ நன்‌ மாணவர்‌ அனைவருங்‌ கருத்தா 


யிருத்‌ தல்‌ வேண்டும்‌, 


மறைமலையடிகள்‌ 
“தமிழர்‌ மதம்‌' பக்‌. ௨௬௧ 


முதனூலா? மொழி பெயர்ப்பா? 


[உரைவேந்தர்‌ திரு. ஒளவை. ௬. துரைசாமிப்‌ பிள்ளை] 


தென்னார்க்காடு மாவட்டத்‌ 
தைச்‌ சார்ந்த ஒளவையார்‌ குப்‌ 
பத்தில்‌ 1903இல்‌ சுந்தரம்‌ 
பிள்ளை சந்திரமதி ஆகியோருக்‌ 
குத்‌ தோன்றியவர்‌ இவர்‌; தண்டி 
வனம்‌ உயர்நிலைப்பள்ளியிலும்‌ 
வேலூர்‌ ஊரிசுக்‌ கல்லூரியிலும்‌ 
கல்வி கற்றார்‌. கரந்தைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்தில்‌ தமிழவேள்‌ த. வே. 
உமாமகேசுவரம்பிள்ளை அவர்கள்‌ 


ஆதரவில்‌ தமிழ்‌ பயின்றார்‌. கரந்‌ 
தைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, திருப்பதி ட 
தழ்க்கலைக்‌ கல்லூரி. அண்ணா ்‌ 


மலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ முதலிய 
இடங்களில்‌ பணியாற்றிய பின்‌ உ 


தம்‌ நாட்டவருள்‌ ஒரு சில மொழி 
யினர்க்குப்‌ பழைமைக்கண்‌ மிக்க விருப்பமும்‌ 
நன்மதிப்பும்‌ உண்டு. அதற்காகப்‌ பல 
பொய்களைப்‌ புனைந்துரைத்துப்‌ பழைமை 
காட்டி மகிழ்வது அவர்கள்பால்‌ இயல்பாக 
இருக்கிறது. ஊரை மூதூர்‌ என்பதும்‌, நூல்‌ 
களை முதுநூல்‌ என்பதும்‌ அவர்பால்‌ மிக்கு 
விளங்குகிறது. 


காலத்தின்‌ பழைமையொன்றே கொண்டு 
பெருமை நினைப்பதும்‌ தருவதும்‌ பெரும்‌ 
பேதைமை. அதனால்‌, ““பண்டையோர்க்குத்‌ 
தான்‌ நுண்ணறிவு உடைமை ; இந்நாளை 
யோர்‌ அன்னர்‌ அல்லர்‌! என்று நினைக்கும்‌ 
இழிந்த பண்பு அம்மக்கள்‌ உள்ளத்தில்‌ 
ஆழப்‌ பதிந்துள்ளது. அவர்பால்‌ பயில்ப 
வர்க்கும்‌ அப்பண்பே உருவாகித்‌ தம்மையும்‌ 
தம்பின்‌ வருவாரையும்‌ நுண்ணிய அறிவின 
ரல்லர்‌ எனக்‌ கருதும்‌ தவறு நரம்புக்கால்‌ 
தோறும்‌ ஊடுருவி நிற்கிறது. அம்‌ மட 
மக்கள்‌ பெருகியதால்‌ நம்‌ நாட்டில்‌ விஞ்ஞான 
வளர்ச்சிக்கும்‌ அதன்‌ ஆக்கத்துக்கும்‌ பெரிய 
தடையும்‌ ஊறும்‌ உண்டாயின. திங்கள்‌ 
மண்டிலத்தில்‌ மனிதன்‌ சென்று இறங்கிச்‌ 
சிலபோது தங்கி மீண்டான்‌ என்ற நிகழ்ச்சி 
தமது பொய்ந்நெறிக்குக்‌ கேடுதரும்‌ என்ற 
காரணத்தால்‌ அச்செய்தி வெறுங்‌ கற்பனை ; 
மனிதனாவது மதிமண்டிலம்‌ செல்வதாவது 
என்று கேட்பவர்‌ மனவலியை யழிக்கும்‌ படு 
* 


மதுரைத்‌ தீயாகராசர்‌ கல்லூரி 
யில்‌ நீண்டகாலமாகத்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியராய்‌ விளங்குகிறார்‌. 
தற்பொழுது பல்கலைக்கழக மானி 
யக்‌ குழுவின்‌ உதவி பெற்றுப்‌ 
பணியாற்றுகிறார்‌. ஐங்குறுநூறு. 
புறநானூறு, நற்றிணை பதிற்றுப்‌ 
பத்து, இவற்றுக்கு விரிவுரை 
பயெழுதியடபையால்‌ உரை 
வேந்தர்‌ என்று சைவசித்தாந்த 
தத்துவத்தில்‌ பேர றிஞராக 
விளங்குதலான்‌ “சித்தாந்த கலா 
நிதி' என்றும்‌ பட்டங்கள்‌ பெற்‌ 
றுள்ளார்‌. இவர்தம்‌-சேரமன்னர்‌ 
வரலாறு' சிறந்த வரலாற்றுநூல்‌. 


பொய்‌ பகர்ந்து மக்களை மயக்கும்‌ போலி 
யறிஞர்‌ சிலர்‌ இந்நாளில்‌ ஊர்தொறும்‌ 
இருந்துகொண்டிருப்பது வியப்பாக இருக்‌ 
கிறது. பொய்யர்‌ கூட்டமும்‌ அவரது பொய்‌ 
யும்‌ போய்மடியும்‌ நாளே நாமும்‌ நம்நாடும்‌ 
அறிவு நலம்‌ பெறும்‌ அழகிய நன்னாளாகும்‌. 


காலத்தால்‌ முந்தும்‌ நூல்‌ பிந்தும்‌ நூல்‌ 
உண்டு.  அவற்றின்கண்‌ வேற்றுமையும்‌ 
பெருமை சிறுமையும்‌ நோக்கும்‌ கீழ்மைப்‌ 
பண்பு நம்‌ நாட்டில்‌ இந்த அளவில்‌ நிற்க 
வில்லை. நூல்கள்‌, தனிமுதலா வழிநூலா, 
சார்பு நூலா, புடை நூலா என ஆராய்‌ 
வதும்‌, அதனால்‌ முதனூற் கருத்து எங்ஙனம்‌ 
வளர்ந்து திருந்தி இந்நாளைய நிலைமை 
அடைந்துள்ளது என்ற உண்மை காண்பதும்‌ 
இயலுகின்‌ றன ; மக்கள்‌, காலப்‌ போக்கில்‌ 
மனம்‌ திருந்தி அறிவு தெளிவுற்றுச்‌ செம்மை 
நெறியில்‌ சீர்மை பெறும்‌ திறத்தை நன்கு 
உணரும்‌ வகை நமக்கும்‌ உண்டாகிறது. 
தொல்காப்பியர்‌ காலத்தேயே நூல்கள்‌ 
முதலும்‌ வழியும்‌ என வளர்ந்து விரிந்தன 
என்பது ““உரைபடு நூல்தாம்‌ இருவகை 
இயல, முதலும்‌ வழியும்‌ என நுதலிய 
நெறியின'' என்ற நூற்பாவால்‌ இனிது 
விளங்குகிறது. முதனூல்‌ உயர்ந்தது, 
வழிநூல்‌ தாழ்ந்தது; வழிநூல்‌ தூயது, 
முதனூல்‌ தெளிவில்ல தென்று பிணங்கி 
வேறுபட்டு ஒதுக்கும்‌ நிலை முன்னாளில்‌ மக்க 


84 


ளிடையே தோன்றவில்லை ; தெளிவில்லாத 
சிலரிடையே அச்‌ செயல்‌ சில காரணம்‌ 
பற்றித்‌ தோன்றியதுண்டு. அதன்‌ விளை 
வாக நூல்கள்‌ பல பேணுவாரற்று இறந்‌ 
தன. 


காலப்‌ போக்கில்‌, உணர்வும்‌ செயலும்‌ 
மிகப்‌ பெறும்‌ வளர்ச்சியால்‌ மக்கள்‌ மனப்‌ 
பண்பும்‌ வாழ்க்கைத்‌ திறமும்‌ பெருகி விரி 
கின்றன ; உலகியல்‌ வாழ்வே ஒரு பெருங்‌ 
கலைக்‌ கூடமாய்‌ மக்கள்‌ அறிவுக்குத்‌ தெளிவு 
தந்து மாண்புறுத்துகிறது. அதனால்‌ அறிவு 
விரிகிறது ; கருத்து மலர்கிறது ; உண்மை 
யுணர்வு கூரிதாகிறது. மனத்திடை ஆயிரம்‌ 
எண்ணங்கள்‌ தோன்றி வாழ்வைப்‌ பெருக்கு 
கின்றன. 


வ்வகையில்‌, தாம்‌ கண்டதைப்‌ 
பிறரும்‌ கண்டு இன்புறச்‌ செய்வது, கரும்பு 
தின்றற்குக்‌ கூலி பெறுவது போல ஒருவருக்‌ 
குப்‌ பெரு மகிழ்ச்சியும்‌ ஊக்கமும்‌ பயக்‌ 
கின்றது; அது காணும்‌ அறிஞன்‌ தான்‌ 
அறிந்‌ ததையும்‌ எண்ணியதையும்‌ கருதியதை 
யும்‌ நூல்‌ வடிவில்‌ தருகின்றான்‌. இவ்‌ 
வாற்றால்‌ தோன்றும்‌ நூற்பொருளும்‌ 
முன்னே காணப்பட்டதொன்றை அடியாகக்‌ 
கொண்டு மலர்வதும்‌, புதிதாக ஒன்றினைக்‌ 
கண்டுரைப்பதுமாக அமைகின்றது. புதிது 
கண்டுரைப்பது முதனூல்‌ ; அதனை அடியாகக்‌ 
கொண்டு விரிந்து மலர்வது வழி நூல்‌. 


ஒரு காலத்தே முதனூல்‌ படைப்போர்‌ 
சிலரும்‌, வழி நூல்‌ எழுதுவோர்‌ பலருமாக 
நம்மிடையே இருந்துள்ளனர்‌. வழி நூலார்‌ 
நெறியை நுணுகிக்‌ கண்ட தொல்காப்பியர்‌, 
“வழியின்‌ நெறியே நால்வகைத்‌ தாகும்‌'' 
“தொகுத்தல்‌ விரித்தல்‌ தொகைவிரி மொழி 


பெயர்த்து, அதர்ப்பட யாத்தலொடு அனை 
மரபினவே'' என உரைக்கின்றார்‌. இதனை 
நோக்குமிடத்து முதனூல்‌ தமிழேயாக 


இருக்க வேண்டும்‌ என்பதில்லை; வேற்று 
மொழியாகவும்‌ இருக்கலாம்‌ ; வேற்று மொழி 
நூலை “மொழி பெயர்த்து அதர்ப்பட 
யாத்தல்‌'” வேண்டு மென்று தொல்காப்பியர்‌ 
உரைப்பது நன்கு தெளிவாகும்‌. இந்‌ 
நாளில்‌ விஞ்ஞான நூல்கள்‌ பல தமிழில்‌ 
மொழி பெயர்க்கப்பட வேண்டும்‌ ; விஞ்ஞான 
அறிவு மக்களிடையே பரவினாலன்‌ றி, 
விரைந்து முன்னேறும்‌ ஏனை நாட்டவ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


ரிடையே பொருளாற்‌ சமநிலையும்‌, பண்பால்‌ 
நன்மதிப்பும்‌ பெறுதல்‌ இல்லையாம்‌ என்று 
அறிஞர்‌ பலர்‌ ஆர்வத்தோடு உரைப்பது 
பொருத்தமே யாகும்‌. 


இக்‌ கருத்து வெளியாய போது முத 
னூல்‌ உயர்ந்தது; மொழி பெயர்த்‌ துரைக்‌ 
கும்‌ வழிநூல்‌ தாழ்ந்தது என்று எவரும்‌ 
உரைக்கவில்லை ; அறிவுடையோர்‌ நினைக்க 
வும்‌ இல்லை. முதனூலைவிட மொழி பெயர்ப்‌ 
புக்கள்‌ மிகவுயர்ந்து பலர்க்குப்‌ பயன்பட்ட 
துண்டு. ஈப்ரு மொழியிலிருந்த விவிலிய 
நூல்‌ ஆங்கிலத்தில்‌ பெயர்க்கப்பட்டபின்‌, 
கற்றவர்‌ அனைவரும்‌ அதனையே விரும்பு 
கின்றனர்‌. முதனூலாகிய வான்மீகி இராமா 
யணத்தினும்‌ மொழி பெயர்ப்பாகிய கம்ப 
ராமாயணம்‌ மிக்க விருப்புடன்‌ பயிலப்படு 


கிறது. 


மொழி பெயர்ப்‌ பென்பது இன்னது 
எனப்‌ பலர்க்குத்‌ தெரியவில்லை. ஆங்கில 
நூல்‌ ஒன்றைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்ப்ப 
தென்பது, ஆங்கிலத்தை வரிவரியாகச்‌ 
சொல்‌ சொல்லாகப்‌ பிரித்துத்‌ தமிழ்‌ காண்‌ 
பது அன்று; ஆங்கிலத்தில்‌ உள்ள கருத்‌ 
தைத்‌ தொகுத்தும்‌ விரித்தும்‌ தொகைவிரி 
வகையிலும்‌ தமிழில்‌ எழுதுவதாகும்‌. அது 
விளங்குதற்காகவே “மொழி பெயர்த்து 
அதர்ப்பட யாத்தல்‌'' எனத்‌ தொல்காப்பியர்‌ 
சொல்லுகின்றார்‌. இவ்வுண்மையறியா மல்‌ 
சிலர்‌ கம்பர்‌ கருத்துக்களை வால்மீகத்திலும்‌ 
வான்மீகியின்‌ உரைகள்‌ சிலவற்றைக்‌ கம்ப 
ரிலும்‌ காண முயன்று கையறவு படுகின்‌ 
றனர்‌. கருத்தும்‌ பொருளும்‌ மொழி பெயர 
வேண்டுமேயன்றிப்‌ பிறமொழி எழுத்தும்‌ 
சொல்லுமன்று; எழுத்தையும்‌ சொல்லையும்‌ 
கொள்வது நல்லறிவுடைய மாந்தர்‌ செய 
லன்று; அவ்வாறு செய்யின்‌ மொழி பெயர்க்‌ 
கும்‌ நற்பணி விரைவில்‌ வெற்றி பயவாது. 


தமிழில்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
என்னும்‌ பெரிய புராணம்‌ சேக்கிழார்‌ எழுதிய 
தமிழ்த்‌ தனி முதனூல்‌. இதன்‌ ஆக்கத்துக்‌ 
குச்‌ சுந்தரர்‌ அருளிய திருத்தொண்டத்‌ 
தொகையும்‌ நம்பியாண்டார்‌ நம்பி நல்கிய 
திருத்தொண்டர்‌ திருவந்தாதியும்‌ அவர்‌ கால 
வரலாற்றுச்‌ செய்திகளும்‌ சேக்கிழாருக்குத்‌ ' 
துணை புரிந்தன. அரசியல்‌ அமைச்சராய்‌ ' 
இருந்தமையின்‌, வேண்டிய இடங்கட்குச்‌ 


பொன்விழா மலர்‌ 


செல்லுவதும்‌ வேண்டும்‌ செய்திகளைத்‌ தக்‌ 
கோரைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்வதும்‌ 
அவருக்கு இயன்றன. 


திருத்தொண்டர்‌ அனைவரும்‌ செ ந்தமிழ்‌ 
நாட்டு நன்மக்கள்‌ ; அவர்‌ பேசியது தமிழ்‌ ; 
வாழ்ந்தது தமிழகம்‌, வாழ்வு தமிழ்‌ வாழ்வு ; 
அவர்களின்‌ வரலாறுகாண்போர்‌ வடபுலத்து 
இமயப்‌ பகுதிக்கோ நடு நிற்கும்‌ விந்தமலைச்‌ 
சாரலுக்கோ செல்ல வேண்டா. அங்கு 
வழங்கும்‌ வடமொழி நூல்களை ஆராய்ந்து 
அலமருதல்‌ முறையன்று. இந்த உண்மை 
யறியாமல்‌ சிலர்‌ திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
வடமொழியில்‌ உபமன்யு சிவபக்த விலாசம்‌ 
என்ற நூலிலிருந்து மொழி பெயர்க்கப்‌ 
பட்டது எனக்‌ கூறுகின்றனர்‌. அதனை 
வற்புறுத்தத்‌ திருத்தொண்டர்‌ புராணத்‌ 
தையே சான்று காட்டுகின்றார்கள்‌. இப்‌ 
பெருமக்களின்‌ உண்மை நோக்கம்யாது? 


கயிலைத்‌ திருமலைக்‌ கடியில்‌ முனிவர்‌ 
சூழ உபமன்யு முனிவன்‌ இருக்கையில்‌, 
சுந்தரர்‌ ஒளிப்‌ பிழம்பாகக்‌ கயிலை இறைவன்‌ 
திருமுன்‌ அணைவது கண்டு, அவர்கட்குக்‌ 
காட்டிப்‌ பின்‌ அவர்கட்குச்‌ சுந்தரர்‌ வர 
லாற்றையும்‌ அவர்‌ உரைத்த திருத்‌ 
தொண்டர்‌ வரலாற்றையும்‌ உரைத்தான்‌ 
என்ற செய்தியைச்‌ சேக்கிழார்‌ தமது திருத்‌ 
தொண்டர்‌ புராணத்தில்‌ எடுத்து மொழி 
கின்றார்‌. இதனை, 


“்‌ என்று மாமுனி வன்தொண்டர்‌ செய்கையை 
அன்று சொன்ன படியால்‌ அடியவர்‌ 
தொன்று சீர்திருத்‌ தொண்டத்‌ தொகைவிரி 
இன்றென்‌ ஆதர வால்‌இங்‌ கியம்பு கேன்‌”? 


என்று சேக்கிழார்‌ கூறுகின்றார்‌. 


இப்‌ புராணக்‌ கூற்றில்‌, உபமன்யு 
முனிவர்‌ பக்த விலாசம்‌ என்ற நூலை வட 
மொழியில்‌ உரைத்தார்‌ என்றும்‌, அதனை 
முதலாகக்‌ கொண்டு சுந்தரரோ சேக்‌ 
கிழாரோ உரைத்தார்‌ என்று ஒரு செய்தியும்‌ 
நமக்குச்‌ சான்றாகக்‌ கிடைக்கவில்லை. சேக்‌ 
கிழார்‌ பெரியபுராணம்‌ எழுதத்‌ துணை புரிந்‌ 
தது வடமொழி உபமன்யு பக்த விலாசம்‌ 
எனச்‌ சிலர்‌ உரைப்பது ஏன்‌? இந்தப்‌ பக்த 
விலாசம்‌ வந்த வரலாறு யாது ? 


வீசய நகர வேந்தர்‌ வரிசையுள்‌ அச்சுத 
ராயர்‌ ஒருவர்‌ ; இவர்‌ நரசநாயக்கவுடையார்‌ 


95 


மகன்‌ வீரப்பிரதாப அச்சுததேவ மகாராயர்‌ 
என்றும்‌, எம்மண்டலமும்‌ கொண்டருளிய 
வேந்தர்‌ என்றும்‌ சிறப்பிக்கப்‌ படுகின்றார்‌. 
(கல்‌. ஆண்டறிக்கை. 27/1911 ; 3561912.) 
இவ்வேந்தனது ஆட்சியில்‌ காஞ்சிபுரம்‌ பகுதி 
யில்‌ போகைய தேவமகாராயர்‌ என்பவர்‌ 
பிரதானியாக விளங்கினார்‌. அந்நாளில்‌ 
சீனிவாசயக்ஞன்‌ என்ற வடமொழிப்‌ புலவன்‌ 
காவியப்‌ பெயரால்‌ உபமன்யு சிவபக்த 
விலாசம்‌, ஏகாம்பரேசஸ்தவம்‌ என்ற நூல்‌ 
களையும்‌ வேறு இரண்டு நூல்களையும்‌ செய்‌ 
தான்‌. காஞ்சி நகரத்து வித்வ சபை கூடி 
பக்த விலாசத்தை அரங்கேற்றம்‌ செய்‌ 
தனர்‌. அந்த நாள்‌ சகம்‌. 1453. கர ஆண்டு 
கும்ப மாதம்‌ 3 ஆம்‌ நாள்‌ வெள்ளிக்கிழமை. 
(9--2-1592));, வேந்தன்‌ அப்புலவனைப்‌ 
பாராட்டிச்‌ செய்யூரில்‌ வீடும்‌ நிலமும்‌ 
கொடுத்துச்‌ சிறப்பித்தான்‌ என்று காஞ்சி 
புரத்து ஏகாம்பரநாதர்‌ கோயில்‌ கல்வெட்‌ 
டொன்று (கல்‌. ஆண்டறிக்கை. 274/1955- 
6) கூறுகிறது. 

இங்ஙனம்‌, கி. பி. பதினாறாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ தோன்றிய பக்த விலாசத்தைக்‌ கி. பி. 
11-2 நூற்றாண்டில்‌ தோன்றிய சேக்கிழா 
ருக்கு முதனூலாய்த்‌ துணை செய்தது என்பது 
உண்மையறிவுக்குப்‌ பொருத்தமாகிறதா, 
அறிஞர்கள்‌ காண்பார்களாக. இதுபோலவே, 
மெய்கண்டார்‌ அருளிய சிவஞான போதம்‌ 
என்ற நூல்‌ ரெளரவாகமத்துப்‌ பாச விமோ 
சனப்‌ படலத்து மொழி பெயர்ப்‌ பென்று 
யாரோ சிலர்‌ பொய்‌ கூறிவிட்டனர்‌; அதனைச்‌ 
சிவாக்கிரயோகிகள்‌ என்பவர்‌ மெய்யென்று 
நம்பிச்‌ சங்கிரகம்‌, விஸ்துருதம்‌ என இரு 
பாடியங்களை வடமொழியில்‌ எழுதினர்‌ ; 
மாதவச்‌ சிவஞான முனிவர்‌ தாம்‌ தமிழ்ச்‌ 
சிவஞான போதத்துக்கு எழுதிய சிற்றுரை 
பேருரைகளில்‌ அது, வடமொழி ரெளரவாகம 
மொழி பெயர்ப்பென்று எழுதினார்‌. அந்நூல்‌ 
களைப்‌ படித்த சைவர்‌ அனைவரும்‌ உண்மை 
யென்றே எண்ணினர்‌. அணிமையிற்‌ சில 
ஆண்டுகட்கு முன்‌ புதுச்சேரியில்‌ பிரெஞ்சு 
நாட்டு அறிஞர்‌ கூடி ரெளரவாகமத்தைக்‌ 
கண்டு ஆராய்ந்து வெளியிட்டனர்‌. அதன்‌ 
கண்‌ பாபவிமோசனமும்‌ இல்லை; சிவஞான 
போதமும்‌ இல்லை என்பது தெளிவாயிற்று. 
அதனோடு மெய்கண்டார்‌ அருளிய சிவஞான 
போதம்‌ தனித்‌ தமிழ்‌ முதனூல்‌ என்பது 
கலக்கமறத்‌ தெளிய விளங்குவதாயிற்று, 


56 


இங்ஙனம்‌ உண்மைகளைக்‌ கண்டு 
உரைப்பதை விடுத்துப்‌ பொய்யும்‌ புனைந்‌ 
துரையும்‌ தொடுத்துப்‌ பழைமையின்‌ உண்மை 
நிலை தோன்றாவாறு செய்யும்‌ புன்செயல்‌ 
நாட்டில்‌ சிறப்பாகச்‌ சமய இலக்கியத்‌ துறை 
களில்‌ இடம்‌ பெற்றிருப்பது வருந்தத்‌ 
தக்கது. இது போன்ற தீய செய்கைகளால்‌ 
பழங்காலப்‌ பல்லவர்‌, சோழர்‌, பாண்டியர்‌, 
கங்கர்‌, கடம்பர்‌ முதலிய வேந்தர்‌ மரபுகளின்‌ 
உண்மை வரலாறு மறைந்து போயிற்று. 
மலைகள்‌ குன்றுகள்‌ ஆறுகள்‌ நாடுகள்‌ ஆகிய 
வற்றின்‌ பழைமையியல்‌ மாறி மறைந்திருக்‌ 
கின்றன. ட்‌ 


சங்ககாலப்‌ பாண வேந்தர்‌ மரபு புராண 
வுலகத்து மரபினோடு தொடர்புண்டு 
உண்மையொளி இழந்துளது; பல்லவ 
மல்லனால்‌ நிறுவப்‌ பெற்ற கடற்கரை மாமல்ல 
புரம்‌, மாபலிபுரமாய்ப்‌, பல்லவர்‌ வரலாற்‌ 
றுண்மையைப்‌ போக்கிவிட்டது. செம்மண்‌ 
பரந்த நாடு என்ற பொருளில்‌ நிலவும்‌ நாடு 
அண்ணா நாடு; அந்நாட்டு மலை அண்ணாமலை; 
அருணகிரி, அருணாசலம்‌, சோணகிரி, சோணா 
சலம்‌ எனப்‌ பொய்ப்‌ பெயர்‌ போந்து அதனை 
மறைத்து விட்டன. அந்நாட்டுச்‌ செம்மண்‌ 
மலையில்‌ தோன்றிச்‌ செந்நிலத்தில்‌ தவழ்ந்து 
செந்நீர்‌ பெருகி வரும்‌ சேயாறு, சண்முகநதி 
என்றும்‌ புராணவிருளிற்‌ புகுந்து கையின்‌ 
பெயர்‌ கொண்ட பாகுநதி என்றும்‌ பொய்‌ 
மாலை சூடிப்‌ பொலிகிறது. வடார்க்காடு 
மாவட்டத்தில்‌ மேற்கிலிருந்து கிழக்கு 
தோக்கி யோடிவரும்‌ பாலியாறு வெள்ளிய 
மண்ணு;ம்‌ மணலும்‌ பரந்த நிலப்‌ பகுதியில்‌ 
ஓடி வெண்மை நீர்‌ பெருகிவருவது பற்றிப்‌ 
பாலாறு எனப்‌ படுவது; அதனைப்‌ புராணச்‌ 
சூழலிற்‌ புகுத்திப்‌ புனணைந்துரையால்‌ மறைத்து 
உண்மை நிலை புலனாகா த வகையில்‌ க்ஷீர நதி 
எனக்‌ குழறுகின்றார்கள்‌. 

அவ்வக்‌ காலங்களில்‌ நாடாண்ட மன்‌ 
னர்களும்‌ அரசியல்‌ தலைவர்களும்‌ செல்வர்‌ 
களும்‌ தோன்றித்‌ திருக்கோயில்களில்‌ வழி 
பாடாற்றித்‌ திருப்பணி செய்து சிறப்புற்‌ 
றனர்‌. அவர்களின்‌ பெயரும்‌ பணியும்‌ 


மறையும்‌ வகையில்‌, இந்திரன்‌ முதலிய 
தேவர்களும்‌, சூரியன்‌ முதலிய கிரகங்களும்‌, 
இராமன்‌, தருமன்‌, அருச்சுனன்‌, வீமன்‌ 
முதலிய இதிகாசத்‌ தலைவர்களும்‌, யானை, 
குரங்கு, பருந்து, நாரை, கழுகு முதலிய 
உயிரினங்களும்‌ திருப்பணி செய்து உய்ந்த 
தாகப்‌ பொய்‌ புனைந்துரைக்கும்‌ தலபுரா 
ணங்கள்‌ தோன்றி உண்மை வரலாற்றை 


மூடி மறைத்துவிட்டன. 


நாட்டின்‌ வரலாற்றுக்‌ குறிப்புக்களாக 
உள்ள கல்வெட்டுக்களும்‌, செப்பேடுகளும்‌, 
பல்லாயிரக்‌ கணக்கில்‌ இந்தியப்‌ பேரரசின்‌ 
ஆட்சி எல்லைக்குட்பட்ட கல்வெட்டுத்‌ துறை 
யின்கண்‌ புதைபட்டுள்ளன. 1903 ஆம்‌ 
ஆண்டுக்குப்‌ பின்‌ எடுக்கப்பட்ட கல்வெட்டுக்‌ 
களை அத்‌ துறையினர்‌ வெளியிடவே இல்லை. 
இதனை ஏன்‌ என்று கேட்பவரும்‌ இல்லை; 
சுமார்‌ 70 ஆண்டுகட்கு முன்‌ வெளியான 
தொகுதிகளும்‌ இப்போது எங்கும்‌ கிடைப்ப 
தில்லை. கிடைக்கச்‌ செய்யவேண்டுமென 
எண்ணும்‌ அரசியல்‌ அறிஞர்களும்‌ தலைவர்‌ 
களும்‌ செல்வர்களும்‌ இந்நாளில்‌ நம்‌ 
நாட்டில்‌ இருப்பதாகத்‌ தோன்றவில்லை. 
அரசியல்‌ வாழ்வில்‌ இருந்த அடிமையிருள்‌ 
தீங்கி இருபத்தைந்து ஆண்டு கழிந்தனவே; 
வரலாற்றறிவுக்‌ குரிய கல்வெட்டு ஆராய்ச்சிக்‌ 
கமைந்தவை, சுமார்‌ 100 ஆண்டுகளாகப்‌ 
படி எடுக்கப்பட்டவற்றை வெளியிட்டு வர 
லாற்று அறிவுக்கு ஆதரவு செய்யும்‌ நல்லரசு 
தோன்றவில்லையே என அறிஞர்கள்‌ வருந்து 
கின்றனர்‌. கல்லூரிகளில்‌ மேனாட்டு வர 
லாறுகளை உயர்நிலையில்‌ கற்றுப்‌ பட்டம்‌ 
பெற்ற அறிஞர்கள்‌ மிகப்‌ பலர்‌ கல்வித்‌ 
துறையிலும்‌ கல்வெட்டுத்‌ துறையிலும்‌ 
தலைமை தாங்குகின்றார்கள்‌ ; எனினும்‌, 
வரலாற்றுணர்வு பெருகிச்‌ சிறப்பெய்துவிக்க 
வல்ல கல்வெட்டுக்களை மக்கள்‌ எளிதில்‌ 
பெற்று அறிவு பெறுமாறு செய்யும்‌ பரந்த 
பண்புடையோர்‌ முன்வராதிருப்பது மிகவும்‌ 
வருந்தத்‌ தக்கது; இந்நிலையை மனம்‌ 
கொள்ளாது “மாண்டார்‌ நீராடி மகிழ்வது 
நமது அரசுக்கு மாண்பாகாது. 


ஒரு மரபு 


[திரு. டாக்டர்‌ மு. வரதராசனார்‌ எம்‌. ஏ., எம்‌. ஓ. எல்‌., பி. எச்‌. டி.] 


பேராசிரியர்‌ டாக்டர்‌ மு.வ. 
அவர்கள்‌ 1912 இல்‌ வடஆர்க்‌ 
காடு, திருப்பத்தூரில்‌ முனிசாமி 
முதலியார்‌, அம்மாக்கண்ணு 
அம்மையார்‌ ஆகயோர்க்குத்‌ 
கோன்‌ றிய அருந்தவச்‌ செல்வர்‌. 
1935 ஆம்‌ ஆணடில்‌ வித்தவான்‌ 
தேர்வில்‌ முதல்வராகத்‌ தேறி 
ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசுபெற்றவர்‌. 
தொடக்கத்தில்‌ அலுவலக எழுத்‌ 
தராகப்‌ பணியாற்றிய இவர்‌ 
படிப்படியாக உயர்‌ ஈது சென்னைப்‌ 
பல்சுலைக்கழஃத்‌ தமிழ்ப்‌ பேராசிரி 
யராக இன்று விளங்குகிறார்‌ 
1939 முதல்‌ இருபது ஆண்டு 


நாடக முறையில்‌ தலைவன்‌ தலைவி 
முதலானோரின்‌ கூற்றுகளை அமைக்குமிடத்‌ 
தில்‌, புலவர்‌ தம்‌ உணர்ச்சிகளையோ கருத்து 
களையோ பாராட்டுகளையோ நன்‌ நியறி 
தலையோ நேரே புலப்படுத்துவதற்கு இடம்‌ 
இல்லை. தம்‌ நாடகத்தில்‌ படைக்கும்‌ கற்‌ 
பனை மாந்தர்‌ ஒருவரின்‌ வாயிலாக, அந்தக்‌ 
கற்பனை மாந்தர்‌ கூறுவதாக, எந்தக்‌ கருத்‌ 
தையும்‌ உணர்ச்சியையும்‌ அமைக்கலாம்‌. 
ஆனால்‌ அவ்வாறு அமைக்கப்படும்‌ உணர்ச்‌ 
சியோ கருததோ அந்தக்‌ கற்பனை மாந்தரின்‌ 
வாழ்வுக்கு இயைந்ததாக இருத்தல்‌ 
வேண்டும்‌ ; அவர்கள்‌ உணரக்கூடிய உணர்ச்‌ 
சியாக, அவர்கள்‌ கருதக்‌ கூடிய கருத்‌ 
தாக இருத்தல்‌ வேண்டும்‌. அவர்களுக்கு 
எட்டாததாக, பாடிய புலவர்‌ மட்டும்‌ உணரக்‌ 
கூடியதாகவும்‌ கருதக்‌ கூடியதாகவும்‌ இருத்‌ 
தல்‌ கூடாது. 


எடுத்துக்‌ காட்டாக :— 


களவொழுக்கத்தில்‌ தலை வி வீட்டை 

விட்டு வெளியே செல்லாதவாறு தடுத்துக்‌ 

காக்கப்படுகிறாள்‌. இதனால்‌ தலைவன்‌ 

அவளைக்‌ காண வந்து, காணாமல்‌ திரும்ப 

நேர்கிறது. அவன்‌ பெரிதும்‌ வருந்திப்‌ பெரு 

மூச்செறிகின்றான்‌. அந்நிலையில்‌ அவனை 
8 


ட தட 


கட்கு மேல்‌ சென்னைப்‌ பச்சையப்‌ 
பன்‌ கல்லூரித தமிழ்ப்‌ பேராசிரி 
யராகப்‌ பணியாறறினார்‌. தமக்‌ 
கெனத்‌ தனிநடை அமைத்துக்‌ 
கொண்டு தமிழன்பர்கள்‌ உள்ள 
மெலாம்‌ கவர்ந்த இவர்‌ 
ஐம்பதக்குமேற்பட்ட ஆராய்ச்சி, 
சட்ட்ரை, புதின நூல்களை எழுதி 
யுள்ளார்‌ இவர்தம்‌ திருக்குறள்‌ 
”சளிவுரை இதுவரை எழுநூரு 
யிரம்‌ படிஈள்‌ விற்பனையாகி, 
தமிழ்‌ நூல்‌ விற்பனை உலகில்‌ ஒரு 
பெறற்கரிய சிறப்டைப்‌ பெற்‌ 
றுள்ளது இவர்‌ சாகித்ய அகா 
தெமி: யின்‌ பரிசைப்‌ பெற்றவர்‌. 


நோக்கித்‌ தோழி கூறுகிறாள்‌ : “பாரியின்‌ 
குன்றங்கள்‌ காக்கப்படுதல்‌ போல்‌ உன்‌ 
காதலியும்‌ இற்செறிக்கப்பட்டுக்‌ காக்கப்படு 
கிறாள்‌'' என்கிறாள்‌. 


புள்ளுப்பதி சேரினும்‌ புணர்ந்தோர்க்‌ காணினும்‌ 
பள்ளி யானையின்‌ வெய்ய உயிரினை 

அழிபட வருந்திய எவ்வமொடு பெரிதழிந்து 
எனவ கேளாய்‌ நினையினை நீநனி 

உள்ளினும்‌ பனிக்கும்‌ ஒள்ளிழைக்‌ குறுமகள்‌ 
பேரிசை உருமொடு மாரி முற்றிய 

பல்குடைக்‌ கள்ளின்‌ வண்மகிழ்ப்‌ பாரி 

பலவுறு குன்றம்‌ போலப்‌ 

பெருங்கவின்‌ எய்திய அருங்காப்‌ பினளே, 


இவ்வாறு பாடியவர்‌ கபிலர்‌. அவர்‌ அமைத்த 
உவமையில்‌ அவர்தம்‌ நண்பனும்‌ புரவலனு 
மாகிய பாரியின்‌ பறம்புமலையைக்‌ குறிப்பிடு 
தல்‌ பொருந்தும்‌. ஆயின்‌, இப்‌ பாட்டில்‌ 
உள்ள கூற்று, கபிலரின்‌ கருத்தோ, 
உணர்ச்சியோ அன்று; கபிலர்‌ படைத்த 
தோழியின்‌ கூற்று; நாடகமுறையில்‌ 
அமைந்த இக்‌ கூற்று, தோழி தலைவனுக்குக்‌ 
கூறுவதாகவே கொள்ளத்தக்கது. எனவே, 
பாரி பற்றி அமைந்த உவமை, கபிலர்க்கு 
மட்டும்‌ ஏற்புடையதாக இருத்தல்‌ பொருந்‌ 
தாது. தோழி உணர்ந்து கூறுவதாக 


58 


அமைந்தால்தான்‌ அது பொருந்தும்‌. அக்‌ 
காலத்துப்‌ புகழ்‌ பெற்ற பெருவள்ள 
லாகிய பாரியைப்‌ பற்றி நாட்டுமாந்தர்‌ 
அனைவரும்‌ அறிந்திருத்தல்‌ இயற்கை. 
ஆகவே, தோழி தலைவனீடம்‌ கூறியதாக 
அமைந்த இக்கூற்றில்‌, தோழியும்‌ தலைவ 
னும்‌ நன்கு அறிந்த பறம்புக்‌ குன்றுகள்‌ 
காக்கப்பட்ட அரு ம குறிப்பிடப்படுதல்‌ 
பொருந்துவதாகும்‌. 

கார்காலத்தில்‌ திரும்பி வருவதாகப்‌ 
கூறிப்‌ பிரிந்து சென்ற தலைவன்‌, இன்னும்‌ 
வரவில்லை. காற்‌ காலம்‌ வந்து விட்டது. 
வானத்தில்‌ கருமுகில்கள்‌ திரண்டு மழை 
பெய்யத்‌ தொடங்குகின்‌ றன. இந்நிலையில்‌ 
அந்த மழை முகில்களைக்‌ கண்ட தலைவி, 
“என்‌ துன்பத்தை எவ்வாறு தாங்குவேன்‌ ? 
அதியமான்‌ நெடுமான்‌ அஞ்சி அருள்‌ நெஞ்‌ 
சத்துடன்‌ தேர்களை இரவலர்க்குக்‌ கொடுத்‌ 
திடும்‌ திருவோலக்கம்‌ போல்‌, மழை 
முகில்கள்‌ வானத்தில்‌ திரண்டு பெய்கின்‌ 
றனவே'' என்கிறாள்‌. 


“நடுங்கல்‌ ஆனா நெஞ்சமொடு இடும்பை 
யாங்கனம்‌ தாங்கு வேன்‌ மற்றே ஒங்குசெலல்‌ 
கடும்பகட்டு யானை நெடுமா னஞ்சி 
ஈர நெஞ்சம்‌ ஓடிச்சேண்‌ விளங்கத்‌ 
தேர்வீசு இருக்கை போல 
மாரி இரீஇ மான்‌ றன்றால்‌ மழையே.” 


அதியமான்‌ நெடுமானஞ்சி ஒளவையாரின்‌ 
அன்புக்கும்‌ பாராட்டுக்கும்‌ உரிய அரசன்‌. 
அவனுடைய கொடைச்சிறப்பைப்‌ புலவர்‌ 
கூறிப்‌ புகழ்தல்‌ பொருந்தும்‌. அவன்‌ நாட்டுக்‌ 
குடிமக்கள்‌ பலரும்‌ அவனது வண்மையை 
அறிந்திருத்தல்‌ இயல்பே ஆதலால்‌, இப்‌ 
பாட்டில்‌ காணும்‌ தலைவி, வானத்துக்‌ ௧௬ 
முகில்களின்‌ தன்மையை அவனுடைய திரு 
வோலக்கத்தோடு ஒப்பிட்டுக்‌ கூறுதல்‌ 
பொருந்துவது எனலாம்‌. 


தலைவன்‌ பொருள்‌ தேடும்‌ முயற்சியை 
மேற்கொண்டு தன்‌ ஊரையும்‌ நாட்டையும்‌ 
விட்டுப்‌ பிரிகின்றான்‌. வழியில்‌ ஓரிடத்தில்‌ 
தங்கியபோது, அவனுடைய நெஞ்சம்‌, தலை 
வியின்‌ பிரிவாற்றாமையை நினைந்து வருந்து 
கிறது ; தலைவியை நாடித்‌ திரும்பிச்‌ சென்றால்‌ 
வறுமையைக்‌ கடக்க இயலாமற்‌ போகுமே 
என்றும்‌ பொருள்‌ தேடும்‌ முயற்சியில்‌ 
முனைந்து தொடர்ந்து சென்றால்‌ தலைவியின்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பிரிவு தினைந்து வருந்தி அழிய நேருமே 
என்றும்‌, மீள்வதா முனைவதா என்று 
துணிய முடியாமல்‌ கலங்குகிறான்‌. இந்‌ 
நிலையில்‌ அவன்‌ தன்‌ நெஞ்சை நோக்கிக்‌ 
கூறுவதாக ஒரு பாட்டு உள்ளது. “காவிரி 
கடலொடு கலக்கும்‌ துறையில்‌, அலைகள்‌ 
வருவதும்‌ மீள்வதுமாக உள்ளது போல்‌, 
மீனொடு கரைக்கு வந்து மாந்தர்‌ விட்டகன்ற 
மாலைகளோடு திரும்பிச்‌ செல்லும்‌ கடலலைகள்‌ 
போல்‌, ஒரு நிலையில்லாமல்‌ கலங்குகிறாயே 
நெஞ்சமே'' என்கிறான்‌. 
“தான யானை கவினழி குன்றம்‌ 

இறந்துபொருள்‌ தருதலும்‌ ஆற்றாய்‌ சிறந்த 

சில்லைங்‌ கூந்தல்‌ நல்லகம்‌ பொருத்தி 

ஒழியின்‌ வறுமை அஞ்சுதி அழிதகவு 

உடைமதி வாழிய நெஞ்சே........ 

கழைமாய்‌ காவிக்‌ கடல்மண்டு பெருந்துறை 

இறவொடு வந்து கோதையொடு பெயரும்‌ 

பெருங்கடல்‌ ஓதம்‌ போல 

ஒன்றின்‌ கொள்ளாய்‌ சென்றுதரு பொருட்கே.'' 


இங்கு, தலைவன்‌ தான்‌ கண்ட கடற்கரைக்‌ 
காட்சியை நினைவில்‌ கொண்டு, தன்‌ நெஞ்‌ 
சம்‌ அந்‌ த அலைகளைப்போல்‌ ஒருநிலைப்‌ 
படாமல்‌ அலைகின்றதே என்று கூறும்‌ 
உவமை பொருந்தும்‌. இக்‌ கருத்தை நாடக 
முறையில்‌ அமைத்த புலவர்‌ அந்தக்‌ கடற்‌ 
கரைத்‌ துறைமுகத்தைக்‌ காவிரிப்பூம்பட்டி 
னத்தைச்‌ சார்ந்தவர்‌. அவர்‌ பெயர்‌ காவிரிப்‌ 
பூம்பட்டினத்துக்‌ காரிக்‌ கண்ணனார்‌ என்‌ 
பதைக்‌ கருதும்போது இதன்‌ காரணம்‌ புலனா 
கின்றது. புலவர்‌ தம்‌ கருத்தை, தாம்‌ 
படைத்த நாடகமா ந்தர்க்குப்‌ பொருந்துமாறு 
கூற்று அமைத்துள்ளமை காணலாம்‌. 

இவ்வாறு புலவர்‌ தம்‌ உணர்ச்சியையும்‌ 
தாம்‌ படைத்த கற்பனை மாந்தர்‌ வாயிலாகக்‌ 
கூறும்போது, அளவறிந்து அமைத்தல்‌ 
வேண்டும்‌. கற்பனை மாந்தரான தலைவன்‌ 
தலைவி முதலானோரின்‌ கருத்துக்கும்‌ உணர்ச்‌ 
சிக்கும்‌ இயையும்‌ எல்லை அறிந்து, அந்த 
எல்லை கடவாமற்‌ காத்தல்‌ வேண்டும்‌. அவ்‌ 
வாறு அளவு அறிந்து அமைக்கத்‌ தவறின்‌, 
நாடக முறைக்கு ஏலாததாக ஆகிவிடுதலும்‌ 
உண்டு. 


ல ஏ 


எடுத்துக்‌ காட்டாக; உ ட 
தலைவன்‌ அரசனுடைய ஆணையை 
ஏற்றுப்‌ போர்க்கள த்துக்குச்‌ சென்று போர்‌ 


[4] 


பொன்விழா மலர்‌ 


வினையில்‌ ஈடுபட்டிருந்தான்‌. தலைவி அவ 
னைப்‌ பிரிந்து சில திங்கள்‌ தனியே இருக்க 
நேர்ந்தது. போர்க்‌ கடமையில்‌ முனைந்‌ 
திருந்த காரணத்தால்‌ தலைவன்‌ ஒருவாறு 


ஆற்றியிருந்தான்‌. பகைவர்‌ பணிந்து 
திறை கொடுத்தனர்‌. அரசனது கடமை 
முடிந்தது. பகைமை தீர்ந்தது. தலைவி 


பற்றிய நினைவு தலைவனுக்கு மிகுதியாயிற்று, 
ஊர்க்குத்‌ திரும்ப வேண்டும்‌ என்ற ஆவல்‌ 
பெருகியது. தேர்‌ பூட்டினான்‌ பாகன்‌. தேர்‌ 
புறப்பட்டு வரும்‌ வழியில்‌, தலைவன்‌ தேர்ப்‌ 
பாகனை நோக்கி, “விரைவில்‌ சென்று தலை 
வியைச்‌ சேரும்வகையில்‌, தேரை விரைந்து 
செலுத்துக'' என்கிறான்‌. அப்போது, 
“தலைவி பெறுதற்கு அரியவள்‌, அப்படிப்‌ 
பட்டவளை விரைவில்‌ காண வேண்டும்‌”! 
என்று அறிவிக்கிறான்‌. தலைவியின்‌ அருமைப்‌ 
பாட்டை உணர்த்துமிடத்து, குடவாயில்‌ 
போன்ற அருமைப்பாடு உடையவள்‌ என்‌ 
கிறான்‌. அந்த அளவில்‌ குறிப்பிட்டிருப்பின்‌, 
அது தலைவனுடைய கூற்று ஆவதற்குப்‌ 
பொருந்தும்‌. ஆயின்‌, பன்னிரண்டு அடி 
களில்‌ அக்காலத்து அரசியல்‌ நிகழ்ச்சிகள்‌ 
சிலவற்றை விளக்குதலைக்‌ காண்கிறோம்‌. 


வந்துவினை முடித்தனன்‌ வேந்தனும்‌ பகைவரும்‌ 
தந்திறை கொடுத்துத்‌ தமரா யினரே 
மூரண்செறிந்‌ திருத்த தானை இரண்டும்‌ 
ஒன்றென அறைந்தன பணையே நின்தேர்‌ 
முன்னியங்கு ஊர்தி பின்னிலை ஈயாது 
ஊர்க பாக ஒருவினை கழிய 
நன்னன்‌ ஏற்றை நறும்பூண்‌ அத்தி 
துன்னருங்‌ கடுந்திறல்‌ கங்கன்‌ கட்டி 
பொன்னணி வல்வில்‌ புன்‌ றுறை என்றாங்கு 
அன்றவர்‌ குழீஇய அளப்பருங்‌ கட்டூர்ப்‌ 
பருந்துபடப்‌ பண்ணிப்‌ பழையன்‌ பட்டெனக்‌ 
கண்டது நோனா னாகித்‌ திண்தேர்க்‌ 
கணையன்‌ அகப்படக்‌ கழுமலம்‌ தந்த 
பிணையலங்‌ கண்ணிப்‌ பெரும்பூட்‌ சென்னி 
அழும்பில்‌ அன்ன அறாஅ யாணர்ப்‌ 
பழம்பல்‌ நெல்லின்‌ பல்குடிப்‌ பரவைப்‌ 
பொங்கடி படிகய மண்டிய பசுமிளைத்‌ 
தண்குட வாயில்‌ அன்னோள்‌ 
பண்புடை ஆகத்து இன்துயில்‌ பெறவே.'' 


தலைவன்‌ தன்‌ கடமையை முடித்த 
மகிழ்ச்சியும்‌ தலைவியை விரைவில்‌ சென்று 
காண வேண்டும்‌ என்ற ஆவலும்‌ நிறைந்த 


ப 59 


மனநிலையில்‌, தேரை விரைவில்‌ செலுத்தல்‌ 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ தவிர, வேறு 
நினைவுகளுக்கு இடந்தரல்‌ இயலாது. வேறு 
நினைவு வரினும்‌, அந்‌ நினைவு சுருங்கிய 
அளவில்மட்டுமே அமைவதாகும்‌. நன்னன்‌ 
முதலான குறுநில மன்னர்‌ பலர்‌ பற்றியும்‌, 
பழையன்‌ கொல்லப்பட்டது பற்றியும்‌, கணை 
யன்‌ அகப்பட்டது பற்றியும்‌, கழுமலத்தை 
வென்று கைப்பற்றியது பற்றியும்‌, இறுதியில்‌ 
குடவாயிலின்‌ வளம்‌ பற்றியும்‌ கூறவேண்டிய 
அளவுக்கு அப்போது தலைவனுடைய மன 
நிலை இடம்‌ தரல்‌ அரிது. ட 

இவ்வாறு நாடகமுறையில்‌ அமையும்‌ 
கூற்றுகளில்‌, சில இடங்கள்‌ பற்றியும்‌ சில 
புரவலர்கள்‌ பற்றியும்‌ விரிவான விளக்கங்‌ 
களைப்‌ புலவர்கள்‌ அமைத்தல்‌ அக்காலத்து 
மரபாக இருந்தது என்று கொள்ளல்‌ 
வேண்டும்‌. பட்டினப்பாலை என்னும்‌ நெடும்‌ 
பாட்டின்‌ அமைப்பை ஆராய்ந்தால்‌, இதனைப்‌ 
பழங்காலப்‌ புலவர்கள்‌ மரபாகக்‌ கொண் 
டிருந்தனர்‌ என்பது மேலும்‌ தெளிவா 
கின்றது. 

பொருள்‌ தேடும்‌ பொருட்டுப்‌ பிரிய 
எண்ணியிருந்த தலைவன்‌, தலைவியின்‌ 
பிரிவாற்றாமை நினைந்து, பிரியாமல்‌ நின்றது 
பற்றிக்‌ கூறுவது பட்டினப்பாலை. செல 
வழுங்கல்‌ என்பது அதன்‌ துறையாகும்‌. 
முந்நூற்றோரடிகள்‌ உடைய இந்நெடும்‌ 
பாட்டு முழுதுமே செலவழுங்கிய (பயணத்‌ 
தைக்‌ கைவிட்ட) தலைவன்‌ கூறிய கூற்றாக 
அமைந்தது. :*குன்றாத சிறப்பை உடைய 
காவிரிப்பூம்பட்டினத்தையே பெறக்கூடிய 
நல்ல வாய்ப்பே ஆயினும்‌, என்‌ காதலியை 
விட்டுப்‌ பிரிந்து வாரேன்‌, நெஞ்சே ! பிரிந்து 
செல்லும்‌ பாலை வழிகளோ திருமாவளவன்‌ 


பகைவர்‌ மேல்‌ எறிந்த வேலைவிடக்‌ 
கொடியவை ; பிரியாமல்‌ நின்று பெறத்‌ 
தக்கனவாகிய காதலியின்‌ தோள்களேோர 
அவனுடைய செங்கோலைவிடத்‌ தண்மை 


யானவை'' என்பதே தலைவனுடைய கூற்று 
ஆகும்‌. 
“முட்டாச்‌ சிறப்பின்‌ பட்டினம்‌ பெறினும்‌ 
வாரிருங்‌ கூந்தல்‌ வயங்கிழை ஒழிய 
வாரேன்‌ வாழிய நெஞ்சே!...... 
திருமா வளவன்‌ தெவ்வர்க்கு ஓக்கிய 
வேலினும்‌ வெய்ய கானம்‌ அவன்‌ 
கோலினும்‌ தண்ணிய தடமென்‌ தோளே." 


60 


இந்த ஆறு அடிகளே தலைவனுடைய அகப்‌ 
பொருட்‌ கூற்று அமைந்தவை. முதல்‌ 
இருநூற்றுப்‌ பதினேழு அடிகளும்‌ திருமா 
வளவனுடைய காவிரிப்பூம்பட்டினத்தின்‌ 
சிறப்புக்களையும்‌, எஞ்சிய எழுபத்தெட்டு 
அடிகளும்‌ அவனுடைய வீரத்தின்‌ சிறப்புக்‌ 
களையும்‌ கூறுவன. “என்‌ காதலியை விட்டுப்‌ 
பிரியேன்‌ ; எவ்வளவு பெரிய செல்வத்தைப்‌ 
பெறுவதாக இருப்பினும்‌ விட்டுப்‌ பிரியேன்‌”! 
என்று பலநாள்‌ எண்ணி ஏற்பாடு செய்‌ 
திருந்த தன்‌ பயணத்தைக்‌ கைவிடுவதாகிய 
தலைவனுடைய மனநிலை உணர்ச்சி 
மிகுந்தது; பெருங்கொந்தளிப்புக்குப்‌ பின்‌ 
ஏற்படும்‌ ஒருவகை அமைதி போன்ற 
மனநிலை அது. அந்த மனநிலையோடு 
சில சொற்கள்‌ கூறவேண்டிய தலைவன்‌, 
இருநூற்றுத்‌ தொண்ணாற்றைந்து 
அடிகள்‌ கொண்ட நீண்ட வருணனையில்‌ 
ஈடுபடுதல்‌ இயலாது; நாடகமுறையில்‌ 
அமையும்‌ கூற்றுக்கு ஏலாதது அது. 
ஆயினும்‌, அக்காலப்‌ புலமைமரபு இடங்‌ 
கொடுத்தமையால்‌, உருத்திரங்கண்ணனார்‌ 
பாடிய இந்த அகப்பொருட்பாட்டில்‌ 
.திருமாவள வனுடைய பட்டின த்தையும்‌ வீரத்‌ 
தையும்‌ சிறப்பித்தலையே கடமையாகக்‌ 
கொண்டார்‌ ; பாட்டுக்கும்‌ பட்டினப்பாலை 
எனப்‌ பெயர்‌ அமைத்தார்‌. புரவலரைப்‌ 
பாடும்‌ புலவர்‌, தம்‌ நன்றியுணர்ச்சி உந்த, 


வயம்‌. 


இவ்வாறு நீண்ட பல அடிகளால்‌, அகப்‌ 
பொருள்‌ பாடலின்‌ நாடக முறைக்கு 
இயைந்து வராத விளக்கங்களையும்‌ மரபெனக்‌ 
கொண்டு அமைத்திருத்தல்‌ அகதானூற்றி 
லும்‌ நற்றிணையிலும்‌ பல பாட்டுக்களில்‌ காண 
லாம்‌. 


சங்க காலத்திற்குப்‌ பிறகு இவ்வழக்கம்‌ 
வரவரக்‌ குறைந்தது எனலாம்‌. நாடக 
முறையில்‌ கற்பனை மாந்தர்‌ கூறும்‌ கூற்றுக்கு 
இயைந்து வாராமையால்‌ இவ்வாறு நீண்ட 
விளக்கங்களையும்‌ குறிப்புக்களையும்‌ அவர்கள்‌ 
வாயிலாகக்‌ கூறுவதைப்‌ புலவர்‌ கை 
விட்டனர்‌. நன்றியுணர்ச்சியால்‌ தம்‌ புரவல 
ரைப்‌ புகழ்ந்து பாராட்ட விரும்பிய விடத்தும்‌ 
தம்‌ நூலுள்‌ ஆங்காங்கே ஒரு சில பாட்டுக்‌ 
களில்‌ தம்‌ கூற்றாகவே பாடியுள்ளனர்‌. தம்‌ 
காவ்ய மாந்தர்‌ வாயிலாகக்‌ கூறாமல்‌, தம்‌ 
கூற்றாகவே அப்‌ பாராட்டுரைகளை அமைத்‌ 
துள்ளமையால்‌ அவை பொருந்துகின்றன. 
கம்பர்‌ தம்‌ பெருங்காப்பியமாகிய இராமா 
யணத்தில்‌ வெண்ணெய்‌ நல்லூர்ச்‌ சடையப்ப 
வள்ளலையும்‌, புகழேந்திப்‌ புலவர்‌ தம்‌ 
நளவெண்பாவில்‌ சந்திரன்‌ சுவர்க்கியையும்‌ 
புகழ்ந்து பாடியிருத்தல்‌ காணலாம்‌. ஒட்டக்‌ 
கூத்தர்‌ முதலானோர்‌ தம்‌ தம்‌ புரவலர்மீது 
தனித்தனி நூல்களே பாடியுள்ளனர்‌. 
ஆதலின்‌ அவை வேறு வகையின ஆகும்‌. 


வெம்‌ 


நந்தமிழிலன்‌ றி வேறெம்மொழியிலேனு முளவோ ? 


மொழியின்‌ அமைப்பையும்‌ மக்களினியற்கை உலக இயற்கை 
களையுத்‌ திறம்பட விரித்துரைத்த தொல்காப்பியம்‌ போன்ற மிகப்‌ பழைய 
நூலை நமது செந்தமிழிலன்றி வேறு மொழிகளிற்காணல்‌ இயலுமோ? 
அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்னும்‌ நாற்‌ பொருளையும்‌ முற்றும்‌ எடுத்து 
விளக்கும்‌ திருக்குறள்‌ , நாலடியார்‌ போன்ற அரும்‌ பெரும்‌ நூல்களை நம்‌ செந்‌ 
தமிழ்‌ மொழியின்றி வேறெந்த மொழியும்‌ உடையதாமோ ? உலகவியற்கை 
பிறழாது பாடிய பத்துப்பாட்டு, கலித்தொகை முதலான பழைய தமிழ்ப்‌ 


பாட்டுகளுக்கு நிகரானவை வேறெந்த மொழியிலேனும்‌ 


எடுத்துக்‌ 


காட்டல்‌ இயலுமோ ! சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, என்னும்‌ பெருந்தமிழ்க்‌ 
காப்பியங்களோடு ஒத்தவை எமமொழியிலேனும்‌ உளவோ ! 


மறைமலையடிகள்‌ 
அறிவுரைக்‌ கொத்து பக்கம்‌ ௬௪ 


தமிழ்‌ இலக்கிய வரலாறும்‌ 
குறைபாடுகளும்‌ 


[திரு. டாக்டர்‌ வ. சுப. 


செட்டிநாட்டில்‌ நகரத்தார்‌ 
மரபில்‌ 1917ஆம்‌ ஆண்டில்‌ 
தோன்றியவர்‌ இவர்‌. அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 


படித்துப்‌ புலவர்‌ தேர்வில்‌ முதல்‌ 
வகுப்பில்‌ முதன்மையாகத்‌ 
தேறினார்‌. அப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
திலேயே விரிவுரையாளராகப்‌ 
பணியேற்றார்‌. அவ்வமயமே 
மேலும்‌ படித்து பி.ஓ எல்‌. 
எம்‌.ஏ, எம்‌.ஓ.எல்‌., முதலிய 
பட்டங்களைப்‌ பெற்றதோடு 
“சங்க இலக்கியத்தில்‌ காதல்‌ 
பண்பு' என்ற தலைப்பில்‌ 
ஆராய்ந்து டாக்டர்‌ பட்டமும்‌ 


தமிழ்‌ உலகத்‌ தொன்மொழி சிலவற்றுள்‌ 
ஒன்று என்பதும்‌, பண்டே இலக்கிய இலக்‌ 
கணம்‌ கண்டமொழி என்பதும்‌, இன்று 
வரை இடையறாது இலக்கிய ஒழுக்கம்‌ 
உடைய மொழி என்பதும்‌ யாவரும்‌ இசைந்த 
உண்மை. மறுப்பின்‌ றி நிறுவப்பட்ட கருத்து 
ஆதலின்‌ தமிழ்மொழியின்‌ தொன்மைக்கும்‌ 
இலக்கிய முதுமைக்கும்‌ சான்று இங்குக்‌ 
காட்ட வேண்டுவதில்லை. 


தமிழின்‌ இலக்கிய வரலாறு பற்றி அறி 
ஞர்கள்‌ தனிக்கட்டுரைகளாகவும்‌ நூல்‌ 
களாகவும்‌ ஏராளம்‌ எழுதியுள்ளனர்‌. புல 
வர்‌ வகுப்புக்கும்‌ பட்ட வகுப்புக்கும்‌ இலக்கிய 
வரலாறு ஒரு பாடமாக இருத்தலின்‌, பாட 
நூல்‌ என்ற தோற்றத்தில்‌ பல நூல்கள்‌ 
வந்து கொண்டிருக்கின்றன. இலக்கியம்‌ 
என்பது ஆசிரியனொடு தொடர்புடையது 


ஆதலின்‌, புலவர்‌ வரலாறுகளும்‌ வெளி 
வந்துள. ஆனால்‌ இலக்கிய வரலாற்றுச்‌ 
சான்றுகளைத்‌ தேடி ஓர்ந்து எழுதும்‌ 


ஆராய்ச்சி வேகம்‌ சில ஆண்டுகளாகத்‌ 
தொய்ந்துவிட்டது. மனோன்மணீயம்‌ சுந்த 
ரம்பிள்ளை, பூரணலிங்கம்பிள்ளை, சீனிவாச 


Sj es * 
ஆட] 
2 2* 
ஆஸ்கர்‌ 0-2 


மாணிக்கம்‌ எம்‌. ஏ., எம்‌. ஓ. எல்‌., பி. எச்‌. டி.] 


பெற்றார்‌. பல ஆண்டுகள்‌ 
காரைக்குடி அழகப்பா கலைக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்ப்‌ பேராசிரிய 
ராஃப்‌ பணியாற்றிச்‌ சில ஆண்டு 
கள்‌ அதன்‌ முதல்வராகவும்‌ 
பொறுப்‌ பேற்றிருந்தார்‌. தற்‌ 
பொழுது அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவ 
ராக விளங்குகின்றார்‌. சொற்‌ 
செறிவும்‌ பொருட்‌ செறிவும்‌ 
மிக்க நடையில்‌ பேசவும்‌ 
எழுதவும்‌ வல்லவர்‌, இவர்தம்‌ 
நூலான *வள்ளுவம்‌' இருக்‌ 
குறளைப்பற்றி எழுந்துள்ள சிறந்த 
ஆராய்ச்சி நூலாகும்‌. 


பிள்ளை, ரா, இராகவையங்கார்‌, மறைமலை 
யடிகள்‌, மு. இராகவையங்கார்‌, கா. ச. 
பிள்ளை, வையாபுரிப்பிள்ளை, சிவராசபிள்ளை, 
கனகசபைப்பிள்ளை, இராமசந்திர தீட்சிதர்‌, 
பி. டி. சீனிவாச அய்யங்கார்‌, டாக்டர்‌ இராச 
மாணிக்கனார்‌, சாமிக்கண்ணுபிள்ளை, சதா 
சிவப்‌ பண்டாரத்தார்‌, டாக்டர்‌ சோமசுந்தர 
பாரதியார்‌, எம்‌. சீனிவாச அய்யங்கார்‌, 
சோமசுந்தரதேசிகர்‌, தி. பொ. பழநியப்ப 
பிள்ளை, நீலகண்ட சாத்திரியார்‌, மயிலை 
சீனி. வேங்கடசாமி, மு. அருணாசலம்‌ முதலிய 
பெருமக்கள்‌ இலக்கிய வரலாற்றுத்‌ துறைக்கு 


ஆக்கம்‌ செய்தவர்கள்‌. 


இஞ்ஞான்று பெரும்பாலும்‌ வரும்‌ இலக்‌ 
கிய வரலாற்று நூல்கள்‌ முன்னோர்‌ எழுதிய 
கருத்துக்களைத்‌ தொகுத்தும்‌ வகுத்தும்‌ 
கூறிச்‌ செல்லும்‌ பாங்கின. இன்று மக்க 
ளிடைப்‌ பரவாத ஒருதுறைக்கு வலுவும்‌ 
இல்லை, வளர வாய்ப்பும்‌ இல்லை. இந்நூல்‌ 
களால்‌ தமிழ்‌ மக்களிடை இலக்கியப்‌ பெயர்‌ 
களும்‌ ஆசிரியப்‌ பெயர்களும்‌ இலக்கிய விரிவு 
களும்‌ பரவியுள. ஆதலால்‌ இவற்றைப்‌ 
பரப்பு நூல்கள்‌ என்று மதிக்கவேண்டும்‌. 


தமிழிலக்கிய வரலாற்றில்‌ முன்னோர்‌ 
ஆராய்ந்து காணாத முடிபுகள்‌ பல உள. 
தமிழிலக்கியம்‌ மிக்க தொல்லிது. ஓர்‌ அரை 
நூற்றாண்டில்‌ அதன்‌ வரலாற்றைச்‌ செவ்வன்‌ 
எழுதி விட இயலாது. அண்மைக்‌ 
காலத்தில்‌ இலக்கிய வெளியீடுகளும்‌ பன்‌ 
னிலைப்‌ பதிப்புக்களும்‌ பலர்‌ வாங்கும்‌ அள 
வில்‌ வெளிவருகின்றன. தமிழ்க்கல்வி 
தொகையளவிலும்‌ பெருகி வருகின்‌ றது. 
ஆராய்ச்சி வசதிகளும்‌ கூடுகின்‌ உன என்றா 
லும்‌ இவ்வகை ஆராய்ச்சியெல்லாம்‌ பொது 
மக்கட்குப்‌ புரியுமா? சோறு போடுமா? 
என்ற வினாப்புதிர்‌ தமிழாராய்ச்சியுலகைக்‌ 
கலவரப்படுத்தக்‌ காண்கின்றோம்‌. ஆக்கி 
ஊக்குவாரின்மையின்‌ ஆராய்ச்சி தொடர்ச்சி 
யின்றி அறுபடவும்‌ ஆய்முனை மழுங்கவும்‌ 
காண்கின்றோம்‌. வயிறு ஒன்றையே மனித 
இனம்‌ குறிக்கோளாகக்‌ கருதியிருந்தால்‌இன்‌ 
றைய உலக நாகரிகம்‌ வந்திருக்க முடியாது. 
வயிற்றுப்‌ பசிபோல அறிவுப்‌ பசியும்‌ மனப்‌ 
பசியும்‌ கொண்டவன்‌ மனிதன்‌. ஆராய்ச்சி 
அறிவுப்பசியை ஆற்றுகின்றது. தமிழின்‌ 
வளர்ச்சிக்கும்‌ பற்றுக்கும்‌ முறையான இலக்‌ 
கியவரலாறு ஒருவந்தம்‌ வேண்டும்‌. 
ஆராய்ச்சி தூர்வுபடாது தொடர்வுபட 
வேண்டும்‌. இதுவரை கண்டு தெளியா த முடி 
பிலிகளைக்‌ கண்டு தெளியும்‌ வாய்க்கால்‌ ஓட 
வேண்டும்‌. எவ்வளவோ இலக்கியச்‌ சிக்‌ 
கல்கள்‌ தமிழ்‌ வரலாற்றில்‌ உள. தமிழின்‌ 
தொன்மையும்‌ இலக்கியப்‌ பன்மையுமே 
இவற்றுக்குக்‌ காரணம்‌. 

அகத்தியம்‌ என்று ஒரு தொன்னூல்‌ 
இருந்ததா ? பனம்பாரனார்‌ பாயிரம்‌ கூறும்‌ 
முந்துநூல்‌ ஒன்றா பலவா ? அவை யாவை? 
முச்சங்கங்கள்‌ உண்டெனின்‌ இறையனார்‌ 
அகப்பொருளுரை சொல்லும்‌ சங்க வரலாறு 
பொருந்துங்‌ கொல்‌? இவை பற்றி இன்னும்‌ 
ஒரு முடிபில்லை. தமிழ்‌ மொழிக்குத்‌ தனி 
யெழுத்து வடிவம்‌ இருந்ததில்லை எனவும்‌ 
புறநானூற்றின்‌ காலம்‌ கி. மு. 1000-கி. பி. 
300க்கு இடைப்பட்டது எனவும்‌ தமிழிலக்‌ 
கியத்‌ தோற்றம்‌ கி. பி. இரண்டாம்‌ நூற்‌ 
ரூண்டுக்கு முந்தியில்லை எனவும்‌ புறநானூற் 
றில்‌ உள்ள முரஞ்சியூர்‌ முடிநாகராயர்‌, 
கெளதமனார்‌, வான்மீகியார்‌, மார்க்கண்டே 
யனார்‌ பாடல்கள்‌ தொல்காப்பியத்துக்கு 
முற்பட்டன எனவும்‌ பல கருத்து நிலவு 
கின்றன. 


தொல்காப்பியர்‌ காலம்‌ சங்க இலக்‌ 
கியத்துக்கு முந்தியது, பிந்தியது, கி. மு. 
6ஆம்‌ நூற்றாண்டு, கி. மு. 4ஆம்‌ நூற்‌ 
ரண்டு, கி. பி. 5-ஆம்‌ நூற்றாண்டு என்று 
பல சாரார்‌ கூறுப. கலித்தொகையும்‌ பரி 
பாடலும்‌ திருமுருகாற்றுப்படையும்‌, சங்கத்‌ 
தனவல்ல, ஏழாம்‌ எட்டாம்‌ நூற்றாண்டின 
என்பர்‌. கலித்தொகை ஐவர்‌ பாடியதா? 
ஒருவர்‌ பாடியதா? குறுந்தொகை போலப்‌ 
பலர்‌ பாடியதா? என்று வினாவெழுப்‌ 
புவர்‌ டாக்டர்‌ இராசமாணிக்கனார்‌, (போக்‌ 
கறு பனுவற்‌ புலந்‌ தொகுத்‌ தோனை?” என்று 
பாயிரம்‌ குறித்தலின்‌, பலர்‌ பாடிய நூற்பாக்‌ 
களின்‌ தொகுப்பே தொல்காப்பியம்‌ என்ற 
கொள்கையரும்‌ உண்டு. 


திருக்குறள்‌ எக்காலத்துக்கும்‌ பொருந்‌ 
தும்‌ என்றாலும்‌ பிறந்த காலம்‌ ஒன்று சுட்டத்‌ 
தானே வேண்டும்‌. சங்கத்துக்கு முந்திய 
நூல்‌ என, கி. பி. இரண்டாம்‌ நூற்றாண்‌ 
டென, கி. பி. ஆறாம்‌ நூற்றாண்டெனக்‌ கால 
வேறுபாடுகள்‌ சொல்லுப. திருக்குறள்‌ உட்‌ 
படப்‌ பதினெண்கீழ்க்கணக்கு நூல்‌ எல்லாமே 
கி. பி, எட்டு ஒன்பதாம்‌ நூற்றாண்டுக்கு 
உட்பட்டன என்ற கொள்கையுடையாரும்‌ 
உண்டு. 

சிலப்பதிகாரம்‌, மணிமேகலைக்‌ காப்பியங்‌ 
களின்‌ காலப்பூசல்‌ பல, நற்றிணைப்‌ பாட்டு 
ஒன்றினை (216) வைத்துப்‌ புனைந்த புனை 
கதை எனவும்‌ சிலம்பின்‌ செய்திகள்‌ நடந்த 
காலம்‌ செங்குட்டுவன்‌ காலமாகலாம்‌, காப்‌ 
பியம்‌ எழுந்தது கி. பி. 825 எனவும்‌ செங்‌ 
குட்டுவனும்‌ இளங்கோவும்‌ உடன்பிறப்‌ 
பல்லர்‌ எனவும்‌ மணிகேலையும்‌ கி. பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தது எனவும்‌ கருத்‌ 
துரை செய்ப. 

இலக்கிய வரலாற்றில்‌ மணிவாசகரின்‌ 


காலப்போரில்‌ ஈடுபட்டவர்‌ பலர்‌. கி, பி 
1ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 14ஆம்‌ நூற்‌ 
ருண்டுவரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும்‌ 


இருந்தார்‌ எனக்‌ கால்ஞ்‌ சொல்லி வருகின்‌ 
றனர்‌. மூவருக்கு முன்னவரா? பின்ன 
வரா? என்பது இருகட்சி. சுந்தார்க்கு 
மட்டும்‌ முந்தியவர்‌ என்பர்‌ பண்டாரத்தார்‌. 
“பொய்யடிமை யில்லாத புலவர்‌” என்பது 
மணிவாசகரைக்‌ குறிக்கும்‌ என்பர்‌ சேசையர்‌. 

“கடல்சூழ்ந்த உலகெலாம்‌ காக்கின்ற 
பெருமான்‌ காடவர்கோன்‌ கழற்‌ சிங்கன்‌” 


பொன்விழா மலர்‌ 


என்று சுந்தரர்‌ பாடும்‌ பல்லவன்‌ இராச 
சிங்கனா (கி. பி. 685-720) மூன்றாம்‌ நந்தி 
வர்மனா (கி. பி, 840-565) அப்பர்க்கும்‌ சம்‌ 
பந்தர்க்கும்‌ இருநூராண்டு பித்தியவர்‌ சுந்‌ 
தரர்‌ என்பது பொருந்துமா? பெரிய புராணச்‌ 
சேக்கிழார்‌ இரண்டாங்‌ குலோத்துங்கன்‌ 
காலத்தவர்‌ எனவும்‌ மூன்றாங்‌ குலோத்துங்‌ 
கன்‌ காலத்தினர்‌ எனவும்‌ மாறு கருத்துக்கள்‌ 
உள. அவர்‌ போற்றும்‌ அநபாயன்‌ எந்தச்‌ 
சோழனைச்‌ சிறப்பாகக்‌ குறிக்கும்‌? 


கம்பர்‌ காலமும்‌ பலகொள்கைக்கு உரிய 
தாகும்‌. எண்ணிய சகாத்தம்‌ எண்ணுூற்‌ 
றேழின்‌ மேற்‌ சடையன்‌ வாழ்வு' என்ற 
செய்யுட்சான்றினை வைத்து, கி. பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டு என்ற ஒரு கோட்பாடு உளது. 
“இத்தனை தெளிவாகக்‌ காலம்‌ குறிப்பிட்‌ 
டிருக்கும்போது அதுபற்றிய ஆராய்ச்சி 
எதற்கு என வினவலாம்‌. ஆனால்‌ இச்செய்‌ 
யுள்‌ குறிக்கும்‌ காலத்தை ஒப்புக்‌ கொள்‌ 
வதாயின்‌ பலபல அசம்பாவிதங்களை ஒப்புக்‌ 
கொள்ள நேரிடும்‌' என்பர்‌ பேராசிரியர்‌ 
வையாபுரிப்பிள்ளை (தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ 
பக்‌. 129) 'எண்ணாற்றேழ்‌' எனப்‌ பிரித்துப்‌ 
பேரெண்ணா நிய ஆயிரம்‌ உய்த்துணர வைக்‌ 
கப்பட்டது என்று மகாவித்துவான்‌ இராகவ 
ஐயங்கார்‌ உரைப்பர்‌, சொச்சம்‌ விடப்படுதல்‌ 
உண்டேயன்றி மொத்தம்‌ விடப்படுவதில்லை. 
“சென்னி நாள்‌ தெரியல்‌ வீரன்‌ தியாக 
விநோதன்‌” என்பது மூன்றாங்‌ குலோத்துங்‌ 
கனைக்‌ (கி, பி. 1178-1216) குறிப்பதாகக்‌ 
கொண்டு கம்பர்‌ காலம்‌ 12ஆம்‌ நூற்றாண்டு 
என்ப. சேக்கிழார்‌, கம்பர்‌ இவரிடை முன்ன 
வர்‌ யாரோ? 


இதுகாறும்‌ தொகுத்துக்‌ கூறியவற்றால்‌, 
தொல்காப்பியம்‌, சங்கஇலக்கியம்‌, திருக்‌ 
குறள்‌, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, பெரிய 
புராணம்‌, இராமாயணம்‌, தேவாரம்‌, திரு 
வாசகம்‌ முதலான பெரிய நூல்களின்‌ காலம்‌ 
வரையறுக்கப்படவில்லை என்பது போ தரும்‌. 
போதரவே கி.பி. 10ஆம்‌ நூற்றாண்டு வரை 
முறையான இலக்கிய வரலாறு எழுத 
இயலாது என்பதும்‌, இதுவரை எழுதப்‌ 
பட்டவை ஒப்ப இயலா என்பதும்‌ விளங்கும்‌. 


இவையே யன்றி இன்னும்‌ பலவற்றுக்குக்‌ 


காலக்‌ கோளாறு உள. புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை, கல்லாடம்‌, பெருங்‌ 
கதை இவற்றின்‌ காலங்களும்‌, இளம்‌ 


௫2. 


பூரணர்‌, தெய்வச்சிலையார்‌, பேராசிரியர்‌, 
பதிற்றுப்பத்து, புறநானூறு, சிலப்பதிகாரம்‌, 
அகதானூறு இவற்றின்‌ குறிப்புரையாசிரியர்‌ 
காலங்களும்‌ தெளிவில. நக்கீரர்‌ ஒருவரா ? 
பலரா? (பொய்யடிமையில்லாத புலவர்‌" 
என்ற அடிக்கு *தரணியிற்‌ பொய்ம்மையிலா த்‌ 
தமிழ்ச்‌ சங்கமதிற்‌ கபிலர்‌ பரணர்‌ நக்கீரர்‌ 
முதல்‌ நாற்பத்தொன்பது பல்புலவோர்‌' 
என்று நம்பியாண்டார்‌ நம்பி கூறிய விளக்‌ 
கம்‌ சரியா? பதினொராம்‌ திருமுறையில்‌ வரும்‌ 
நக்கீரதேவநாயனார்‌, கல்லாட தேவ நாய 
னார்‌, கபிலதேவ நாயனார்‌, பரணதேவ நாய 
னார்‌ என்ற இவர்கள்‌ சங்கச்‌ சான்றோர்களா? 
தமிழக வரலாற்றிலும்‌ தமிழிலக்கிய வரலாற்‌ 
றிலும்‌ கி. பி. 8ஆம்‌ நூற்றுண்டு முதல்‌ 
6ஆம்‌ நூற்றாண்டு வரை இருண்ட காலம்‌ 
என்ற ஒருகாலம்‌ கொள்கின்றோம்‌. இஃது 
உண்மையிலே இருண்ட காலமா ? ஆராய்ச்‌ 
சிக்‌ குறைவால்‌ இருண்ட காலமா? இவை 
போலப்‌ பெரியனவும்‌ சிறியனவுமான சிக்‌ 
கல்கள்‌ தமிழிலக்கிய வரலாற்றின்‌ ஓட்டத்‌ 
தில்‌ மறுக்கம்‌ தருகின்றன. 


முதுமைப்பட்ட ஒரு வரலாற்றில்‌ சில 
சிக்கல்கள்‌ இருக்கும்‌ என்பதை உடன்பட 
லாம்‌. நம்‌ இலக்கிய ஆராய்ச்சியில்‌ என்ன 
ஒரு வியப்பு என்றால்‌ பெரும்‌ பெரும்‌ நூல்கள்‌ 
சான்றுக்கு இருந்தும்‌ அவற்றின்‌ காலங்களை 
நம்மால்‌ கணிக்க முடியவில்லை. தொல்காப்‌ 
பியம்‌, திருக்குறள்‌, சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை முதலியன எல்லாம்‌ எவ்வளவு 
பெரிய நூல்கள்‌. சிலப்பதிகாரத்தில்‌ வர 
லாற்றுக்‌ குறிப்புக்கள்‌ எத்துணை மண்டிக்‌ 
கிடக்கின்றன. தனிப்பெரு நூல்கள்‌ கிடைத்‌ 
திருந்தும்‌ துல்லிய காலக்‌ கணிப்புச்‌ செய்ய 
இயலவில்லை எனின்‌, சங்க இலக்கியத்‌ 
தனிப்பாடல்களின்‌ காலங்களையும்‌ இடைக்‌ 
காலச்‌ சிறுநூல்களின்‌ காலங்களையும்‌ எவ்‌ 
வாறு கணிக்கப்‌ போகின்றோம்‌. நூலாசிநி 
யர்கள்‌ தம்‌ காலம்‌ தோன்றாவாறு எழுதி 
னார்கள்‌ அல்லது தோன்றக்கூடாது என 
எழுதினார்கள்‌ என்று சொல்லலாமா ? இரா 
மாயணம்‌ தழுவு காப்பியம்‌ ஆயினும்‌ கம்பரின்‌ 
காலம்‌ காட்டும்‌ குறிப்புக்கள்‌ இல்லாமலில்லை, 
பெரியபுராணம்‌ வரலாறு நிறைந்த இடைக்‌ 
கால வாழ்க்கைக்‌ காப்பியம்‌. தமிழ்நாட்டு 
வரலாறு எழுதுவதற்குத்‌ தமிழிலக்கியங்‌ 
களும்‌ துணை செய்கின்றன என்பது வெளிப்‌ 


64 


படை. நூலாசிரியன்‌ தன்‌ காலத்தை 
ஒளித்து வைக்கவில்லை. எந்த எழுத்தாள 
னும்‌ காலமறைவு செய்ய இயலாது. “பாயிரம்‌ 
இல்லது பனுவலன்றே' என்பது அழுத்த 
மான நூன்மரபு. பாயிரத்தில்‌ ஆக்கியோன்‌ 
பெயர்‌, வழி, எல்லை, நூற்‌ பெயர்‌, யாப்பு, 
நுதலிய பொருள்‌, கேட்போர்‌, பயன்‌, 
காலம்‌, களம்‌, காரணம்‌ என்ற பதினொரு 
கூறுகள்‌ இருக்கும்‌. இவை வரலாற்றுத்‌ 
தன்மை கொண்டன. உரையாசிரியர்களுக்‌ 
குக்‌ கூடப்‌ பாயிரங்கள்‌ இருக்கின்றன. 
நூலின்‌ தொகுப்புக்கும்‌ தொகுப்பித்தான்‌, 
தொகுத்தான்‌ முதலான குறிப்புக்கள்‌ உள. 
ஆதரித்ததனை நூன்‌ முகத்தேயன்றி 
நூலுள்ளும்‌ சுட்டுவது தமிழிலக்கிய மரபு. 
ஆதலின்‌ தமிழிலக்கியம்‌ பெரிய அளவிலோ 
சிறிய அளவிலோ வரலாற்றுக்‌ கூறும்‌ தாங்‌ 
கியது என்று துணியலாம்‌. 


இலக்கிய வரலாற்று ஆராய்ச்சிக்கு 
மரபான சில பிரிவுகள்‌ தடையாக உள. 
சங்க இலக்கியம்‌ அடியாலும்‌ பாவாலும்‌ 
தொகைப்பெயர்‌ கொண்டவை. குறுந்‌ 
தொகை, நற்றிணை, அகநானூறு இவற்றை 
அடிக்கணக்கில்‌ தொகைசெய்ததில்‌ என்ன 
பெரும்பயன்‌ ? மாணவர்கள்‌ முதற்கண்‌ 
சிறிய அளவான குறுந்தொகை படிக்கட்டும்‌. 
அதன்பின்‌ கூடுதலான அடியுடைய பாடல்‌ 


களைப்‌ படிக்கலாம்‌ என்று ஒரு கருத்து 
இருக்கலாம்‌, அவ்வளவே. புறநானூறு, 
குறுந்தொகை, பத்துப்பாட்டு, பதினெண்‌ 


கீழ்க்கணக்கு, ஐம்பெருங்காப்பியம்‌, பன்னிரு 
திருமுறை இவ்வாறு வரும்‌ தொகை 
யெண்கள்‌ நம்‌ கால மனத்தைத்‌ திரிக்‌ 
கின்றன. புறதானூற்றுச்‌ செய்யுள்‌ எல்லாம்‌ 
ஏறக்குறைய ஒரு காலத்தன, குறுந்‌ 
தொகைப்‌ பாடலெல்லாம்‌ ஒரு காலத்தன, 
பதினெண்கீழ்க்கணக்கு நூலெல்லாம்‌ ஒரு 
காலம்‌ கொண்டன என்று காலங்கொள்ளு 


மாறு உள. சங்ககாலம்‌, சங்கமருவிய 
காலம்‌, இடைக்காலம்‌, தற்காலம்‌ என்ற 
பாகுபாடு தமிழின்‌ தொன்மைக்கும்‌ 


அறிவுக்கும்‌ ஒத்ததன்று. தற்காலம்‌ என 
ஒரு காலம்‌ இருக்கமுடியுமா ? ஒவ்வொரு 
காலமும்‌ அக்காலத்து வாழ்வார்ககுத்‌ 
தற்காலம்‌ தான்‌. காப்பியகாலம்‌, சிற்றிலக்கிய 
உரையாசிரியர்‌ காலம்‌, நீதிநூற்‌ 
தத்துவ காலம்‌, 


காலம்‌, 
காலம்‌, பத்திக்காலம்‌, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


சமணர்‌ காலம்‌, பெளத்தர்‌ காலம்‌, 
நாயன்மார்‌ காலம்‌, ஆழ்வார்‌ காலம்‌ என்ற 


பகுப்பெல்லாம்‌ ஒருவழி ஆராய்ச்சிக்குக்‌ 
கொண்ட பகுப்பாகுமேயன்‌ றி, கால 
முறையில்‌ ஓடிவரும்‌ பகுப்பாகாது பல்லவர்‌ 


காலம்‌, சோழர்‌ காலம்‌, பாண்டியர்‌ காலம்‌, 
நாயக்கர்‌ காலம்‌, ஆங்கிலேயர்‌ காலம்‌, 
உரிமைக்‌ காலம்‌ என்ற பாகுபாடு இலக்கிய 
வரலாற்றை நாட்டுவரலாற்றுக்‌ கண்‌ 
கொண்டு பார்ப்பதாகிவிடும்‌. ஆதலின்‌ கால 
அடிப்படையில்‌ ஆற்றொழுக்காக இயலும்‌ ஓர்‌ 
இலக்கியப்‌ பாகுபாடு முறையான இலக்கிய 
வரலாற்றுக்குத்‌ தேவை, 


தமிழ்‌ இலக்கிய வரலாறு எழுதுவார்க்கு 
இலக்கிய அறிவோடு வரலாற்றறிவும்‌ 
அதனெொடொப்ப மொழி நூலறிவும்‌ வேண்‌ 
டும்‌. அவ்வக்‌ காலங்களில்‌ பரவலாகப்‌ 
பயின்ற வேறு சில துறையறிவும்‌ வேண்டும்‌. 
இவற்றை எந்த அளவுக்குப்‌ பயன்படுத்த 
லாம்‌ என்ற அளவறிவும்‌ வேண்டும்‌. 
தமிழிலக்கியத்தைப்‌ பொறுத்தவரை எல்லாக்‌ 
காலத்தும்‌ நிறைந்த இலக்கியங்கள்‌ இருத்‌ 
தலின்‌, முதற்கண்‌ இலக்கியச்‌ சான்றுக்கு 
நன்‌ மதிப்பு வழங்க வேண்டும்‌. இலக்கிய 
வரலாற்று ஆராய்ச்சிக்கு நல்ல அகச்சான்று 
மொழித்தன்மை-மொழிமை-என்பது என்‌ 
கருத்து. ஒப்புமையான கருத்துப்பொருள்‌ 
களை வைத்து இவர்‌ முன்னவர்‌, இவர்‌ 
தழுவிய பின்னவர்‌ என்று காலங்கணித்தல்‌ 
அறிவு முறையன்று. 


“Taking into consideration the 
dates of these Sanskrit works, we are 
compelled to conclude that the earliest 
dale to which Valluvar can be assigned is 
600 A. D.” 

— History of Tamil Language and 
Literature p. 84 
by Prof. S. Vaiyapuri Pillai 


பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளையவர்கள்‌ 
காலத்துறை ஆராய்ச்சி பெரிதும்‌ செய்தவர்‌. 
பாணினீயம்‌, பதஞ்சலியின்‌ மாபாடியம்‌, 
மனுநீதி, கெளடில்யம்‌, பரதமுனிவரின்‌ 
நாட்டிய சாத்திரம்‌, வாச்சாயனரின்‌ காம 
சூத்திரம்‌ என்ற நூற்களின்‌ கருத்துக்‌ 
களோடு ஒத்த கருத்து வரவு பார்த்து, 
தொல்காப்பியத்தை கி. பி, 5ஆம்‌ நூற்‌ 


பொன்விழா மலர்‌ 


ரண்டு எனவும்‌ திருக்குறளை கி.பி. 6ஆம்‌ 
நூற்றாண்டு எனவும்‌ அறுதியிடுவர்‌. 
எனினும்‌ அவர்தம்‌ ஆராய்ச்சி முறை 
ஒப்புமைக்‌ கருத்தை வைத்து எழுந்ததாலும்‌, 
அக்கருத்து முதற்கண்‌ வடமொழிக்கு 
உரியது என்று வைத்துக்‌ கொண்டதாலும்‌ 
பிழையாயிற்று. அவர்‌ முறையும்‌ முடிவும்‌ 
காலத்துறையில்‌ பல தள்ளுபடியாயின. 


“In any case it is not clear why it is 
assumed that certain beautiful ideas 
could not have gone from Tamil into 
Sanskrit especially when Sanskrit works of 
importance were written in South India’. 


—A History of Tamil Literature p. 49 
by Dr. T. P. Meenakshisundaram. 


பேராசிரியர்‌ வையாபுரிப்பிள்‌ ளையின்‌ ஒப்புமை 
முறையைப்‌ பேராசிரியர்‌ தெ. பொ. 
மீனாட்சிசுந்தரனார்‌ எதிர்முகமாக மறுத்தலை 
மேலைப்பகுதியால்‌ அறியலாம்‌. 


தமிழாராய்ச்சியில்‌ முதற்கண்‌ தமிழிலக்‌ 
கியச்‌ சான்றுகளுக்கு நன்மதிப்பு அளித்தல்‌ 
வேண்டும்‌. புறம்போதல்‌ கூடாது என்பது 
என்‌ கருத்தில்லை. சான்றின்‌ தராதரங்களை 
எப்படி மதிக்க வேண்டும்‌ என்பது 
என்‌ கருத்து. தொல்காப்பியத்து வரும்‌, 
“என்ப' “என்மனார்‌! என்ற பயனிலை 
களுக்கு ‘வடமொழி நூலாசிரியர்‌! என்று 
எழுவாய்‌ கொண்டிருப்பதை அறிவுள்ளம்‌ 
உடன்படாது. 


முற்கூறியாங்கு இலக்கியத்துறை 
ஆராய்ச்சியில்‌ மொழியியற்‌ சான்றுகளுக்கும்‌ 
பேரிடம்‌ தருவோமானால்‌, காலக்கணிப்பை 
இன்னும்‌ நன்னர்ச்‌ செய்ய 


முடியும்‌. 
“சகரம்‌ முதலில்‌ உள்ள தமிழ்ச்‌ சொற்கள்‌ 
பரிபாடல்‌ பதிற்றுப்பத்து பத்துப்பாட்டு 


முதலிய பெரு நூல்களில்‌ வரக்‌ காண்டலால்‌ 
தொல்காப்பியனார்‌ இவற்றுக்கெல்லாம்‌ முற்‌ 
பட்டவர்‌ என்று துணியலாம்‌' என்று மகா 
வித்துவான்‌ இராகவையங்கார்‌ அவர்கள்‌ 
ஒரு மொழியியற்‌ சான்று காட்டுவர்‌ (தமிழ்‌ 
வரலாறு 249).  இவ்வாசிரியரே மார்க்‌ 
கண்டேயனாரின்‌ புறப்பாடல்‌ (௩௬௨) தொல்‌ 


காப்பியத்துக்கு முந்தியது என்று கூறி 
யுள்ளார்‌. இப்புறப்பாட்டில்‌ “பொன்னந்்‌ 
திகிரி முன்சமத்‌ துருட்டி' என்ற தொடர்‌ 


9 


65 


வருகின்றது. சமம்‌ என்ற சொல்லாட்சி 
இருத்தலின்‌ தொல்காப்பியத்துக்குப்‌ 
பிந்தியதே இப்புறச்‌ செய்யுள்‌ என்று நாம்‌ 


தெளியவேண்டும்‌. மொழிச்சான்றை 
ஓரிடத்து மேற்கொண்ட ஆசிரியர்‌ இப்‌ 
புறப்பாட்டிற்‌ பார்க்க மறந்துவிட்டார்‌ 
போலும்‌. 


“ஏழியல்‌ முறையது எதிர்முக வேற்றுமை 
வேறென விளம்பான்‌ பெயரது விகாரமென்று 
ஓதிய புலவனும்‌ உளனொரு வகையான்‌ 
இந்திரன்‌ எட்டாம்‌ வேற்றுமை யென்றனன்‌”' 

என்பது அகத்தியச்‌ சூத்திரம்‌ என்று 
உரையாசிரியர்கள்‌ பலரும்‌ எழுதியிருப்ப, 
நாமும்‌ பின்பற்றி வருகின்றோம்‌. இந்நூற்‌ 
பாவில்‌ விகாரம்‌ என ஓர்‌ இலக்கணக்‌ 
குறியீடு வருகின்றது. தொல்காப்பியர்‌ 
திரிபு என்று ஆண்ட குறியீட்டை இடைக்‌ 
கால இலக்கணர்‌ விகாரம்‌ என ஆளுவர்‌. 
இது வரலாற்று மொழியியல்‌. இதனால்‌ 
ஏழியல்‌ என்ற நூற்பா தொல்காப்பியத்துக்கு 
மிகப்பின்னது என்பது தெளிவுறும்‌. 
செய்யுட்கள்‌ ஓசை சிதையுங்கால்‌ ஈரளவும்‌ 
ஐயப்பா டின்றி அணையுமாம்‌'' 


இது மாபுராண வெண்பா எனவும்‌ தொல்‌ 
காப்பியத்துக்கு முற்பட்டது எனவும்‌ கூறுப, 
அணையுமாம்‌ என்று முற்றுக்குமேல்‌ ஆம்‌ 
என்ற துணைவினை வரவு பிற்சங்க மொழி 
நடை. “பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை 
சிறுமை அணியுமாம்‌' (978) 'அடையாவாம்‌ 
ஆயங்‌ கொளின்‌' (939) “மருந்தென 
வேண்டாவாம்‌' (942) என்ற குறள்‌ நடை 


நினையத்தகும்‌. 


பாரத காலத்தது என்று துணியப்படும்‌ 
முரஞ்சியூர்‌ முடிநாகராயரின்‌ புறநானூற்றுப்‌ 
பாடலில்‌, 
பெருஞ்சோற்று மிகுபதம்‌ வரையாது 
கொடுத்தோய்‌ 
நடுக்கின்‌ றி நிலீஇயரோ அத்தை'' 
என்ற மொழிநடை உண்டு, நிலீஇயர்‌ 
என்னும்‌ வியங்கோள்வினை கொடுத்தோய்‌ 
என முன்னிலை சுட்டி வந்துள்ளது. 
இவ்வாட்சி, 
“தன்மை முன்னிலை யாயீ ரிடத்தொடு 
மன்னா தாகும்‌ வியங்கோட்‌ கிளவி'' 


என்ற தொல்காப்பியத்துக்குப்‌ பின்ன தாகும்‌. 
இம்மொழிச்‌ சான்றினால்‌ தொல்காப்பியர்‌ 
பாரத காலத்தை அடுத்தவர்‌ என்றும்‌ 
முடிநாகராயருக்கு முற்பட்டவர்‌ என்றும்‌ 
தெளிவிப்பர்‌ மகாவித்துவான்‌ அவர்கள்‌ 
( தமிழ்வரலாறு-பக்‌, 272). 


ஒருகுடிப்‌ பிறந்தோருள்‌ மூத்தோர்‌ 
இளையோர்‌ போல ஒருமொழி இலக்கியங்‌ 
களுள்‌ காலவரிசை வேண்டும்‌. வரிசை 
யறிதலோ அரிதே, பெரிதும்‌ ஈதல்‌ எளிதே 
என்று கூறுமாறு, பேரிலக்கியங்களின்‌ 
பிறப்புவரிசையை அறியமாட்டாமல்‌, மூடை 
நெல்லி போல இலக்கிய வரலாறு எழுது 
வதில்‌ பலவுண்மைகள்‌ புலப்படா. கால 
வொழுங்கு கண்டாற்றான்‌ இலக்கிய 
மாற்றம்‌, எண்ணவளர்ச்சி, சமுதாய 
மாற்றம்‌, சமயநிலை, அயலகத்தொடர்பு, 
வரலாற்றுப்போக்கு, மொழியியல்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ அறிவுக்கரை அமைக்க முடியும்‌ 
காலக்கணிப்பு என்பது எந்நிலையாய்வுக்கும்‌ 
அடி முதல்‌. கனகசுப்புர த்தினத்துக்குப்‌ பிந்தி 
யவர்‌ சுப்பிரமணிய பாரதியார்‌ எனவும்‌ 
சாமிநா தய்யருக்குப்‌ பிந்தியவர்‌ ஆறுமுக 
நாவலர்‌ எனவும்‌ பிற்காலத்தவர்‌ இலக்கிய 
வரலாறு எழுதினால்‌, அவ்வரலாறு எவ்வகை 
முரணாகும்‌? உண்மைத்திரிபாகும்‌ ? இந்த 
உணர்வு பழைய தமிழிலக்கிய வரலாறு 
தொடுக்கும்போதும்‌ நமக்கு வேண்டும்‌. 
காலத்தொன்மை சொன்னால்‌ சிறப்பு, காலப்‌ 
பின்மை சொன்னால்‌ குறைவு என்பது 
பொருளில்லை. தொன்மையைத்‌ தொன்மை 
யாகவும்‌, முன்னதை முன்னதாகவும்‌ காணா 
விட்டால்‌, ஓட்டமும்‌ உண்மையும்‌ புதை 
படுகின்றன. சிந்து வெளி நாகரிகம்‌ கி. மு. 
2500 ஆண்டுக்கு முற்பட்டது என்ற 
தொன்மை தெரியாமல்‌ பின்னர்த்‌ 
தோன்றிய சுமேரிய ஆரிய நாகரிகங்‌ 
களோடு ஒப்பிடுவது கால முரண்‌ என்று 
திரு. ஆர்வின்‌ சைடு எடுத்துக்காட்டுவர்‌. 
ஆதலின்‌ ஆராய்ச்சித்‌ தெளிவுக்குச்‌ செங்‌ 
காலம்‌ ஒரு தலையாக வேண்டும்‌. தமிழிலக்கிய 
வரலாறு பிறழாது அமைய வேண்டும்‌ எனின்‌ 
கூடியவரை பேரிலக்கியங்கட்கும்‌ பலவிலக்‌ 
கியங்கட்கும்‌ காலவொழுங்கும்‌ காலமுறைப்‌ 
பதிப்பும்‌ இன்றியமையா தன. 


சங்க இலக்கியத்திற்கு ஆசிரியர்‌ பதிப்‌ 
பினைச்‌ சமாசம்‌ 1940இல்‌ வெளியிட்டது. 
இவ்வரிய பதிப்பினால்‌ தமிழும்‌ பரவி 
ஆராய்ச்சியும்‌ பெருகுவதாயிற்று என்பதனை 
அநிஞருலகம்‌ நன்றியொடு உடன்படும்‌. 
அதுபோல்‌ சங்க இலக்கியத்துக்குக்‌ கரல 
முறைப்‌ பதிப்பு ஒன்று உருவாக்கும்‌ முயற்சி 
நடந்து வருகின்‌ றது. எமது இப்பதிப்பினால்‌ 
ஓராசிரியன்‌ தன்‌ செய்யுட்களும்‌ காலவரிசை 
பெறும்‌, சங்க இலக்கியம்‌ முழுதும்‌ இயன்ற 
வரை காலவொழுங்கு பெறும்‌. இவ்வகைப்‌ 
பதிப்பு இலக்கிய வரலாறு, மொழி வரலாறு, 
நாட்டு வரலாறு, சமுதாய வரலாறு, சமய 
வரலாறு முதலான பல்துறையாராய்ச்சிக்கு 
அகல்‌ வாய்ப்பு நல்கும்‌ என எதிர்பார்க்க 
லாம்‌. 


கால ஆராய்ச்சியின்‌ இன்‌ நியமையாமை 
குறித்துப்‌ பேராசிரியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை 
யவர்களின்‌ அழுத்தமான அறிவுரையை 
எடுத்துக்காட்டி இக்கட்டுரையை முடித்துக்‌ 
கொள்வேன்‌. “கால ஆராய்ச்சி பயனற்றது 
என்று கருதுபவர்கள்‌ இன்றும்‌ சிலர்‌ 
உள்ளார்கள்‌. நூல்‌ தோன்றிய காலத்தை 
அறிந்தாலன்றி அந்நூலில்‌ உள்ள கருத்துக்‌ 
களை நாம்‌ அறிந்து கொள்ள முடியாது. 


இலக்கியச்‌ சரிதமும்‌ அமைக்கமுடியாது. 
இலக்கியச்‌ சான்றுகளால்‌ உணரப்படும்‌ 
தேச சரித்திரமும்‌ வரையறை எய்த 


மாட்டாது. தமிழ்‌ மொழியின்‌ சரித்திரமும்‌ 
அறிதற்கு இயலாததாகும்‌. தமிழ்நாட்டில்‌ 
உலவிய கருத்துக்களின்‌ வரலாறும்‌ நாகரிக 
வரலாறும்‌ மயக்கத்திற்கு இடமாகவே இருக்‌ 
கும்‌. ஆதலால்‌ கால ஆராய்ச்சி மிகவும்‌ 
இன்றிமையா ததாகும்‌”. 


“மேல்நாட்டு ஆசிரியர்களின்‌ முறை 
யைப்‌ பின்பற்றி நல்ல நெறியில்‌ அமைக்கப்‌ 
பட்ட தமிழிலக்கிய சரிதம்‌ இனித்தான்‌ 
எழுதப்‌ பெற வேண்டும்‌. இன்றுவரை 
வெளிவந்துள்ளவற்றில்‌ ஒருசிலவே ஒருவாறு 
நம்மால்‌ கொள்ளத்‌ தக்கன”. 


(தமிழ்ச்‌ சுடர்‌ மணிகள்‌ முன்னுரை 
பதிப்பாண்டு 1948). 


திருக்கோயில்களில்‌ தமிழ்‌ அர்ச்சனை 


[ திரு. வித்துவான்‌ பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ எம்‌. ஏ.] 


செங்கற்பட்டு மாவட்டத்தைச்‌ 
சார்ந்த பாலூரில்‌ 1908 தசம்‌ 
பர்‌ 14 இல்‌ துரைசாமி முதலி 
யாருக்கும்‌ மாணிக்கம்மாள்‌ அவர்‌ 
களுக்கும்‌ தோன்றியவர்‌ இவர்‌. 
யேராசிரியர்‌ பலரை நாடித்‌ தமிழ்‌ 
பயின்ற இவர்‌ வித்துவான்‌, 
பி, ஓ எல்‌., எம்‌, ஏ. முதலிய 
பட்டங்களைப்‌ பெற்றார்‌. சென்னை 
லூத்தரன்‌ மிசன்‌ பள்ளி, முத்தி 
யாலுப்பேட்டை உயர்‌ நிலைப்‌ 
பள்ளி, கெல்லட்‌ உயர்நிலைப்‌ 
பள்ளிகளில்‌ பல்லாண்டுகள்‌ ஆசி 
ரியப்‌ பணியாற்றிய பின்‌ புதுக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவ 


நம்‌ இந்திய நாட்டு மக்களுக்கு ஒரு 
தவறான எண்ணம்‌ இருந்து வருகிறது. 
அஃதாவது மந்திரம்‌ என்பது ஒரு குறிப்பிட்ட 
மொழியில்‌ அமைந்ததுதான்‌ என்பது. அது 
வும்‌ அம்மந்திரம்‌ வடமொழியில்‌ தான்‌ உண்டு 
என்பதும்‌ ஆகும்‌. இவ்வெண்ணம்‌ தவருன 
எண்ணம்‌. மந்திரத்தின்‌ இலக்கணம்‌ கூற 
வந்த தொல்காப்பியர்‌, 


“ நிறைமொழி மாந்தர்‌ ஆணையில்‌ கிளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப 

என்றனர்‌. இத்‌ தொல்காப்பியம்‌ தமிழர்‌ 
களுடைய மிகமிகத்‌ தொன்மை வாய்ந்த 
நூல்‌; கிறித்து பிறப்பதற்கு முன்‌ பல்லாயிர 
ஆண்டுகட்கு முன்‌ தோன்றிய நூல்‌. அகத்‌ 
தியர்‌ மாணவரான தொல்காப்பியர்‌ செய்தது 
தொல்காப்பியம்‌ ஆதலின்‌, அதன்‌ தொன்மை 
யினைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ ? 


மேலே காட்டிய நூற்பாவின்‌ பொருள்‌ 
எல்லா நற்பண்புகளும்‌ நிறைந்து மொழிய 
வல்ல பெருமக்கள்‌ ஆணையிட்டுக்‌ கூறிய 
வாய்மொழிகள்‌ யாவும்‌ மந்திரம்‌ ஆகும்‌ என்ப 
தாம்‌. இந்‌ நூற்பாவில்‌ குறிப்பிட்டிருந்த 
மொழியிலே தான்‌ மந்திரம்‌ இருக்கவேண்டும்‌ 


ராக 16 ஆண்டுகள்‌ பணியாற்றி 
ஓய்வுபெற்றார்‌. தற்பெபொழுது 
பல்கலைக்‌ கழக மானியக்‌ குழுவின்‌ 
உதவியுடன்‌ அப்பர்‌ தேவார 
ஆராய்ச்சியை மேற்‌ கொண் 
டுள்ளார்‌. சிறந்த சமயச்சொற்‌ 
பொழிவாளர்‌. சேக்கிழார்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌, இருமந்திரம்‌ 
போன்ற பெருநூல்‌ களுக்கு உரை 
யெழுதியுள்ள உரையாசிரியர்‌. 
தமிழ்நூல்‌ வரலாறு, தொண்டை 
நாட்டுப்‌ பாடல்‌ பெற்ற சிவத்‌ 
தலங்கள்‌ போன்ற அறுபதுக்கு 
மேற்பட்ட நூல்களை யெழுதிய 
நூலாசிரியராவர்‌. 


என்பது குறிப்பிடப்படாமையினை உணரவும்‌. 


ஆனால்‌, சொல்பவர்‌ இத்தகையவராய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்னும்‌ குறிப்பு இருப்‌ 
பதை நோக்கவும்‌. இதனால்‌ எம்மொழி 


யிலேனும்‌ மறைமொழியும்‌ மந்திரமொழியும்‌ 
இருக்கலாம்‌ என்பது புலப்படுகிறது. 


தொல்காப்பியர்‌ பொதுப்பட மந்திரத்‌ 
திற்கு இலக்கணம்‌ கூறினாரேனும்‌, சிறப்‌ 
பாகத்‌ தமிழ்‌ மந்திரத்திற்கே இலக்கணம்‌ 
கூறினார்‌ என்பதும்‌ தெளிவாகிறது. தமிழில்‌ 
மறை நூல்களும்‌, மந்திரங்களும்‌ உண்டு 
என்பதை மேலும்‌ வெளிப்பட உரைக்க 
எண்ணிய தொல்காப்பியர்‌, 


“பாட்டுரை நூலே வாய்மொழி?” 
என்றும்‌, 
* மறைமொழி கிளந்த மந்திரத்‌ தான?" 
என்றும்‌ குறிப்பிடுதல்‌ காண்க, 
மந்திர மொழிகட்கு ஒரு தனி ஆற்றல்‌ 
உண்டு. அம்மந்திர மொழிகள்‌ ஆக்கவும்‌ 


அழிக்கவும்‌ செய்யும்‌. இதனை “உச்சிமேற்‌ 
புலவர்‌ கொள்‌ நச்சினார்க்கினியர்‌'', “(நிறை 


மொழி'' என்று தொடங்கும்‌ நூற்பாவினை 
விளக்கி அதற்கு எடுத்துக்காட்டை இயம்ப 
வரும்‌ போது, 


*: ஆரியம்‌ நன்று தமிழ்த்‌ தெனஉரைத்த 
காரியத்தால்‌ காலக்கோட்‌ பட்டாளைச்‌ சீரிய 
அந்தண்‌ பொதியில்‌ அகத்தியனார்‌ ஆணையால்‌ 
செந்தமிழே தீர்க்க சிவா?! 


என்ற தமிழ்ப்‌ பாட்டை வாழ வைத்த மந்திர 


மாகவும்‌, 


** முரணில்‌ பொதியின்‌ முதல்புத்தேள்‌ வாழி 
பரண கபிலரும்‌ வாழி--அரணியல்‌ 


ஆனந்த வேட்கையான்‌ வேட்கோக்‌ குயக்கொண் 
ஆனந்தம்‌ சேர்க சிவா'' [டான்‌ 
என்ற தமிழ்ப்பாட்டை அழிக்கச்‌ செய்த 


மந்திரமாகவும்‌ காட்டினர்‌. விளக்கம்‌ கூறிய 
இடத்து “இவை வாயில்‌ திறவாப்‌ பட்டி 
மண்டபத்தார்‌ பொருட்டு நக்கீரர்‌ ஒருவன்‌ 
வாழவும்‌ சாவவும்‌ பாடிய மந்திரம்‌'' என்று 
விளக்கம்‌ காட்டினர்‌. ஈண்டு, தீர்க்க என்பது 
உயிர்பெற்று எழுக என்பதையும்‌, ஆனந்தம்‌ 
சேர்க என்பது இறக்க என்பதையும்‌ குறித்து 
நிற்கின்றன. 

திருஞான சம்பந்தர்‌ பாடல்களில்‌ ஒன்‌ 
ரும்‌, 

* செய்ய னேதிரு வாலவாய்‌ மேவிய 

ஐய னேஅஞ்சல்‌ என்றருள்‌ செய்யெனைப்‌ 

பொய்ய ராம்‌அம ணர்கொளு வுமசுடர்‌ 

பைய வேசென்று பாண்டியற்‌ காகவே'' 


என்பது பாண்டியனை வெப்பு நோய்‌ பற்று 
மாறு பணித்த பாடலாகும்‌. 


“£ அரக்க னைவிர லால்‌ அடர்த்‌ திட்டநீர்‌ 
இரக்கம்‌ ஒன்றிலீர்‌ எம்பெரு மான்‌ நீரே 
சுரக்கும்‌ புன்னைகள்‌ சூழ்மறைக்‌ காடரோ 
சரக்க இக்கத வம்திறப்‌ பிம்மினே'' 


என்று பாட மூடி இருந்த கதவு திறக்கப்‌ 
பட்டது. 


சுந்தரர்‌ அவிநாசி என்னும்‌ தலத்தைக்‌ 
கண்டு வணங்க வந்தபோது தம்‌ பிள்ளையை 
முதலை உண்ட காரணத்தால்‌ அழுதுகொண் 
டிருந்த பெற்றோர்கள்‌ மகிழும்‌ வண்ணம்‌, 
அவர்‌ இறைவனை நோக்கி, 


கடன்‌ ஆ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


“ உரைப்பார்‌ உரையுகந்‌ துள்கவல்லார்‌ 
தங்கள்‌ உச்சிடாய்‌ 
அரைக்கா டரவா ஆதியும்‌ 
அந்தமும்‌ ஆயினாய்‌ 
புரைக்காடு சோலைப்‌ புக்கொளி ... 
யூர்‌அவி நாசியே 
்‌ கரைக்கால்‌ முதலையைப்‌ பிள்ளை 


% 


தரச்‌ சொல்லுகா லையே 


என்று பாடுதலும்‌ முதலை தான்‌ உண்ட 
பாலனைக்‌ கரையில்‌ கக்கிச்‌ சென்றது. 


இங்ஙனம்‌ பல அற்புதங்களைத்‌ தமிழ்ப்‌ 
பாடல்களைக்‌ கொண்டே நம்‌ முன்னோர்கள்‌ 
செய்துள்ளனர்‌. இதனால்‌ நாம்‌ அறிவது 
யாது? மந்திர சக்தி தமிழ்‌ மொழிக்கு உண்டு 
என்பதும்‌, நம்‌ சமயாசிரியர்கள்‌ வாக்‌ 
கெல்லாம்‌ தமிழ்மறை என்பதும்‌ தமிழ்‌ மொழி 
யில்‌ மந்திரம்‌ உண்டு என்பதும்‌ புலனாதல்‌ 
காண்க 


தமிழ்‌ வேதமுடைத்து; மந்திரம்‌ 
உடைத்து என்று கண்டோம்‌. ' இங்ஙனம்‌ 
தமிழ்‌ மந்திரங்களை உடையதாய்‌ இருந்த 
தனால்தான்‌ வழிபாடுகள்‌ (அஃதாவது அர்ச்‌ 
சனை) தமிழ்‌ மொழியிலும்‌ நடந்துள்ளன. 
இதனைத்‌ திருஞான சம்பந்தர்‌ தெள்ளத்‌ 
தெளிய *' தம்மலர்‌ அடி ஒன்‌ நியடியவர்‌ பரவத்‌ 
தமிழ்ச்சொலும்‌ வடசொலும்‌ தாள்‌ நிழல்‌ 
சேர, அம்மலர்க்‌ கொன்றை அணிந்த எம்‌ 
அடிகள்‌ அச்சிறுபாக்கம தாட்சி கொண்‌ 
டாரே'' என்று அருளிச்‌ செய்துள்ளார்‌. 
அங்கு த்‌'* தமிழ்ச்‌ சொலும்‌, வடசொலும்‌ தாள்‌ 
நிழல்சேர'' என்பது தமிழாலும்‌, வடமொழி 
யாலும்‌ மந்திரங்களைச்‌ சொல்லி மலரைத்‌ 
திருவடிகளில்‌ சூட்டிய குறிப்பை உணர்த்துவ 
தாகும்‌. இதனால்தான்‌ அப்பரும்‌ இறை 
வரை “ஆரியன்‌ கண்டாய்‌, தமிழன்‌ கண்‌ 


டாய்‌'' என்று போற்றித்‌ துதித்தனர்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ அர்ச்சனையே இறை 
வனுக்கும்‌ பிடித்தம்‌ என்பதைச்‌ சுந்தரர்‌ 
வாழ்க்கை வரலாற்றில்‌ இறைவர்‌ உணர்த்து 
வார்‌ ஆயினர்‌. இவ்வுண்மையினைச்‌ சேக்‌ 
கிழார்‌, 


“மற்றும்‌ நீ வன்மை பேசி ஸர 
வன்தொண்டன்‌ என்னும்‌ நாமம்‌ ., -.. 
பெற்றனை நமக்கும்‌ அன்பில்‌ த்‌. அம்புக்‌ 


நவம்‌ 


.. பெருகிய சிறப்பில்‌ மிக்க. 21150௮ 


'பான்விழா மலர்‌ 


அர்ச்சனை பாட்டே ஆகும்‌ 
ஆதலால்‌ மண்மேல்‌ நம்மைச்‌ 
சொற்றமிழ்‌ பாடுகென்றார்‌ 
தூமறை பாடும்‌ வாயார்‌'' 


ஈன்று அறிவித்துள்ளனர்‌. 


வடமொழியில்‌ “ஏகதந்தாயநம'' என்‌ 
(தை ஒற்றைக்‌ கொம்பனே போற்றி என்று 
உறினும்‌ விநாயகப்‌ பெருமான்‌ ஏற்பான்‌ 
ஙுல்லனோ ? திருநாவுக்கரசரது போற்றித்‌ 
9ருத்தாண்டகங்களும்‌ மணிமொழியாரது 
பாற்றித்‌ திரு அகவலும்‌ தமிழால்‌ அர்ச்சனை 
)டத்தலாம்‌ என்பதையே உணர்த்துவன 
பாகும்‌. 


“எல்லாம்‌ சிவன்‌என்ன நின்றாய்‌ போற்றி 

எரிசுடராய்‌ நின்ற இறைவா போற்றி 

கொல்லார்‌ மழுவாள்‌ படையாய்‌ போற்றி 
கொல்லும்‌ கூற்றொன்றை உதைத்தாய்‌ 

[போற்றி 

கல்லாதார்‌ காட்சிக்‌ கரியாய்‌ போற்றி 
கற்றார்‌ இடும்பை களைவாய்‌ போற்றி 

வில்லால்‌ வியன்‌ அரணம்‌ எய்தாய்‌ போற்றி 
வீரட்டம்‌ காதல்‌ விமலா போற்றி." 


இது திருவீரட்டானத்‌ திருத்தாண்டகம்‌. 


திருவாதவூரர்‌ போற்றித்‌ திருவகவல்‌ 
ரன்னும்‌ ஒரு பாடலையே பாடியுள்ளனர்‌. 


அப்‌ போற்றித்‌ திருவகவலில்‌ ஒரு பகுதி, 


“தாயே ஆகி வளர்த்தனை போற்றி 
கைதர வல்ல கடவுள்‌ போற்றி 
ஆடக மதுரை அரசே போற்றி 
கூடலில்‌ இலங்கும்‌ குருமணி போற்றி 
தென்தில்லை மன்றினுள்‌ ஆடி போற்றி 
இன்றெனக்‌ காரமுது ஆனாய்‌ போற்றி 
மூவா நான்மறை முதல்வா போற்றி 
சேவார்‌ வெல்கொடிச்‌ சிவனே போற்றி”? 


ரன்பது. இது நூற்று முப்பத்து மூன்று 
அடிகள்‌. போற்றி போற்றி என்று முடியும்‌ 
அடிகளைக்‌ கொண்டுள்ளது. 

சிவபுராணப்‌ பகுதியில்‌, 


“ஈசன்‌ அடிபோற்றி எந்தை அடிபோற்றி 
தேசன்‌ அடிபோற்றி சிவன்சே அடிபோற்றி 
நேயத்தே நின்ற நிமலன்‌ அடிபோற்றி 


ய்‌ 69 


மாயப்‌ பிறப்பறுக்கும்‌ மன்னன்‌ அடிபோற்றி 

சீரார்‌ பெருந்துறை நம்‌ தேவன்‌ அடி போற்றி 

ஆராத இன்பம்‌ அருளும்‌ மலைபோற்றி'? 
என்றும்‌ பரவிப்‌ போற்றி வணக்கம்‌ செய்‌ 
துள்ளனர்‌. ஈண்டும்‌ நம என்னும்‌ பொரு 
ளுக்குரிய போற்றி என்னும்‌ சொல்‌ அமைத்‌ 


துள்ளதைக்‌ காண்க. 


இவ்வாரான போற்றி அமைந்த தொடர்‌ 
களுள்‌ நமக்கு வேண்டியவாறு நூற்றெட்டு 
வரிகளையோ ஆயிரத்தெட்டு அடிகளையோ 
அமைத்துக்‌ கொண்டு அர்ச்சனை புரியலாம்‌ ; 


போற்றி என்று அமையாமல்‌ காண்‌, 
தோன்றும்‌, கண்டாய்‌, தாமே, நீயே, 
போலும்‌ என்று முடியும்‌ தாண்டகங்களும்‌ 
உள்ளன. அவற்றையும்‌ அர்ச்சனைக்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌. திருவாசகத்திலும்‌ 
காண்க, வாழ்க, வெல்க என்னும்‌ 


தொடர்கள்‌ உள்ளன. 
துக்‌ கொள்ளலாம்‌. 


அவற்றையும்‌ எடுத்‌ 


““நாரணன்‌ காண்‌ நான்முகன்‌ காண்‌ 
நால்வேதன்‌ காண்‌?” 
கரண்‌ எனமுடியும்‌ தாண்டகம்‌. 
“வடிவேறு திரிசூலம்‌ தோன்றும்‌ தோன்றும்‌ 


வளர்சடைமேல்‌ இளமதியம்‌ தோன்றும்‌ 
[தோன்றும்‌ 


தோன்றும்‌ என்று முடியும்‌ தாண்டகம்‌. 
“தூண்டு சுடர்‌ அனைய சோதிகண்டாய்‌ 
தொல்‌அமரர்‌ சூளாமணிதான்‌ கண்டாய்‌'' 
கண்டாய்‌ என்று முடியும்‌ தாண்டகம்‌. 
“அலையார்‌ கடல்நஞ்சம்‌ உண்டார்‌ தாமே 
அமரர்களுக்கு அருள்செய்யும்‌ ஆதிதாமே'' 
தாமே எனமுடியும்‌ தாண்டகம்‌. 
“(ஓசை ஒலிஎலாம்‌ ஆனாய்‌ நீயே 
உலகுக்‌ கொருவனாய்‌ நின்றாய்‌ நீயே”? 
நீயே என்றுமுடியும்‌ திருத்தாண்டகம்‌. 
“நீறணிந்த திருமேனி நிமலர்‌ போலும்‌ 
நேமிநெடுமாற்‌ கருளிச்‌ செய்தார்‌ போலும்‌' 
போலும்‌ என்று முடியும்‌ தாண்டகம்‌. 


மேலே 


குறிப்பிட்ட தாண்டகங்கள்‌ 
பத்துப்‌ பத்துப்‌ பாடல்கட்குக்‌ குறையாமல்‌ 
உள்ளன. இவற்றேடும்‌, இறைவனைப்‌ 


பற்றிக்‌ கூறும்‌ தொடர்களுடனும்‌ போற்றி 
என்பதைச்‌ சேர்த்தும்‌ அர்ச்சனை புரியலாம்‌. 


₹0 ம்‌ 


மாணிக்க வாசகர்‌ “வாழ்க?! என்றும்‌ 
“வெல்க என்றும்‌ “காண்க'' என்றும்‌ கூறி 
யதை : 


“நமச்சிவாய வாஅழ்க நாதன்தாள்‌ வாழ்க 
இமைப்பொழுதும்‌ என்னெஞ்சில்‌ நீங்காதான்‌ 
[தாள்வாழ்க'' 
என்றும்‌, 
“வேகம்‌ கெடுத்தாண்ட வேந்தன்‌ அடிவெல்க 
பிறப்பறுக்கும்‌ பிஞ்ஞகன்தன்‌ பெய்கழல்கள்‌ 
[வெல்க'? 
என்றும்‌, 
“பரமன்‌ காண்க பழையோன்‌ காண்க 
பிரமன்மால்‌ காணாப்‌ பெரியோன்‌ காண்க" 


என்றும்‌ கூறிய அடிகளில்‌ காண்க. 


இவ்வாறெல்லாம்‌ சேர்த்து இலட்சம்‌ 
போற்றித்‌ தொடர்களை அமைத்துத்‌ தமிழில்‌ 
இலட்சார்ச்சனை நடத்தலாம்‌. இவ்வாறே 
ஒவ்வொரு தெய்வத்தின்‌ மீதும்‌ பாடப்பட்ட 
பாடல்களுள்‌ அந்தந்தத்‌ தெய்வத்தின்மீது 
பாடப்பட்டுள்ள தொடர்களுடன்‌ போற்றி 
யைச்‌ சேர்த்து அர்ச்சனை மந்திரமாகக்‌ கூறி 


வழிபடலாம்‌. ஒவ்வோர்‌ அடியைச்‌ சொல்லி 
மலரைத்‌ திருவடிகளில்‌ இடுவதுதானே 
அர்ச்சனை ? 


தமிழ்‌ மொழியில்‌ அர்ச்சனை நடத்த 
வேண்டுமெனக்‌ கோயில்‌ குருக்களிடம்‌ வற்‌ 
புறுத்தி வந்தால்‌, அவர்கள்‌ தேவைக்கு 
ஏற்பத்‌ தமிழ்‌ மொழியில்‌ அர்ச்சனையை அப்‌ 
படியே நடத்துவர்‌. கேட்காதது வற்புறுத்‌ 
தாதது பொ துமக்களுடைய குற்றமே 
ஆகும்‌. 


வயம்‌ 


பெரிய திருக்கோயில்களில்‌ இறைவன்‌ 
திருஉலாப்‌ போதுங்கால்‌ பின்னால்‌ வடமொழி 
வேதபாராயணம்‌ செய்துகொண்டு வரு 
வதை இன்றும்‌ காணலாம்‌. 


அவ்வாறே தென்மொழி வேதமாகிய 
திருவாசகத்தில்‌ உள்ள நான்கு பாடல்களை 
வேதம்‌ போலப்‌ பாராயணம்‌ செய்து கொண்டு 
வரலாம்‌. நிறுத்தி அமைதியாக நமச்சிவாய 
வாஅழ்க ; நாதன்‌ தாள்‌ வாழ்க; என்று 
சொல்லிப்‌ பாருங்கள்‌. வேத ஒலிபோல 
இனிதாக ஒலிப்பதை உணர்வீர்கள்‌ ஆகவே, 
தமிழ்மொழி வேதங்களை ஓதவும்‌ தமிழால்‌ 
அர்ச்சனை நடக்கவும்‌ ஒவ்வொருவரும்‌ 
முயற்சி எடுத்தல்‌ வேண்டும்‌. 


தமிழிலும்‌ வேதாகம விதிகள்‌ இலக 
வேண்டும்‌ என்றகருத்தில்தான்‌ கண்ணுதல்‌ 
பரமனும்‌ திருமூலரைத்‌ தமிழில்‌ திருமந்திரம்‌ 
பாடுமாறு செய்தனர்‌. இதனைத்‌ திருமூலரே, 


“: என்னைநன்‌ ரமுகஇறைவன்‌ படைத்தனன்‌ 
தன்னைநன்‌ முகத்‌ தமிழ்செய்யு மாறே'' 


என்று கூறி இருப்பதைக்‌ காண்க. 


இதுபோது கோவைப்‌ பேரூரில்‌ தமிழால்‌ 
அர்ச்சனை நடந்து வருகிறது. அண்மையில்‌ 
திருவாலவாயிலிலும்‌, திருநெல்வேலியிலும்‌ 
தமிழ்‌ அர்ச்சனை நடத்தத்‌ தொடங்கப்பட்‌ 
டிருப்பது தமிழ்‌ அன்பர்கட்குப்‌ பேருவகை 
தருவதாகும்‌. இத்‌ தமிழ்‌ அர்ச்சனையினை 
எல்லாத்‌ தலங்களிலும்‌ நடத்தக்‌ கோயில்‌ 
குருக்களும்‌ தமிழ்‌ அன்பர்களும்‌ முன்வர 
வேண்டும்‌ என்று பணிவன்புடன்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 


வழிபாடு நடத்தும்‌ வகை 
இறைவனருளை நாம்‌ எளிதிற்‌ பெறுமாறு செய்த அப்பர்‌, சம்பந்தர்‌, 


சுந்தரர்‌, 


மாணிக்கவாசகர்‌ முதலான தெய்வ அருளாசிரியர்களும்‌, 


பொய்கையாம்வார்‌, பேயாழ்வார்‌ முதலான உண்மை அடியார்களும்‌ 
அருளிச்‌ செய்த தமிழ்ச்‌ செம்பாடல்களே நம்‌ நெஞ்சை நெகிழ்த்தி 
நம்மை இறைவன்பால்‌ உய்க்குமன்றி, அருள்பெறாுத ஏனோர்‌ வடமொழி 
யில்‌ ஆக்கிய உரைகள்‌ நம்மை இறைவன்‌ பேரருளுக்கு உரியராக்க 


மாட்டா. 


மறைமலையடிகள்‌ £தமிழர்‌ மதம்‌” பக்‌: 


உ 


சேக்கிழார்‌ கண்ட செம்பொருள்‌ 


[திரு. டாக்டர்‌ சி. பாலசுப்பிரமணியன்‌, எம்‌.ஏ., பி.எச்‌.டி.] 


வரலாற்றுப்‌ புகழ்‌ படைத்த 
செஞ்சியில்‌ 10-5.1935 இல்‌ 
பிறந்தவர்‌ இவர்‌, தி. பொ. 
சின்னசாமிமுதலியாரும்‌ பட்டம்‌ 
மாளும்‌ பெற்றெடுத்த அருமை 
மைந்தர்‌. பச்சையப்பன்‌ கல்லூரி 
யில்‌ எம்‌. ஏ. பயின்ற இவர்‌ சிறிது 
காலம்‌ சென்னை விவேகாநந்தர்‌ 
கல்லூரியிலும்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரியில்‌ பத்து ஆண்டுகளும்‌ 
பணியாற்றியபின்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்த்துறை 
யில்‌ பணியாற்றி வருகின்றார்‌. 
1963இல்‌ எம்‌. லிட்‌. பட்டமும்‌ 
1970 இல்‌ டாக்டர்‌ பட்டமும்‌ 


என்று பிறந்தது என்று இயம்ப 
முடியாத இயல்பினதாய்‌, முன்னைப்‌ பழ 
மைக்கும்‌ பழமையாய்ப்‌ பின்னைப்‌ புதுமைக்கும்‌ 
புதுமையாய்த்‌ தமிழ்மொழி விளங்குகின்ற 
காரணத்தால்‌ அம்மொழி (கன்னித்‌ தமிழ்‌' 
என்று வழங்கப்பெறுகின்றது. “பாலேய்‌ 
தமிழர்‌ இசை காரர்‌!!! என்பது ஆழ்வார்‌ 
வாக்கு, பால்‌ போலும்‌ இனிமை நிறைந்த 
மொழி தமிழ்‌ மொழி என்பது அப்‌ பெரியார்‌ 
கருத்தாகும்‌. தெய்வப்‌ புலமைச்‌ சேக்கிழார்‌ 
பெருமானே :ஞாலமளந்த மேன்மைத்‌ 
தெய்வத்‌ தமிழ்‌! என்பர்‌. இதனால்‌ தமிழ்‌ 
மொழி தொன்மை துலங்கும்‌ மொழி என்‌ 
பதும்‌, இசை இலங்கும்‌ மொழி என்பதும்‌, 
தெய்வத்‌ தன்மை தோய்ந்த திருமொழி என்‌ 
பதும்‌ புலனாகும்‌. “தமிழெனும்‌ இனிய தீஞ்‌ 
சொற்‌ றையல்‌'3 என்று தமிழ்மொழியின்‌ 
இனிமையைப்‌ பாராட்டுவர்‌ கம்ப நாடர்‌. 
“இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழெனலாகும்‌'* 
என்று நிகண்டு கூறும்‌. பாரதியாரும்‌ (வான 
மளந்த தனைத்தும்‌ அளந்திடும்‌ 
மொழி'” என்று தமிழைப்‌ போற்றிப்‌ பாடி 
மகிழ்ந்தார்‌. 

1. திருவாய்மொழி: 7, 5, 11. 


வண்‌ 


பெற்றவர்‌. சேரநாட்டு இலக்‌ 
கியத்தைப்‌ பற்றிய ஆய்வுக்கு 
இவர்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 
“தமிழ்‌ இலக்கிய வரலாறு' 
“உருவும்‌ திருவும்‌” “கட்டுரைவளம்‌” 
“வாழையடி வாழை முதலிய 
ஏழுநூல்களின்‌ ஆசிரியர்‌. இவர்‌ 
“இலக்கிய வரலாறு' பல்கலைக்‌ 
கழகங்களில்‌ பாட நூலாகத்‌ 
இகழ்கிறது. இலங்கை, கல்கத்தா 
முதலிய பல ஊர்களுக்குச்‌ 
சென்று சொற்பொழி வாற்றி 
யுள்ளார்‌. இறைவன்‌-இயற்கை 
இரண்டிலும்‌ ஈடுபாடு பெரிதும்‌ 
கொண்டவர்‌. 


உலகிடைத்‌ தோன்‌ றி எண்ணற்ற 
மொழிகள்‌ வாழ்கின்றன. ஒவ்வொரு 
மொழிக்கும்‌ ஒவ்வொரு தனித்த சிறப்பியல்பு 


உண்டு. “ஆங்கிலம்‌ வணிகத்தின்‌ மொழி 
என்றும்‌, இலத்தீன்‌ சட்டத்தின்‌ மொழி 
என்றும்‌, கிரேக்கம்‌ இசையின்‌ மொழி 


என்றும்‌, பிரெஞ்சு தூதின்‌ மொழி என்றும்‌, 
இத்தாலியன்‌ காதலின்‌ மொழி என்றும்‌ கூறு 
வது ஒருபுடை ஒக்குமெனின்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
தின்‌ மொழி எனக்‌ கூறுவது இனிது பொருந் 
தும்‌, பக்தியின்‌ மொழி எனலுமாம்‌'' என்று 
கூறி அளவிலும்‌ சுவையிலும்‌ தமிழிலுள்ள 
திருப்பாடல்கள்‌ போல்‌ பிற இலக்கியங்களில்‌ 
இல்லை என்பர்‌ மறைத்திரு தனிநாயக அடி 
களார்‌. இக்கூற்று முற்றிலும்‌ உண்மை 
என்பதனைச்‌ சேக்கிழார்‌ தம்‌ திருத்தொண்டர்‌ 
புராணங்‌ கொண்டு தெளியலாம்‌. 


திருஞான சம்பந்தர்‌ பெருமானைக்‌ குறிப்‌ 
பிடும்‌ சேக்கிழார்‌ “திருமறையும்‌ தீந்தமிழும்‌ 
சிறக்க வரும்‌ நாயகன்‌ என்றும்‌ ‘வண்டமிழ்‌ 
செய்தவ நிரம்ப மாதவத்தோர்‌ செயல்‌ 
வாய்ப்ப'வும்‌, ‘அசைவில்‌ சசெழுந்தமிழ்‌ 


2. மூர்த்தி நாயனார்‌ புராணம்‌: 3. 


3. கம்பராமாயணம்‌ ; பம்பை வாவிப்‌ படலம்‌ : 29. 


4 பிங்கல நிகண்டு, 


5. பாரதியார்‌ பாடல்கள்‌ : தமிழ்மொழி. 


72 


வழக்கே அயல்‌ வழக்கின்‌ துறைவெல்லவும்‌ 
தோன்றியதாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. சேக்‌ 
கிழார்‌ பெருமானுக்கு எத்தோற்றமும்‌ செய 
லும்‌ இறைவனை - முழுமுதற்‌ பொருளாம்‌ 
சிவனை நினைவூட்டுவதாகவே அமையக்‌ 


காணலாம்‌. 


தலைவன்‌ ஒருவன்‌ பொருள்வயிற்‌ பிரிய 
நினைக்கின்றான்‌. தலைவி தன்‌ பிரிவால்‌ 
துயருற்று மெலிவாளே என்றும்‌ கலங்கு 
கின்றான்‌. பிரிந்து சென்றால்‌ தன்னால்‌ துன்ப 
மின்றி வினைவயப்பட முடியுமா என்றும்‌ 
நினைந்து பார்க்கிறான்‌. “இம்‌ மெல்லிய 
தன்மையுடையாளைப்‌ பிரிந்து செல்வோ 
மாயின்‌, இவளுடைய கண்‌ நெய்தல்‌ நிலத்‌ 
திலே கயல்‌ மீனாய்த்‌ தோன்றிக்‌ கலக்கும்‌; 
முல்லை நிலத்திலே கருவிளை மலராய்த்‌ 
தோன்றி வருத்தும்‌; குறிஞ்சி நிலத்திலே 
மானாய்த்‌ தோன்றி மருட்டும்‌; பாலை நிலத்‌ 
திலே வேடுவரது கையிலுள்ள கொடிய 
பாணமாய்த்‌ தோன்றி நமது செலவைத்‌ 
தடுக்கும்‌; ஆதலால்‌ இவளைப்‌ பிரிந்து செல்‌ 
லுதல்‌ பெரிதும்‌ அரிதாகும்‌'' என்று குறிப்‌ 
பிடுகின்றான்‌. பாடல்‌ வருமாறு: 


கானற்‌ கயலாம்‌ வயலிற்‌ கமலமாம்‌ 
ஏனற்‌ கருவிளையர மின்புறவில்‌ - மானாம்‌ 
கடத்தமேல்‌ வேடர்‌ கடுஞ்சரமா நீங்கிக்‌ 
கடத்துமேன்‌ மெல்லியலாள்‌ கண்‌." 


காதலில்‌ தோய்ந்த நெஞ்சத்தினன்‌ 
ஆயினமையின்‌ அத்‌ தலைவனுக்கு எங்குச்‌ 
சென்றாலும்‌ தலைவியின்‌ கண்கள்‌ தோன்றிக்‌ 
கலக்கமுறச்‌ சசெய்கின்‌ றன. நானிலப்‌ 
பொருள்களும்‌ அவனுக்குத்‌ தலைவியையே 
நினைவூட்டுகின்‌ றன. 


“பாண்டியன்‌ பரிசு' என்னும்‌ காவியத்‌ 
தில்‌ பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌, அன்னம்‌ 
என்னும்‌ தலைவி மாட்டுத்‌ தலைவன்‌ வேலன்‌ 
கொண்ட காதலைக்‌ கவினுற வடித்துள்ளார்‌. 
தேனைப்‌ போல்‌ மொழியும்‌, அன்றலர்ந்த 
செந்தாமரை மலர்போல்‌ முகமும்‌, கெண்டை 
மீனைப்போல்‌ விழியும்‌, விட்டதிர்ந்த மின்னைப்‌ 
போல்‌ நல்லிடையுங்‌ கொண்டு, விண்ணி 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


டையே பன்னூராயிரம்‌ மீன்கட்கு இடையில்‌ 
வெண்ணிலவு போல்‌, வானைப்‌ போல்‌ உயர்‌ 
வாழ்வு வாழ்ந்த மங்கை அன்னம்‌ என்று 
கூறி, அத்தகு அன்னத்தை நினைந்து 
நினைந்து நெக்குருகி நிற்கிறான்‌ வேலன்‌. 
அப்போது காதல்‌ கைமிகப்‌ பின்வருமாறு 
அரற்றுகின்றான்‌ வேலன்‌ : 


ஆடப்போம்‌ புனலிலெலாம்‌ அவளே, காற்றில்‌ 
அசையப்போம்‌ பொழிலிலெலாம்‌ அவளே, 
கண்ணால்‌ 
தேடப்போம்‌ பொருளிலெலாம்‌ அவளே ! நேரில்‌ 
இன்னப்போம்‌ சுவையிலெலாம்‌ அவளே. வண்டு 
பாடப்போம்‌ மலரிலெலாம்‌ அவளே! மேற்கில்‌ 
படுகதிரில்‌ அவள்வடிவே காண்பேன்‌ என்று 
வாடக்கண்‌ துயிலாமல்‌ இருந்தான்‌ வேலன்‌ 
மலர்ந்திட்ட காலையிலும்‌ அவளைக்‌ கண்டான்‌.” 


இது ‘காண்பவை யெல்லாம்‌ அவளே 
போறல்‌' எனும்‌ காதல்‌ நிலையாகும்‌. 


நீலவான்‌ ஆடைக்குள்‌ உடல்‌ மறைத்து 
நிலாவென்று ஒளிமுகத்தைக்‌ காட்டும்‌ கவின்‌ 
நிலவைக்‌ காண்கின்றார்‌ கவிஞர்‌. வானச்‌ 
சோலையிலே பூத்த தனிப்பூ வென்றும்‌, 
சொக்கவெள்ளிப்‌ பாற்குடமென்றும்‌, அமுத 
ஊற்றென்றும்‌, காலை வந்த செம்பருதிக்‌ 
கடலில்‌ மூழ்கிக்‌ கனல்‌ மாறிக்‌ குளிரடைந்த 
ஒளிப்பிழம்‌ பென்றும்‌ நிலவை வருணிக்கும்‌ 
கவிஞர்‌ நிலவுத்‌ தோற்றத்தில்‌ ஓர்‌ உயரிய 
கருத்தையும்‌ வைத்துப்‌ பாடுகின்றார்‌. ஏழை 
மக்கள்‌ நாடோறும்‌ உழைத்து நலங்கரணாது 
போகின்றனர்‌. உழைத்த மக்களுக்கு 
உணவு வயிருரக்‌ கிடைக்கவில்லை. பசித்த 
மக்கள்‌ சிறுகூழ்‌ தேடுகின்றனர்‌. பானையில்‌ 
நிறைந்து கொதித்துக்‌ கனத்திருந்த வெண்‌ 
சோறு காணுகின்றனர்‌. அப்போது 
அவர்கள்‌ உறும்‌ இன்பமே, நிலவைக்‌ காணும்‌ 
போது ஏற்படும்‌ இன்பம்‌ எனக்‌ கூறித்‌ தம்‌ 
புரட்சிக்‌ கருத்தை வெளியிட்டு நிற்கிறார்‌ 
புரட்சிக்‌ கவிஞர்‌ பாரதிதாசன்‌ அவர்கள்‌ : 


உனைக்‌ காணும்‌ போதிலேஎன்‌ உள்ளத்‌ தில்‌ 
ஊறி வரும்‌ உணர்ச்சியினை எழுதுதற்கு 
நினைத்தாலும்‌ வார்த்தை கிடைத்‌ திடுவதில்லை 
நித்திய தரித்திரராய உழைத்‌ துழைத்துத்‌ 


1. தண்டியலங்கார மேற்கோள்‌ பாட்டு: உருவக தீவகம்‌, 


2. பாண்டியன்‌ பரிசு: 76:7. 


பொன்விழா மலர்‌ 


இனைத்துணையும்‌ பயனின்றிப்‌ பசித்த மக்கள்‌ 
சிறிதுகூழ்‌ தேடுங்கால்‌ பானை ஆரக்‌ 
கனத்திருந்த வெண்சோறு காணும்‌ இன்பம்‌ 
கவின்‌ நிலவே உனைக்காணும்‌ இன்பம்‌ 
தானோ!" 


இதனாற்‌ கவிஞர்‌ காணும்‌ பொருள்களில்‌ 
தம்‌ கருத்தை ஏற்றிப்‌ பாடுதல்‌ வழக்குண்மை 
விளங்கும்‌. 

சேக்கிழார்‌ பெருமானை மகாவிழ்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ பத்திச்‌ 
சுவை நனி சொட்டச்‌ சொட்டப்‌ பாடிய கவி 
வலவ!” என்று பாராட்டிப்‌ போந்தார்‌. இக்‌ 
கூற்றின்‌ பொருத்தத்தினைப்‌ பெரியபுராணங்‌ 
கொண்டு நன்கு தெளியலாம்‌. 


கயிலைமலையைக்‌ காண்கிறார்‌ கவிஞர்‌ 
சேக்கிழார்‌. “புண்ணி யந்திரண்‌ டுள்ளது 
போல்வது”? கயிலைமலை என்கிறார்‌. 


அண்ணல்பா கத்தையா ளுடைய நாயகி 
உண்ணெகிழ்‌ கருணையின்‌ ஒழுக்கம்‌ போன்றது.” 


காவிரி என்று பாடுகின்றார்‌. வயலில்‌ 
நெற்கதிர்கள்‌ முற்றி விளைந்து சாய்ந்தி 
ருக்கும்‌ காட்சி சேக்கிழாருக்குச்‌ சிவனடி 


யார்கள்‌ பத்திமை நெறிநின்று தலையினால்‌ 
வணங்குதல்‌ போன்ற தோற்றத்தை யளிக்‌ 
கின்றதாம்‌. 
பக்தியின்‌ பால ராகிப்‌ 
பசமனுக்‌ காளாம்‌ அன்பர்‌ 
தத்தமில்‌ கூடி னார்கள்‌ 
,தலையினால்‌ வணங்கு மாபோல்‌ 
மொய்த்த நீள்பத்தி யின்பால்‌ 
முதிர்தலை வணங்கி மற்றை 
வித்தகர்‌ தன்மை போல 
விளைந்தன சாலி யெல்லாம்‌.“ 


தேவாசிரிய மண்டபத்தின்‌ சிறப்பினைப்‌ 
புகல வந்த சேக்கிழார்‌ துன்பந்‌ தீர்க்கும்‌ 
சிவனடியார்கள்‌ மேனியிற்‌ பொலியும்‌ திரு 
நீறு போல்‌ தூயதாகவும்‌, அவர்கள்‌ “சிவாய 
நம' என்று எஞ்ஞான்றும்‌ ஓசை யெழுப்பு 


திருமலைச்‌ சிறப்பு: 2. 
திருநாட்டுச்‌ சிறப்பு: 22. 


ந த. த 


தடுத்தாட்கொண்ட புராணம்‌; 159. 
10 


78 


தலினால்‌ ஆயிரம்‌ பாற்கடல்‌ போல்‌ விளங்கு 

வதாகவும்‌ தேவாசிரிய மண்டபத்தைக்‌ காண்‌ 

கிறார்‌. பாற்கடலின்‌ வெண்மைக்கு அடியார்‌ 

மேனி முழுதும்‌ பூசிய திருநீறும்‌, பாற்‌ 

கடலில்‌ எழும்‌ அலை ஓசைக்குச்‌ சிவனடியார்‌ 

களின்‌ 'சிவசிவ' ஒலியும்‌ உவமைகளாம்‌. 
அரந்தை தீர்க்கும்‌ அடியவர்‌ மேனிமேல்‌ 
நிரந்த நீற்றொளி யால்நிறை தூய்மையால்‌ 
பரந்த அஞ்செழுத்‌ தோசை பொலிதலால்‌ 
பரந்த ஆயிரம்‌ பாற்கடல்‌ போல்வது,” 


மாலையில்‌ மேற்றிசையில்‌ மாணிக்கச்‌ 
சுடராம்‌ கதிரவன்‌ மறைவதும்‌, இருள்‌ வரு 
வதும்‌ உலகில்‌ இயல்பாக நடக்கும்‌ ஒன்றாகும்‌. 
தயரதனிடம்‌ வரம்பெற்ற ை கைகேயியின்‌ 
கொடுமனச்‌ செயலுக்கு இரவாகிய நங்கை 
நாணி ஓடியொளிந்தாள்‌ என்பர்‌ கம்பர்‌. 
சேணு லாவிய நாளெ லாமுயி 
ரொன்று போல்வன செய்துபின்‌ 
ஏணு லாவிய தோளி னானிட 
ரெய்த வொன்று மிரங்கலர 
வாணி லாநகை மாத ராள்செயல்‌ 
கண்டு மைந்தர்முன்‌ னிற்கவும்‌ 
நாணி னாளென வேதி னாணனிர்‌ 
கங்கு லாகிய நங்கையே, 


கதிரவன்‌ ஒளி மறைந்த பின்னர்‌ வானம்‌ 
இருண்ட செயலைச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌, 
சிவபெருமானின்‌ அஞ்செழுத்தாம்‌ பஞ்சாக்‌ 
கரத்தை உணர முடியா த அறிவிலார்‌ நெஞ்‌ 
சம்‌ எவ்வாறு இருண்டு கிடக்குமோ அது 
போன்று நீண்ட வானம்‌ இருண்டது என்று 
குறிப்பிட்டுள்ளார்‌ : 

பரன்‌, அஞ்செழுத்தும்‌ உணரா அறிவிலோர்‌ 

நெஞ்சும்‌ என்ன இருண்டது நீண்டவான்‌.” 


கங்குலாகிய நங்கை முன்‌ கொண்ட 
புன்முறுவல்‌ போன்றும்‌, வெண்ணீற்றின்‌ 
பேரொளி போன்றும்‌ நிலா முகிழ்த்தது 


என்பர்‌ சேக்கிழார்‌. 


நறுமலர்க்‌ கங்குல்‌ நங்கைமுன்‌ கொண்டபுன்‌ 
முறுவ லென்ன முகிழ்த்தது வெண்நிலா," 


பாரதிதாசன்‌ பாடல்கள்‌ : முதல்‌ தொகுதி: புரட்சிக்கவி. 


3. திருநாட்டுச்‌ சிறப்பு: 6. 
5. திருக்கூட்டச்‌ சிறப்பு: 3, 


கம்பராமாயணம்‌ : கைகேசி சூழ்வினைப்‌ படலம்‌: 46. 


8, தடுத்தாட்‌ கொண்ட புராணம்‌ : 160 


4 


ஆற்ற அண்டமெ லாம்‌ பரந்‌ தண்ணல்வெண்‌ 
நீற்றின்‌ பேரொளி போன்றது நீள்நிலா." 


இதுபோன்றே, கயிலை மலையைக்‌ 
காணும்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌ கண்களுக்கு 
அம்மலை (பொன்னின்‌ வெண்திருநீறு 
புனந்தது போன்று நீள்பனி பூசிய மால்‌ 
வரை யாகக்‌ காட்சி தரக்‌ காணலாம்‌. 
நீற்றொளியின்‌ வெண்மை பகல்போல்‌ 
துலங்குவதாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌ சேக்கிழார்‌. 


கிளர்ந்த திருநீற்‌ றொளியிற்‌ கெழுமிய நண்பகல்‌.” 


இவற்றாலெல்லாம்‌ சேக்கிழார்‌ பெரு 
மான்‌ எப்பொருளைக்‌ காணினும்‌ அப்‌ 
பொருளைச்‌ சிவபெருமானோடும்‌ அல்லது 


அவரோடு தொடர்புடைய பொருளாகவும்‌ 
காண்கின்றார்‌ என்பது புலனாகும்‌. இவற்றால்‌, 
பக்தி நெறியிற்‌ றலைப்பட்ட அவர்தம்‌ மனப்‌ 
பண்பு விளங்கக்‌ காணலாம்‌, 


அடியார்‌ பெருமை 
சேக்கிழார்‌ தம்‌ நூலிற்கு இட்ட பெயர்‌ 

“திருத்தொண்டர்‌ புராணம்‌” என்பதாகும்‌. 
தொண்டர்தம்‌ பெருமையினைப்‌ பரவிப்‌ 
பாடிய காரணத்தால்‌ இவர்‌ “தொண்டர்சீர்‌ 
பரவுவார்‌ என்றும்‌ அழைக்கப்பெற்றார்‌. 
இன்பதுன்பங்களை ஒன்றாக நோக்குபவர்‌ 
அடியார்கள்‌ ஆவர்‌. “மெய்த்திருவ;ந்‌ துற்‌ 
றாலும்‌ வெந்துயர்வந்‌ துற்றாலும்‌ ஒத்திருக்கும்‌ 
உள்ளத்து உரவோர்‌, * அவர்‌. நலக்‌ 
கேடுகள்‌ அவர்கட்கு ஒன்றே; ஓடும்‌ செம்‌ 
பொனும்‌ ஒன்றே; இறைவனை வணங்கி 
ஏத்துதலனறி வீட்டுப்‌ பேறும்‌ வேண்டி 
நிற்காத ஆற்றல்‌ மிக்கவர்கள்‌. அடியார்கள்‌. 

கேடும்‌ ஆக்கமும்‌ கெட்ட திருவினார்‌ 

ஓடும்‌ செம்பொனும்‌ ஒக்கவே நோக்குவார்‌ 

கூடும்‌ அன்பினில்‌ கும்பிடலே அன்றி 

வீடும்‌ வேண்டா விறலின்‌ விளங்கினார்‌. 


அடியார்‌ போற்றப்படும்‌ முறை 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 
தார்க்கும்‌, இறந்தார்க்கும்‌ உதவுதலைக்‌ 
குறிப்பிட்‌.டுள்ளார்‌ : 
துறந்தார்க்கும்‌ துவ்வா தவர்க்கும்‌ இறந்தார்க்கும்‌ 
இல்வாழ்வான்‌ என்பான்‌ துணை.” 


இம்முறையில்‌ வரும்‌ அடியார்களை 
இளையான்குடி மாறநாயனார்‌ எதிர்கொண்டு 
அழைத்து, கைகூப்பி வணங்கி, இன்சொல்‌ 
வழங்கி, வீட்டிற்கு அழைத்து வந்து டடக்‌ 
களைத்‌ தூய்மை செய்து, அமர ஆசனமிட்டு 
அருச்சித்து, நால்வகை உண்டியினை 
அறுவகைச்‌ சுவைத்திறத்தில்‌ முகமலர்ச்சி 
யுடன்‌ அளித்த நிலையினைச்‌ சேக்கிழார்‌ 
பின்வருமாறு பாடுவர்‌ : 


ஆர மென்பு புனைந்த வையர்த 
மன்ப ரென்பதொர்‌ தன்மையால்‌ 
நேர வந்தவர்‌ யாவ ராயினு 
நித்த மாகிய பத்திமுன்‌ 
கூர வந்தெதிர்‌ கொண்டு கைகள்‌ 
குவித்து நின்று செவிப்புலத்‌ 
தீர மென்மது ரப்ப தம்பரி 
வெய்த முன்னுரை செய்தபின்‌. 
கொண்டு வந்து மனைப்பு குந்து 
குலாவு பாதம்‌ விளக்கியே 
மண்டு காதலி னாத னத்திடை 
வைத்த ருச்சனை செய்தபின்‌ 
உண்டி நாலு விதத்தி லாறு 
சுவைத்தி றத்தன வொப்பிலா 
அண்டர்‌ நாயகர்‌ தொண்ட ரிச்சையி 
னமுது செய்ய வளித்துளார்‌." 


மங்கையர்‌ மாண்பு 


சேக்கிழார்‌ தம்‌ பெரிய புராணத்தில்‌ 
மகளிர்க்குத்‌ தனியிடம்‌ கொடுத்துச்‌ சிறப்பிக்‌ 
கின்றார்‌. நம்பியாரூரரின்‌ தாயார்‌ இசை 
ஞானியாரைக்‌ குறிப்பிடும்பொழுது, 
வேதியர்‌ குலத்துள்‌ தோன்றி 
மேம்படு சடையஞார்க்கு 
ஏதமில்‌ கற்பின்‌ வாழ்க்கை 
மனைஇசை ஞானியார்பால்‌” 


2. இருமலைச்சிறப்பு : 1 


ச. திருக்கூட்டச்சிறப்பு ; 8. 
7. இளையான்குடிமாற நாயனார்‌ புராணம்‌:8, 4, 


இல்வாழ்வார்க்குரிய கடமைகளாகத்‌ 
திருவள்ளுவர்‌ துறந்தவர்க்கும்‌, நல்கூர்ந்‌ 
1. தடுத்தாட்கொண்ட புராணம்‌ : 162 
3. திருஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகள்‌ புராணம்‌ : 6 
க்‌. நளவெண்பா : 12 
6. திருக்குறள்‌ ; “8. 
4. இருத்தாட்கொண்ட புராணம்‌ ; 3 


பொன்விழா மலர்‌ 


என்று கற்பு நெறியொழுகிய வாழ்வின்‌ 
முறையார்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
திருநீலகண்டநாயனார்‌ தம்‌ மனைவியாரைக்‌ 
குறிப்பிடும்‌ பொழுது மனைவியாரும்‌ 
அருந்ததிக்கற்பில்மிக்கார்‌'! என்று பாராட்டி 
யுள்ளார்‌. இயற்பகை நாயனார்‌ மனைவி 
யாரைக்‌ குறிப்பிடும்‌ பொழுது “தேற்றம்‌ 
மருவிய தெய்வக்கற்பின்‌ மனைக்கிழத்தி 
யார்‌'3 என்று மொழிந்துள்ளார்‌. மானக்‌ 
கஞ்சாற நாயனார்‌ மனைவியாரைக்‌ குறிப்பிடும்‌ 
பொழுது 'மழைக்குதவும்‌ பெருங்கற்பின்‌ 
கிழத்தி'? என்று கூறுவர்‌. 
திருவெண்காட்டு நங்கையினைப்‌ பெண்மைப்‌ 
பொலிவின்‌ திறலாக வடித்துக்‌ காட்டி 
யுள்ளார்‌. 
வேதகா ரணரடியார்‌ 
வேண்டியமெய்ப்‌ பணிசெய்யத்‌ 
தீதில்குடிப்‌ பிறந்தஇிரு 
வெண்காட்டு நங்கையெனும்‌ 
காதல்மனைக்‌ கிழத்தியார்‌ 
கருத்தொன்ற வரும்பெருமை 
நீதிமனை யறம்புரியும்‌ 
நீர்மையினை நிலைநிற்பார்‌. * 
மேலும்‌ திருவெண்காட்டு நங்கையினை 
“பெருகுதிரு மனையறத்தின்‌ வேராகி விளங்கு 
திருவெண்காட்டு நங்கை!” என்றும்‌, 
“அன்புமிக்க பெருங்கற்பின்‌ அணங்கு 
திருவெண்‌ காட்டம்மை,” என்றும்‌, “அரிய 
கற்பின்‌ மனைவியார்‌'!'' என்றும்‌ பலபடப்‌ 
புகழ்ந்துரைத்துள்ளார்‌. 
மேலும்‌ சிவனடியார்களின்‌ இல்லற 
வாழ்வும்‌, பத்தித்‌ தொண்டும்‌ செம்மையுறத்‌ 
துணைநின்று, மனதாலும்‌ வாக்காலும்‌ 


செயலாலும்‌ செம்மை சிறக்க உழைத்த 
வர்கள்‌ அவர்தம்‌ மனைக்கு விளக்காகிய 
வாழ்க்கைத்‌ துணைவியரே என்பதனைச்‌ 


சேக்கிழார்‌ யாண்டும்‌ உணர்த்தக்‌ காண 
லாம்‌. 
அரசியல்‌ அறம்‌ 

சேக்கிழார்‌ அமைச்சர்‌ 
திறம்பட நடாத்தியவர்‌. 
திருநீலகண்ட நாயனார்‌ : 4 
மானக்கஞ்சாற நாயனார்‌ புராணம்‌ : 11 
சிறுத்தொண்ட நாயனார்‌ புராணம்‌: 17 
சிறுத்தொண்ட நாயனார்‌ புராணம்‌: 55 
இருநகரச்‌ சிறப்பு : 34 


தொழிலைத்‌ 
எனவே அரசியல்‌ 


ர்க 


அறம்‌ பிறழாத நெறி முறைகளைத்‌ தம்‌ 
காப்பியத்தின்‌ ஊடே விளக்கியிருக்கக்‌ காண 
லாம்‌. அநபாய சோழனைக்‌ குறிப்பிடும்‌ 
பொழுது, 
மண்ணில்‌ வாழ்தரு மன்னுயிர்‌ கட்கெலாம்‌ 
கண்ணும்‌ ஆவியு மாம்பெருங்கா வலான்‌* 


என்று மண்ணில்‌ வாழும்‌ உயிரினங்களுக்கு 
அரசன்‌ கண்ணாகவும்‌ உயிராகவும்‌ ஒளிர்‌ 
கின்றான்‌ என்று போற்றியுள்ளார்‌. மேலும்‌ 
அரசன்‌ கடமை குடிகளுக்குத்‌ தன்னாலும்‌, 
தன்‌ பரிசனத்தாலும்‌, கள்வராலும்‌, பகைவ 
ராலும்‌, ஏனைய உயிர்களாலும்‌ வரும்‌ 
ஐவகைப்‌ பயமும்‌ வாராமற்‌ காத்தலாகும்‌ 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌ : 
மாநிலங்கா வலனாவான்‌ 
மன்னுயிர்காக்‌ குங்காலைத்‌ 
தானதனுக்‌ இடையூறு 
தன்னாற்றன்‌ பரிசனத்தால்‌ 
ஊனமிகு பகைத்‌ திறத்தாற்‌ 
கள்வரா லுயிர்தம்மால்‌ 
ஆனபய மைந்துந்தீர்த்‌ 
தறங்காப்பா னல்லனோ?' 


இவற்றாலும்‌ “அருமந்த அரசாட்சி 
அரிதோமற்‌ றெளிதோதான்‌''!? என்று 
குறிப்பிட்டிருப்பதாலும்‌ அரசியல்‌ அறம்‌ 


பாடிய அறவோர்‌ சேக்கிழார்‌ என்பதனை 
அறியலாம்‌. 


காவியச்‌ சுவை 


பத்தி நெறியினைப்பாடவந்த சேக்கிழார்‌ 
தந்த காப்பியம்‌ காவியச்சுவை நிறைந்து 
மிளிர்கின்றது. இயற்கை வருணனையும்‌, 
சொல்லாட்சியும்‌, உவமை அழகும்‌, அணி 
நலன்களும்‌ ஆங்காங்கே அமைவுறப்‌ 
பொருந்திக்‌ காவியச்‌ சுவையினைக்‌ கூட்டு 
விக்கக்‌ காணலாம்‌. மருத வளத்தை 
வருணிக்கும்போது வயல்‌ வளம்‌ சூழ்ந்த 
நாடு நம்‌ கண்‌ முன்‌ நிற்கக்‌ காணலாம்‌. 


சங்கங்கள்‌ வயலெங்குஞ்‌ 
சாலிகழைக்‌ கரும்பெங்கும்‌ 


௦ 


இயற்பகை நாயனார்‌ புராணம்‌ : 34 
சிறுத்தொண்ட நாயனார்‌ புராணம்‌: 12 
சிறுத்தொண்ட நாயனார்‌ புராணம்‌ : 53 
திருநகரச்‌ சிறப்பு : 14 

இருநகரச்‌ சிறப்பு : 44 


டி 
ஒட 


16 


கொங்கெங்கு நிறைகமலக்‌ 
குளீர்வாசத்‌ தடமெங்கும்‌ 

அங்கங்கே யுழவர்குழா 
மார்க்கன்ற வொலியெங்கும்‌ 

எங்கெங்கு மலர்ப்படுக 
ரிவைகழிய வெழுந்தருளி." 


“வங்கினைப்‌ பற்றிப்‌ போகா வல்லுடும்‌ 


பென்ன நீங்கான்‌''? என்று கண்ணப்ப 
நாயனார்‌ புராணத்தில்‌ இவர்‌ கையாளும்‌ 
உவமை தன்மை நவிற்சிச்‌ சிறப்பும்‌, 


வேடர்களுக்குள்‌ நிகழும்‌ பேச்சுத்‌ தன்மையி 
லேயே அவரறி பொருளை உவமையாகக்‌ 
காட்டியிருப்பதும்‌ இவர்‌ 1 
மதிதலத்தினை நுவலா நிற்கும்‌. 
தைவரப்‌ பெருகுபால்‌ சொரிமுலைத்‌ தாய்‌ 
போல்‌''8 என்று இவர்‌ பிறிதோரிடத்திற்‌ 
கையாளும்‌ உவமை, எடுத்த பொருளின்‌ 
சிறப்பினை ஏற்றமுற வடிக்கும்‌ திறமும்‌ செஞ்‌ 
சொற்களை வழங்கி நிற்கும்‌ சொல்லழகும்‌ 
உணர்த்துவதாகும்‌. சோலையை வருணிக்கும்‌ 
போது, 
மொய்யளி சூழ்நிரை நீல 
மூழுவலயங்களின்‌ அலையக்‌ 
செய்யதளிர்‌ நறுவிரலின்‌ 
செழுமுகையின்‌ நகஞ்சிறப்ப 
மெய்யொளியின்‌ நிழற்காணும்‌ 
ஆடியென வெண்மதியை 
வையமகள்‌ கையணைத்தாற்‌ 
போலுயர்வ மலர்ச்சோலை' 


என்று வருணித்திருப்பது காவியச்‌ சுவையின்‌ 
உரைகல்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. ஒரு 
சொல்லையே இருமுறை பெய்து ஒரு தனியழ 
கினைச்‌ சொல்லில்‌ புகுத்திக்‌ காட்டல்‌ சேக்‌ 


கிழார்‌ இயல்பு. சான்றாகத்‌ திருவாமூர்ச்‌ 
சிறப்பினைச்‌ செப்ப வந்த சேக்கிழார்‌ 
பெருமான்‌, 


சைவநெறி ஏழுலகும்‌ 
பாலிக்குந்‌ தன்மையினால்‌ 

தெய்வநெறிச்‌ சிவம்பெருக்குந் 
திருவாமூர்‌ திருவாமூர்‌ £ 


என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 


கண்ணப்ப நாயனார்‌ புராணம்‌. 116 
இருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணம்‌ : 9 


கூ டவ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


மேலும்‌ பெரிய புராணமாகிய காவியக்‌ 
கலைக்‌ கோயிலின்‌ சிறப்பினைக்‌ கூறிக்‌ 
கொண்டே போகலாம்‌. கொற்றவன்‌ குடி 
உமாபதி சிவாச்சாரியார்‌. 


கருங்கடலைக்‌ கைநீத்துக்‌ 
கொளவெளிது ; முந்நீர்க்‌ 
கடற்கரையி னொய்ம்மணலை 
யெண்ணியள விடலாம்‌ ; 
பெருங்கடன்மேல்‌ வருந்திரையை 
யொன்‌ றிரண்டென்‌ றெண்ணிப்‌ 
பிரித்தெழுதிக்‌ கடையிலக்கம்‌ 
பிரித்துவிட லாகும்‌; 
கருங்கடலின்‌ மீனையள 
விடலாகும்‌; வானத்‌ 
தாரகையை யளவிடலாஞ்‌; 
சங்கரன்தா டமது 
சிரங்கொடிருத்‌ தொண்டர்புரா 
ணத்தையள விடநஞ்‌ 
சேக்கிழார்க்‌ கெளிதலது 
தேவர்க்கும்‌ அரிதே. 


என்றபடி சேக்கிழார்‌ கட்டிய காவியக்‌ கலைக்‌ 
கோயிலின்‌ மாண்பினை முற்றவுணர்த்த 
இயலாது. 

பெரியபுராணச்‌ செய்தி 


சிவபிரானிடத்துப்‌ பத்தியும்‌ வழிபாடும்‌, 
அவன்‌ அடியவரிடத்துப்‌ பத்தியும்‌ வழிபாடும்‌ 
ஆகிய இவையே மண்ணிற்‌ பிறந்தார்‌ 
உய்தற்கு உரிய வழிகளாக மேற்கொள்ள 
வேண்டுமென்று சேக்கிழார்‌ பெருமான்‌ 
பெரிய புராணத்திற்‌ பலவிடங்களில்‌ 
வற்புறுத்தியுள்ளார்‌ : 
மண்ணி னிற்பிறந்‌ தார்பெறும்‌ 
பயன்மதி சூடும்‌ 
அண்ண லாரடி யார்தமை 
யமுதுசெய்‌ வித்தல்‌ 
கண்ணி னாலவர்‌ நல்விழாப்‌ 
பொலிவுகண்‌ டாரிதல்‌ 
உண்மை யாமெனி னுலகர்முன்‌ 
வருகென வுரைப்பார்‌.? 


மேலும்‌, 


திருஞானசம்பந்த நாயனார்‌ புராணம்‌ : 626 


3. திருக்குறிப்புத்‌ தொண்டர்‌ புராணம்‌: 22 
5. திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ புராணம்‌: 12 


இருஞானசம்பந்த நாயனார்‌ புராணம்‌ : 1087 


பொன்விழா மலர்‌ 


சிந்தைசெய்வது சிவன்கழ 
லல்லதொன்‌ றில்லார்‌ 
அந்திவண்ணர்தம்‌ மடியவர்க்‌ 
கழுதுசெய்‌ வித்துக்‌ 
கந்தைகளுடை கோவணங் 
கருத்தறிந்‌ துதவி 
வந்தசெல்வத்தின்‌ வளத்தினால்‌ 
வரும்பயன்‌ கொள்வார்‌. 


த்ர 


அரசுகொள்‌ கடன்களாற்றி 
மிகுதிகொண் டறங்கள்பேணிப்‌ 
பரவருங்கடவுட்‌ போற்றிக்‌ 
குரவரும்‌ விருந்தும்பண்பின்‌ 
விரவிய கிளையுந்‌ தாங்கி 
விளங்கிய குடிகள்‌” 


ஆக நாம்‌ வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ 


என்று அமர்நீதி நாயனார்‌ 
குறிப்பிட்டுள்ளபடி, 


காட்டும்‌ குடிமக்கள்‌, 


i. 


அமர்நீதி நாயனார்‌ புராணம்‌ : 3 2. 


புராணத்திற்‌ 


சேக்கிழார்‌ பெருமான்‌ தின்‌ வழி அறிவுறுத்துகின்றார்‌. 


நடந்து உய்வோமாக ! 


கடவுளை அணுகுதல்‌ 


மக்களாய்ப்‌ பிறந்த நாம்‌ எல்லாம்‌ நம்முள்‌ இடையறாத பேரன்பு 
பாராட்டி நடத்தல்‌ வேண்டும்‌. கடவுள்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ இரக்கம்‌ 
உடையவரா யிருத்தலோடு அவற்றினிடத்தே பேரன்பும்‌ வைத்திருக்‌ 
கின்றார்‌. நாமும்‌ அதுபோலப்‌ பேரன்பு உடையவர்கள்‌ ஆனாற்றான்‌ 
கடவுளை அணுகமுடியும்‌. 
அன்பும்‌, பகுத்தறிவுள்ள மக்களிடத்து எல்லையற்ற அன்பும்‌ வைத்து 
ஒருவன்‌ தன்‌ 
னுடன்‌ பிறந்தாரினும்‌ தன்னைப்‌ பெரியனாக எண்ணி இறுமாந்து, அவரை 


பகுத்தறிவில்லா உயிர்களிடத்து இரக்கமாகிய 
நடந்தால்‌ நாம்‌ கடவுளின்‌ உண்மைப்‌ புதல்வர்கள்‌ ஆவம்‌, 


இகழ்ந்து, அவர்‌ துன்பங்களைப்‌ பாராது ஓழுகுவனாயின்‌ அவன்‌ தந்தை 
அவனை விரும்புவாரா? அதுபோல£வ, ஒரே கடவுளின்‌ மக்களாகிய 
நாமும்‌ நம்முள்‌ அன்பின்றி நம்மையே நாம்‌ பெரியராக எண்ணிப்‌, பிறர்‌ 
துயர்‌ களையாது இறுமாந்து நடப்பமாயின்‌, நம்‌ முழுமுதற்‌ றந்தையாகிய 
கடவுளும்‌ என்பது 


உண்மையே யாம்‌, 


நம்மைக்‌ கண்டு பெரிதும்‌ அருவருப்படைவர்‌ 


மறைமலையடிகள்‌ 
சைவசித்தாந்த ஞானபோகம்‌ பக்கம்‌ ௫௯ 


இிருதாட்டுச்‌ சிறப்பு; 26 


வேண்டுமென்று நமக்குப்‌ பெரிய புராணத்‌ 


அவ்வழி 


செம்பொருட்டுணிவெனப்படும்‌ 
சித்தாந்தம்‌ 


[சித்தாந்த பண்டிதர்‌ தீரு. ப. இராமநாத பிள்ளை ] 


நெல்லைமாவட்டம்‌, குலசே 
கரன்‌ பட்டினத்தில்‌ 1890 இல்‌ 
தோன்‌ றியவர்‌. பள்ளியாசிரிய 
ராகவாழ்க்கையைத்‌ தொடங்கிய 
இவர்‌ சில ஆண்டுகட்குப்‌ பின்‌ 
இலங்கைக்குச்‌ சென்று வணிகத்‌ 
துறையில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 
1946 இலிருந்து கழகத்தில்‌ 
தலைமைப்‌ புலவராகப்‌ பணி 
யாற்றிவருகின்றார்‌: சைவமும்‌ 
தமிழும்‌ தம்‌ இருகண்ணெனப்‌ 
போற்றும்‌ இவர்‌ சித்தாந்த சாத்‌ 
திரத்தில்‌ புலமை மிக்குடையவர்‌. 
தருக்குறளின்பால்‌ பேரீடுபாடு 
கொண்டவர்‌. எளிய வாழ்வு 


“தென்னா டுடைய சிவனே போற்றி 
எந்நாட்‌ டவர்க்கும்‌ இறைவா போற்றி'' 


.லி..௫:௧௬௪.இ. 
பொதுமை 


இது, தனித்‌ தமிழ்மறை முடிவின்‌ அமிழ்‌ 
தனைய பெருமந்திரம்‌. மூவர்தமிழ்‌ இன்பம்‌, 
பொருள்‌, அறம்‌ எனப்படும்‌ மூன்றுறுதிப்‌ 
பொருளும்‌ முறையுற ஓதும்‌ முக்கட்‌ செல்‌ 
வன்றன்‌ மிக்க வாய்மொழி யாகும்‌. மறை 
முடிபாம்‌ “திருவாசகம்‌' வீடாகும்‌. “திருச்‌ 
சிற்றம்பலக்‌ கோவையார்‌' திருவடிப்‌ பேரு 
கும்‌. “மூலர்‌ தமிழ்‌' தன்னொப்பில்லாச்‌ சிவாக 
மம்‌. “அம்மை தமிழ்‌' ஆகம நுணுக்கம்‌. 
(மெய்கண்டான்‌ தமிழ்‌' ஆகமப்‌ பிழிவாகும்‌. 
இம்‌ மந்திரம்‌ ஒன்றே தனித்தமிழ்‌ நன்னெறி 
யாம்‌ சித்தாந்த சைவத்தின்‌ பொதுமைச்‌ 
சிறப்பெடுத்து ஓதும்‌ பொன்றாப்‌ பொன்‌ 
மொழி யாகும்‌. இத்தகைய திருவருண்‌ 
மொழி உலகிடைக்‌ காணப்படும்‌ எச்சமயத்‌ 
துள்ளும்‌ ஓதப்‌ பெறவில்லை யென்பது உண்‌ 
மையாகும்‌. 


வாழும்‌ இப்பெரியார்‌ 
சாத்திர நூல்களுக்கு உரை 
யெழுதுவதில்‌ வல்லவர்‌. இரு 
மந்திர உரை, திருவாசக உரை, 
மூவர்‌ தேவாரத்‌ இருப்பதிகத்‌ 
திரட்டுகள்‌, பெரியபுராணப்பகு இ 
களின்‌ உரை ஆகியவை இவர்தம்‌ 
உரைவன்மையை எடுத்துக்‌ 
காட்டுபவை. பதினான்கு சாத்‌ 
திரங்கள்‌ முழுவதையும்‌ பதிப்‌ 
பித்தவர்‌. 'பன்னிருதிருமுறைப்‌ 
பெருந்திரட்டு' “சிவநெறிச்செய்‌ 
யுட்டிரட்டு' ஆகியவை இவர்‌ 
தொகுத்த அரிய தொகுப்பு 
“ நூல்கள்‌, 


சமய, 


அளவை நூல்‌ 
“மூவர்தமிழ்‌ வாதவூர்த்‌ தேவர்தமிழ்‌ 
மூலர்தமிழ்‌ 
சேவுயர்த்தோன்‌ அம்மைதமிழ்‌ சேவிப்போர்‌- 
யாவர்களும்‌ 
மெய்கண்டான்‌ செய்ததமிழ்‌ மேவிச்‌ 
சிவனடியைக்‌ 
கைகண்டார்‌ உள்ளத்தின்‌ கண்‌.” 
“நால்வர்‌ தமிழ்‌ கோவைதிரு மூலரம்மை 
மெய்கண்டார்‌. 
சால்‌சிவன்றன்‌ எண்குணச்சார்‌ 
பாம்‌.” 
பாகுபாடு 
“ஒன்றே முழுமுதல்‌ இரண்டவன்‌ இன்னருள்‌ 
மூன்றே பொருளுண்மை நான்கவன்‌ படிமுறை 
ஐந்தே தமிழ்மறை ஆறே அறிவுநிலை 
ஏழே பிறப்புவகை எட்டே இறைகுணம்‌ 
ஒன்பதே அருளுரு பத்தே பதிபத்தி.'' 
முப்பொருளுண்மை 
“பதிபசு பாசம்‌ எனப்பகர்‌ மூன்றிற்‌ 
பதியினைப்‌ போற்பசு பாசம்‌ அனாதி 


பதியினைச்‌ சென்றணு காப்பசு பாசம்‌ 
பதியணு ஒற்பசு பாசம்‌ நிலாவே.” 
௧0, ௧௫௯ 


சுட்டியறியப்படும்‌ உலகம்‌, உலகியற்‌ 
பொருள்கள்‌, உடல்‌ ஆகியவை பாசம்‌ எனப்‌ 


படும்‌. சுட்டியறியப்‌ படாது ஒட்டி உய்த்‌ 
துணரப்படும்‌ பொருள்‌ பசு. பசுவினது 
உண்மையினை ஐம்பூதச்‌ சேர்க்கையாகிய 


உடம்பு இயங்குவது கொண்டு வழியளவை 
யான்‌ உணரலாம்‌. வழியளவை - கருத 
லளவை ; அனுமானப்‌ பிரமாணம்‌. 


இவ்‌ வுடம்பு போன்று காணப்படும்‌ 
உலகமும்‌ ஐம்பூதச்‌ சேர்க்கை யுடையதே. 
அதனால்‌ அவ்வுலக இயக்கத்திற்கு உடலுக்‌ 
குரிய உயிர்‌ போன்று ஓர்‌ உயிர்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. அவ்வுயிர்‌ உடம்பிற்‌ காணப்படும்‌ 
சிற்றுயிரின்‌ வேறாக எண்ணமும்‌ சொல்லும்‌ 
சென்று எட்டமுடியாத ஒரு பேருயிராக 
இருத்தல்‌ வேண்டும்‌. அதனையே பதியென்று 
பகருகின்றோம்‌. 


இப்பதிப்‌ பொருள்‌ உலகோடு இயைந்து 
அவ்வுலகை இயக்குவது மட்டுமன்‌ றி உயிர்க்‌ 
குயிராய்‌ அவ்வுயிரோடும்‌ நீக்கமின்றி 
இயைந்து அவ்வுயிரையும்‌ இயக்குகின்‌ றது. 
இப்‌ பதி, பசு, பாசம்‌ என்னும்‌ மூன்றையும்‌ 
முறையே இறை, உயிர்‌, தளை எனவும்‌ 
இறை, உறை, சிறை எனவும்‌ வழங்குவர்‌. 
இவற்றுள்‌, உயிர்‌ என்பது உயிர்‌ மூச்சை 
யுடையது எனப்படும்‌. அதுபோல்‌ உறை 
விடத்து உறைவது என்பது உறை என்‌ 
தின்றது. அஃதாவது உயிர்‌ உடம்போடு 
பொருந்தியிருக்கும்‌ போதும்‌ எல்லா உறுப்பு 
களோடும்‌ ஒரு நேரத்துக்‌ கூடி உணர்வதற்‌ 
கிடமில்லை. ஒவ்வொரு பொறியோ டியைந்தே 
யுணரும்‌. உறைவிடத்‌ துறைவி யென்பது 
வசித்திட வரும்‌ வியாபி என்பதாம்‌. இவ்‌ 
வுண்மை ““அசித்தரு வியாபகம்‌ போல்‌'' 
(சித்தியார்‌-௪. ௨-௧௭ ) என்பதனாலும்‌ ““வசிப்‌ 
பெனும்‌ வாழ்க்கை! (௪. ௪௫-௨) என்பதனா 
லும்‌ உணரலாம்‌. இனிப்‌ பாசமும்‌ மூன்று. 
அவை ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்பன. 
இம்‌ முப்பொருளையும்‌ முறையே ஊன்‌ (பாசம்‌) 
உயிர்‌, உணர்வு எனவும்‌ ஓதுப. 


உயிர்கள்‌ எண்ணில 
“பூசுப்பல கோடி பிரமன்‌ முதலாய்ப்‌ 
பசுக்களைக்‌ கட்டிய பாசமூன்‌ றுண்டு 


19 


பசுதீதன்மை நீங்கியப்‌ பாசம்‌ அறுத்தாற்‌ 
பசுக்கள்‌ தலைவனைப்‌ பற்றி விடாவே.!' 
— ௧0.௨௧௮௭ 
நன்னெறி நல்லார்‌ இவ்‌ வுண்மைகளைத்‌ 
திருவருள்‌ நூல்களின்‌ வாயிலாகத்‌ தெளி 
வித்ததோடமையாது அனைவர்க்கும்‌ விடா 
நினைவு கொள்ளக்‌ காட்சியினும்‌ காட்டுவார்‌ 
போன்று திருக்கோயில்‌ அமைப்பிலும்‌ சிறப்‌ 
புறச்‌ சமைத்துள்ளார்கள்‌. அது வருமாறு : 
“ஆய பதிதான்‌ அருட்சிவ லிங்கமாம்‌ 
ஆய பசுவும்‌ அடலே ழெனநிற்கும்‌ 
ஆய பலிபீட மாகுநற்‌ பாசமாம்‌ 
ஆய அரனிலை ஆய்ந்துகொள் வார்கட்கே'? 
௯௬0, ௨௩௪௭௨ 
பாசம்‌ மூன்று 


ஆணவம்‌, கன்மம்‌, மாயை 
மூன்றும்‌ சிறை எனப்படும்‌ பாசமாம்‌. 


ஆகிய 


** ஆணவ மாயையும்‌ கன்மமு மாமலங்‌ 
காணு மூளைக்குத்‌ தவிடுமி யான்மாவுந்‌ 
தாணுவை யொவ்வாமல்‌ தண்டுல மாய்நிற்கும்‌ 
பேணுவாய்‌ மற்றுநின்‌ பாசம்‌ பிரித்தே”? 
௫0, ௨௧௫௧ 


பதி 


பிறப்பு இறப்புகட்கு உட்படுவதாகிய 
பெற்றியில்லாப்‌ பெரும்‌ பொருள்‌ பதியென்ப. 
அப்பதி, தானே விளங்கும்‌ பேரறிவும்‌, 
பேரருளும்‌, பேராற்றலும்‌, பெரு நிறைவும்‌, 
பேரின்பும்‌, கண்ணுதலாற்‌ பண்ணும்‌ அருட்‌ 
டொழில்‌ ஐந்தும்‌, முத்திறத்தால்‌ புணரும்‌ 
மூவாப்‌ பெரும்‌ புணர்ப்பும்‌, முத்திறத்‌ திரு 
மேனியும்‌ எத்‌ திறத்தும்‌ தன்னின்‌ நீங்காத்‌ 
திருவருளில்‌ கோடலும்‌, அதனால்‌ அருளிப்‌ 
பாடு நிகழ்தலும்‌ அப்பொழுதே அத்திரு 
மேனி முன்னையருளாய்‌ முற்றுதலும்‌, பிறவும்‌ 


உடையதென்ப,. 


அப்பாலாம்‌ பதி பொருட்‌ சிவம்‌ எனப்‌ 
படும்‌. இப்பால்‌ தூமாயைக்‌ கண்‌ காணப்‌ 
படும்‌ தொழின்‌ முறையால்‌ அது பொருவில்‌ 
அருட்சிவம்‌ எனப்படும்‌. இந்நிலை கூட்டல்‌, 
ஊட்டல்‌, ஆட்டல்‌ என மூவகைப்படும்‌. 
அவை அருவம்‌, அருவுருவம்‌, உருவம்‌ என 
அழைக்கப்படும்‌. இம்‌ மூன்றும்‌ முறையே 
அம்மையப்பர்‌ (சத்திசிவம்‌) அருளோன்‌ 
(சதாசிவம்‌) ஆண்டான்‌ (ஈசுரம்‌, சுத்த 
வித்தை) எனப்படும்‌. 


கூட்டல்‌ (இலயம்‌), ஊட்டல்‌ (போகம்‌), 
ஆட்டல்‌ (அதிகாரம்‌) என்னும்‌ மூன்றும்‌ 
ஐந்து மெய்‌ (சுத்த தத்துவம்‌) களின்‌ பாகு 
பாடாகும்‌. இம்‌ முத்திறத்தால்‌ பல்லுயிரை 
யும்‌ செவ்வி வருவித்து மல நீக்கி ஆட்‌ 
கொண்டு அடியிணைக்‌ கீழ்ச்‌! சேர்த்‌ தருளு 
கின்றனன்‌. அந்‌ நன்னெறியின்கண்‌ வரு 
வித்தற்‌ பொருட்டுக்‌ கூட்டலருள்‌ ௩௬, கடு 
ஆம்‌ மெய்களைத்‌ தூண்டித்‌ தொழிற்படுத்த 
லால்‌ நிகழும்‌. ஊட்டலருள்‌ ௩௪ ஆம்‌ 
மெய்யால்‌ நிகழும்‌. ஆட்டலருள்‌ ௩௩, ௩௨௨ 
ஆம்‌ மெய்களைத்‌ தொழிற்‌ படுத்துவதால்‌ 
நிகழும்‌. ஒருபுடை யொப்பாக ஊட்டலை 
இன்பம்‌ என்றும்‌, ஆட்டலை அறமும்‌, 
பொருளு மென்றும்‌ அமைத்துக்‌ கொள்ள 


லாம்‌. இம்‌ மூன்றனையுமே சிவஞான சித்தி 
யார்‌ “போகி, வேகி, யோகி'' யெனப்‌ 
“போகியா யிருந்துயிர்க்கு'' (௧. ௨-௫0) 
எனத்‌ தொடங்கும்‌ திருப்பாட்‌ டருளு 
கின்றது. 
திருவுரு 


சிவபெருமான்‌ கொள்ளும்‌ திருமேனி 
யனைத்தும்‌ திருவருளின்கண்‌ தன்‌ விழைவால்‌ 
எடுப்பதாகும்‌. அவ்‌ வுண்மை. “(மாயைதான்‌ 
மலத்தைப்‌ பற்றி'' (௧, ௨-௪௧) எனவரும்‌ 
சித்தியாரான்‌ உணரலாம்‌. நீரில்‌ தோன்றுங்‌ 
குமிழி நீரானே ஆக்கப்‌ படுவதும்‌ அடக்கப்‌ 
படுவதும்‌ இதற்கு ஒப்பாகும்‌. இதுவே 
தடத்த நிலை. தடத்தம்‌-தோற்றம்‌. சொரூ 
பம்‌-தொன்மை, உண்மை. தடத்தம்‌-பொது; 


நீங்கும்‌ நிலை- உண்மை நீங்கா நிலை. 


ஒலிக்குக்‌ காணப்படும்‌ வரிவடிவம்‌ 
போன்று திருக்குறிப்பாந்‌ திரு ஆணைக்குத்‌ 
தானே காட்டியருளும்‌ வடிவமும்‌ முத்திறத்‌ 
தால்‌ ஒன்பது வகைப்படும்‌. அவை: அருவம்‌ 
நான்கு, அருவுருவம்‌ ஒன்று, உருவம்‌ நான்கு 
என்பன. ““சிவஞ்சத்தி நாதம்‌ விந்து” 
(௨. ௪-௪௪) என்பதனால்‌ அவற்றை யுணர 
லாம்‌. அவை: சிவம்‌, சத்தி, நாதம்‌, 
விந்து (அருவம்‌ ௪) சதாசிவம்‌ (அருவுரு 
இறுமாந்‌. ௪,௯-௪௦ வடிவுடை. 
ஒருடம்‌ பிருவரா௫.௪, ௨௨-௯. 
செய்ஞ்ஞின்‌ற-௪. ௮0-௪, 


NT 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


வம்‌ ௧) ஈசன்‌ உருத்திரன்‌, 
(உருவம்‌ ௪) என்பன. 


மால்‌, “அயன்‌ 


இனி இவ்‌ வடிவங்களுள்‌ அருவுருவ 
நிலைக்கு அடுத்த நிலை “'மாதிருக்கும்‌ பாதிய” 
னாகிய தொன்மைத்‌ திருக்‌ கோலமாகும்‌. 
அது “*தோலுந்‌ துகிலும்‌'' (௮. ௧௦-௧௮) 
எனத்‌ தொடங்கும்‌ தமிழ்மறை முடிபான்‌ 
உணரலாம்‌. பின்‌ எல்லையில்‌ புகழ்சேர்‌ 
தில்லைத்‌ திருச்சிற்றம்பலத்து ஆருயிர்‌ உய்ய 
ஆற்றும்‌ அருட்டொழில்‌ ஐந்தின்‌ முதல்வ 
னாகிய அம்மை அம்பலவாணன்‌ அருளார்‌ 
திருவுரு. இத்‌ திருவுரு அடியிலிருந்து 
முடிகாறும்‌ நற்றமிழ்‌ மாமந்திர மாகிய நம 
சிவய என்பதாம்‌. அதுபோல்‌ வலத்திருக்‌ 
கையினின்றும்‌ வலத்‌ திருவடி அகம்வரை 
““சிவயநம'' என்பதாம்‌. இனித்‌ ''தோற்றந்‌ 
துடியதனின்‌'' எனத்‌ தொடங்கும்‌ திருப்‌ 
பாட்டு ஐந்தொழிலுண்மை காட்டுவதாகும்‌. 
இனி ''ஓங்காரமே'' எனத்‌ தொடங்குந்‌ திருப்‌ 
பாட்டுத்‌ திருவாசியைக்‌ குறிக்கும்‌. இவ்வனை த்‌ 
தும்‌ உண்மை விளக்க நூலிற்‌ காண்க. இத்‌ 
திருத்‌ தொழில்‌ ஐந்தினையும்‌ அம்மை கண்டு 
களிக்க அப்பன்‌ நடித்தருளுகின்றனன்‌.* 
அவை: படைத்தல்‌, காத்தல்‌, துடைத்தல்‌, 
மறைத்தல்‌, அருளல்‌ என்பன. 


இனி ஆலமர்‌ செல்வன்‌ திருவுரு. 
இஃது ஆருயிருய்ய நூலும்‌, நுண்‌ பொருளும்‌ 
முறையே நொடித்தும்‌ நடித்து முணர்த்தல்‌, 
நூல்‌ அறமுதல்‌ நான்கினையும்‌ நொடித்தல்‌. 
இது மறை எனப்படும்‌. அறிவுப்‌ பொறி 
யாம்‌. சின்‌ முத்திரையால்‌ நுண்‌ பொரு 
ளுணர்த்தல்‌. இது முறை (ஆகமம்‌) எனப்‌ 
படும்‌. இதனை நடித்தல்‌ எனக்‌ கூறலாம்‌. 


* நொடித்தலறம்‌ நுண்பொருளை நோக்கியுணர்ந்‌ 
[துய்ய 
நடித்தலறி வுப்பொறியாம்‌ நாடு.''* 
அம்மட்டு மன்றி அம்பலவாணர்‌, 
அம்மையப்ப பிள்ளை முதலிய திருவுருவங்கள்‌ 
போன்று திருவுலா வருவதில்லை. இத்‌ திரு 


௪, ௮௪-௪, முருகலர்‌ நறுமலர்‌. ௪, ௧௧௩௩௨. 
சிவமொடு எத்தி. ௧௦, அந்தாமரைப்‌ போ-௬. ௮-௧0. 


கற்பனைகடந்த-௧௨. தில்லை-௨. 
ஆலின்‌ 8-௪. ௩௬-௪, சுழிந்தகங்கைஃக-௫௧௨௬. 


பொன்விழா மலர்‌ 


மேனி ஒட்டுணர்த்தும்‌ ஒப்பில்‌ ஒன்றாகும்‌. 
அகத்தமர்ந்து ஆட்‌ கொள்ள லதன்பண்பு. 

“ஆண்டான்‌ பெருவிரலாள்‌ காட்டியுயிர்‌ ஏனைமலம்‌ 
பூண்டவிர லொட்டாம்‌ புணர்ப்பு'' 


மாதிருக்கும்‌ பாதிய னொப்பால்‌ கடவு 
ளின்‌ மெய்ம்மைப்‌ பண்பு நன்னெறியிற்‌ 
போன்று எந்‌ நெறியும்‌ ஒதாமை யுணர்க. 
“மாதிருக்கும்‌ பாதியன்போல்‌ மற்றெந்‌ நெறியினி 


[லும்‌ 
ஓதாமை கொண்டுயர்விங்‌ கோர்‌." 


முப்புணர்ப்பு 
செம்பொருட்டுணி வெனப்படும்‌ சித்‌ 
தாந்த சைவத்துள்‌ இறைவன்‌ மன்னுயிர்‌ 
பலவற்றோடும்‌ இம்மை, அம்மை எனப்படும்‌ 
கட்டு ஒட்டாம்‌ இரண்டிலும்‌ ஒன்றாய்‌ வேறாய்‌ 
உடனாய்‌ நீக்கமற நிறைந்து நின்றியக்கி 
நீண்ட திருவருள்‌ புரிகின்‌ றனன்‌. கட்டு - 
பிறப்பியல்‌ ; பெத்தம்‌, ஒட்டு-சிறப்பியல்‌ , 
முத்தி, இவற்றை முறையே அன்பியல்‌' 


அருளியலெனவும்‌ ஓதலாம்‌. இவ்‌ வுண்மை ' 


““பிறப்பென்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்பென்னும்‌ 
செம்பொருள்‌ காண்ப தறிவு'” 
திருக்குறள்‌. ௩ ௫௮. 
என்பதனான்‌ அறியலாம்‌. மேலும்‌: 
“காமஞ சான்ற கடைக்கோட்‌ காலை 
ஏமஞ்‌ சான்ற மக்களொடு துவன்றி 
அறம்புரி சுற்றமொடு கிழவனும்‌ கிழத்தியும்‌ 
சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே”! 
ஊடுதால்‌, பொ. கற்‌-$௧. 


என்பதனாலும்‌ அறியலாம்‌. இச்சிறப்‌ 
பென்னுஞ்‌ சொல்‌ சிவபெருமானைக்‌ குறிப்ப 
தாகும்‌. அது, ““சிறந்தானைத்‌ திருநாகேச்‌ 
சரத்துளானை'?! (௬. ௬௬-௬) என்பதனால்‌ 
நன்கு புலனாகும்‌. 

இங்ஙனம்‌ சிவபெருமான்‌ முத்திறப்‌ 
புணர்ப்பால்‌ ஆருயிர்களை ஆட்கொண்டருளு 
கின்றனன்‌. அவனை அடையுநெறி எவ்‌ 
வுயிர்க்கும்‌ அன்பு செய்தல்‌, இறை பணியில்‌ 
நிற்றல்‌, திருமுறை மெய்கண்ட நூல்கள்‌ 
ஓதுதல்‌, திருக்‌ கோயிலையும்‌ சிவனடியாரை 
யும்‌ சிவனெனத்‌ தேறி வழிபடுதல்‌ என்ப, 


1. பிறந்தும்‌ இறந்தும்‌. ௪௦, " 
11 


81 


இவை யெல்லாம்‌ சுருங்க விளக்கும்‌ திருப்‌ 
பாட்டு வருமாறு: 
“மாறிநின்‌ றென்னை மயக்இடும்‌ வஞ்சப்‌ 
புலனைந்தின்‌ வழியடைத்‌ தமுதே 
களறிதின்‌ றென்னுள்‌ ஈமுபரஞ்‌ சோதி 
உள்ளவா காணவந்‌ தருளாய்‌ 
தேறலின்‌ தெளிவே சிவ பெரு மானே 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே 
ஈறிலாப்‌ பதங்கள்‌ யாவையுங்‌ கடந்த 
இன்பமே என்னுடை அன்பே ” 
_—௮-௨௨ கோயிற்‌ - ௪. 
பசு 


பசுக்கள்‌ அளவில்லன, அழிவில்லன. 
இயற்கைக்‌ தற்றமாகிய இருண்‌ மலத்தில்‌ 
அழுந்தி அறிவு விளங்காது அம்மல ஆற்ற 
லால்‌ மறைக்கப்‌ பட்டிருந்தன. அம்‌ 
மறைப்பை நீக்குதற்‌ பொருட்டுச்‌ சிவபெரு 
மான்‌ தன்‌ திருக்‌ குறிப்பாகிய கண்ணுத (சங்‌ 
கற்பம்‌) லால்‌ மாயாகாரிய மாகிய உடம்பினை 
யும்‌, தொன்மை வினையாகிய முயற்சியினை 
யும்‌ இடைச்சேர்‌ (ஆகந்துகம்‌) மலமாக அவ்‌ 
வுயிர்களுக்குப்‌ பொருத்தி யருளினன்‌, 
அவற்றால்‌ அவ்வுயிர்கள்‌ வினைகளை ஈட்டவும்‌ 
அவ்வினைப்‌ பயன்களை நுகரவும்‌ தகுதி 
யாயின. அம்‌ முறையால்‌ அவ்‌ வுயிர்கட்குப்‌ 
பல பிறப்பு தேர்வவாயின. 


பிறப்பற வேண்டும்‌ பெற்றிக்கே பெருந்‌ 
தண்ணளியால்‌ பல பிறப்பைச்‌ சலியாது 
கொடுத்தருளுகின்றனன்‌ சிவன்‌. 
“வேண்டுங்கால்‌ வேண்டும்‌ பிறவாமை மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும்‌ ' 

_— திருக்குறள்‌, ௩௬௨, 
என்னும்‌ தனித்தமிழ்ப்‌ பொதுமறையானுண 
ரலாம்‌. 

இவ்‌ வுயிர்கள்‌ நால்வகைத்‌ தோற்றத்து 
எழுவகைப்‌ பிறப்பினுள்‌ எண்பத்து நான்கு 
நூராயிரம்‌ வேறுபாடுடையன.” இன்னும்‌ 
மூன்றுமல முடையன இரண்டு மலமுடை 
யன, ஒரு மலமுடையன என முத்திறப்‌ 
படும்‌. இவற்றை முறையே சகலர்‌, பிரள 
யாகலர்‌, விஞ்ஞானாகலர்‌ எனவுங்‌ கூறுப. 
இயற்கையிலும்‌ தேவர்‌ நிலையும்‌ மக்கள்‌ 
நிலையுமுள்ளன. “புல்லாகிப்‌ பூடாய்‌'' எனத்‌ 
தொடங்கும்‌ கூர்ப்பு முறையிலும்‌ மக்களும்‌ 


2. உரைசேரும்‌. ௧, ௧௧௩௨-௪, 


82 


தேவருமாய்‌ 


““கூர்ப்புங்‌ 


வருதலும்‌ உண்டு. இது 
கழிவும்‌ உள்ளது சிறக்கும்‌!” 
(தொல்‌. சொல்‌-உரி-௧௮) என்னும்‌ நூற்‌ 
பாவான்‌ உணரலாம்‌. உயிர்கள்‌ 
தோடு கூடினமையால்‌ பசு! 
பெயர்‌ பெற்றது. 


பாசத்‌ 
வென்னும்‌ 


அடிமை 


இவ்வுயிர்‌ பாசப்‌ பற்றோடிருக்கும்‌ 
வரை, செருக்கு நீங்காமையின்‌ அப்பொழுது 
அதன்‌ பெயர்‌ அஞ்சாமை எனப்படும்‌. 
அவ்‌ ஆணவச்‌ செருக்ககல அருள்‌ நூல்வழி 
யொழுகலும்‌, ஆண்டவன்‌, அடியார்‌, திருக்‌ 
கோயில்‌ வழிபாடுகளும்‌ வேண்டும்‌, 


“ஆக்கை யாற்பயனென்‌--அரன்‌ 
கோயில்‌ வலம்வந்து 
பூக்கையா லட்டிப்‌ போற்றி? யென்‌ னாதஇவ்‌ 


ஆக்கை யாற்பயனென்‌.'' ௪, ௯-௮. 


இத்திருத்‌ தேவாரத்தால்‌ வழிபாட்டு முறை 
மையினை உய்த்துணர்ந்து கொள்ளலாம்‌. 
வழிபாட்டுப்‌ படிமுறை நான்கு. அவை: 
்‌*சிலம்‌, நோன்பு, செறிவு'' அறிவு என்பன. 
(சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌) 
இப்‌ படிமுறை நான்கிற்கும்‌ முறையே 
உருவம்‌, அருவுருவம்‌ (அகம்‌) அருவம்‌ என 
ஆண்டவன்‌ திருக்கோலங்கள்‌ அமைத்துள்‌ 
ளன. இவற்றிற்கு ஒருபுடை யொப்பாகப்‌, 
பார்த்துப்‌ படித்தல்‌, பாராது ஒப்புவித்தல்‌, 
பாட்டாய்தல்‌, பாட்டியற்றலாகும்‌. இவையே 
நன்னெறி நான்மை வழிபாடாகும்‌. இச்‌ 
சிறந்த வழிபாட்டான்‌ அடிமை நிலை அரு 
ளானமையும்‌. அடிமை-ஆன்மா. 


கற்பினர்‌ வழிபாடு காதல்‌ வழிபாடாம்‌ 


வாழ்க்கைத்‌ துணையாய்‌ அமைந்த 
காதலர்‌ (கணவன்‌, மனைவி) கற்பின்‌ வழு 
வாது வாழ்க்கை வழித்‌ துணைவராய்‌ வாழ்தல்‌ 
வேண்டும்‌. வாழ்க்கை சிவபெருமான்‌ திரு 
வடிப்பே றென்னும்‌ சிறப்பு எய்துதல்‌. திரு 
மணத்து உறுதிமொழி வருமாறு : 

“தெய்வத்‌ திருவிளக்குப்‌ பூசை திரு 
நீறணிதல்‌ 


1. ஒன்றென்ற, சிவஞான போதம்‌, ௨, ௧-௨. 
8. சீலமின்றி. ௮. ௫0-௩. 
8, பொய்யாத. எ. ௧௨௦0-௯, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


ஐயன்‌ திருத்‌ தாலி அணிவித்தல்‌ ' 
மெய்யருளால்‌ 

வாழ்க்கைத்துணை யானேன்‌ வழித்துணையாக்‌ 
கொண்டேன்‌ நாம்‌ 

வாழ்வோம்‌ சிறப்புறவை யத்து.”' 


இருவரும்‌ சிவதீக்கை யுடையராய்ச்‌ சிவ 
மணியும்‌, திருநீறும்‌, திருவெழுத்‌ தஞ்சும்‌ 
முறையே உடை, உடல்‌, உயிர்போற்‌ பூண்டு 
வீட்டிலும்‌ திருக்கோயிலிலும்‌ விடாது சிவ 
பூசை புரிதல்‌. அங்ஙனம்‌ புரிந்தவர்‌ திரு 
நீலநக்க நாயனாராவர்‌. இஃது “அணைய 
வந்துபுக்‌ கயவந்தி'' (௩௨. திருநீலநக்கர்‌-௯) 
எனத்‌ தொடங்கும்‌ திருப்‌ பாட்டான்‌ உணர்‌ 


லாம்‌. இவ்வழிபாடு நற்றவமாகும்‌. 
அதனால்‌ ““தம்முதல்‌ குருவுமாயத்‌ தவத்‌ 
தினில்‌ உணர்த்த'' எழுந்தருள்வன்‌ இந்‌ 


நாயனார்க்கு ஞானசம்பந்தர்‌ ஞான குருவாய்‌ 
எழுந்தருளினர்‌. 

தொன்மை நன்மைச்‌ செந்நெறியின்‌ 
சிறப்பு இருவரும்‌ ஒருங்கு வீடெய்துதலாம்‌. 
வீடெய்துவிக்கும்‌ தனித்தமிழ்‌ மந்திரம்‌ **நம 
சிவய ஒருங்கு வீடெய்து முண்மை “சசீர்‌ 
பெருகு நீலநக்கர்‌?' (௧௨. ஞானசம்பந்தர்‌ - 
௧௨௫௦) எனத்‌ தொடங்கும்‌ திருப்பாட்டானு 
ணரலாம்‌. * 


“பூத்தூவிப்‌ போற்றிமறைமொழிந்து பூசித்தோர்‌ £ 
மூத்தசிவன்‌ தாளணைவர்‌ முன்‌”? 


தொன்மை மலம்‌ 


இஃது ஆணவம்‌ எனப்படும்‌. இது 
பல ஆற்றல்களைக்‌ கொண்டுள்ளது. ஆரு 
யிர்களோடு குற்றவியல்பாய்‌ உடனாய்த்‌ 
தோன்றியது. உயிர்‌ என்றுள்ளதோ 
அன்றே மலமும்‌ அதனோடுள்ளது. எனவே 
தொன்மையும்‌ உடையது. தொன்மை- 
அனுதி. கேவலமாகிய புலம்பின்கண்‌ உயிர்‌ 
களின்‌ அறிவையும்‌ தொழிலையும்‌ முற்றாக 
மறைத்து நிற்கும்‌. சகலமாகிய புணர்வில்‌ 
வினை முதலாம்‌ தன்மையினை உண்டாக்கும்‌. 
இது முனைப்புடன்‌ ஒன்றை நுகர முயல்வது. 
அங்ஙனம்‌ முயலுங்கால்‌ ஆணவ ஆற்றலின்‌ 
தன்மையாகிய அவா (மோகம்‌)த்‌ தோன்றும்‌, 


2. மானுடப்‌ பிறவி-சித்தியார்‌. ௨. ௪:௪௧. 
க, பூசுரர்‌ சூ. ௧௨. மங்கை. ௨; 


பொன்விழா மலர்‌ 


அதன்‌ வாயிலாக எழுவகைப்‌ பண்புகள்‌ 
ஏற்படும்‌. அவா - மோகம்‌. புணர்ப்பில்‌ 
அஃது அஞ்ஞானமாகிய திரிபுணர்ச்சியை 


உண்டாக்கும்‌. இவ்வாறு அம்மலத்தின்‌ வழி 
நின்று அதனைத்‌ தொழிற்‌ படுத்துவது நடப்‌ 
பாற்றலாகிய திரோதான சத்தியே. 

இது கட்டியாக இருக்கும்‌ களிமண்ணைக்‌ 
கரைத்‌ தோட்ட நீர்‌ அதனொடு சேர்த்தல்‌ 
வேண்டும்‌. சேர்ந்த அப்போதே அது 
கரைந்தும்‌ விடாது. அதனதன்‌ அளவுக்கு 
வேண்டிய காலமும்‌ பிடிக்கும்‌. அதுதானும்‌ 
இடையறாது நிகழ்ந்து கொண்டிருத்தல்‌ 
வேண்டும்‌. இடையீடுபடின்‌ மீண்டும்‌ அம்‌ 
மண்‌ காற்றாலும்‌ வெப்பத்தாலும்‌ இறுகி 
விடும்‌. இதுவே பாசிபடு குட்டத்திற்‌ கல்‌ 
லினை விட்டெறிவது போன்று திருவைந்‌ 
தெழுத்தை இடையறாது எண்ணுதலுக்‌ 
கொப்பாகும்‌. இதுவே மல நீக்கமருந்தும்‌ 
நல ஆக்க விருந்‌ தமிழ்தமுமாம்‌. இம்‌ 
மலத்திற்கு ஒப்பு “'நெல்லிற்குமியும்‌ நிகழ்‌ 
செம்பிற்‌ களிம்பும்‌'' என்ப. 
கன்மம்‌ 

இக்கன்மம்‌ தொன்மை வினை யென்றும்‌ 
தொடக்கவினை யென்றும்‌ இருவகைப்‌ படும்‌. 
தொன்மை வினை முயற்சிக்குக்‌ காரணமாக 
இருப்பது. தொடக்க வினை செய்யும்‌ இரு 
வினைப்‌ பாகுபாட்டிற்குக்‌ காரணமாக 
வுள்ளது. இவ்‌ வினை காரணமாகவே மீட்டும்‌ 
மீட்டும்‌ பிறப்பும்‌ இறப்புமாகிய பெருந்துன்பம்‌ 
பெருகும்‌. தொன்மைவினை யுண்டென்‌ 
பதனை “வினையே செய்வது'' (தொல்‌. சொல்‌. 
௧௧௨) எனவரும்‌ நூற்பாவான்‌ உணரலாம்‌. 
வினை செய்யுங்கால்‌ நன்மை தீமை எனப்‌ 
பேர்பெற்று ஏறுவினை (ஆகாமியம்‌) யாகும்‌. 
அவை தொகுக்கப்‌ படுங்கால்‌ அறம்பாவ 
மென்றாகி எஞ்சுவினை (சஞ்சிதம்‌) ஆகும்‌. 
பின்‌ நுகர்வின்‌ பொருட்டு வகுக்கப்‌ படுங்கால்‌ 
ஏன்றவினை (பிராரத்தம்‌) என்றாகும்‌. ஏறு 
வினை உருவமாய்த்‌ தோன்றும்‌. எஞ்சுவினை 
அருவமா யிருக்கும்‌, ஏன்றவினை மிக 
நுண்மையாய்‌ வந்து பொருந்தும்‌. இவ்வினை 
களெல்லாம்‌ நாம்‌ என்னும்‌ முனைப்புடன்‌ 
ஒருவர்‌ செய்யின்‌ அவை அவரை வந்து 
பொருந்தும்‌. அங்ஙன மின்றி அடிமை யாகிய 
நமக்கு அஃது இறைவன்‌ இடும்‌ ஏவல்‌ என்று 
கொண்டு ஒருவர்‌ செய்யின்‌ அஃது இறை 
பணி என்றாகும்‌. இதுவே இருவினை ஒப்பு. 


[1 


இறைவன்‌ உலகுடல்‌ கரணம்‌ எல்லாம்‌ 
தந்தருளா விட்டால்‌ நாம்‌ ஒரு செயலை 
எவ்வாறு செய்வோம்‌ ? அதனால்‌ நம்மால்‌ 
செய்யப்படும்‌ செயல்கள்‌ அனைத்தும்‌ அவன்‌ 
ஏவியிடும்‌ தாவில்‌ பணியே யாம்‌. மேலும்‌ 
நூல்வழி நில்லாது செய்தல்‌ பாவம்‌. நூல்வழி 
நின்று அருள்வழி நில்லாமை புண்ணியம்‌. 
இவற்றிற்குப்‌ பிறப்புண்டு. அருள்வழி நிற்‌ 
பார்‌ பிறப்பு நீங்கிச்‌ சிறப்‌ பெய்துவர்‌. 
சிறப்பு-சிவன்‌ திருவடிப்‌ பெரும்‌ பேறு. 


மாயாகாரியம்‌ 
மாயா எனுஞ்‌ சொல்‌ தூய தமிழ்ச்‌ 


சொல்‌. மாய்தல்‌ ஆதல்‌ என்னும்‌ தமிழ்ச்‌ 
சொல்லின்‌ முதனிலைகள்‌ மாய்‌--ஆ என்பன 


வாம்‌. அவ்‌ விரண்டின்‌ கூட்டம்‌ மாயா என்‌ 
றாகும்‌. மாய்தலோ டாதற்‌ றமிழ்முதலாம்‌ 
மாய்‌ ஆ சேர்ந்‌, தாயதுமா யாச்சொல்லறி. 

இம்‌ மாயா காரியம்‌ இருவகைப்‌ 
படும்‌. அவை, தூமாயை, தூவா மாயை 
என்பன. தூமாயை மலகன்மம்‌ விரவா 
தது. தூவாமாயை மலகன்மம்‌ விரவி 


யது. இம்மாயா காரியங்கள்‌ தத்துவங்கள்‌ 
என்று அழைக்கப்பெறும்‌. தத்துவம்‌, மெய்‌ 
என்பன ஒரு பொருட்‌ கிளவி. இம்‌ மெய்கள்‌ 
தொண்ணூற்றாறு என்ப. அவ்வுண்மை: 
“ஆகின்ற கொண்ணாூற்றோ டாறும்‌ 
பொதுஎன்பர்‌ 
ஆகின்ற ஆறா றருஞ்சைவர்‌ 
தத்துவம்‌ 
ஆகின்ற நாலேழ்‌ வேதாந்தி 
வயிணவர்க்‌ 
காகின்ற நாலாறை யைந்துமாயா 


வாதிக்கே? --௧௦0. 25.௩௧ 


என்னுந்‌ தனித்தமிழாகமத்தால்‌ அறி 
யப்படும்‌. இங்ஙனம்‌ நிலையால்‌ இரண்டு 
பெயர்‌ பெற்றதன்றிப்‌ பொருளால்‌ ஒன்றே 


யாம்‌. இம்‌ மாயைக்குக்‌ காரணமாயுள்ள 


"மாயை தொன்மையே யுள்ளது ; ஒன்றாயுள்‌ 


அறிவில்லது, இயக்க இயங்குவது. 
அருவா யுள்ளது, உருவாந்‌ தன்மை 
யுடையது. காரியமாயை தோன்றி யொடுங்‌ 
குந்‌ தன்மைத்து. காரியமாயை “உடல்‌, 
உறுப்பு, உலகம்‌, உண்‌ பொருள்களாகக்‌!' 
காரியப்படும்‌. இந்‌ நான்கும்‌ ஓரறிவு முதலாக 
ஆறறிவு ஈறாகச்‌ சொல்லப்பட்ட நிலவுலகில்‌ 


ளது, 


6 


வாழும்‌ அனைத்துயிர்கட்கும்‌, அவ்வுயிர்களுள்‌ 
புண்ணியப்‌ பேற்றினராகிய தேதவர்கட்கும்‌, 
பாவப்‌ பேற்றினராகிய நரகர்க்கும்‌ உள்ளன. 
தேவரும்‌ நரகரும்‌ நிலவுலகில்‌ பிறந்தே வீடு 
பேறெய்துதல்‌ வேண்டும்‌. தேவருட்‌ சிறந்‌ 
தோர்‌ புரந்தரன்‌ அயன்மால்‌, அரன்‌ எனப்‌ 
படுவோராவர்‌. 
தூமாயை 

இஃது ஐந்து நிலையுடைத்து. அவை: 
“சிவம்‌, சத்தி, சதாசிவம்‌, ஈசுரம்‌, சுத்த 
வித்தை என்பன. இவை சிவசத்தியின்‌ 
நேர்‌ குறிப்பால்‌ தொழிற்‌ படுவன. இவை 
ஒன்‌ றினின்று ஒன்று தோன்றுவதாகிய திரி 
பெனப்படும்‌ பரிணாமமன்று. விளக்கம்‌ எனப்‌ 
படும்‌ விருத்தி யாகும்‌. இங்கு ஒரு மலம்‌ 
இருமலம்‌ உடையாருறைவர்‌. இதனை 
வழிப்‌ பேறென்னும்‌ பதமுத்தி யென்ப. இது 


சிவதத்துவம்‌ எனப்படும்‌. இங்கு வாக்குகள்‌ 
நான்கும்‌ உள்ளன. 
தூவாமாயை 

இது, மாயை, காலம்‌, நியதி, கலை, 


வித்தை, அராகம்‌, ஆள்‌ (புருடன்‌) என ஏழு 


மெய்களாகத்‌ திரிந்தது. இதனைத்‌ தொழிற்‌ 


படுத்துவோர்‌ அனந்த தேவர்‌. இவர்க்‌ 
குறையுள்‌ ஈசுரதத்துவம்‌. இவை உயிர்‌ 
கட்கு அகக்‌ கருவியாக வுள்ளன. இது 
வித்தியாதத்துவம்‌ எனப்படும்‌. இஃது 


ஆணவச்‌ சார்பால்‌ மயக்கமுஞ்‌ செய்யும்‌. 
பகுதிமாயை 


இஃது இருபத்து நான்கு மெய்கள்‌ 
கொண்டது. அவை: பூதம்‌ ஐந்து, தன்‌ 
மாத்திரை ஐந்து, மனம்‌ ஞானேந்திரியம்‌ 
ஆறு, கன்மேந்திரியம்‌ ஐந்து, அகங்காரம்‌, 
புத்தி, குணம்‌ மூன்று என்பன. இவை மும்‌ 
மலமுடையார்க்குரிய  நான்குமாம்‌. இது 
சீகண்டரால்‌ தொழிற்‌ படுத்தப்‌ படுவது. 


இவர்க்கு உறையுள்‌ சுத்தவித்தை. இஃது 
ஆன்ம தத்துவம்‌ எனப்படும்‌. இது மும்‌ 
மலத்தார்க்குரிய நான்குமாம்‌. இவைக 


ளெல்லாம்‌ மும்மலத்தார்க்‌ குரிய நுகர்வுக்குக்‌ 
கருவியும்‌ இடமும்‌ பொருளுமாவன. இவ்‌ 
வனைத்தும்‌ மல நீக்கத்தின்‌ பொருட்டுத்‌ 
தரப்பட்ட விளக்குப்‌ போன்ற கருவியாகும்‌. 


பொருளுண்மைத்‌ தேவாரம்‌ 


்‌' அஞ்சினா லியற்றப்‌ பட்ட 

ஆக்கைபொற்‌ றதனுள்‌ வாழும்‌ 
அஞ்சனா லடர்க்கப்‌ பட்டிங்‌ 

குழிதரும்‌ ஆதனேனை 
அஞ்சினா லுய்க்கும்‌ வண்ணம்‌ 

காட்டினாய்க்‌ கச்சம்‌ தீர்ந்தேன்‌ 
அஞ்சினாற்‌ பொலிந்த சென்னி 

அதிகை வீரட்ட னாரே.” 

_— ௪. ௨௬-௫. 


“முருகார்‌ நறுமலர்‌ இண்டை. 

தழுவிவண்‌ டேமுரலும்‌ 
பெருகா றடைக்‌ கற்றையி 

ஞய்பிணி மேய்ந்திருந்த 
இருகாற்‌ குரம்பை யிதுநா 

னுடைய திதுபிரிந்தால்‌ 

தருவாய்‌ எனக்குன்‌ திருவடிக்‌ 

கீழொர்‌ தலைமறைவே.'” 

_—௪. ௧௧௩-௨. 


“முப்பொரு ளுண்மை யுணர்ந்தார்‌ முதல்வனற்‌ றாள்சேர்வர்‌ 


செப்புதமிழ்ச்‌ சித்தாந்தம்‌ தேறு'' 


ஆரியர்‌ வாழ்வியலில்‌ திராவிடப்‌ 
பண்புகள்‌ 
[திரு. பேராசிரியர்‌ பெ. திருஞானசம்பந்தன்‌ எம்‌.ஏ., எல்‌.டி. | 


தென்னார்க்காடு மாவட்டத்தி 
லுள்ள சிதம்பரத்தை படுத்த 
குணமங்கலத்தில்‌ சைவவேளாளப்‌ 
பெரியாரான பெரிய பேருமாள்‌ 
பிள்ளைக்கும்‌ கலியாணி அம்மை 
யாருக்கும்‌ தோன்றியவர்‌ இவர்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைககழகத்தில்‌ 
1936 இல்‌ சமக்கிருதம்‌ பயிறை 
பி. ஏ. ஆனர்ச பட்டம்‌ பெற்றார்‌. 
குடந்தை அரசினர்‌ கல்லூரியில்‌ 
வடமொழிப்‌ பேராசிரியராக 
வாழ்க்கையைத்‌ தொடங்கிய 
இவர்‌ 1939இல்‌ எல்‌. டி. பட்டம்‌ 
பெற்றார்‌. திருவையாறு தமிழ்‌ 
வடமொழிக்கல்‌.லூரியின்‌ முதல்வ 


இன்றைய 
மக்கள்‌ பேசுகின்ற மொழிகளுள்‌ ஒரு பெரும்‌ 


நமது இந்திய நாட்டில்‌ 


பிரிவு ஆரியத்தைச்‌ சார்ந்தது. மற்றொரு 
பெரும்‌ பிரிவு திராவிடத்தைச்‌ சார்ந்தது. 
இன்று பெரும்பாலும்‌ வடநாட்டில்‌ பேசப்‌ 
படுகின்ற மொழிகள்‌ ஆரியத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ தோன்றியவை ஆயினும்‌, திராவிட 
மொழியின்‌ பண்புகளை ஓரளவுக்கு ஏற்றுக்‌ 
கொண்டு வளர்ந்து வந்திருக்கின்றன 
என்பதை அம்மொழிகளை ஆய்ந்தவர்கள்‌ 
உணர்வர்‌. அதுபோல்‌ ஆரிய மொழியும்‌ 
திராவிட மொழிகளைப்‌ பாதித்திருக்கின்றது 
என்பதை எவரும்‌ உணரக்கூடும்‌. இத்தகைய 
கொடுக்கல்‌ வாங்கல்‌, இருவேறு வகை 
மொழிகளைப்‌ பேசும்‌ மக்கள்‌ ஓரிடத்தில்‌ வாழ 
நேரிடுமானால்‌, தவிர்க்க இயலாத ஒன்றாகி 
வீடுகின்‌ றது. 


மொழி இயல்‌ நன்றாக வளராத 
நிலையில்‌ சென்ற நூற்றாண்டில்‌ ஆரிய 
மொழியே சிறந்த மொழி எனவும்‌, ஆகவே 
அது பிற மொழிகளை வளப்படுத்தி 
யுள்ளதே யொழியப்‌ பிறமொழிகளின்‌ சார்பு 
ஆரிய மொழியில்‌ ஏற்பட்டிருக்க முடியாது 
எனவுங்‌ கருதி வந்தனர்‌. சென்ற நூற்‌ 
ரூண்டில்‌ வாழ்ந்த டாக்டர்‌ குண்டர்ட்‌ 


ராகவும்‌ கீழ்த்திசைப்‌ பள்ளி 
களின்‌ கண்காணிப்பாளராகவும்‌ 
மாநிலக்‌ கல்லூரி வடமொழித்‌ 
துறைத்‌ தலைவராகவும்‌ 66 69ல்‌ 
சென்னைமாநிலக்‌ கல்லூரிக்‌ 
கல்வித்துணே இயக்குநராகவும்‌ 
பணியாற்றிய இவர்‌ தற்பொழுது 
மீண்டும்‌ மாநிலக்கல்லூரி வட 
மொழித்துறைத்‌ தலைவராக 
விளங்குகிறார்‌. பல்வேறு இதழ்‌ 
களில்‌ சைவசமயக்‌ கட்டுரைகளை 
எழுதியுள்ளார்‌. இவர்தம்‌ வானொ 
லிப்‌ பேச்சுக்கள்‌ வடமொழி இலக்‌ 
தியச்‌ சோலை' என்ற தலைப்பில்‌ 
5 “..  நூல்வடிவில்‌ வெளிவந்துள்ளன. 


இதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. “We scarcely meet 
1n india a Native philologist who would be 
willing to acknowledge the existence of 
Dravidian elements in Sanskrit while we 
meet with many who boldly take upon 
themselves to derive from the corruption 
of Sanskrit the whole of Dravidian 
Vocabulary.’ 


இன்றும்‌ இக்கருத்து ஒரு சிலரிடையே 
இருந்துவருவதைக்‌ காண்கிறோம்‌. மேனாடு 
களிலும்‌ நம்‌ நாட்டிலும்‌ உள்ள மொழி 
இயல்‌ அறிஞர்கள்‌ - சென்ற நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்த டாக்டர்‌ கால்டுவெல்‌ முதல்‌ இன்று 
வாழ்ந்துவரும்‌ டாக்டர்‌ பர்ரோ வரை 
உண்மை நிலையைத்‌ தக்க சான்றுகளுடன்‌ 
தங்கள்‌ நூல்களிலும்‌ கட்டுரைகளிலும்‌ 
விளக்கியிருக்கின்‌ றனர்‌. 

மக்கள்‌ இனங்கள்‌ ஒன்று சேர்ந்த 
போதும்‌, மொழி இனங்கள்‌ ஒன்று சேர்ந்த 
போதும்‌ கலப்பு நிகழ்ந்திருப்பசை 
வரலாறுகள்‌ உணர்த்துகின்றன. கலப்பின்‌ 
தன்மை, ஆழம்‌, பரப்பு ஆகியவை மக்கள்‌ 
நாகரிக முதிர்ச்சிக்கேற்ப, மொழியின்‌ 
ஆற்றலுக்கேற்ப வேறுபடக்கூடும்‌. ஆனால்‌ 


கலப்பை அறவே தவிர்க்க முடியாது. இந்‌ 
நெறியை, சமூகவியற்‌ போக்கை உணராத 
சிலர்‌ உண்டபையை உணரமாட்டாத 
வர்கள்‌ ஆயினர்‌. அத்தகையோர்தாம்‌ வட 


மொழிக்கும்‌ திராவிடமொழிகளுக்குமிடையே 


உள்ள சில மேம்போக்கான பொது 
வியல்புகளைக்‌ கண்டு திராவிட மொழிகளும்‌ 
வடமொழியின்‌ சிதைந்த பிராகிருத 


மொழிகள்‌ எனக்‌ கொண்டனர்‌. தெலுங்கை 
அவ்வாறு பிராகிருதம்‌ எனக்‌ கருதிய 
தெலுங்கர்‌ இருந்தனர்‌. மலையாளத்தில்‌ 
மிகுதியான வடசொற்கள்‌ இருப்பதைக்‌ 
கண்டு அதை வடமொழியின்‌ சேயெனக்‌ 
கருதிய பாமரரும்‌ இருந்தனர்‌. ஆயினும்‌ 
மொழி இயல்‌ வளர்ந்துள்ள இற்றை 
நாளில்‌ இத்தகைய கருத்துக்கள்‌ மறைந்து 
வருவதைக்‌ காண்கிறோம்‌. தொல்காப்பியர்‌ 


தமிழ்ச்‌ சொற்களின்‌ வகைகளைக்‌ கூறும்‌ 
போது (வடசொல்‌' என்ற பிரிவைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இத்தகைய நேர்மையை 


எல்லா மொழி இலக்கண ஆசிரியர்களிட மும்‌ 
காண்பது அரிது. தமிழ்‌ மொழி வடசொல்லை 
ஏற்றுக்‌ கொண்டது போல்‌ சமஸ்கிருதமும்‌ 
மொழி இயல்புக்குப்‌ புறம்பாகத்‌ திராவிடம்‌ 
முதலான பிறமொழிச்‌ சொற்களையும்‌ பிற 
மொழி இயல்புகளையும்‌ ஓரளவிற்கேனும்‌ 
ஏற்காமல்‌ எப்படி இருந்திருக்கக்கூடும்‌ 
என்று கருதினார்கள்‌ இன்றைய மொழி இயல்‌ 
ஆய்வாளர்களும்‌ பிறதுறை ஆராய்ச்சியாளர்‌ 
களும்‌. இந்திய மொழிகள்‌ பலவற்றையும்‌ 
ஆராய்ந்த டாக்டர்‌ கிரையர்சன்‌ கூறுகிறார்‌, 
—“There are a number of verbal roots and 
words in Sanskrit which do not appear to 
occur in other Indo—European languages. 
It is probable that at least a considerable 
portion of such words and bases has 
been borrowed from the Dravidian.’ 

1957 ஆம்‌ ஆண்டு அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ திராவிட மொழி 
ஆராய்ச்சித்துறையைத்‌ துவக்கி வைத்த 
மொழி இயல்‌ வல்லுநரான டாக்டர்‌ சுநீதி 
குமார்‌ சாடர்ஜி, எப்படி வேத காலத்தி 
லேயே ஒலி, சொற்கள்‌, இலக்கண அமைதி 
ஆகிய துறைகளில்‌ வேதம்‌ திராவிட 
மொழியினால்‌ மாற்றங்களைப்‌ பெற்றுள்ளது 
என்பதைக்‌ கூறியுள்ளார்‌. வேத காலத்தில்‌ 
வட நாட்டில்‌ மேற்கே பலுசிஸ்‌ தானம்‌ முதல்‌ 
கிழக்கே வங்காளம்‌ வரை திராவிடர்கள்‌ 


(ந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பரவியிருந்தனர்‌ என்றும்‌, அவர்களே இம்‌ 
மாற்றத்திற்குக்‌ காரணராயிருந்திருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்‌. இக்கருத்தை இன்று ஆக்ஸ்போர்டு 
பல்கலைக்கழகத்தில்‌ சமஸ்கிருதப்‌ பேராசிரிய 
ராக இருந்துவரும்‌ பர்ரோ என்பவரும்‌ தம்‌ 
முடைய “சமஸ்கிருத” மொழி பற்றிய நூலில்‌ 
வலியுறுத்தியிருக்கின்றார்‌. 


சென்னைப்‌ பல்கலைக்கழகத்து முன்னாள்‌ 
வடமொழிப்‌ பேராசிரியரான டாக்டர்‌ வே. 
இராகவன்‌ “சமஸ்கிருத இலக்கியம்‌ பற்றிய 
தம்முடைய வானொலிப்‌ பேச்சில்‌ கூறுவ 
தாவது-—““Sanskrit was wise enough to 
preserve its all India character by not only 
incorporating within itself regional voca- 
bulary but also lending itself freely to 
influence from the speakers of the non-Indo 
European population of the country, Austric 
Munda and the Dravidian.’ 


இவ்வாறு கூறியுள்ள அறிஞர்கள்‌ 
ஆரியம்‌ ஓரளவுக்குத்‌ திராவிடரின்‌ மொழி 
முதலான வாழ்வியலைப்‌ பற்றிய பல துறை 
களில்‌ ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களை மறக்க 
வில்லை. இவற்றை அறிந்த மக்கள்‌ பலர்‌. 
ஆனால்‌ திராவிடர்‌ கூட்டுறவால்‌ ஆரியரின்‌ 
வாழ்வியல்‌ எந்த அளவுக்கு மாற்றம்‌ 
அடைந்திருக்கிறது என்பதைப்‌ பெரு 
வாரியான மக்கள்‌ அறிந்திருக்கவில்லை. 
இதைச்‌ சுட்ட எழுந்தது தான்‌ இக்கட்டுரை. 


மொழி 


மொழி இயலை முதலில்‌ பார்ப்போம்‌. 
சம்ஸ்கிருதம்‌ முதலான இந்தோ ஐரோப்பிய 
மொழிகளில்‌ தோன்றிய இலக்கியங்களுள்‌ 
மிகப்பழைமையானது ருக்குவேதம்‌ என்பதை 
மேனாட்டினரே ஏற்றுக்‌ கொண்ட கருத்து. 
அவ்வேத மொழியிலேயே திராவிட ஒலி 
களும்‌ சொற்களும்‌ இடம்‌ பெற்றுவிட்டன 
என்றால்‌, ருக்‌ வேதத்திற்குக்‌ கீழெல்லையான 
காலம்‌ என்று கருதப்படுகிற கி. மு. 1500க்கு 
முன்பே, அஃதாவது ஆரியர்‌ வருகைக்கு 
முன்பே திராவிட மொழி பேசிய மக்கள்‌ 
வட நாட்டில்‌ இருந்தனர்‌ என்றும்‌, மேற்குப்‌ 
பகுதியினின்றும்‌ வந்த சிறுபான்மையினரான 
ஆரியர்‌ பெரும்பான்மையினரான திராவிட 
மக்களின்‌ கருத்துக்களைப்‌ பெரும்பகுதியும்‌, 


பொன்விழா மலர்‌ 


சொற்களைச்‌ சிறு பகுதியும்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டிய நிலையில்‌ இருந்தனர்‌ என்றும்‌, 
மேலும்‌ மேலும்‌ ஆரியர்‌ நாட்டில்‌ புகவே 
திராவிட மொழி பேசிய மக்களைச்‌ சிறிது 
சிறிதாக நாட்டின்‌ தென்பகுதிக்குப்‌ போமாறு 
செய்தனர்‌ என்றும்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
கூறுவர்‌. டாக்டர்‌. ரா. பி. சேதுப்பிள்ளை 
வெள்ளி விழா நினைவு மலரில்‌ டாக்டர்‌ கமீல்‌ 
ஸ்வலபில்‌ நிரம்ப வழகிய கெமிலர்‌ பின்‌ 
வருமாறு மொழிகிருர்‌ :-- 


‘It seems to be nowadays well establis- 
hed that the Dravidian speakers must have 
been wicesread in the north of India and 
present as far towards the northwest as the 
Punjab even in the very early times of 
the presence of Aryan speakers there’ 
p. 130. 

பேராசிரியர்‌ பர்ரோ *சம்ஸ்ருத மொழி” 
என்ற தமது நூலின்‌ ஒரு பகுதியில்‌ எவ்வாறு 
“ஆஸ்திரிய ஆசிய” மொழியின த்தைச்‌ 
சார்ந்த மொழிகள்‌ சிறு அளவிலும்‌, 
பண்டைத்‌ திராவிட மொழி பெரும்‌ அளவி 
லும்‌ வடமொழிச்‌ சொல்லாக்கத்திற்குத்‌ 
துணை புரிந்திருக்கின்‌ றன என்பதை 
விளக்கியிருக்கிறார்‌. ஒரு சொற்‌ பட்டியலையும்‌ 
தருகின்றார்‌. எடுத்துக்‌ காட்டாக ஒரு 
சிலவற்றைக்‌ காண்போம்‌. காண்பதற்கு 
முன்‌ எந்த அடிப்படையில்‌ திராவிடச்‌ 
சொற்கள்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ புகுந்தன 
என்பதை மொழி இயலார்‌ நிறுவுகிறார்கள்‌ 
என்பதை நாம்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டும்‌. ஒரு சொல்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ 
மட்டும்‌ இருந்து அது தோன்றிய இந்தோ 
ஐரோப்பிய மொழியினத்தைச்‌ சார்ந்த 
கிரேக்கம்‌, லத்தீன்‌, ஆங்கிலம்‌ போன்ற 
மொழிகளில்‌ காணப்படாமல்‌, தமிழ்‌, 
தெலுங்கு, கன்னடம்‌ போன்ற மொழிக்‌ 
குடும்பத்தில்‌ பல தொடர்புள்ள உருவங்‌ 
களில்‌ அது காணப்படுமானால்‌ அத்தகைய 
சொல்லைச்‌ சம்ஸ்கிரு தம்‌ திராவிட மொழியிடம்‌ 
பெற்றிருக்கவேண்டும்‌. 

(வாழை' என்ற பொருளில்‌ “கதளி' 
என்ற வடசொல்‌, “தாம்பூலம்‌' என்ற 
வடசொல்‌ இவை போன்ற இன்னும்‌ 
கில “ஆஸ்திரிய ஆசிய' மொழிகளிலும்‌ 
சம்ஸ்கிருதத்தில்‌ மட்டுமே காணப்படு 
கின்றன. வடமொழியோடு தொடர்புள்ள 


பிற ஆசிய ஐரோப்பிய மொழிகளில்‌ காணப்‌ 
படவில்லை. ஆகவே *கதளீ', தாம்பூலம்‌” 
ஆகிய சொற்கள்‌ “ஆஸ்திரிய ஆசிய 
மொழிகளினின்றும்‌ சம்ஸ்கிருதம்‌ பெற்றவை. 
இதுபோல்‌ திராவிட மொழியிடம்‌ பெற்ற 
சொற்களுள்‌ ஒரு சிலவற்றைப்‌ பாருங்கள்‌. 
சம்ஸ்கிருதச்‌ சொல்லும்‌ அதற்கு மூலமான 
திராவிடச்‌ சொற்களும்‌ தரப்பட்டுள்ளன. 


அனல (௪)-அனல்‌ (த, ம), அனலு (௧) 


உலூகல (௪)--உலக்கை(த), 
(ம)ஒலகே (௧) ரோகலி (தெ) 


உலக்க 


கானனம்‌ (௪)-—கா, கான்‌ (த), கா(க) 
காவு (ம) 


கால (௪)--கார்‌, கருமை (த) கார்‌ (௧) 


சந்தனம்‌ (௪)--சாந்து (த) சாந்து (ம) 
சாது (௧) சாது (தெ) 


பண்டித (௪)--பண்டு (பழுத்த) (த, 


தெ) பண்ட்‌ (கோண்டு) 


மஹிளா (௪)--மகள்‌, மகடு (த) மகள்‌ 
(ம), மகளு (து) 


இது போல்‌ டாக்டர்‌ சுநீதி குமார்‌ 
சாட்டர்ஜி (நன்னெறி முருகன்‌ என்று 
தம்மைக்‌ கூறிக்கொள்பவர்‌) அணு. அரணி, 
கபி, கண, நீல, புஷ்ப, பூஜா, ராத்ரி, ரூப 
முதலிய வடசொற்கள்‌ திராவிடத்தினின்றும்‌ 
பெற்றவை என்று எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


சம்ஸ்கிருதத்தில்‌ உள்ள டகர வரிசை 
ஒலிகள்‌ திராவிட மக்களின்‌ கூட்டுறவால்‌ 
தோன்றின என்பதை டாக்டர்‌ படகிருஷ்ண 
கோஷ்‌, டாக்டர்‌ கால்டுவெல்‌, வில்லியம்‌ 
கிராப்‌ஃ போன்ற மொழி ஆய்வாளர்கள்‌ 
கூறியுள்ளனர்‌. வடநாட்டுப்‌ பிராகிருத 
மொழிகளில்‌ இவ்வொலிகள்‌ மிகுதியாகக்‌ 
காணப்படுவதற்குக்‌ காரணம்‌ திராவிடரின்‌ 
ஒலிப்பு முறையால்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ எனக்‌ 


கருதப்படுகிறது. சம்ஸ்கிருதத்தில்‌ மட்டு 
மல்ல, அதனையொட்டிய வட நாட்டுப்‌ 
பிராகிருத மொழிகளும்‌ திராவிட மொழியாளர்‌ 
களால்‌ மாற்றம்‌ அடையப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. எடுத்துக்‌ காட்டாக “வீட்டிற்கு 
அருகில்‌ என்ற கருத்தை *உபக்ருஹம்‌' 


என்ற ஒரு சொல்‌ வடமொழியில்‌ உணர்த்திய 


போதிலும்‌, அதனடித்‌ தோன்றிய இந்தி 
மொழியில்‌ “கர்கே பாஸ்‌' என்று திராவிட 
சொல்லமைப்பு முறையை ஒட்டியே இரு 
சொற்களால்‌ இக்கருத்து உணர்த்தப்படு 
கிறது. 


இதுபோல்‌ *ஆநய' என்ற ஒரு ரொல்‌ 
லால்‌ எந்தக்‌ கருத்தைச்‌ சம்ஸ்கிருதம்‌ 
உணர்த்துகிறதோ அதையே தமிழில்‌ 
“எடுத்துக்‌ கொண்டுவா' என்ற சொற்றொட 
ரால்‌ உணர்த்துகிறோம்‌. இதையே தெலுங்‌ 
கிலும்‌ “திசிகோனிரா' என்று கூறுகிறோம்‌, 
இம்முறையை ஒட்டி வங்காள மொழியிலும்‌ 
லையா ஜசா' என்ற சொற்றொடர்‌ அமைந்‌ 
திருக்கிறது. 


“குதிரை-கிதிரை' போன்ற இரட்டைச்‌ 
சொற்கள்‌ தமிழ்‌ முதலான திராவிடமொழி 
களில்‌ காணப்படுகின்றன. வடமொழியில 
காணப்படாமலிருக்க அதன்‌ வழிவந்த 
வங்காள மொழியில்‌ (கோரா-தாரா' என்றும்‌ 
மராத்தியில்‌ 'கோரா-பீரா' என்றும்‌ காணப்‌ 
படுவதை நோக்குமிடத்துத்‌ திராவிடமொழி 
இயல்பு இம்மொழிகளில்‌ படிந்துள்ளதைக்‌ 
காண்கிறோம்‌. 


சுருங்கக்‌ கூறினால்‌ வடநாட்டில்‌ 
பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்‌ 
பட்ட பிராகிருத மொழிகளும்‌ அவற்றினடி 
யாக எழுந்து இன்று பயிலப்பட்டு வரும்‌ 
வங்காளி, மராத்தி போன்ற வடஇந்திய 
மொழிகளும்‌ திராவிடமொழியின்‌ சார்பினால்‌ 
தமக்கே உரித்தான 'ஒட்டறியா மொழி' 
நிலையை (Inflexional Stage) விடுத்துத்‌ 
திராவிட மொழிப்‌ பண்பாகிய ஏட்டறி மொழி 
நிலையை (Aஓglutinative 51820) ஏற்றுக்‌ 
கொண்டு வந்துள்ளதைப்‌ பார்க்கிறோம்‌. 


சமயம்‌ 


மொழியில்‌ மட்டுமின்றி ஆரியர்‌ வாழ்‌ 
வின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ திராவிடரின்‌ 


இன்றைய இந்து 
மதத்தில்‌ காணப்படும்‌ சமய நெறிகளில்‌ 
சைவ சமயம்‌ முக்கிய இடம்‌ பெற்றிருப்‌ 
பதைப்‌ பார்க்கிறோம்‌. வடக்கே நேபாளம்‌ 


முதல்‌ தெற்கே குமரி வரையில்‌ சிவவழிபாடும்‌ 


பெற்றிருக்கின்‌ றது. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


சிவன்‌ கோவில்களும்‌ பரந்து காணப்படு 
கின்றன. மொகஞ்சதரோ, ஹரப்பா நாகரி 
கத்தைப்‌ பற்றி நேரில்‌ ஆராய்ந்து தெளிந்து 
எழுதிய சர்‌ ஜான்‌ மார்ஷல்‌ தமது நூலில்‌ 
சிவனைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது, அவர்‌ 
யோகிகளுக்கெல்லாம்‌ தலைவர்‌ எனவும்‌ 
ஆகவே '(மகாதபா' என்றும்‌ *(மகாயோகி!' 
என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌ எனவும்‌, யோக 
நெறி ஆரியருக்கு முற்பட்ட மக்களால்‌ 
பயிலப்பட்ட நெறி என்றும்‌ கூறியிருக்கிறார்‌. 
வேள்விகளையும்‌ கிரியைகளையும்‌ போற்றி 
வந்த ஆரியர்களிடையே யோகதநெறிக்கு 
இடமில்லை என்பதை எளிதில்‌ உணரக்‌ 
கூடும்‌. மொஹஞ்சதரோ நாகரிகம்‌ திரா 
விடர்‌ நாகரிகம்‌ என அறிஞர்‌ பெருமக்கள்‌ 
பலரால்‌ கநதப்படுவதையும்‌, அங்கே கண்‌ 
டெறிக்கப்பட்ட யோகி ஒருவரின்‌ உருவம்‌ 
பொறிக்கப்பட்ட பொருளையும்‌, அதனருகே 
காணப்படும்‌ திரிசூலம்‌ போன்ற உருவத்தை 


யும்‌ அருகிலுள்ள யானை, புலி, எருமை 
முதலான உருவங்களையும்‌ காணும்போது 
சிவன்‌ எனவும்‌ பசுபதி எனவும்‌ நாடு 


முழுவதும்‌ போற்றப்படும்‌ கடவுள்‌ அன்று 
திராவிடமக்களால்‌ வழிபடப்பட்ட கடவுளே 
என்று துணிதற்கு இடமுண்டு. ஆரியர்‌ 
களால்‌ வழிபடப்பட்ட ருக்வேதகாலத்திய 
ருத்திரன்‌ சிவனோடு ஒன்றிவிட்டதை ரா. 
கோ. பண்டர்கார்‌ போன்ற அறிஞர்கள்‌ 
எடுத்துரைத்‌ திருக்கின்றனர்‌. “தென்னா 
டுடையசிவன்‌ எந்நாட்டவர்க்கும்‌ இறைவன்‌” 
என்று கூறிய மாணிக்கவாசகரின்‌ மணி 
மொழி இங்குச்‌ சிந்தித்தற்குரியது. 


ஆரியர்‌ இந்தியாவிற்கு வந்து அங்‌ 
குள்ள பழங்குடி மக்களை வென்றனர்‌ என்று 
வரலாறு கூறும்‌. போரில்‌ வெற்றி காண்‌ 
பவர்‌ தமது வாழ்வியலில்‌ மாற்றாரால்‌ 
வெல்லப்படுவதையும்‌ வரலாறு காண்பிக்‌ 
கிறது. எடுத்துக்காட்டாக அஸ்ஸிரிய மக்கள்‌ 
வீரமும்‌ உடல்‌ வலியும்‌ மிக்கவர்கள்‌. பாபி 
லோனியர்களை வென்றனர்‌. ஆனால்‌ பாபி 
லோனியரின்‌ உயர்ந்த பண்பட்ட கலா 
சாரம்‌ அஸ்ஸிரியரை வென்றதாக வரலாறு 
கூறுகிறது. அதுபோல்‌ போரில்‌ ஆரியர்‌ 
வென்றனரேனும்‌ திராவிட மக்களின்‌ வாழ்‌ 
வியல்‌ நெறிமுறைகள்‌ பல ஆரியரை ஆட்‌ 
கொண்டன. 5. ௩ீ.டே என்ற வங்காள 


ஆசிரியர்‌ கூறுகிறார்‌-“The Aryan element 


gave the newly formed Indian culture form 
and unity but it was mainly Pre-Aryan 
Kol-Dravidian element on which the super 
structure of Indian culture was erected.’ 


அதர்வவேதத்தில்‌ மற்ற மூன்று வேதங்‌ 
களைப்‌ போலல்லாது மந்திர தந்திரங்களும்‌ 
காணப்படுகின்றன. இதில்‌ திராவிடர்‌ 
முதலான பிற பழங்குடி மக்களின்‌ எண்ணங்‌ 
களும்‌ ஒழுகலாறுகளும்‌ நடைமுறைக்‌ கிரியை 
களும்‌ இடம்‌ பெற்றிருப்பதால்‌ வேதங்கள்‌ 
மூன்றே என்று முதலில்‌ கருதி வந்த ஆரிய 
மக்கள்‌, அதர்வவேதக்‌ கருத்துக்கள்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையின்‌ பகுதியான பின்னர்‌ அதர்வ 
வேதத்தையும்‌ நான்காவது வேதமாக ஓப்புக்‌ 
கொண்டனர்‌. பழங்குடிமக்கள்‌ ஆண்டு 
வந்த மந்திர தந்திர முறைகளைப்‌ புரோகிதர்‌ 
களும்‌ மேற்கொள்ளத்‌ தொடங்கினர்‌. 


தொடர்ந்து வரும்‌ நல்வினை, தீவினை, 
மறு பிறப்பு ஆகிய கருத்துக்கள்‌ இந்துமக்கள்‌ 
எல்லோராலும்‌ இன்று ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
பட்டவை. வேதத்தில்‌ அரிய இக்‌ 
கருத்துக்கள்‌ திராவிடமக்கள்‌ அளித்தவை 
என்பதை வடமொழிப்‌ பேராசிரியரான 
டாக்டர்‌ குஞ்சன்‌ ராஜா History of 
Philosophy Eastern and Western’ என்ற 
நூலின்‌ முதற்பகுதியில்‌ “Pre-Vedic Elements 
in Indian Thought’ என்ற தலைப்பில்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. “தன்வினை தன்னைச்‌ சுடும்‌” 
என்ற கருத்து நெறிமுறையோடு ஒவ்வொரு 
வரும்‌ வாழவேண்டும்‌ என்று வழிவகுத்துக்‌ 
கொண்டது திராவிடரின்‌ கொள்கை. ஒருவர்‌ 
தாம்‌ செய்த தீவினைக்குப்‌ பிராயச்சித்தம்‌ 
உண்டு என்று அவர்கள்‌ கருதவில்லை. 
வேதத்தில்‌ வேள்வி செய்து சொர்க்கம்‌ 
புகுதல்‌ மிகுதியாகப்‌ பேசப்படுகின்றதே 
யல்லாமல்‌ வினைப்பயனாக மீண்டும்‌ இப்‌ 
புவியில்‌ பல்வேறு யோனிகளில்‌ பிறப்பது 
பற்றிப்‌ பேசப்படுவதில்லை. 


இலிங்க வழிபாடு, உருவ வழிபாடு, 
சக்தி வழிபாடு ஆகியவை சிந்து வெளி 
நாகரிக மக்களால்‌ மேற்கொள்ளப்பட்ட 
வழிபாட்டு முறைகளாகத்‌ தோன்றுகின்‌ றன. 
வேதத்தில்‌ இவை பற்றிய விரிவான 
குறிப்புக்கள்‌ இல்லை. ஆனால்‌ இன்று இவை 
நாடெங்கிலும்‌ வழக்கில்‌ இருப்பதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. இதே போன்றதுதான்‌ ஆலய வழி 

12 


பாடும்‌. ஆதலின்‌ இவையெல்லாம்‌ திராவிடர்‌ 
களிடமிருந்து பெறப்பட்டு ஆரியர்களால்‌ 
ஒரு சில மாற்றங்களுடன்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
பட்டவையாகக்‌ கொள்ளுதல்‌ ஏற்புடைய 
தாகும்‌. ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டவை சம்ஸ்‌ 
கிருத நூல்களிலும்‌ பிராகிருத நூல்களிலும்‌ 
இடம்‌ பெற்றன. இவற்றைத்தான்‌ சில 
உபநிட தங்களிலும்‌, இதிகாசங்களிலும்‌ 
புராணங்களிலும்‌ காண்கிறோம்‌. ஸ்ரீமத்‌ பாக 
வதம்‌ தேவீ பாகவதம்‌ போன்ற புராணங்கள்‌ 
பக்தி நெறியையும்‌ சக்தி வழிபாட்டையும்‌ 
போற்றுகின்றன என்றால்‌ இவற்றிற்கு அடிப்‌ 
படை திராவிடர்களின்‌ சமய ந.றி, 
வரலாற்றுப்‌ பேராசிரியரான நீலகண்ட 
சாஸ்திரியாரின்‌ கூற்றைக்‌ காண்போம்‌. 
<A long and varied process of syncretism 
between the Vedic religion and indigenous 
cults took place which resulted in the birth 
of rich pantheon of Puranic Gods and 
Goddesses together with a colourful mytho- 
logy of divine and semidivine occurrences 
and the rise of a strong theistic trend stress- 
ing intense devotion to a personal God’. 


ஆரியர்களின்‌ வாழ்வியல்‌ முறையில்‌ 
இத்தகைய மாற்றம்‌ வரலாற்றின்‌ மிக 
முந்திய காலத்திலேயே தொடங்கிவிட்டது 
என்பதை க. 1. Bashan என்ற வரலாற்‌ 
mசிரியர்‌ ‘The Wonder that was India 
என்ற தமது நூலில்‌ குறிப்பிடுகிறார்‌. 
«Non-Aryan influence on a Religion and 
culture must also have been felt very early 
and the gradual disappearance of much of 
the origina! Indo-European heritage beneath 
successive layers of Non-Aryan innovations 
canbe traced through the early religious 
literature of India’. 


திராவிட மக்களால்‌ ஆல்‌ போன்ற 
மரங்களும்‌, நாகம்‌ போன்ற ஊர்வனவும்‌, 
கருடன்‌ போன்ற பறப்பனவும்‌ வழிபடு 
பொருள்களாகப்‌ போற்றப்பட்டு வந்தன. 
இவை இன்று கோயில்‌ மரம்‌ (ஸ்தல விருட்‌ 
சம்‌), தெய்வங்களின்‌ வாகனங்கள்‌ என்ற 
முறையில்‌ இந்து சமய வழிபாட்டின்‌ ஒரு பகுதி 
யாக ஆகி விட்டிருப்பதையும்‌ பார்க்கிறோம்‌. 
கலை 


கலைத்துறையிலும்‌ திராவிடர்கள்‌ சிறந்த 
வற்றை இந்திய வாழ்வியலுக்கு வழங்கி 


யுள்ளனர்‌. இசையும்‌ நாட்டியமும்‌ திராவிடர்‌ 
களால்‌ வளர்க்கப்பட்ட சிறந்த துறைகள்‌ 
என்பதைத்‌ திராவிட மொழிகளுள்‌ மூத்த 
மொழியான தமிழின்‌ பாகுபாடே நமக்கு 
உணர்த்துகிறது. இயல்‌ இசை நாடகம்‌ 
என்ற முப்பிரிவை அறியாதார்‌ யார்‌? சங்க 
இலக்கியம்‌ பாணரையும்‌ கூத்தரையும்‌ 
குறிக்கின்றனவே. தமிழ்க்‌ காப்பியமாகிற 
சிலப்பதிகாரத்தில்‌ ஆரியக்கூத்துடன்‌ புகழ்க்‌ 
கூத்து, வெறிக்கூத்து, வேத்தியல்‌ கூத்து, 
விநோதக்கூத்து முதலான பல்வகைக்‌ 
கூத்துக்கள்‌ பேசப்படுகின்றன. தமிழ்‌ 
நாட்டில்‌ தொன்று தொட்டு வந்தன 
அம்மானை வரி, ஊசல்‌ வரி, குன்றக்‌ குரவை, 
குரவை, வள்ளைப்‌ பாட்டு, 
உழத்திப்‌ பாட்டு என்பன போன்றவை. 
* அகத்தியனாராற்‌ செய்யப்பட்டன மூன்று 
தமிழிலக்கணம்‌ என அறியப்படுதலால்‌ இம்‌ 
மூன்றாகிய இயல்‌, இசை, கூத்து எனப்பாகு 
பாடு செய்தற்‌ கேற்றவாறு தமிழ்‌ என்னும்‌ 
பிண்டப்பொருள்‌ அவர்‌ இலக்கணம்‌ செய்வ 
தற்கு முன்னே வளர்ந்து ஒரு நாகரிக 
நிலையில்‌ இருந்தது என்பது நன்கறிய 
லாகும்‌ ' என்று ரா. இராகவையங்கார்‌ 
அவர்கள்‌ தமது * தமிழ்‌ வரலாறு ' என்ற 
நூலில்‌ குறிப்பிட்டுள்ளதைக்‌ காண்க. 


ஆய்ச்சியர்‌ 


தென்னாட்டுக்‌ கடவுளான சிவன்‌ 
ஆடல்‌ வல்லான்‌. பரதரும்‌ காளிதாசரும்‌ 
சிவனையே நாட்டியக்‌ கடவுளாகப்‌ போற்றி 
யுள்ளனர்‌. அவனே நடராசன்‌ என்று 
சிறப்பிக்கப்‌ பெறுகின்றவன்‌. நாட்டியக்‌ 
கலையின்‌ தாயகம்‌ இன்றும்‌ தென்னகமே. 
தென்னாட்டுப்‌ பெருங்கோயில்களில்‌ 
நடராசப்‌ பெருமானின்‌ திருவுருவம்‌ இன்றி 


யமையாத ஒன்று. பரதரின்‌ நாட்டிய 
சாத்திரத்தில்‌ கூறப்பட்டுள்ள நாட்டிய 
வகைகள்‌, முத்திரைகள்‌, கரணங்கள்‌ 


இவற்றைத்‌ தென்னாட்டுப்‌ பெருங்கோயில்‌ 
களில்தாம்‌ விரிந்த முறையில்‌ காணலாம்‌. 
இவற்றை யெல்லாம்‌ உணர்ந்த இந்து 
சேகர்‌ என்ற வடமொழிப்‌ பேராசிரியர்‌ 
« Sanskrit drama, its origin and decline’ 
என்ற நூலில்‌ நாட்டிய சாத்திர ஆசிரிய 
ரான பரதர்‌, திராவிடப்‌ பிரிவினருள்‌ ஒரு 
வகையினரான பரத குலத்தைச்‌ சார்ந்தவ 
ராக இருக்கக்கூடும்‌ என்றும்‌, நாட்டியத்தை 
இழிதொழிலாகக்‌ கருதிவந்த ஆரியர்கள்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


இவற்றை வளர்த்திருக்க இயலாதென்றும்‌ 
ஆகவே திராவிடர்கள்‌ போற்றி வளர்த்‌ 
துதவிய கலைச்செல்வமே பரத நாட்டியம்‌ 
முதலாய கூத்து வகைகள்‌ என்றும்‌ கூறி 
யுள்ளார்‌. Hewitt என்ற ஆசிரியரும்‌ “Pரபா- 
tive Traditional History’ என்ற தமது 
நூலில்‌ திராவிடப்‌ பிரிவினரில்‌ ஒருவர்‌ பரதர்‌ 
என்ற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்‌. 
கூத்தர்‌, பாணர்‌, விறலியர்‌ ஆகியவரைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடும்‌ பேராசிரியர்‌ நீலகண்ட 
சாஸ்திரியும்‌ * சோழர்கள்‌ ' என்ற தமது 
நூலில்‌ “ There were the bards and dancers 
among whom it may be assumed that some 
of the early dramatic tradition may have 
originated’. (0. 76) என்று குறிப்பிடுகின்றார்‌. 


ஆகமம்‌, இசை, நாட்டியம்‌, சிற்பம்‌ 
போன்ற நூல்கள்‌ வடமொழியில்‌ எழுதப்‌ 
பட்டிருப்பது சிலருக்கு மயக்கம்‌ தரலாம்‌. 
இது பற்றிய ஒரு முக்கிய கருத்தை நான்‌ 
தெளிவுபடுத்த விரும்புகிறேன்‌. ஆங்கிலத்‌ 
தில்‌ எழுதப்பட்ட விஞ்ஞான உண்மைகள்‌ 
அனைத்தும்‌ ஆங்கிலேயரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டவை அல்ல என்பது எல்லோருக்கும்‌ 
தெளிவாகத்‌ தெரியும்‌. அதுபோல வட 
மொழியில்‌ எழுதப்பட்ட நூல்கள்‌ அனைத்தும்‌ 
ஆரியரின்‌ கருத்துக்களைக்‌ கூறுபவை என்று 


கொள்ள வேண்டியதில்லை. பல்வேறு 
மொழிகள்‌ இந்திய நாட்டின்‌ பல பகுதிகளில்‌ 
அன்றும்‌ இன்றும்‌ பேசப்படுகின்‌ றன. 
ஆயினும்‌ அவ்வப்பகுதியில்‌ வாழ்ந்த 


அதிஞர்‌ பெருமக்களுள்‌ சிலர்‌ தம்‌ கருத்தை, 
அல்லது தம்‌ பகுதி மக்கள்‌ கருத்தை வட 
மொழியில்‌ எழுதினால்‌ நாட்டின்‌ பல பகுதி 
களிலும்‌ வாழ்கின்ற மக்கள்‌ அறிய வழி 
உண்டு என்று கருதி எழுதி வந்தனர்‌. 
அந்த முறையில்தான்‌ பரதரின்‌ நாட்டிய 
சாத்திரமும்‌ சிற்ப சாத்திரமும்‌, இசை நூல்‌ 
களும்‌ புராணங்களும்‌, சங்கர பாஷ்யம்‌ 
போன்ற நூல்களும்‌ எழுதப்பட்டன என்று 
கொள்ளலாம்‌. 

சிற்பக்கலையில்‌ தென்னகம்‌ சிறந்து 
விளங்குவதை மேனாட்டுக்‌ கலைமேதைகள்‌ 
போற்றியிருப்பதை நாம்‌ அறிவோம்‌. 
தாராபாத பட்டாசார்யர்‌ என்ற வங்காளத்‌ 
தவர்‌ * & Study of Vastu Vidya or canons 
of Indian Architecture’ என்ற நூலில்‌ 
வேத காலத்திற்கு முன்னரே திராவிடர்‌ 


பொன்விழா மலர்‌ 


கட்டடக்கலையில்‌ சிறந்திருந்தனர்‌ என்று 
கூறுகிறார்‌. சிந்து வெளி நாகரிகத்தில்‌ ஒரு 
சிறந்த பகுதி அங்குக்‌ காணப்படும்‌ நகர 
அமைப்பும்‌ கட்டட அமைப்பும்‌ என்பதையும்‌ 
அவற்றைத்‌ தோற்றுவித்தவர்‌ திராவிடர்‌ 
என்பதையும்‌ அவற்றை ஆய்ந்தவர்‌ கூறு 
கின்றனர்‌. வேதத்தின்‌ ஒரு பகுதியாகிற 
சதபத பிராமணத்தில்‌ காந்தாரப்‌ பகுதியில்‌ 
வாழ்ந்த நக்னஜித்‌ என்ற அரசன்‌ கட்டடக்‌ 
கலையில்‌ வல்லவன்‌ என்று குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. நக்னஜித்‌ என்பவரின்‌ 
கட்டடவகை திராவிட முறையைச்‌ சார்ந்தது 
என்பது வராஹமிகிரரின்‌ கூற்று. திராவிடக்‌ 
கட்டடக்கலையில்‌ கை தேர்ந்தவன்‌ மயன்‌. 
இவனைப்பற்றிய குறிப்பு வால்மீகி இராமா 
யணத்தில்‌ கிஷ்கிந்தா காண்டத்தில்‌ காணப்‌ 
படுகிறது. இவற்றுடன்‌ தென்னாட்டு 
மாமல்லபுரச்‌ சிற்பக்கலையும்‌ இந்திய நாட்டின்‌ 
வடமேற்கிலுள்ள காந்தாரப்‌ பகுதியின்‌ 
சிற்பக்கலையும்‌ ஒத்திருக்கின்றன என்ற 
Fergussan என்பாரின்‌ கூற்றையும்‌ 
காண்போம்‌---* Among the sculptures of the 


91 


Gandharam monasteries are several 
representing facade of buildings. They may 
be cells or chaitya halls, but at all events 
they are almost exact reproductions of the 
facade of this (Sahadeva‘s) rath’ (of 
Mamallapuram)—- Indian and ©~Eastern 
Architecture, Vol 1. p. 311. 


ஆரியர்கள்‌ இந்தியாவிற்கு வந்தபோது 
தீயை மையமாகக்‌ கொண்ட வழிபாட்டைப்‌ 
பின்பற்றினர்‌. ஓவியங்களையோ சிலைகளையோ 
கோயில்களையோ கண்டவர்கள்‌ இல்லை. 
இவற்றை நோக்கும்போது இக்கலைத்துறை 
யில்‌ திராவிடர்களின்‌ பங்கு குறிப்பிடத்தக்க 
ஒன்று என்று கருதுவதில்‌ தவறு இருக்க 
முடியாது. 


இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌ ஆரியர்‌ 
களின்‌ வாழ்வியலில்‌ மொழி, சமயம்‌, கலை 
ஆகிய துறைகளில்‌ திராவிடர்களின்‌ பண்பு 
எவ்வாறு பரவியுள்ளது என்பதை ஒருவாறு 
அறிந்தோம்‌. 


எழுதாக்கிளவி 


தமிழ்‌ மக்கள்‌ தாம்‌ உரையாடுங்காற்‌ றோன்றும்‌ ஓசைகளைப்‌ பல்‌ 
வகை எழுத்துக்களால்‌ இட்டெழுதிப்பண்டே நாகரிக முதிரச்சியுடையராயு 
மிருந்தனர்‌. ஆரியரோ தம்பாற்‌ பிறந்த ஒசைகளை எழுத்திலிட்டுக்‌ காட்‌ 
டும்‌ வகை அறியாமையினால்‌, தம்‌ முன்னோராற்‌ பாடப்பட்ட பாட்டுக்களை 
நெட்டுருப்‌ பண்ணுதற்குக்‌ கடை கூட்டிப்‌ பயின்று வந்தனர்‌. அவ்வழக்கம்‌ 
இன்றும்‌ பலர்‌ ஒருங்கு கூடியிருந்து வேதம்‌ ஒதுமாற்றால்‌ நன்கு அறியப்படும்‌. 
இங்ஙனம்‌ எழுத்துக்க ளின்றி வெறும்‌ ஒசை மாத்திரையாய்‌ வேதங்கள்‌ 
ரவராற்‌ பயிலப்பட்டு வந்தமையாலன்றே அவை “எழுதாக்கிளவி' என்று 
)பயர்‌ பெறுவனவாயின. அல்ல தூஉம்‌, வடமொழிக்‌ கென்றே ஒரெழுத்து 
)ல்லாமையினாலேதான்‌, வடநாடுகளிலுள்ளார்‌ மகாராட்டிரத்திற்குரிய 
'தவநாகர எழுத்துக்களாலும்‌, தென்னாடுகளிலுள்ளார்‌ தமிழுக்குரிய 
ரரந்தக்கரங்களாலும்‌, ஆந்திர தெலுங்கிற்குரிய 
9தலுங்கெழுத்துக்களானும்‌ வடநூல்களை எழுதுதலும்‌ பதிப்பித்தலுஞ்‌ 
1சய்து போதருகின்றார்‌. 


நாட்டிலுள்ளார்‌ 


மறைமலையடிகள்‌ 
பண்டைக்காலத்‌ தமிழரும்‌ ஆரியரும்‌ பக்‌, ௨௯. 


முதலும்‌ வழியும்‌ 


[ திரு. பண்டிதவித்துவான்‌ கு. சுந்தரமூர்த்தி பி.ஏ.] 


திருச்சி மாவட்டத்திலுள்ள ; 
முசிரியையடுத்த தோணார்ப்பட்டி க்க 
என்னுஞ்‌ சிற்றூரில்‌ குப்புசாமி ்‌ 
முதலியாருக்கும்‌ நாகரத்தினம்‌ 8 
அம்மையாருக்கும்‌ 14-4.1930 (க 
இல்‌ தோன்‌ றியவர்‌ இவர்‌. 3 
திருப்பனந்தாள்‌ செந்தமிழ்க்‌ 
கல்லூரியில்‌ படித்து முதல்‌ வகுப்‌ ௩ 
பில்‌ தேறினார்‌. அக்கல்லூரி 
யிலேயே ஆசிரியப்‌ பணியேற்றுப்‌ 
பேராசிரியராகத்‌ தொண்டாற்றி 


வருகிறார்‌. மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கப்‌ பண்டிதர்‌ தேர்விலும்‌ 
சைவசித்தாந்த மகா சமாசச்‌ 


சைவப்‌ புலவர்‌ தேர்விலும்‌ தேர்ந்‌ 


தமிழ்‌ இலக்கண நூல்களுள்‌ தலைமையும்‌ 
தொன்மையும்‌ வாய்ந்தது தொல்காப்பிய 
மாகும்‌. அதற்கு முந்திய நூல்‌ அகத்திய 
மென ஒன்றிருந்ததாகத்‌ தெரியினும்‌ அதனை 
முழுமையாகக்‌ காண்டற்குரிய பேறு நமக்‌ 
கின்மையின்‌ அதைப்பற்றி ஒன்றும்‌ கூறுதற்‌ 
கியலாதிருக்கின்றது. தொல்காப்பியத்‌ 
திற்குப்‌ பின்பு தோன்றிய இலக்கண நூல்‌ 
களில்‌ எழுத்துச்‌ சொல்லாகிய இரண்டு இலக்‌ 
கணத்தையும்‌ நன்குணர்தற்குக்‌ கருவியாக 
இருப்பது நன்னூலே யாகும்‌. கி.மு. ஐயா 
யிரத்தில்‌ தோன்றிய தொல்காப்பியத்தை 
முதனூலாகக்‌ கொண்டு இந்நூல்‌ தோன்றி 
யதாதலின்‌ முதலும்‌ வழியுமென்ற தலைப்பில்‌ 


இவ்விரு நூல்களையும்‌ ஒருங்கு வைத்‌ 
தெண்ணல்‌ பொருந்துவதாகும்‌. 
நமக்கும்‌ நன்னூலார்‌ காலத்திற்கும்‌ 


இருக்கு மிடைவெளியினும்‌, நன்னுலாருக்‌ 
கும்‌ தொல்காப்பியருக்குமிருக்கும்‌ இடை 
வெளி மிகுதியாகும்‌. எனினும்‌ அவ்விடை 
வெளிக்குள்‌ நேர்ந்த மொழியிலக்கண மாறு 
தல்கள்‌ மிகச்‌ சிலவே யாகும்‌. தொல்காப்‌ 
பியம்‌ பரந்தும்‌ விரிந்தும்‌ உள்ளது. நன்‌ 
னூல்‌ சுருங்கியும்‌ தொகுத்துமுள்ள து. 


1. தொல்‌- பொருள்‌: அகம்‌-க (இளம்‌ உரை) 


தவர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ நடாத்தும்‌ சைவ சித்தாந்‌ 
குத்‌ தேர்வில்‌ வென்று ஆயிரம்‌ 
வெண்பொற் காசுகள்‌ பரிசாகப்‌ 
பெற்றவர்‌. மதுரை ஆதனத்‌ 
தாரால்‌ “சித்தாந்த நன்மணி? 
என்ற பட்டம்‌ வழங்கப்பெற்ற 
வர்‌. இவர்‌ தொல்காப்பியம்‌ 
சொல்லதிகாரத்திற்குள்ள இளம்‌ 
பூரணர்‌, நச்சனார்க்கினியர்‌, தெய்‌ 
வச்‌ சிலையார்‌, கல்லாடர்‌ முதலிய 
பழைய உரைகளுக்கு விரிவான 
விளக்கவுரை யெழுதியுள்ளார்‌. 
அனைத்தும்‌ தனித்தனி நூல்களா 
கக்‌ கழகவழி வெளிவந்துள்ளன. 


“முன்னோர்‌ நூலின்‌ முடிபொருங்‌ கொத்துப்‌ 
பின்னோன்‌ வேண்டும்‌ விகற்பங்‌ கூறி 
அழியா மரபினது வழிநூ லாகும்‌ 


என்பது வழிநூல்‌ இலக்கணம்‌. இவ்விலக்‌ 
கண அமைப்பை முழுமையாகப்‌ பின்பற்றி 
எழுந்துள்ளது நன்னூல்‌. முதலிலக்கணத்‌ 
தின்‌ முடிபை வழிநூல்‌ ஏற்றுச்‌ செல்லினும்‌, 
தனக்கும்‌ முதனூலுக்குமுள்ள காலவேறு 
பாட்டால்‌ ஏற்படும்‌ சில மாறுதல்களைத்‌ தழு 
வியும்‌ நூல்செய்ய  வேண்டியிருத்‌ தலின்‌ 
முதனூலினும்‌ சில மாறுதல்களைச்‌ செய்ய 
வேண்டுவது இன்றியமையா தாகின்‌் றது. 
ஆதலால்தான்‌ 'பின்னோன்‌ வேண்டும்‌ விகற்‌ 
பங்‌ கூறுதலை' வழிநூல்‌ இலக்கணம்‌ பெறு 
வதாயிற்று. இந்நிலையில்‌ தொல்காப்பியத்‌ 
தையும்‌ நன்னூலையும்‌ ஒருங்கு நோக்கின்‌ 
அவ்விரண்டிற்குமுரிய ஒற்றுமை வேற்றுமை 
களை நன்கறிய முடியும்‌. 

மூன்னுள்ளோர்‌ தொகுத்துச்‌ செய்‌ 
ததனை விரித்தும்‌ விரித்துச்‌ செய்ததனைத்‌ 
தொகுத்தும்‌ செய்தல்‌ நூல்செய்வார்‌ 
செய்யும்‌! மரபாகும்‌. இதனை அப்படியே 
அடியொட்டியவர்‌ நன்னூலார்‌. தொல்‌ 
காப்பியம்‌ பரந்தும்‌ விரிந்துமுள்ள ஒரு நூல்‌ 


என்பது முனனும்‌ கூறப்பட்டது. எனவே 
இங்ஙனம்‌ விரிந்த நூலைத்‌ தொகுத்துச்‌ செய்‌ 
தலில்‌ கவனம்‌ செலுத்தினர்‌ நன்னூலார்‌. 
அதன்‌ வாயிலாக இயலமைப்பிலேயே அச்‌ 
சுருக்கத்தைக்‌ காணுமாறு செய்துள்ளனர்‌. 
தொல்காப்பியர்‌ எழுத்துச்‌ சொல்லாகிய 
இரண்டினிலக்கண த்தைப்‌ பதினெட்டு இயல்‌ 
களில்‌ கூறினார்‌. நன்னூலார்‌ அவ்விலக்‌ 
கணத்தைப்‌ பத்து இயல்களில்‌ கூறினார்‌. 


அவ்வியலமைப்பு வருமாறு :-- 


தொல்காப்பியம்‌ நன்னூல்‌ 


எழுத்து 


நூன்மரபு \ 
மொழிமரபு எழுத்தியல்‌ 
பிறப்பியல்‌ 


புணரியல்‌ | 
தொகை மரபிற்சில 
இலக்கணங்கள்‌ 

உயிர்‌ மயங்கியல்‌ 
குற்றியலுகரப்புணரியல்‌ 


உயிரீ ற்றுப்புண 
ரியல்‌ 


புள்ளி மயங்கியல்‌ மெய்யிற்றுப்புணரியல்‌ 


தொகைமரபிற்‌ சில 5 


இலக்கணங்கள்‌ 
உருபியல்‌ உருபு புணரியல்‌ 
சொல்‌ 
கிளவியாக்கம்‌ முற்பகுதி | 
எச்சவியல்‌ முற்பகுதி 
பெயரியல்‌ | 
வேற்றுமையியல்‌ பெயரியல்‌ 
வேற்றுமை மயங்கியல்‌ 
வீளிமரபு 
வினையியல்‌ ள்‌ 
எச்சவியலில்‌ ன்‌ வலில 


93 


பெயரியல்‌, வினையியல்களிலிருந்து 
அறியப்படும்‌ அவ்விரண்டின்‌ | 
பொது விதிகள்‌ 

வேற்றுமையியல்‌, வினையியல்‌ | 


களிலிருந்து அறியப்படும்‌ அவ்‌ பொது 

விரண்டின்‌ பொது விதிகள்‌ வியல்‌. 

கிளவீயாக்க த்தில்‌ கூறப்படும்‌ வழுவ 

மைதிகள்‌, எச்சவியலில்‌ கூறப்‌ 

படும்‌ எச்சங்கள்‌, தொகையிலக்‌ 

கணம்‌, பொருள்கோள்‌. 

இடையியல்‌ இடையியல்‌ 

உரியியல்‌ உரியியல்‌ 
நன்னூலில்‌ காணப்படும்‌ பதவியல்‌ 

ஒருமொழியிலக்கணம்‌ கூறுவதாகும்‌. அவ்‌ 

விலக்கணம்‌ வடமொழியிலக்கண த்தைத்‌ 


தழுவிச்‌ செய்யப்பட்ட தாதலின்‌ தொல்காப்‌ 
பியத்தோடு ஒத்து எண்ணற்கில்லை. இப்‌ 
பதவியலுக்கு மேற்கோள்‌ ஆரியமென்பார்‌ 
“மொழி” என்னாது “பதம்‌' என்றார்‌ எனவரும்‌ 
உரை! இதன்‌ உண்மையை விளக்கும்‌. 
பின்னோன்‌ வேண்டும்‌ விகற்பங்‌ கூறலாக 
இவ்வியல்‌ அமைந்திருக்க அமைவுண்டு 
எனினும்‌ தமிழ்‌ நூற்கிலக்கணம்‌ செய்வார்‌ 
ஓர்‌ இயலின்‌ பெயருக்கே வடமொழிப்‌ பெயர்‌ 
தந்து கூறுதல்‌ அத்துணைப்‌ பொருத்த 
முடைத்தன்றாம்‌. 


தொல்காப்பியர்‌ செய்யுளீட்டுதற்கு 
இயற்சொல்‌, திரிசொல்‌, திசைச்சொற் 
களுடன்‌ வடசொல்லும்‌ ஒரோவழி எடுத்துக்‌ 
கொள்ளலாமென்பார்‌, 


“இயற்சொல்‌ திரிசொல்‌ திசைச்சொல்‌ 
வடசொல்லென்‌( று) 
அனைத்தே செய்யு ளீட்டச்‌ சொல்லே”? 


என்றார்‌. அங்ஙனமாக நன்னூலார்‌ பெய 
ரியலில்‌ சொல்‌ லெத்துணைப்‌ பாகுபடுமென்று 
விளக்குங்கால்‌, 


“அதுவே, 

இயற்சொல்‌ திரிசொல்‌ இயல்பிற்‌ பெயர்வினை 
எனஇரண்‌ டாகும்‌ இடையுரி யடுத்து 
நான்குமாம்‌ தசைவட சொல்‌ அணு காவழ்‌" 


1. நன்னூல்‌ - பதவியல்‌-க (சங்கர நமச்சிவாயர்‌ உரை) 


94 


என்று கூறுகின்றார்‌. தய ஒள வவட 
வகையைப்‌ பாகுபாடு செய்யுந்‌ தொல்காப்‌ 
பியர்‌ பெயர்‌ வினை இடையுரி யாகிய நான்‌ 
கையுமே கூறுவர்‌. ஆனால்‌, நன்னூலார்‌ 
இரண்டாகும்‌ நான்காகும்‌, திசைவடசொல்‌ 
சேர்ப்பின்‌ ஆறாகும்‌ என அடுக்கிக்‌ கூறுதல்‌ 
அத்துணைப்‌ பொருத்த முடைத்தன்றாம்‌. 
இதிலிருந்து அறிய வேண்டிய உண்மையும்‌ 
ஒன்றுண்டு. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 
வடசொல்‌ ஓரளவே செல்வாக்குப்‌ பெற்‌ 
றிருந்தது. செய்யுட்‌ செய்யுங்கால்‌ ஒரோ 
வழி அச்‌ சொற்களை யேற்கவேண்டின்‌ 
அதுவும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டிற்கேற்ப அதனை 
மாற்றி ஏற்க வேண்டு மென்றே கருதினர்‌. 
ஆனால்‌ பிற்காலத்திலோ வடமொழி செல்‌ 
வாக்கு மிகுதியும்‌ பெறுவதாயிற்று. தமிழ்ப்‌ 
புலவர்களும்‌ அதனை உயர்வாகக்கருதித்‌ 
தமிழிலக்கண மெழுதுகின்ற பொழுதுகூட 
அதற்கும்‌ இலக்கணமெழுதித்‌ தமிழிலக்‌ 
கணத்தோடு ஒருங்கு வைத்தெண்ணும்‌ 
நிலையை உண்டாக்கிவிட்டனர்‌. இங்ஙனம்‌ 
நன்னூலார்‌ காலத்து ஏற்பட்ட மாறுதல்‌ 
இன்னும்‌ பிற்காலத்து வளர்ச்சி பெற்று, 


“அன்றியும்‌ தமிழ்நூற்கு அளவிலை அவற்றுள்‌ 
ஒன்றே யாயினும்‌ தனித்தமிழ்‌ உண்டோ?” 


எனக்‌ கேட்கும்‌ நிலைக்கு மாறிவிட்டது. 
இதற்குக்‌ காரணம்‌ வடமொழி வாணர்களின்‌ 
செல்வாக்கு மட்டுமன்று. தமிழர்களின்‌ 
நெடுங்காலத்‌ தூக்கமும்‌, மொழியுணர்வும்‌, 
ஒற்றுமை உணர்வும்‌ இன்மையுமே யாகும்‌. 
இதை நினையும்‌ எந்தத்‌ தமிழ்‌ உள்ளமும்‌ 
கண்ணீர்‌ வடிக்காதிருக்காது. இது நிற்க, 


இனி நன்னூலார்‌ முன்னோர்‌ நூலின்‌ முடிபொருங்‌ 
கொத்துச்‌ செய்திருக்கும்‌ திறத்தைக்‌ காண்போம்‌ :-- 


தொல்காப்பியத்தையும்‌ நன்னூலையும்‌ 
ஒத்துநோக்குதலை ஐந்து வகையாகப்‌ பிரித்‌ 


துக்‌ காணலாம்‌. 

(1) தொல்காப்பியர்‌ விரித்துக்‌ கூறி 
யதை தன்னூலார்‌ தொகுத்துக்‌ கூறி 
யிருக்கும்‌ திறம்‌. 


1. நூன்மரபு - ௧௦. 


3. நூன்மரபு - ௧௮. ப ௩; 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


(2) தொல்காப்பியர்‌ தொகுத்துக்‌ கூறி 
யிருப்பதை நன்னூலார்‌ விரித்துக்‌ கூறி 
யிருக்கும்‌ திறம்‌. 

(9) தொல்காப்பியர்‌ கூறிய கருத்துக்‌ 
களில்‌ சிலவற்றை நன்னூலார்‌ நெகிழ விட்டி 
ருப்பது. 


(4) தொல்காப்பியர்‌ கூறாத கருத்‌ 
துக்கள்‌ சிலவற்றை நன்னூலார்‌ கூறி 
யிருப்பது. 

(5) தொல்காப்பியர்‌ கூறிய கருத்‌ 


துக்களை நன்னூலார்‌ மாற்றிக்‌ கூறியிருப்பது. 

1. தொல்காப்பியர்‌ விரித்துக்‌ கூறியதை 
நன்னூலார்‌ தொகுத்துக்‌ கூறியிருக்கும்‌ திறம்‌ :-- 
உயிர்மெய்‌ :--- 


மெய்யெழுத்துப்‌ பதினெட்டும்‌, பன்‌ 
னிரண்டு உயிருடன்‌ சேர்ந்து வருங்கால்‌ 
அவை உயிர்மெய்‌ எனப்படும்‌. உயிர்மெய்‌ 
என வழங்கினும்‌ அதன்‌ ஒலி வடிவில்‌ மெய்‌ 
முன்னும்‌ உயிர்‌ பின்னும்‌ காணப்படும்‌. 
அகரத்தோடு பொருந்துங்கால்‌ மெய்‌, தன்‌ 
புள்ளியை மட்டுமே இழக்கும்‌. ஏனைய உயி 
ருடன்‌ பொருந்துங்கால்‌ வடிவு வேறுபட்டு 
வரும்‌. மெய்‌, எந்த உயிருடன்‌ சேரினும்‌ 
அந்த உயிருக்குரிய மாத்திரையையே 
பெறும்‌. தனக்குரிய மாத்திரையை யிழந்து 
விடும்‌. இவையே உயிர்மெய்யின்‌ இலக்கண 
மாகும்‌. இதனைத்‌ தொல்காப்பியர்‌ மூன்று 
நூற்பாக்களால்‌ கூறுகின்றார்‌. 


அவையாவன : 
1 மெய்யோ டியையினும்‌ உயிரியல்‌ திரியா” 
“புள்ளி யில்லா எல்லா மெய்யும்‌ 
உருவுரு வாகி அகரமோ டுயிர்த்தலும்‌ 
ஏனை உயிரோடு உருவுதிரிந்‌ துயிர்த்தலும்‌ 
ஆயீ ரியல உயிர்த்த லாறே 
₹ஃடுமய்யின்‌ வழியது உயிர்தோன்றும்‌ நிலையே” 
இம்மூன்றனுள்‌ முதல்‌ நூற்பாவால்‌ 
உயிர்மெய்க்குரிய மாத்‌ திரைழையயும்‌ 
இரண்டாம்‌ நூற்பாவால்‌ அதன்‌ வடிவு திரி 
தலையும்‌, மூன்றாம்‌ நூற்பாவால்‌ அஃது 


2. நூன்மரபு - ௧௭. 


ட 


பொன்விழா மலர்‌ 


ஒலிக்கும்‌ முறைமையும்‌ அறிகின்றோம்‌. 
இதனை, மிகச்‌ சுருக்கமாக நன்னூலார்‌, 
*பூள்ளிவிட்‌ டவ்வொடு முன்னுரு வாகியும்‌ 

ஏனை யுயிரோடு உருவு திரிந்தும்‌ 

உயிரள வாய்‌ அதன்‌ வடிவொழித்து இருவயிற்‌ 

பெயரொடும்‌ ஒற்றுமுன்‌ னாய்வரும்‌ உயிர்மெய்‌” 


என ஒரே நூற்பாவால்‌ கூறியுள்ளார்‌. 


(2) தொல்காப்பியர்‌ தொகுத்துக்‌ கூறி 
யிருப்பதை நன்னூலார்‌ விரித்துக்‌ கூறியிருக்கும்‌ 
திறம்‌: 


உடம்படுமெய்‌ :-— 


உயிரீற்றின்‌ முன்‌ உயிர்‌ முதல்வரின்‌ 
உயிரோடுயிர்க்கும்‌ மயக்கமின்மையின்‌ உடம்‌ 
படாத அவ்விரண்டையும்‌ உடம்படுத்தற்‌ 
பொருட்டு இடையே வரும்‌ மெய்யை 
உடம்படு மெய்யென்பர்‌. ஆசிரியர்‌ தொல்‌ 


காப்பியர்‌, 


“எல்லா மொழிக்கும்‌ உயிர்வரு வழியே 
உடம்படு மெய்யின்‌ உருபுகொளல்‌ வரையார்‌ 


எனப்‌ பொதுப்படக்‌ கூறினரேயன்றி இன்ன 
உயிரீற்றின்முன்‌ இன்ன உயிர்‌ வருங்கால்‌ 
இன்னமெய்‌ உடம்பாக  அடுக்குமென 
விரித்துக்‌ கூறிற்றிலர்‌. இளம்பூரணர்‌ உரை 
யிற்கோடலால்‌ உடம்படு மெய்யாவன 
யகரமும்‌ வகரமும்‌ எனக்‌ கூறி இகர ஈறும்‌, 
ஈகார ஈறும்‌, ஐகாரவீறும்‌ யகர உடம்படு 
மெய்‌ கொள்வன. அல்லனவெல்லாம்‌ வகர 
மெய்‌ கொள்வன என விளக்கினர்‌. நன்‌ 


னூலார்‌ இக்கருத்தினைத்‌ தழுவியே, 
₹:6இஈ ஐவழி யவ்வும்‌ ஏனை 
உயிர்வழி வவ்வும்‌ ஏமுன்‌ இவ்‌ விருமையும்‌ 
உயிர்வரின்‌ உடம்படு மெய்யென்‌ |ாகும்‌' 
என விளங்கக்‌ கூறினர்‌. ஏமுன்‌ இவ்விரு 
மையும்‌ வருதல்‌ இளம்பூரணரால்‌ கூறப்‌ 
படாத கருத்தாகும்‌. 
(3) தொல்காப்பியர்‌ கூறிய கருத்துக்களில்‌ 
சிலவற்றை நன்னூலார்‌ நெகிழ விட்டிருப்பது : 


தொல்காப்பியர்‌ புணர்ச்சி விதி கூறுங்‌ 
கால்‌ இருபத்து நான்கு மரப்பெயர்களைக்‌ 


1. நன்னூல்‌ - எழுத்தியல்‌-௩௪. 


os 


கூறியுள்ளனர்‌. அவற்றில்‌ நன்னூலார்‌ 
பனை, புளி ஆகிய இரு மரப்‌ பெயர்‌ மட்டுமே 
கூறியுள்ளார்‌. ஏனைய நெகிழ விட்டுள்ளார்‌. 
இங்ஙனமே எண்ணுப்பெயர்‌ கூறுங்காலும்‌ 
தாமரை, வெள்ளம்‌, ஆம்பல்‌ ஆகிய பேரெண்‌ 
களுக்கும்‌ தொல்காப்பியர்‌ புணர்ச்சி விதி 
கூறியுள்ளார்‌. இவற்றை நன்னூலார்‌ கூற 
வில்லை. 


*குறுமையும்‌ நெடுமையும்‌ அளபிற்‌ கோடலின்‌ 
தொடர்மொழி எல்லாம்‌ நெட்டெழுத்‌ தியல.' 


“உரையிடத்‌ இயலும்‌ உடனிலை யறிதல்‌" 


“பெயர்‌ நிலைக்‌ செவியின்‌ ஆஅ குநவும்‌ 
இிசைநிலைக்‌ கிளவியின்‌ ஆஅ குநவும்‌ 
தொன்னெறி மொழிவயின்‌ அ௮ குநவும்‌ 
மெய்ந்நிலை மயக்கின்‌ ஆஅ குநவும்‌ 
மந்திரப்‌ பொருள்வயின்‌ ஆ௮ குநவும்‌ 
அன்றி யனைத்துங்‌ கடப்பா டிலவே' 


என்பன போன்ற விதிகள்‌ பலவும்‌ நன்‌ 
னூலில்‌ இல்லை. இங்ஙனமே வேற்றுமை 
மயக்கத்தைப்‌ பலபடியாகத்‌ தொல்காப்பியர்‌ 
கூறியிருக்க, நன்னூலார்‌ ஓரிரு விதிகளை 
மட்டுமே எடுத்துக்கொண்டு ஏனையவற்றை 
நெகிழவிட்டுள்ளார்‌. தொல்காப்பியர்‌ இடை 
யுரிகளை விரிவாகக்‌ கூறியவாறு நன்னூலார்‌ 
கூறவில்லை. உரிச்‌ சொற்களுக்குப்‌ பொருளு 
ணரும்‌ முறைமை கூறுமுகமாக அக்காலப்‌ 
பயிற்று முறையை அறிவிக்கும்‌ திட்பங்‌ 
களையும்‌ நன்னூலார்‌ நெகிழ விட்டுள்ளார்‌. 


(4) தொல்காப்பியர்‌ கூறுத கருத்துக்கள்‌ 
சிலவற்றை நன்னூலார்‌ கூறியிருப்பது : 


நன்னூலார்‌ பதவியலையாத்ததற்கு மேற்‌ 
கோள்‌ ஆரியமேயன்றித்‌ தொல்காப்பியம்‌ 
அன்று என்பது முன்‌ கூறப்பட்டது. எனினும்‌ 
இவ்வியலில்‌ கூறப்படும்‌ இடைநிலைகளும்‌, 
வினை விகுதிகளும்‌, காலங்காட்டும்‌ விகுதி 
களும்‌ இலக்கியங்கண்டு இயம்பப்பட்டன 
வாதலின்‌ அவற்றை ஏற்றலில்‌ இழுக்கில்லை. 
சொற்களைப்‌ பகுதி, விகுதி, இடைநிலை, 
சாரியை, சந்தி, விகாரம்‌ என ஆறாகப்‌ 
பிரித்துக்‌ காணும்‌ முறை இவ்வியலில்‌ விரி 
வாகக்‌ கூறப்படுகிறது. இதில்‌ கூறப்படும்‌ 
இடைநிலைகள்‌ மூன்று காலத்திற்கும்‌ உரிய 
வாமாற்றை நன்னூலார்‌ விரித்துக்‌ கூறி 


2. நன்னூல்‌: உயிரிற்றுப்புணரியல்‌-௧ ௨, 


96 


யுள்ளார்‌. தொல்காப்பியர்‌ இதைப்பற்றிக்‌ 
கூருராயினும்‌ சேனாவரையர்‌ சிறிது விளக்கிக்‌ 
காட்டுகிறார்‌. வினைச்சொல்‌ கால முணர்த்‌ 
துங்கால்‌ சில நெறிப்பாடுடைய என்பது 
விளக்கிய 'நெறிப்படத்‌ தோன்றி' என்றார்‌. ! 
நெறிப்பாடாவது அவ்வீற்றுமிசை நிற்கும்‌ 
எழுத்து வேறுபாடு என்பது அவர்‌ உரை. 
இங்குக்‌ கூறப்படும்‌ ஈற்றுமிசை எழுத்தே 
இடைநிலையாகும்‌. இது காலமுணர்த்துங்‌ 
கால்‌ சில வரையறை யுடையது. அவ்வரை 
யறையே நன்னூலில்‌ விளக்கமாகக்‌ கூறப்‌ 
படுகிறது. 

“'தடறவொற்‌ நின்னே ஐம்பால்‌ மூவிடத்‌ 

திறந்த காலந்‌ தருந்தொழில்‌ இடைநிலை.” 


'ஆநின்று இன்று கிறுமூ விடத்தின்‌ 
ஐம்பால்‌ நிகழ்பொழு தறைவினை இடைநிலை. 


“பவ்வ மூவிடத்‌ தைம்பால்‌ எதிர்பொழுது 
இசைவினை இடைநிலை யாமிவை சிலஇல” 


இவ் வரையை ந போற்றுதற்குரிய 


குரித்தாமெனவும்‌ அது பற்றியே ஆசிரியர்‌ 
தொல்காப்பியர்‌ ஓதாராயினார்‌ என்றும்‌ நச்சி 
னார்க்கினியர்‌ கூறுவர்‌.” 


(5) தொல்காப்பியர்‌ கூறிய கருத்துக்களை 
நன்னூலார்‌ மாற்றிக்‌ கூறியிருப்பது :-- 


தொல்காப்பியர்‌ அற்று, அக்கு, இக்கு 
எனச்‌ சாரியை கூறினர்‌. நன்னூலார்‌ இதனை 
மாற்றி முறையே அற்று, ௮, கு. எனக்‌ 
கூறினர்‌. தொல்காப்பியர்‌ கூறிய ஒன்‌ 
சாரியையை நீக்கி, அல்‌ சாரியை புதிதாகக்‌ 
கொண்டனர்‌. இங்ஙனம்‌ சாரியை கூறு 
வதில்‌ நேர்ந்த மாறுபாடே, பின்னர்ப்‌ 
புணர்ச்சி விதி கூறுங்காலும்‌ மாறுபட ஏது 
வாயின. தொல்காப்பியம்‌ உருபியல்‌ ஈசஆம்‌ 
நூற்பாவையும்‌, நன்னூல்‌ உருபியல்‌ ௧௧ஆம்‌ 
நூற்பாவையும்‌ ஒத்து நோக்குக. இங்ஙனம்‌ 


வரும்‌ இடங்கள்‌ பல உள்ளன. 

இங்ஙனம்‌ முதலும்‌ வழியுமாக இயங்கும்‌ 
இவ்விருநூல்களின்‌ ஒற்றுமை வேற்றுமை 
களை இன்னும்‌ பல்வேறிடங்களில்‌ கண்டு 


தாகும்‌. எனினும்‌ இவ்வரையறை மயங்குதற் 


1. 
2. 
9. 


மகிழ வாய்ப்புண்டு. 


தொல்காப்பியத்தின்‌ காலம்‌ 


குமரிநாடு தொல்‌ 
காப்பியம்‌ இயற்றப்பட்டதா மென்பதற்கு, அந்‌ நூலின்கண்‌ உள்ள குறிப்‌ 
நாற்புறத்துங்‌ குறிஞ்சி, 
முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ என்னும்‌ நிலப்பகுதிகளாற்‌ சூழப்பட்டு, அவற்‌ 
றிடையே மிக அகன்று நீண்டு விரிந்து கிடப்பதாகிய வெறுமணல்‌ வெளிக்கு 


கடல்‌ வாய்ப்படாது நிலவிய காலத்தில்‌ 


புக்கள்‌ பலவுமே நன்கு சான்று பகர்கின்றன. 


அவர்‌ “நடுவு நிலைத்தணை'' என்று பெயர்‌ கூறுமாறறை உற்றாராயுங்கால்‌ 
இருந்ததாகல்‌ 
அந்‌ நிலப்பகுதி இஞ்ஞான்று இந்திய மாக்‌ 
கடலின்‌ &ழ்‌ அமிழ்ந்தி நிற்பினுந்‌, தொல்காப்பியனார்‌ இருந்த ஞான்று 
அது பெரியதொரு நிலப்பரப்பாய்க்‌ குமரிநாடெனப்‌ பெயர்‌ பெற்றிருந்த 


அத்தகையதொரு பெருமணல்வெளி அவர்‌ காலத்தில்‌ 
வேண்டு மென்பது புலனாம்‌. 


தென உணர்ந்து கொள்க, 
மறைமலையடிகள்‌ 
மாணிக்கவாசகர்‌ காலம்‌ பக்‌. ௭௬௨. 


தொல்‌ - சொல்‌ - வினையியல்‌-௪ (சேனா-உரை) 
நன்‌-பதவியல்‌-௧த$, ௧௬, ௧௭. 
தொல்‌ - சொல்‌ - வினை - ௪ (நச்சினார்க்கனியர்‌ உரை) 


கண்டு மகிழ்க. 


அடியும்‌ இடியும்‌ 


[திரு. பேராசிரியர்‌ ௧. பெருமாள்‌, எம்‌.ஏ.] 


வடார்க்காடு மாவட்டத்தி 
லுள்ள திருப்பத்தூரையடுத்த 
வெள்ளையகவுண்டனூரில்‌ 5-2-22 
இல்‌ கவுண்டப்பக்‌ கவுண்டருக்கும்‌ 
சென்னம்மாள்‌ அம்மையாருக்கும்‌ 
தோன்றியவர்‌ இவர்‌. தீருப்பத்‌ 
தூர்‌ நகராண்மைக்‌ கழகப்‌ பள்ளி 
யிலும்‌ சென்னைப்‌ பச்சையப்பன்‌ 
கல்லூரியிலும்‌ கற்று பி. ஓ. எல்‌. 
(ஆனர்சு) தேர்வில்‌ பல்கலைக்‌ 
கழக முதல்‌ மாணவராக முதல்‌ 
வகுப்பில்‌ தேறினார்‌. கோவை 
பி. எஸ்‌ ஜி. கல்லூரியில்‌ ஆசிரியப்‌ 
பணியேற்று, பின்‌ சென்னை 
மாநிலக்‌ கல்லூரியில்‌ துணைப்‌ 


இடம்‌ : அறிவகம்‌ 
காலம்‌: இரவு 8 மணி 
நிகழ்ச்சி: பொழுதுபோக்கு 


அண்ணன்‌ 
தம்பியர்‌, வளர்மதி அவர்களுடைய தங்கை. 


[வளவனும்‌ செழியனும்‌ 


அறவண்ணனும்‌ செவ்வந்தியும்‌ அவர்க 
ளுடைய பெற்றோர்கள்‌. அவர்கள்‌ சென்னை 
மா நகரத்திலிருந்து கோடை விடுமுறையைக்‌ 
கழிக்கக்‌ கானலூர்‌ என்னும்‌ ஒரு 
சிற்றூருக்குச்‌ சென்றார்கள்‌. அங்கு வான 
வனும்‌ முகில்‌ வண்ணனும்‌ அவர்களுடன்‌ 
வந்து கலந்து கொண்டார்கள்‌. எல்லோரும்‌ 
ஏதேதோ பேசிப்‌ பொழுது போக்கினார்கள்‌. 
முகிலன்‌ மட்டும்‌ ஏதோ ஆழ்ந்து எண்ணிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அப்போது : 


வளர்மதி : இன்று முகில்வண்ணன்‌ மட்டும்‌ 
ஒன்றும்‌ பேசவில்லையே. அப்படி 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ என்ன ? 


வளவன்‌ : அப்படியே இருப்பார்‌. திடீ 
ரென்று மழை பொழிவதுபோல்‌ பொழி 
வார்‌. அவரை ஆழங்‌ காண யாருக்கு 
இயலும்‌ ? 
13 


பேராசிரியராக எட்டு ஆண்டுகள்‌ 
பணிபுரிந்தார்‌. அதன்‌ பின்‌ 
சென்னைக்‌ கலைக்கல்லூரியிலும்‌ 
மாநிலக்‌ கல்லூரியிலும்‌ தமிழ்த்‌ 
துறைத்‌ தலைவராகத்‌ திகழ்ந்தார்‌. 
தற்பொழுது வடார்க்காடு 
மாவட்டத்தில்‌ செய்யாறு என 
வழங்கும்‌ திருவோத்தூரில்‌ உள்ள 
அரசினர்‌ கலைக்கல்‌ லூரியின்‌ முதல்‌ 
வராகப்‌ பணிபுரிகின்றார்‌. இலக்‌ 
திய மணங்‌ கமழச்‌ சொற்பொழி 
வாற்றுவதிலும்‌ கட்டுரைகள்‌ 
எழுதுவதிலும்‌ வல்லார்‌. முருகன்‌ 
மீது மாருத பற்றுக்‌ கொண்டவர்‌ 
ஆவர்‌. 


முநில்வண்ணன்‌ : 
“முகிலுக்குப்‌ பல பக்கம்‌ இடி ; 
மத்தளத்திற்கு இரண்டு பக்கம்‌ அடி ?' 


சிரிப்பு 
எல்லோரும்‌ முகில்வண்ணனைப்‌ பார்த்துச்‌ 
சிரிக்கும்போது, 
வளர்மதி : எனக்கு ஒன்றும்‌ விளங்க 
வில்லையே? 
முகில்வண்ணன்‌ : விளக்கிச்‌ சொன்னால்‌ 


வேதனைப்‌ படுவாய்‌. வேதனைப்‌ படவும்‌ 
வெட்கப்படவும்‌ வேண்டிய நிலையில்‌ சில 
உண்மைகள்‌ இருந்து வருகின்றன..... 
வு உனக்குக்‌ கோழி தெரியுமா ? 


வளர்மதி: தெரியும்‌. 

முகில்வண்ணன்‌ : கோளி? 

வளர்மதி : தெரியாது. *கோளி' என்பது 
“போளி! என்பதுபோல ஒரு பல 
காரமா ? 

வளவன்‌ : ஆமாம்‌. பலகாரந்தான்‌ உனக்கு, 


எத்தனை வேண்டும்‌? வாயூறுகிறதா? 
(சிரிப்பு) 
செழியன்‌ : அது பலகாரமும்‌ இல்லை! ஒரு 


காரமும்‌ இல்லை! அதைப்‌ பற்றிக்‌ கரடியூர்‌ 
கூளனிடத்தில்‌ குட்டுப்பட்டுத்‌ தெரிந்து 


கொண்டு வந்துள்ளார்‌ மூகில்‌ 
வண்ணன்‌ தெரியுமா ? 
செவ்வந்தி: கரடியூரா? ஊர்ப்‌ பெயரே 


அச்சமூட்டக்கூடியதாக உள்ளதே! 


வளர்மதி: யார்‌ அந்தக்‌ கூளன்‌ ? 


முகிலன்‌ : 


அவன்‌ காளானுக்கு அப்பன்‌ ! 


வளர்மதி : அப்பன்‌ பெயர்‌ கூளன்‌ ! மகன்‌ 
பெயர்‌ காளான்‌ ! 


வளவன்‌ : அம்மா பெயர்‌ காக்கைமூக்கி! 
அவள்‌ மகள்‌ பெயர்‌ பேன்தலைச்சி ! 
பேன்தலைச்சியின்‌ தம்பி பெயர்‌ நரிக்‌ 
கடிச்சான்‌, அந்தக்‌ குடும்பத்தில்‌ 
அத்தனை பேர்கள்தாம்‌. குடும்பக்‌ 
கட்டுப்பாடு எப்படி ? 


அறவண்ணன்‌ : போதும்‌! போதும்‌! குடும்பப்‌ 
பெயர்கள்‌ எல்லாம்‌ கூளனும்‌ 
காளானும்‌ காக்கை மூக்கியும்‌ பேன்‌ 
தலைச்சியும்‌ நரிக்கடிச்சானும்‌ என 
இருப்பின்‌ அவர்கள்‌ வாழ்க்கை 
முன்னேற்றம்‌ எப்படி அமையும்‌ ? 

செரியன்‌ : இந்‌ தப்‌ பெயர்களெல்லாம்‌ 
சாத்திரம்‌ பார்த்து வைத்த பெயர்‌ 


களாம்‌. தட்சணை கொடுத்துச்‌ சாத்‌ 
திரம்‌ பார்த்துப்‌ பெயர்‌ வைத்துப்‌ பெயர்‌ 
சூட்டு விழாக்‌ கூடக்‌ கொண்டாடினார்‌ 


களாம்‌. 

அறவண்ணன்‌ : சாத்திரங்களுக்கும்‌ சாங்கி 
யங்களுக்கும்‌ விழாக்களுக்கும்‌ குறை 
வில்லை, எல்லாம்‌ குருடனுக்குக்‌ 


குருடன்‌ வழிகாட்டிய முன்னேற்றமாகத்‌ 

தான்‌ உள்ளது. இவற்றையெல்லாம்‌ 

கண்டு வருந்தி நொந்துதான்‌ 
₹கண்ணிலாக்‌ குழவிகள்‌ போலப்‌--பிறர்‌: 
காட்டிய வழியில்‌ சென்று மாட்டிக்‌ கொள்வார்‌ 


பாரதியார்‌ அழுதுள்ளார்‌. 
பாவம்‌. இவர்களையெல்லாம்‌ 


என்று 
ஐயோ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


சீர்திருத்தி முன்னேற்றும்‌ பொறுப்பு 
யாருடையது? 


முகில்வண்ணன்‌ : நம்முடையதுதான்‌, 


வளர்மதி: எங்கேோ தொடங்கி எங்கோ 
போய்‌ விட்டீரே! அந்தக்‌ “கோளி” 
என்ன ஆயிற்று? கோளியும்‌ ஒருவர்‌ 


பெயரா என்ன ? 
(எல்லோரும்‌ சிரிப்பு.) 


வளர்மதி: நீங்கள்‌ கூறிய குடும்பப்‌ பெயர்‌ 
கள்‌ வேடிக்கையாகவும்‌ இருக்கின்‌ றன ; 
வேதனையும்‌ தருகின்றன. அந்தக்‌ 
கோளியைப்‌ பற்றிய புதிரையும்‌ அவிழுங்‌ 


கள்‌ பார்க்கலாம்‌, 


முகில்வண்ணன்‌ : அதனை நானே விளக்கிச்‌ 
சொல்கிறேன்‌. யாரும்சிரிக்கக்‌ கூடாது. 
சிரித்தால்‌ சொல்ல மாட்டேன்‌. 
தெரியுமா ? 

வளர்மதி: யாரும்‌ சிரிக்க மாட்டோம்‌. 
நீங்கள்‌ சொல்லுங்கள்‌, 

முகிலன்‌ : கூளன்‌, காக்கைமூக்கி, காளான்‌, 
பேன்தலைச்சி, நரிக்கடிச்சான்‌ ஆகிய 
ஐவரடங்கிய அந்தக்‌ குடும்பத்தில்‌ 
காளான்‌ ஒருவன்தான்‌ பள்ளிக்கூடம்‌ 
போகும்‌ பாக்கியம்‌ பெற்றவன்‌. 


வளர்மதி: மற்றவர்களுக்கு ? 

முகிலன்‌ : அந்தப்‌ புண்ணியம்‌ இல்லை. 
பெற்றோர்கள்‌ : ஐயோ பாவம்‌! 

முகிலன்‌ : கரடியூரிலுள்ளவர்கள்‌ “ கோழி 


யைக்‌ * கோளி ' என்றும்‌, ‘ பழத்தைப்‌” 
“பளம்‌” என்றும்‌, “குழம்பை £க்‌ 
* கொளம்பு ' என்றும்‌, “ அப்புரத்தை ' 
 அப்பாரம்‌ ' என்றும்‌ * சொன்னான்‌ ' 
என்பதைச்‌ : சென்னான்‌ ' என்றும்‌ பேசி 
வருகிறார்கள்‌. அது திருந்தா மொழி. 


படிக்காதவர்கள்‌ திருத்தாத்‌ 


அறவண்ணன்‌ : 
நான்‌ 


தமிழ்தான்‌ பேசி வருகிறுர்கள்‌. 


கூட ஒரு காலத்தில்‌ கோழியைக்‌ 
( கோளி ' என்றுதான்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தேன்‌. படித்து முன்‌ 


னேறிய பிறகுதான்‌ கோழி! என்று 


வானவன்‌ : 


வளர்மதி: உங்கள்‌ 


முகிலன்‌ ப] காளானுக்குத்‌ 


பொன்விழா மலர்‌ 


திருத்தமாகப்‌ பேசி வருகிறேன்‌. 
எங்களைப்‌ பார்த்து நீங்களும்‌ திருத்த 
மாகப்‌ பேசி வருகிறீர்கள்‌. பெற்றோர்கள்‌ 
படித்து முன்னேறித்‌ திருத்தமாகப்‌ 
பேசுவார்களாயின்‌ பிள்ளைகளும்‌ 
தாமாகவே திருத்தமாகப்‌ பேசப்‌ பழகிக்‌ 
கொள்கிறார்கள்‌. பிள்ளைகள்‌ முன்‌ 
னேற்றம்‌, பெற்றோர்கள்‌ முன்னேற்றத்‌ 
தில்தான்‌ உள்ளது. அதனால்‌, பிள்ளை 
களை முன்னேற்ற விரும்பும்‌ பெற்றோர்‌ 
கள்‌ தம்முடைய எண்ணம்‌, மொழி, 
செயல்களில்‌ திருத்தமாக இருக்கும்‌ 
கட்டாயம்‌ ஏற்படுகிறது. 


ஆம்‌. உண்மைதான்‌. உங்களைப்‌ 
போலப்‌ பொறுப்புணரும்‌ பெற்றோர்கள்‌, 
கற்றவர்கள்‌ குடும்பங்களில்‌ கூடக்‌ 
குறைவாகத்தாம்‌ உள்ளார்கள்‌. புகை 
பிடித்தல்‌, பொடிபோடல்‌, காப்பி 
முதலியன குடித்தல்‌ போன்ற கெட்ட 
பழக்கங்கள்‌ யாவும்‌ பெற்றோர்கள்‌ மூல 
மாகவே பிள்ளைகளிடம்‌ வளர்ந்து 
நிலைத்து விடுகின்றன. என்னுடைய 
பெற்றோர்கள்‌ திருத்தமாகத்‌ தமிழ்‌ 
பேசினால்‌ கூட அதைத்‌ தவறாகவே 
நினைக்கிறார்கள்‌. ஆங்கிலத்தில்‌ ஒரு 
பிழை இருக்கக்கூடாது என்று விரும்பும்‌ 
அவர்கள்‌ தமிழில்‌ ஆயிரம்‌ பிழைகள்‌ 
செய்வதையே தமக்குரிய சிறப்பாகவும்‌ 
கருதுகிறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 


நாங்கள்‌ படும்பாட்டை... 


பாட்டையெல்லாம்‌ 
பாடிக்‌ காலத்தைக்‌ கடத்தல்‌ வேண்டா. 
அந்தக்‌ கோளியைப்‌ பற்றிச்‌ சொல்லி 
முடியுங்கள்‌. 

தன்னூரில்‌ 
பள்ளிக்கூடம்‌ இல்லை. இரண்டுமைல்‌ 
நடந்து போய்‌ வேங்கையூரில்‌ படித்து 
விட்டு வீடு திரும்புவான்‌. வீடு வருவ 
தற்குள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ கற்பித்த 
வற்றைப்‌ பெரும்பாலும்‌ மறந்து 
விடுவான்‌. ஒருநாள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
ஆசிரியர்‌ காளானைப்‌ பார்த்துக்‌ கோழிப்‌ 
பாடத்தைப்‌ படிக்கச்‌ சொன்னார்‌. அவன்‌ 
“கோழி” என்பதைக்‌ ‘கோளி ' என்று 
படித்தான்‌. அதற்காக அவனுடைய 
காதைப்‌ பிடித்துத்‌ திருகிக்‌ கன்னத்‌ 


99. 


திலும்‌ அறைந்து, “ஒவ்வொரு சொல்லை 
யும்‌ திருத்தமாக உச்சரிக்கக்‌ கற்றுக்‌ 
கொடுக்கவே காலம்‌ எல்லாம்‌ வீணா 
கிறதே ' என்றும்‌, “வருந்திச்‌ சொல்லிக்‌ 
கொடுப்பவற்றை அவ்வப்போதே 
மறந்துவிடுகிராயே' என்றும்‌ வசை 
பாடிக்‌ கொண்டே 'கோழி' என்று 
திருத்தமாக உச்சரிக்கக்‌ காளானுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுத்தனுப்பினார்‌ 
ஆசிரியர்‌. காளான்‌ மாலையில்‌ வீடு 
வந்து சேர்ந்தான்‌. 


வளர்மதி : அப்புறம்‌. 
முகிலன்‌ : காளான்‌ வீட்டுக்கு வந்து காடை 


விளக்கின்‌ முன்‌ அமர்ந்து கொண்டு 
அன்று வகுப்பில்‌ நடந்த கோழிப்‌ 
பாடத்தைப்‌ படித்தான்‌. பக்கத்தில்‌ 
கூளனும்‌ காக்கைமூக்கியும்‌ ஏதோ 
பேசிக்‌ கொண்டிருந்தவர்கள்‌ காளான்‌ 
படிப்பைக்‌ கவனித்தார்கள்‌. அவன்‌ 
கோ ' என்றும்‌ 'ழி' என்றும்‌ எழுத்துக்‌ 
கூட்டிக்‌ ௫ கோழி' என்று திருத்தமாகப்‌ 
படித்தான்‌. கூளனுக்குக்‌ [கூற்றுவ 
னுக்குப்‌ போலவே கோபம்‌ வந்து 
விட்டது. காளான்‌ தலையில்‌ பலமாக 
ஒரு குட்டுக்‌ குட்டிக்‌ காதைப்‌ பிடித்துத்‌ 
திருகிக்‌ * கோவனா' “ளினா' “கோளி” 
என்று படி என்று கர்ச்சித்துக்‌ கண்ணை 
யுருட்டினான்‌ . காளான்‌ தலையைத்‌ 
தேய்த்துக்‌ கொண்டு தேம்பித்‌ தேம்பி 
அழுதான்‌. காக்கைமூக்கி முகத்தை 
வேறொரு பக்கம்‌ திருப்பிக்கொண்டு 
கண்ணீர்விட்டுக்‌ கலங்கினாள்‌. பேன்‌ 
தலைச்சியும்‌ நரிக்கடிச்சானும்‌ தெருவில்‌ 
ஒருவரை ஒருவர்‌ அறியா தவண்ணம்‌ 
ஓடி ஒளிந்துகொண்டார்கள்‌. 


[வளர்மதி கலங்கிய கண்ணீருடன்‌ ஓவியம்‌ 


போலாகிவிட்டாள்‌. ] 


வளவன்‌ : வளர்மதி, முகிலன்‌ பேசாமல்‌ 


இருந்ததற்கு இதுதான்‌ காரணம்‌. 
கூளனிடத்தில்‌ காளான்‌ பட்ட பாடும்‌ 
ஆசிரியரிடத்தில்‌ காளான்‌ பட்டபாடும்‌ 
முகிலன்‌ நெஞ்சத்தில்‌ ஆழப்‌ பதிந்து 
விட்டன. இத்தகைய வருந்தத்‌ தக்க 
காட்சிகள்‌ அவருடைய நெஞ்சத்தைப்‌ 
பல பக்கங்களிலுமிருந்தும்‌ இடித்து 


வருகின்றன. முகிலுக்குப்‌ பல பக்கம்‌ 
இடி அன்றோ? 


செழியன்‌ : வீட்டில்‌ ( கோழி? என்று படித்‌ 


தால்‌ குட்டும்‌ திட்டும்‌ கிடைக்கின்றன. 
பள்ளிக்கூடத்தில்‌ ‘கோளி? என்று 
படித்தால்‌ அடியும்‌ வசையும்‌ கிடைக்‌ 
கின்றன. ஒவ்வொரு சொல்லின்‌ 
பொருட்டும்‌ வீட்டிலும்‌ பள்ளியிலும்‌ 
அடிபட்டு வரும்‌ சிறுவர்‌ சிறுமியர்கள்‌ 
நிலைக்கு அழுவதா ? மகிழ்வதா? என்று 
முகில்வண்ணன்‌ வருந்திக்கொண்டே 
வந்தான்‌. 


செவ்வந்தி: ஐயோ பாவம்‌! தமிழகத்துச்‌ 


சிறுவர்களும்‌ சிறுமியர்களும்‌ மத்தளம்‌ 
போல்‌ இரண்டு பக்கங்களும்‌ அடிபட்டு 
வருவது வருந்தத்தக்கதாக வுள்ளது! 


அறவண்ணன்‌ : அடிக்கத்‌ தெரிந்தவர்கள்‌ 


அடித்தால்‌ மத்தளமும்‌ சிறப்புப்பெறும்‌. 
மாணவர்களும்‌ சிறப்புப்‌ பெறுவர்‌. 
அடிக்கத்‌ தெரியாதவர்கள்‌ அடித்தால்‌ 
மத்தளமும்‌ கிழிந்து போகும்‌. மாணவர்‌ 
களும்‌ அழிந்து போவர்‌. இந்தக்‌ 
கருத்தை உள்ளடக்கித்தான்‌. 


“ முகிலுக்குப்‌ பல பக்கம்‌ இடி; 
மத்தளத்துக்கு இரண்டு பக்கம்‌ அடி ”' 


என்று முகில்வண்ணன்‌ பாடியிருத்தல்‌ 


வேண்டும்‌...... 


செவ்வந்தி: ஆமாம்‌ முகிலா! குறையும்‌ 


திறையும்‌ கலந்துள்ள இவ்வுலகில்‌ 
குறைகண்டு கலங்குவதும்‌ நிறைகண்டு 
களிப்பதும்‌ கூடாது என்று பெரியவர்‌ 
கள்‌ சொல்வார்களே ? நீ மட்டும்‌ ஏன்‌ 
“வாடிய பயிரைக்‌ கண்ட போதெல்லாம்‌ 
வாடினேன்‌ ' என்று வருந்திய வள்ள 
லார்போல எதற்கும்‌ வருந்திவிடுகிறாய்‌? 


முகிலன்‌ 3 நல்லவர்கள்‌ வருந்தாமல்‌ வாழும்‌ 


ஒரு நல்ல காலம்‌ வரவே வராதா? 
நல்ல பள்ளிக்கூடங்களும்‌ நல்ல 
மாணாக்கர்களும்‌ நல்ல ஆசிரியர்களும்‌ 
கல்ல மக்களும்‌ நல்ல அரசியலாரும்‌ 
தத்தம்‌ பொறுப்புணர்ந்து கடமை 
செய்து முன்னேறும்‌ ஒரு நல்லுலகம்‌ 
அமையவே அமையாதா ? 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


அறவண்ணன்‌ : நல்லுலகங்களை உருவாக்கு 


வதில்‌ முதலிடம்‌ பெறத்தக்க பள்ளிக்‌ 
கூடங்கள்‌, ஆசிரியர்கள்‌, மாணாக்‌ 
கர்கள்‌, கலைஞர்கள்‌, மக்கள்‌, அரசி 
யலார்கள்‌ எப்படி எப்படி இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்று கற்பித்துச்‌ செஞ்‌ 
சொற் கவிகள்‌ சில செய்து கொடுத்தால்‌ 
எல்லார்க்கும்‌ பயன்படுமல்லவா? 
பொழுதுபோக்கிலும்‌ பொதுநலத்‌ 
திற்குப்‌ பயன்படுவனவற்றையே படைப்‌ 
பதற்கு முகில்வண்ணன்‌ வழிகாட்ட 
வேண்டும்‌. முகிலல்லவோ உலகம்‌ 


எல்லோரும்‌: நாங்களும்‌ அப்படியே விரும்பு 


கிறோம்‌. 


முகில்வண்ணன்‌ : (பாடுகிறான்‌ ) 


கடமையைச்‌ செய்யா தென்றும்‌ 
களித்திடப்‌ பிறர்க்கு வாய்த்த 
உடைமையைக்‌ கவர்ந்து கோடல்‌ 
உயர்வெனக்‌ கருதும்‌ தீய 
மடமையை அகற்ற வல்ல 
மதிநலக்‌ கடமை வீரப்‌ 
படையினைப்‌ படைக்கும்‌ நல்ல 
பள்ளிகள்‌ வேண்டும்‌ ! வேண்டும்‌ ! 


எல்லோரும்‌ : வேண்டும்‌! வேண்டும்‌ !! 


(எல்லோரும்‌ உடன்பாடுகிறார்கள்‌. ) 


முகில்வண்ணன்‌ : 


கற்றிடும்‌ போதே பொல்லாக்‌ 
கயமையை வளர்த்துக்‌ கொள்ளும்‌ 
தற்றிறம்‌ அற்ற வாய்ப்பை 
நல்கடொ தென்றும்‌ மேன்மைச்‌ 
சொற்றிறம்‌ பாத வாய்மை 
தூய்மைநற்‌ ரொழில்க ளெல்லாம்‌ 
கற்றிடச்‌ செய்யும்‌ பள்ளி 
கணக்கில வேண்டும்‌ ! வேண்டும்‌ !! 


எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌! 


முகில்வண்ணன்‌ : 


நெஞ்சுளே பூக்கும்‌ பொல்லா 
நெறியெலாம்‌ நீக்க வல்ல 

செஞ்சொல்லின்‌ கவிக ளோடு 
செம்மைசேர்‌ தொழில்கள்‌ கற்று 


பொன்விழா மலர்‌ 


வஞ்சமில்‌ அறத்து நெஞ்சால்‌ 
வறுமையை அழிக்கும்‌ வீரச்‌ 
சிங்கங்கள்‌ வளரும்‌ பள்ளி 
தெருவெலாம்‌ வேண்டும்‌ ! வேண்டும்‌ !! 
எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌!! 
முகில்வண்ணன்‌ : 
கற்றவர்‌ குடியா வண்ணம்‌ 
களவினைச்‌ செய்யா வண்ணம்‌ 
மற்றவர்‌ நலத்தைத்‌ தங்கள்‌ 
நலமென மதிக்கும்‌ வண்ணம்‌ 
நற்றவம்‌ செய்யும்‌ வண்ணம்‌ 
நற்கலை பலவும்‌ நல்கி 
உற்றுல களிக்கும்‌ பள்ளி 
ஊர்தொறும்‌ வேண்டும்‌ ! வேண்டும்‌!! 
எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌!! 
முகில்வண்ணன்‌ : 
அவரவர்‌ நாட்டைக்‌ காக்கும்‌ 
ஆற்றலும்‌ அவலம்‌ நீக்கி 
அவரவர்‌ மொழியை ஆக்கும்‌ 
ஆற்றலும்‌ அமைதி யாக 
அவரவர்‌ அறத்தைப்‌ போற்றும்‌ 
ஆற்றலும்‌ ஊட்டும்‌ கல்வி 
அவரவர்க்‌ களிக்கும்‌ பள்ளி 
அகலுல கனைத்தும்‌ வேண்டும்‌ ! 
எல்லோரும்‌: அகலுல கனைத்தும்‌ வேண்டும்‌. 
முகில்வண்ணன்‌ : 
ஒற்றுமைச்‌ செல்வம்‌ ஓங்க 
உயர்நலக்‌ கலைகள்‌ யாவும்‌ 
கற்றிட வைத்து, வாழ்வில்‌ 
களிப்பெலாம்‌ ஊட்ட வல்ல 
முற்றறி வளித்து, ஞாலம்‌ 
முழுநலம்‌ பெறுதற்‌ கேற்ற 
நற்றிறம்‌ நல்கும்‌ பள்ளி 
நானிலத்‌ தெங்கும்‌ வேண்டும்‌ ! 
எல்லோரும்‌: நானிலத்‌ தெங்கும்‌ வேண்டும்‌! 
முகில்வண்ணன்‌ : 
மக்களை மக்கள்‌ மோதும்‌ 
மடமைசேர்‌ கொடுமை யெல்லாம்‌ 
ஒக்கவே தொலைத்துச்‌ சாதி 
மதங்களை ஓட்டி தாட்டோர்‌ 


101 


தக்கநல்‌ நெறியில்‌ நின்று 
தாழ்விலா தென்றும்‌ வாழ 
மிக்கசீர்‌ நல்கும்‌ பள்ளி 
மேலுல கத்தும்‌ வேண்டும்‌! 


[மேலுலகம்‌ : மேலைநாடுகள்‌ என்றும்‌ 
வானுலகு என்றும்‌ பொருள்‌ படும்‌. ] 


எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌ !! 


அறவண்ணன்‌ : வளவ! முகில்வண்ணன்‌ 
பாட்டுக்கள்‌ உலகத்தை முன்னேற்றும்‌ 
ஆற்றல்‌ வாய்ந்த பாட்டுக்களாக 
உள்ளன. நீ இப்போது நல்லாசிரி 
யர்கள்‌ எப்படி இருக்கவேண்டும்‌ என்று 
கற்பித்துப்‌ பாடுக. 

(பாடுகிறான்‌) 

மாயஜம்‌ புலனும்‌ வென்று 


வளவன்‌ : 


மாண்பெலாம்‌ ஆக்க வல்ல 
தூய்மையை வளர்த்து ஞானத்‌ 
தொண்டினால்‌, உலக மெல்லாம்‌ 
வாய்மையாம்‌ செல்வம்‌ எய்தி 
வளமுடன்‌ வாழ்தற்‌ கேற்ற 
ஆயநற்‌ கலைகள்‌ கற்பித்‌ (து) 
அருள்செயும்‌ ஆசான்‌ வேண்டும்‌ ! 


எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌ !! 


வளவன்‌ : 
ஒதிய கலைகள்‌ தம்மால்‌, 
உள்ளத்தில்‌ உருவ மாகும்‌ 
தீதெலாம்‌ நீக்கி, வாழ்க்கைத்‌ 
திருவெலாம்‌ ஆக்கி, வஞ்சச்‌ 
சூதெலாம்‌ போக்கி, அன்புத்‌ 
தூய்மையால்‌ இன்பம்‌ எய்தி 
வாதிலா துலகம்‌ வாழ 
வழிசொலும்‌ ஆசான்‌ வேண்டும்‌ ! 


எல்லோரும்‌ . 


வேண்டும்‌ ! வேண்டும்‌ !! 


வானவன்‌ : நான்‌ மாணாக்கர்கள்‌ எப்படி 
யிருக்க வேண்டும்‌ என்று பாடட்டுமா ? 


எல்லோரும்‌: பாடுக! பாடுக !! 


வானவன்‌ : 
உலகெலாம்‌ மகிழும்‌ வண்ணம்‌ 
உயர்வெலாம்‌ தல்க வல்ல 
அலகிலாக்‌ கலைகள்‌ தம்மை 
அறமுடன்‌ கற்று, வாழ்வில்‌ 


102 
இலகடும்‌ இன்பம்‌ யாவும்‌ 
இயற்றுநல்‌ தொழில்கள்‌ செய்து 
பலநலம்‌ புரியும்‌ அன்புப்‌ 
பண்புமா ணாக்கர்‌ வேண்டும்‌ ! 


எல்லோரும்‌: ஆ! ஆ! இன்னும்‌ பாடுக. 


வானவன்‌ : 
அறிவெலாம்‌ முற்றும்‌ முன்னர்‌, 
அரசியல்‌ கட்சிக்‌ குள்ளே 
வெறியினால்‌ சிக்கிக்‌ கொண்டு 
வேலைகள்‌ நிறுத்தம்‌ செய்து 
பொறியெலாம்‌ கெடுத்துக்‌ கொள்ளும்‌ 
பொய்ந்நெறி வேண்டா தென்றும்‌ 
நெறியினால்‌ கல்வி கற்கும்‌ 
நேர்மைமா ணாக்கர்‌ வேண்டும்‌! 


எல்லோரும்‌: ஆம்‌. ஆம்‌. நேர்மை மாணாக்கர்‌ 
வேண்டும்‌! உம்மைப்‌ போல்‌ நேர்மை 
மாணாக்கர்‌ வேண்டும்‌. 


வானவன்‌ : 
அன்பெலாம்‌ பூதீது, நன்மை 
அற்மெலாம்‌ காய்த்து, மேன்மைப்‌ 
பண்பெலாம்‌ பழுத்துச்‌ செல்வப்‌ 
பயனெலாம்‌ செழித்து வாழ்க்கை 
இன்பெலாம்‌ விளைத்தற்‌ கேற்ற 
இயலுடன்‌ செயல்க ளாற்றித்‌ 
துன்பெலாம்‌ போக்க வல்ல 
தூயமா ணாக்கர்‌ வேண்டும்‌ ! 


விண்ணெலாம்‌ நண்ணி வாழும்‌ 
வியன்கலை கற்று, ஞானக்‌ 
கண்ணெலாம்‌ பெற்று, நெஞ்சக்‌ 
களையெலாம்‌ நீக்கி, இந்த 
மண்ணெலாம்‌ பொன்னாய்‌ மாற்றி 
மகிழ்வெலாம்‌ விளைதற்‌ கேற்ற 
புண்ணியம்‌ செய்ய வல்ல 
புதுமைமா ணாக்கர்‌ வேண்டும்‌ ! 


எல்லோரும்‌: ஆம்‌. அத்தகைய மாணாக்கர்‌ 
களால்தாம்‌ நல்லுலகம்‌ உருவாக 
வேண்டும்‌. புதுமை மாணாக்கர்‌ 
வேண்டும்‌! அவர்களால்‌ ஒரு புது 


உலகமே உருவா தல்‌ வேண்டும்‌. 
அறவண்ணன்‌ : செழிய! கலைஞர்களும்‌ அறி 
ஞர்களும்‌ எத்தகையவர்கள்‌ வேண்டும்‌ 


என்று- நீ பாடுக. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


செழியன்‌ : 
புவியெலாம்‌ நெறியில்‌ நிற்கப்‌ 
புதுப்புதுச்‌ சுவைகள்‌ ஊட்டும்‌ 
கவியெலாம்‌ ஆடற்‌ பாடற்‌ 
கலையெலாம்‌ படைத்து மக்கட்‌ 
செவிமுதற்‌ புலன்கள்‌ யாவும்‌ 
செழித்திடும்‌ வண்ணம்‌ இன்பக்‌ 
கவினெலாம்‌ தெரிக்க வல்ல 
கலைஞர்கள்‌ வேண்டும்‌ ! வேண்டும்‌!! 


எல்லோரும்‌: வேண்டும்‌! வேண்டும்‌ !! 
செழியன்‌ : 
வெறிகளைப்‌ படைக்க வல்ல 
வேர்களை முளையிற்‌ கிள்ளும்‌ 
நெறிகளைப்‌ படைத்து நெஞ்ச 
நேர்மையை வளர்க்கும்‌ கல்வி 
முறைகளை வகுத்து ஞாலம்‌ 
முழுவதும்‌ வாழ்தற்‌ கேற்ற 
அறிவினைத்‌ தருநல்‌ லாற்றல்‌ 
அறிஞர்கள்‌ வேண்டும்‌ ! வேண்டும்‌!!! 


வளர்மதி: அம்மா! மக்கள்‌ எப்படி இருக்க 
வேண்டும்‌ என்று நீ பாடு அம்மா! 


செவ்வந்தி : 
அன்பெலாம்‌ ஊட்டித்‌ தம்மை 
அளித்திடும்‌ பெற்றோர்‌ தம்மை 
இன்புறக்‌ காத்து, நாட்டிற்(கு) 
இமையென அமைந்து, காதற்‌ 
பண்பெலாம்‌ வளர்க்கும்‌ நெஞ்சப்‌ 
பாங்கெலாம்‌ பெற்று வாழ்க்கைப்‌ 
புன்மையைப்‌ போக்க வல்ல 
பொறுப்புள மக்கள்‌ வேண்டும்‌. 
உன்‌ மக்கள்‌ அப்படித்தானே 
உனக்கு என்ன? 


அறவண்ணன்‌ : 
இருக்கிறார்கள்‌. 
கேட்டு வந்தவள்‌. 

செவ்வந்தி: பிள்ளைகள்‌ முன்னாலும்‌ கேலி 


பேசுவதை விடமாட்டீர்களே நீங்கள்‌! 


அறவண்ணன்‌ : சரி. சரி. நமது வளர்மதி 
உலகத்துக்கு எத்தகைய பெண்கள்‌ 
வேண்டும்‌ என்று கற்பிக்கிருளோ 
பார்ப்போம்‌. 

முகில்வண்ணன்‌ : ஆம்‌. ஆம்‌. பெண்களைப்‌ 
பற்றி வளர்மதிதான்‌ பாட வேண்டும்‌ 
என்பது எங்கள்‌ ஆசை. 


பொன்‌ விழா மலர்‌ 


வளர்மதி: எங்கள்‌ ஆசை என்று பொய்‌ 
சொல்லாமல்‌ என்‌ ஆசை என்று மெய்‌ 
சொல்வதுதானே! ஆசையைப்‌ பார்‌! 
சரி. பாடுகிறேன்‌ பாருங்கள்‌ ! 


[பாடுகிறாள்‌ ] 
அன்பினில்‌ ஊற வைத்த 
அழுதினை வெல்லும்‌ சொல்லால்‌ 
இன்பெலாம்‌ ஊட்டிப்‌ பெண்மை 
இயல்பெலாம்‌ காட்டிக்‌ கற்பு 
வன்மையால்‌ உலகம்‌ காத்து 
வாய்மைசால்‌ அறங்கள்‌ பூத்து 
நன்மைகள்‌ அனைத்தும்‌ ஆக்கும்‌ 
தல்லமா தர்கள்‌ வேண்டும்‌! 


எல்லோரும்‌: வேண்டும்‌. வேண்டும்‌. நல்லு 
லகம்‌ படைக்க வல்ல நல்ல மாதர்கள்‌ 
வேண்டும்‌! வேண்டும்‌!! 


செழியன்‌: இப்பொழுது அரசைப்‌ பற்றிப்‌ 
பாடுவார்‌ அப்பா. அப்பா! பாடுங்கள்‌ 
அப்பா! எல்லோரும்‌ கவனியுங்கள்‌, 


அறவண்ணன்‌ : 
அறநெறி வகுத்து வல்ல 
ஆட்சியை அமைத்துப்‌ பொல்லா 
மறநெறி நீக்கி, வாழ்க்கை 
மாண்பெலாம்‌ ஆக்கி, அன்புக்‌(கு) 


108 


உறலிட மாூ நெஞ்சத்‌ 
துள்ளொளி பெருக்க தாளும்‌ 
பிறர்க்குழைத்‌ துலகம்‌ காக்கும்‌ 
பெருங்குணத்‌ தரசு வேண்டும்‌. 
ஆசையால்‌ உலகம்‌ முற்றும்‌ 
ஆளுதல்‌ வேண்டும்‌ என்றே 
ஈசனும்‌ அஞ்சும்‌ வண்ணம்‌ 
இரக்கமில்‌ அரக்க ராகி 
நாசமே விளைத்து ஞால 
வாழ்க்கையை நசுக்கும்‌ பொல்லாப்‌ 
பூசலும்‌ போரும்‌ செய்யாப்‌ 
பொறுப்பர செங்கும்‌ வேண்டும்‌! 
எல்லோரும்‌: வேண்டும்‌. வேண்டும்‌. பொறுப்‌ 
பரசு எங்கும்‌ வேண்டும்‌. 
அறவண்ணன்‌: இன்று பொழுதுபோக்கு 
மிகவும்‌ பயனுள்ள ஒன்றாக இருந்தது. 
இதற்குக்‌ காரணம்‌ முகில்வண்ணன்‌ 
தான்‌. 
*முகிலுக்குப்‌ பல பக்கம்‌ இடி 
மத்தளத்துக்கு இரண்டு பக்கம்‌ அடி' 
என்னும்‌ அவனுடைய கருத்துப்‌ 
பொதிந்த தொடரிலிருந்து நல்லுலகை 
உருவாக்கும்‌ எத்தனை தற்கருத்துக்கள்‌ 


தோன்றிவிட்டன ! 
செவ்வந்தி: .......... எல்லோரும்‌ சாப்பிட 
வாருங்கள்‌. 


கல்வியே அழியாச்‌ செல்வம்‌ 


சில நாளில்‌ தோன்றிச்‌ சில நாளிருந்து சில நாளில்‌ மறைந்து 
போவதாகிய இம்மக்களுடம்பிற்‌ பிறந்தவர்களான நாம்‌ எந்த வகையான 


செல்வத்தைப்‌ 
அழியாததாய்‌, 


பெறுதற்கு முயலல்‌ 
நம்‌ உடம்பு அழிந்தாலும்‌ தான்‌ அழியாமல்‌ நமது 


வேண்டுமென்றால்‌, என்றும்‌ 


உயிரோடு சேர்ந்து நம்மை எல்லாப்‌ பிறப்புக்களிலுந்‌ தொடர்ந்து 
வருவதாய்‌ உள்ள அழிவில்லாப்‌ பெருஞ்‌ செல்வத்தையே அடைதற்குக்‌ 
கண்ணுங்‌ கருத்துமாய்‌ இருக்கவேண்டும்‌. 


“கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி தருவற்கு 
மாடல்ல மற்றை யவை" 


_— மறைமலையடிகள்‌ 
அறிவுரைச்‌ கொத்து 


ஐந்துகால்‌ மண்டபம்‌ 
[திரு. டாக்டர்‌. சாலை இளந்திரையன்‌ எம்‌.ஏ., எம்‌.லிட்‌. பிஎச்‌.டி.] 


நெல்லை மாவட்டத்தைதச்‌ 
சார்ந்த சாலைநயனார்‌ பள்ளி என்‌ 
னுமூரில்‌ 6-9-1930இல்‌ தோன்றி 
யவர்‌ இவர்‌. இவர்‌ தம்‌ இயற்‌ 
பெயர்‌ மகாலிங்கம்‌ என்பதாகும்‌. 
சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்‌ எம்‌. ஏ பயின்றவர்‌; சிறந்த 
கவிஞர்‌. ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 
களும்‌ நூல்களும்‌ எழுதியுள்ளார்‌. 
தில்லிப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
தமிழ்த்துறையில்‌ பணியாற்றி 
வருகின்றார்‌. தமிழ்ப்‌ பழ 
மொழிகள்‌ பற்றிய ஆராய்ச்சிக்‌ 
காச அண்மையில்‌ “டாக்டர்‌? 
பட்டம்‌ பெற்றவர்‌. “அன்னை நீ 


கடந்த சுமார்‌ ஒருநூறு ஆண்டுகளில்‌ 
தமிழ்‌ இலக்கியம்‌ மிகவாகத்‌ தழைத்துக்‌ 
கிளைத்துப்‌ படர்ந்து பல . புதிய கனிகளைத்‌ 
தந்திருக்கிறது. அவைகளில்‌ குறிப்பிடத்‌ 
தக்க ஒன்றாகவும்‌ தமிழில்‌உள்ள உரைநடைத்‌ 
தனிநூல்களுள்‌ காலத்தால்‌ மூத்தவைகளுள்‌ 
ஒன்றாகவும்‌ தமிழ்‌ வழங்கும்‌ தேயங்களில்‌ 
எல்லாம்‌ மதிப்புப்‌ பெற்றிருப்பது (விநோத 
ரச மஞ்சரி' என்னும்‌ புத்தகம்‌. பத்தொன்ப 
தாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழர்கள்‌ விரும்பிப்‌ 
படித்த இப்‌ புத்தகம்‌, இன்றைக்கும்‌ தனது 
பாருட்‌ கவர்ச்சியையும்‌ நடைக்‌ கவர்ச்சியை 
யும்‌ இழக்காமல்‌ இருந்து வருகிறது. அறிஞர்‌ 
அனவரத விநாயகம்‌ அவர்களின்‌ கூற்றில்‌ 
சொல்லுவதானால்‌, “பஞ்ச தந்திரம்‌, கதா 
மஞ்சரி நூல்கள்‌ இதற்கு முன்னே ஏற்பட்‌ 
டிருந்தனவாயினும்‌, இதற்குப்‌ பெயர்‌ 
அமைந்தது போலவே இந்நூல்‌ விநோத 
ரசங்கள்‌ செறிந்து தமிழ்‌ மக்களுக்குப்‌ 
பெரிதும்‌ உவ தருவதாயிற்று.' 
எனவே தமிழ்‌ உரைநடை நூல்களின்‌ 
வரிசையிலும்‌ தமிழ்க்‌ கட்டுரை இலக்கிய 
வரலாற்றிலும்‌ விநோதரச மஞ்சரிக்குச்‌ 
சிறப்பானதோர்‌ இடம்‌ கிடைத்துள்ளது. 


1, நூமைகள்‌: தொகுதி 2, (சென்னை, 1933 பக்கம்‌: 


ஆடவேண்டும்‌” “புரட்சிக்‌ கவிஞர்‌ 
கவிதைவளம்‌' தமிழில்‌ சிறுகதை 
(புதிய தமிழ்க்‌ கவிதை' புதுத்‌ 
தமிழ்‌ முன்னோடிகள்‌' முதலிய 
இருபதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி 
நூல்களை எழுதியுள்ளார்‌. சிங்கை, 
மலாயா நாடுகளுக்கும்‌ இலங்‌ 
கைக்கும்‌ சென்று இலக்கியச்‌ 
சொற்பொழிவுகள்‌ ஆற்றி 
யுள்ளார்‌. இவர்தம்‌ துணைவி 
யாரான திருவாட்டி சாலினி 
இளந்திரையன்‌ அவர்களும்‌ 
தமிழறிஞர்‌ ஆவார்‌. இருவரும்‌ 
இணைத்து லெ அரிய ஆராய்ச்சி 
நூல்களை உருவாக்கியுள்ளனர்‌. 


விநோதரசமஞ்சரி 

விநோதரசமஞ்சரியில்‌ உள்ள கட்‌ 
டுரைகள்‌ அக்காலத்தில்‌ (கி. பி. 1835 
தொடங்கி) வெளிவந்து கொண்டிருந்த 


தினவர்த்தமானி'' என்னும்‌ கிழமை இதழில்‌ 
அவ்வப்போது வெளிவந்தன. பிறகு, 
(சென்னை) மாநிலக்‌ கல்லூரியின்‌ தென்‌ 
மொழிகள்‌ துறைப்‌ பேராசிரியராக இருந்த 
பெர்சிவல்‌ பாதிரியாரால்‌, 1876 இல்‌, ஒரு 
நூலாகத்‌ தொகுத்து வெளியிடப்பட்டன. 
இதன்‌ முறையான இரண்டாம்‌ பதிப்பு 1891 
இல்‌ வெளிவந்தது. இதற்கு முன்பே 
காரைக்கால்‌, சென்னை முதலான இடங்களி 
லீருந்த பலர்‌ பல பதிப்புக்கள்‌ அச்சிட்டு, 
உள்‌ நாட்டிலும்‌ இரங்கூன்‌ பி( னங்கு முதலிய 
இடங்களிலும்‌ விற்று வந்தார்கள்‌. இச்‌ 
செய்கை, இரண்டாம்‌. (1891 ஆம்‌ ஆண்டு) 
பதிப்பில்‌ கண்டிக்கப்‌ பட்டிருந்தாலும்‌, 
அவ்வாறு அச்சிட்டு விற்கப்பட்டமையே, 
குறைந்த காலத்தில்‌ இப்‌ புத்தகத்துக்கு 
மிகுந்த செல்வாக்கு ஏற்பட்டு விட்டது 
என்னும்‌ உண்மையையும்‌ நமக்கு உணர்த்து 
கின்றது. புத்தகத்தின்‌ இரண்டாம்‌ பதிப்பில்‌ 


12083.) 


வெளியீட்டாளர்கள்‌ சுட்டிக்‌ காட்டியிருப்பது 
போல்‌, ““வாசிப்பவர்களுடைய நாவிற்கு 
நயமும்‌, செவிக்கு இன்பமும்‌, மனத்துக்கு 
மகிழ்ச்சியும்‌, அறிவுக்கு வளர்ச்சியும்‌, பொழுது 
போக்கிற்கு உல்லாசமுமாம்படி 1 இந்நூல்‌ 
எழுதப்‌ பட்டிருப்பதே இந்தச்‌ செல்வாக்‌ 
கிற்கு முக்கியமான காரணம்‌. 


அட்டாவதானம்‌ எீராசாமி 


ஆங்கில அரசாங்கத்தார்‌ 1812 இல்‌ 
சென்னைக்‌ கல்விச்சங்கம்‌ என்னும்‌ ஒரு நிறு 
வனத்தை அமைத்து மேனாட்டு முறையிலான 
(வகுப்பு வரிசை முறையிலான) கல்விக்கு 
வழி வகுத்தனர்‌. தமிழின்‌ முதல்‌ பெரிய 
பழமொழித்‌ தொகுப்பை (ஆங்கில மொழி 
பெயர்ப்புடன்‌ 1812இல்‌) வெளியிட்ட பெர்‌ 
சிவல்‌ பாதிரியாரும்‌ மற்றவர்களும்‌ இந்த 
நிறுவனத்தோடு தொடர்பு பட்டிருந்து 
பொதுக்‌ கல்விக்குப்‌ பலவழிகளிலும்‌ தொண்‌ 
டாற்றினார்கள்‌. இந்தக்‌ காலத்திலேதான்‌, 
பள்ளி மாணவர்கட்குக்‌ கற்பிப்பதற்குரிய தர 
வரிசையில்‌ அமைந்த பாடநூல்கள்‌ பல 
(மொழி பெயர்ப்புக்களாகவும்‌ புதிய ஆக்கங்‌ 
களாகவும்‌) வெளிவந்தன.  இப்பணிக 
ளோடும்‌, பெர்சிவல்‌ அய்யர்‌ (பாதிரியார்‌) 
நடத்தி வந்த :'தினவர்த்தமானி'' என்னும்‌ 
இதழோடும்‌ தொடர்பு பட்டிருந்த தமிழா 
சிரியத்‌ தமிழறிஞர்களிலே ஒருவர்‌ அட்டாவ 


தானம்‌ வீராசாமிச்‌ செட்டியார்‌. 


“பிரசிடென்சி காலேஜ்‌' என்று சொல்‌ 
லப்பட்ட சென்னை மாநிலக்‌ கல்லூரி 
யில்‌ தலைமைத்‌ தமிழ்ப்‌ பண்டிதரா 
யிருந்த வீராசாமியார்‌ சமயச்‌ சொற்பொழி 
வுகள்‌ நிகழ்த்துவதில்‌ சிறந்தவராகப்‌ பேர்‌ 
பெற்றிருந்தார்‌. இடத்துக்கேற்ற பழமொழி 
களையும்‌ ஏனைய மக்கள்‌ வசனங்களையும்‌ 
கலந்து நகைச்சுவையாகப்‌ பேசுவதிலும்‌ 
இவர்‌ வல்லவர்‌, அக்கால வழக்கப்படி, 
இவரும்‌, அப்போது வெளிவந்த பல நூல்‌ 
களுக்குச்‌ சாற்றுக்கவிகள்‌ வழங்கி யுள்ளார்‌. 
இவர்‌ பெற்றிருந்த “கவிராயர்‌'' என்னும்‌ 
பட்டம்‌, இவர்‌ ஒரு பாவலராகவும்‌ மதிக்கப்‌ 
பட்டார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. அகராதித்‌ 


105 


தொகுப்பு வேலையில்‌ இவருக்கு உதவியாக 
இருந்த (இலங்கை,  அளவெட்டியைச்‌ 
சேர்ந்த) கனகசபைப்‌ புலவர்‌, “நாவலர்‌ 
வியக்கப்‌ பாவலர்‌ நாவான்‌ நன்கலை மதி 
வளர்ந்‌ தோங்கிப்‌, பாவலர்‌ முகஞ்செம்‌ பதும 
மாக்‌ குவிக்கும்‌ பான்மையோன்‌ மாயனோடு 
உளத்து, மாவலர்‌ வீராசாமி வேள்‌” என்று 
பாராட்டியுள்ளார்‌.” 


பதினன்கு கட்டுரைகள்‌ 


பரமார்த்த குரு கதை என்னும்‌ முதல்‌ 
தனி உரைநடைத்‌ தமிழ்‌ நூலுக்குப்‌ பிறகு, 
இவருடைய காலத்தை ஒட்டித்தான்‌ தமிழில்‌ 
உரைநடை நூல்கள்‌ தலையெடுக்கத்‌ தொடங்‌ 
கின. £'வசனநடை கைவந்த வல்லாளர்‌?' 
என்று சிறப்பிக்கப்பட்ட ஆறுமுக நாவலர்‌ 
சமயக்‌ கதைகளையும்‌ பால பாடங்களையும்‌ 
நற்றமிழ்‌ உரைநடையில்‌ எழுதி வந்தார்‌; 
தமிழின்‌ முதல்‌ நாவலாசிரியரான வேத 
நாயகம்‌ பிள்ளை தமிழ்‌ உரைநடையைக்‌ 
கதை இலக்கியத்துக்கு ஏற்ற கருவியாக 
உருவாக்கி வந்தார்‌. அந்தச்‌ சூழலில்‌ 
வாழ்ந்து தமிழ்ப்‌ பணியில்‌ தலைநின்ற வீரா 
சாமியார்‌ கட்டுரைகளை மிகுதியாக எழுதினார்‌. 
மேலைநாட்டில்‌ ஓரளவு வளர்ச்சி பெற்று, 
இந்திய மண்ணிலும்‌ சிறிதே மணம்‌ பரப்பத்‌ 
தொடங்கியிருந்த கட்டுரை என்னும்‌ இலக்‌ 
கிய வகை அவருடைய எழுத்துக்களின்‌ 
மூலமே தமிழில்‌ கால்கொண்டது. 


இப்போது கிடைக்கும்‌ விநோதரச மஞ்‌ 
சரிப்‌ பதிப்புக்களுக்கும்‌ அதன்‌ (1876) முதல்‌ 
பதிப்புக்கும்‌ சிறிது வேறுபாடு உள்ளது. 
முதற்‌ பதிப்பில்‌ இல்லாத சில கட்டுரைகள்‌ 
அதன்‌ பிற்பதிப்புக்களிலும்‌ தற்காலப்‌ பதிப்‌ 
புக்களிலும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. ஆயினும்‌, 
இந்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ இப்‌ 
புத்தகத்தைப்‌ பற்றிக்‌ கருத்துத்‌ தெரிவித்த 


திருமணம்‌ செல்வக்‌ கேசவராயர்‌ தெய்வங்‌ 


கொள்கை, கற்புநிலைமை, கீதவாத்திய 
விநோதம்‌, கற்றாய்ந்‌ தொழுகல்‌, பயனி 
லுழவு, மகாபண்டிதனைச்‌ சிறுபிள்ளை 


வென்றது, காலபேத இயல்பு, நன்றி மற 
வாமை, கம்பர்‌ சரித்திரத்தின்‌ ஒரு பகுதி, 


சீ. விழ்நாதரசமஞ்சரி: 2 ஆம்‌ பதிப்பு, சென்னை, (1891) நூல்‌ வரலாறு. 


297-98. 
14 


8. மயிலை சீனி வேங்கடசாமி: 19 ஆம்‌ நூற்றுண்டி௰ தமிழ்‌ இலக்கியம்‌, சென்னை, (1962) பக்கம்‌ : 


106 


கம்பர்‌ இராமாயணம்‌ பாடி அரங்கேற்றியது, 
ஒட்டக்கூத்தர்‌ ஈட்டி எழுபது பாடி அரங்‌ 
கேற்றியது, ஒட்டக்கூத்தர்‌ சோழனுக்குப்‌ 
பெண்‌ பேசியது, புகழேந்திப்‌ புலவர்‌ நள 
வெண்பாப்‌ பாடியது, ஏகம்பவாணன்‌ சரித்‌ 
திரம்‌ என்னும்‌ பதினான்கு கட்டுரைகளை 
மட்டுமே வீராசாமியாரின்‌ கைவண்ணங்‌ 
களாகக்‌ கொண்டார்‌ என்று தெரிகிறது. ! 
இப்‌ புத்தகத்தின்‌ திருத்தமுற்ற இரண்டாம்‌ 
பதிப்பில்‌ தரப்பட்டுள்ள “நூல்‌ வரலாறு?” 
என்னும்‌ குறிப்பில்‌, “காளமேகப்‌ புலவர்‌ 
சரித்திரம்‌ போல, ஒளவையார்‌ சரித்திரத்தை 
யும்‌ யாமறிந்தவாறு தொகுத்துத்‌ தெளிவு 
பெற எழுதிச்‌ சேர்த்தும்‌, புத்தகம்‌ இனிது 
முடியுமாறு சிறுகூனன்‌ கதை ஒன்று எழுதிக்‌ 
கடையிற்‌ கூட்டியும்‌ பிரசுரஞ்‌ செய்தனம்‌?' 


என்று பதிப்பாளர்கள்‌ குறிப்பிட்டுள்‌ 
ளார்கள்‌.” முதற்பதிப்பில்‌ பதினான்காக 
இருந்த கட்டுரைகளின்‌ எண்ணிக்கை, 


இரண்டாம்‌ பதிப்பில்‌ பதினாறாகி இப்போ 
துள்ள (லிப்கோ, சென்னை, 1958) புதிய 
பதிப்புக்களில்‌ இருபதாக உயர்ந்துள்ளது. 


கட்டுரை இலக்கியம்‌ 


விநோதரச மஞ்சரி சிறந்ததோர்‌ உரை 
நடை நூல்‌ என்பது பத்தொன்பதாம்‌ நூற்‌ 
ரண்டின்‌ இறுதியிலேயே உணரப்பட்டது 
என்பதை முன்பே கண்டோம்‌. தற்காலத்‌ 
தமிழ்த்‌ திறனாய்வு முன்னோடிகளுள்‌ ஒருவ 
ராகிய தி. செல்வக்‌ கேசவராயர்‌, “படிப்ப 
வர்கள்‌ இன்னும்‌ படிக்கலாம்‌, பின்னும்‌ படிக்‌ 
கலாம்‌ என்று விழையுமாறு திராட்சாபாக 
மான வசன நடையில்‌ அமைந்த நூல்‌?! 
என்று பாராட்டியிருப்பதோடு, “இந்நூல்‌ 
சந்தர்ப்பத்துக்கேற்ற பழமொழிகள்‌ வழங்கப்‌ 
பெற்று, மிக்க திரிபின்றி, பெரும்பான்மை 
யும்‌ உலகவழக்கை உள்ளிட்டுத்‌ திராட்சா 
பாகமாக இருத்தலால்‌ தமிழறிந்த ஸ்திரி 
புமான்கள்‌ அனைவரும்‌ (பெண்களும்‌ ஆண்‌ 
களும்‌) எக்காலத்தும்‌ படித்து மகிழத்தக்கது”' 
என்றும்‌ மதிப்பீடு செய்துள்ளார்‌. 


1. தி. செல்வக்கேசவராயர்‌ : 


விநோதாசமஞ்சரி : 


தமிழ்‌ வியாசங்கள்‌, (1945 பதிப்பு), பக்கம்‌ : 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


எல்லாக்‌ கலைகளையும்‌ போலவே 
கட்டுரை இலக்கியக்‌ கலையையும்‌ வரையறுத்து 
விளக்குவது கடினம்‌. இருப்பினும்‌, ஆங்‌ 
காங்கு அறிஞர்கள்‌ இம்‌ முயற்சியில்‌ ஈடு 
பட்டுச்‌ சில கருத்துக்களை வெளியிட்டு 
வந்துள்ளார்கள்‌. விநோதரச மஞ்சரியின்‌ 
(முதற்பதிப்பில்‌ உள்ள) பதினாலு கட்டுரை 
களையும்‌ மேம்போக்காகப்‌ பார்க்கையிலேயே, 
அவை, பலவகையான பொருள்களின்‌ மீது 
படர்‌ ந்துள்ளமை புலப்படுகிறது. கடவு 
ளுண்மை பற்றிய ஆராய்ச்சி, கற்பொழுக்கம்‌, 
நன்றி மறவாமை, புலவர்களின்‌ வாழ்வில்‌ 
நிகழ்ந்தனவாக வழங்கி வந்த சுவையான 
நிகழ்ச்சிகள்‌, இந்த நாட்டின்‌ பெருந்‌ தொழி 
லாகிய உழவு என்பன போன்ற வெகு வேறு 
பொருள்களைத்‌ தொட்டுத்‌ துலக்கும்‌ இப்‌ 
புத்தகம்‌, (காலபேத இயல்பு” என்னும்‌ 
தலைப்பில்‌ பழங்காலத்துக்கும்‌ புதிய காலத்‌ 
துக்கும்‌ உள்ள வேறுபாடுகளையும்‌ சுவை 
யாகப்‌ பரப்பிக்‌ காட்டுகிறது. இவை தவிர, 
ஓர்‌ இசை நிகழ்ச்சியைப்‌ பற்றிய மதிப்பீட்டு 
வருணனையான “கீதவாத்திய விநோதம்‌ 
என்னும்‌ கலைக்கட்டுரையும்‌ இதிலே இடம்‌ 
பெற்றுள்ளது. “பழக்க வழக்கங்கள்‌, 
நிகழ்ச்சிகள்‌, மனிதர்கள்‌, கலைகள்‌, புத்த 
கங்கள்‌ அல்லது பொதுவான மனித 
வாழ்க்கை முதலியவைகளைப்‌ பற்றிய ஆசிரி 
யரின்‌ எண்ணங்களைப்‌ படிப்போரிடம்‌ நேர்‌ 
முகமாக எடுத்துரைப்பதே ““கட்டுரை இலக்‌ 
கியம்‌'' என்னும்‌” இலக்கணத்துக்குப்‌ 
பொருத்தமாக விநோதரசமஞ்சரி பல்வேறு 
பொருள்கள்‌ குறித்த உரைகளின்‌ தொகுப்‌ 


பாக உள்ளது. 


மேற்கண்ட இலக்கணத்தைத்‌ தரும்‌ 
காம்ப்டன்‌ கலைக்களஞ்சியமே, எடுத்துக்‌: 
கொண்ட பொருளைப்‌ பற்றிய பெரும்போக்‌ 
கான விளக்கமாகவோ, அதன்மீதான ஒரு 
கருத்தாடலாகவோ, படிப்போரை ஆசிரியன்‌. 
கருத்துக்கு இணங்கச்‌ செய்யும்‌ முயற்சி 
யாகவோ, உணர்ச்சியைத்‌ தட்டி எழுப்புவ 


தாகவோ அல்லது வெறுமே மகிழ்ச்சி ஊட்டு. 


77-78. 


புஷ்பரதச்‌ கெட்டியார்‌ இரண்டாம்‌ பதிப்பு, (1891) நாகவரலாறு 


2 
3. இ, செல்வக்கேசவராயர்‌ ; தமிழ்வியாசங்கள்‌, (1945 பதிப்பு), பக்கம்‌, 77. 5 & 
த்‌ 


Comptons Pictorial Encyclopaedia, Vol, II, Chicago, (1956), P 


1, 398, ஸ்ட 


பொன்விழா மலர்‌ 


வதாகவோ அமைவதே கட்டுரை இலக்கியம்‌” 
என்றும்‌ கட்டுரைக்கின்றது." விநோதரச 
மஞ்சரிக்‌ கட்டுரைகளைப்‌ படிக்குந்தோறும்‌, 
(அந்தக்‌ கட்டுரைகளைப்‌ படித்த ஒருவரா 
லேயே இக்‌ கூறிய இலக்கணம்‌ வகுக்கப்‌ 
பட்டதோ ?” என்னும்‌ வியப்புணர்ச்சி 
உண்டாகிறது. 


கருத்து நலன்‌ 

தெய்வங்‌ கொள்கை என்னும்‌ கட்டுரை 
யில்‌ “கடவுள்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌ என்னும்‌ 
கருத்தை வலியுறுத்துகிறார்‌ ஆசிரியர்‌. 
கடவுள்‌ உண்டு என்போரும்‌ அப்படி ஒன்றும்‌ 
இல்லை என்போரும்‌ பலகாலமாகச்‌ சொல்லி 
வந்துள்ள கருத்துக்கள்‌ இக்‌ கட்டுரையில்‌ 
விரிவாக அடைவுபடுத்தப்‌ படுகின்றன. 
கடவுளுண்மை போன்ற ஒரு நுண்மைக்‌ 
கருத்தைப்‌ பற்றி விரிவான, பலவான கருத்‌ 
துக்களை அடுக்கிக்‌ கொண்டே போனால்‌ படிப்‌ 
போருக்கு அலுப்பே ஏற்படும்‌. அதைத்‌ 
தவிர்க்கும்‌ வகையில்‌, இக்‌ கட்டுரை, ஓர்‌ 
ஆத்திகனுக்கும்‌ ஒரு நாத்திகனுக்கும்‌ இடை 
யில்‌ நிகழ்ந்த உரையாடல்‌ போல அமைக்கப்‌ 
பட்டுள்ளது. கடவுளுண்மை பற்றிய சிந்தனை 
மிகவும்‌ நுண்ணோட்ட (Highly Technical) 
மானதாகத்தான்‌ செல்ல முடியும்‌ என்னும்‌ 
கருத்தைப்‌ பொய்ப்பித்து, அதன்‌ மீதும்‌ ஒரு 
பெரும்‌ போக்கான பார்வையைச்‌ செலுத்த 
முடியும்‌ என்பதை மெய்ப்பிக்கிறது இந்தக்‌ 
கட்டுரை. “கடவுள்‌ எங்கும்‌ இருக்கிறார்‌, 
எல்லாவற்றிலும்‌ பரிபூரணமாக இருக்கிறார்‌ ; 
அவரில்லாத இடம்‌ ஒன்றும்‌ இல்லை'' 
என்று ஆத்திகன்‌ கூறக்கேட்ட நாத்திகன்‌, 
“நீர்‌ சொல்லுகிறபடி கடவுள்‌ எங்கும்‌ பரி 
பூரணமாயிருக்கிறது மெய்யாகுமானால்‌, அவர்‌ 
பாவிகளுக்குள்ளும்‌ இருக்கிறார்‌ என்பது சரி 
யல்லவே !'' என்று கேள்வி போடுகிறுன்‌. 
அதற்குப்‌ பதிலாக ஆத்திகன்‌, பின்வருஞ்‌ 
செய்திகளை அடுக்குகிறான்‌ : 


““அவரெங்கும்‌ இருக்கிறார்‌ என்பது 
சத்தியம்‌. ஆனால்‌, அவர்‌ நல்லோர்‌ 
இருதயத்தில்‌ மெல்லிய பூவின்‌ மேல்‌ 
இருக்கிறது போலவும்‌, தீயோர்‌ மனத்‌ 


1. Ibid, P. 398. 
5. விநோத ரச மஞ்சரி : 


107 


தில்‌ கடூரமாகிய முள்ளின்‌ மேல்‌ இருக்‌ 
கிறது போலவும்‌ இருக்கின்றார்‌ என்‌ 
பதே அதன்‌ கருத்து. இப்படியாகக்‌ 
கொள்ளாவிடின்‌ அவரைப்‌ பூரண 
ரென்பது பொய்யாய்‌ முடியும்‌. அன்றி 
யும்‌, கடவுளின்‌ அகடித கடனா சக்தியை 
யாரறிவார்‌ ? அவர்‌ அண்டத்தை அணு 
வாகவும்‌, அணுவை அண்டமாகவும்‌, 
பகலை இரவாகவும்‌, இரவைப்‌ பகலாக 
வும்‌, ஆணைப்‌ பெண்ணாகவும்‌, பெண்ணை 
ஆணாகவும்‌ மாற்றுவார்‌. ஒரு சிறிய 
கடுகுக்குள்‌ பெரிய மலையை அடக்கு 
வார்‌. புலியைப்‌ 
வாக்குவார்‌. 


பசுப்போலச்‌ சாது 
ஆகாயத்தை ஒரு சுண்டு 
விரலால்‌ மறைப்பார்‌. பூமி முழுவதும்‌ 
அவருக்கொரு சிறு தூளி. கடல்‌ 
நீரெல்லாம்‌ அவருக்கொரு சிறு துளி. 


ஊழித்‌ தீயோ, அவருக்கொரு சிறு 
பொறி. சண்டமாருதமோ அவருக்‌ 
கொரு சிறிய சுவாசம்‌. ....... அவருக்குப்‌ 


பிறப்பு இறப்பு, விருப்பு வெறுப்பு, ஒப்பு 
உயர்வு, இன்பம்‌ துன்பம்‌, பந்தம்‌ 
மோட்சம்‌ இல்லை ; அவர்‌ மகிமையைச்‌ 
சொல்ல ஆர்‌ தரம்‌ ?'' 


'கற்ருய்ந்‌ தொழுகல்‌' என்னும்‌ கட்டுரை 


யின்‌ இறுதியில்‌ தமது கட்டுரையின்‌ 
தோக்கையும்‌ போக்கையும்‌ விவரிக்கிறா 
ஆசிரியர்‌ : “கல்வி பயிலும்‌ சிறுவர்‌ முதலா 


யினோர்‌ அருமையின்றி எளிதாக வாசித்து 
சிறந்த கல்வியைக்‌ கற்பதும்‌ அதனை ஆராம 
வதும்‌ கற்ற கல்விக்குத்‌ தக்க வண்ண ட 
நடப்பதும்‌ ஆகிய கற்றாய்ந்‌ தொழுகலை இல 
விதமாம்‌ என்று படமெழுதிக்‌ காட்டாவிடி 
னும்‌, இதனால்‌, இடர்ப்படாமல்‌ ஒருவாறு 
உணர்ந்து கொள்ளும்‌ பொருட்டு, இது 
(அச்‌ சிறுவர்‌ முதலாயினோர்க்குச்‌ சிரிப்புப 
பரிகாசமுமாய்த்‌ தோன்றியே உபாயமாக 
மேற்‌ குறித்த பெரும்‌ பயனைத்‌ தரும்படி, 
சில பழமொழி முதலாகிய திருஷ்டாந்த௩்‌ 
களைக்‌ கொண்டு வெளிப்படையாகவும்‌ சுருக்க 
மாகவும்‌ செய்யப்பட்டது....'' மேற்கண்ட 
கடவுட்‌ கொள்கை பற்றிய உரை இந்த வித 
மாக, பெருங்கல்வி இல்லாதவர்களையுப 
மனத்திற்‌ கொண்ட பொதுப்படையான 


சென்னை, (1958 பதிப்பு), பக்கம்‌ : 14.15. 


108 


கருத்துத்‌ தொடராகவே 


கிறது. 

காலபேத இயல்பு என்னும்‌ கட்டுரை, 
இங்கே ஆங்கில ஆட்சி உறுதிப்‌ படுவதற்குச்‌ 
சிறிது காலத்துக்கு முந்திய நாட்டு 
நிலைமையை விவரிப்பதற்காகவே எழுதப்‌ 
பட்டுள்ளது. எனவே, விபட்சன்‌ என்பவன்‌ 
முற்கால நிலைமைகளைப்‌ புகழ்வது போலவும்‌, 
சுபட்சன்‌ என்பவன்‌ தகுந்த ஆதாரங்களைத்‌ 
தொகுத்துச்‌ சுட்டிப்பழைமையின்‌ கொடுமை 
களை விளக்குவது போலவும்‌ இந்தக்‌ கட்டுரை 
அமைந்து செல்கிறது. கட்டுரையின்‌ எந்த 
ஒரு பகுதியிலும்‌ இந்தப்‌ போக்கின்‌ ஒரு 
கூறே விரிந்து நிற்கிறது : 

** விபட்சன்‌: இந்த ஆங்கிலேய 
துரைத்தனத்திலும்‌ சாஸ்திர யுக்த 
மாகிய உடன்கட்டை ஏறுவது, தீக்‌ 
குளிப்பது, செடிலாடுவது முதலானவை 
களும்‌, மற்றும்‌ சில சடங்குகளும்‌ தவிர்க்‌ 
கப்பட வில்லையோ ? 


அமைந்திருக்‌ 


சுபட்சன்‌: கணவனிறந்த பொழுது 
மனைவி சக கமனம்‌ (உடன்கட்டை 
யேறல்‌) அல்லது, அக்கினிப்‌ பிரவேசம்‌ 
பண்ணுகிறது சாஸ்திரீயமாயிருந்தும்‌, 
கடூரவதையாம்‌ இருப்பது பற்றி நிறுத்‌ 
தப்பட்டது. வடக்கே, பெற்ற பிள்ளை 
களை இரக்கமின்றி மனந்துணிந்து 
எடுத்துக்‌ கங்கையில்‌ எறி 
வதும்‌, சில தேசங்களில்‌ பிராணா பாயத்‌ 
திற்கு ஏதுவாகிய செய்கை இது 
வென்று நினையாமல்‌ மனிதர்களுடைய 
உடம்பு பதைபதைக்க முதுகிலே இருப்‌ 
புத்‌ துறடுகொண்டு உருவக்‌ குத்தி 
உயரத்‌ தூக்கிச்‌ செடிலாட்டுவது முத 
லிய வழக்கமும்‌ தவிர்க்கப்‌ பட்டன........ 
இவ்‌ விதத்தினாலேயே இந்தத்‌ துரைத்‌ 
தனத்தார்‌ ஜீவகாருணிய முடையவர்க 
ளென்பது விளங்கவில்லையா ? வெகு 
காலமாய்‌ ஒழியா த வலங்கை இடங்கைக்‌ 
கலகம்‌, துஷ்டாத்துமாக்கள்‌ கும்பு கூடி 
யிருந்து, போகிறவர்கள்‌ வருகிறவர்‌ 


தாய்மார்‌ 


1. விநோதரசமஞ்சர்‌: சென்னை, 


(1958 பதிப்பு), பக்கம்‌ : 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


களைக்‌ கண்ட விடத்தில்‌ அடித்துப்‌ பறிக்‌ 
கிறது, காதை மூக்கை அறுக்கிறது, 
தலையை வெட்டிப்‌ புதைக்கிறது, 
குடலைக்‌ குத்திச்‌ சரிக்கிறது, தீவட்டித்‌ 
திருடர்‌ உபத்திரவம்‌ இவை முதலான 
சங்கடங்கள்‌ அனைத்தும்‌ நாளாவட்டத்‌ 
திலே தொலைந்து போயின ; தர்மம்‌ 
தலை எடுத்தது; நீதி நிலைபெற்றது) 
சாந்தம்‌ தழைத்து விளங்கியது ; 
உண்மை உயர்‌ ந்தோங்கியது ; தேசாபி 
மானமும்‌ செழிக்கின்‌ றது.''! 


நாமக்கல்‌ வெ. இராமலிங்கம்‌ அவர்கள்‌, 
இக்‌ கட்டுரையில்‌ சுபட்சன்‌ என்பவன்‌ 
ஆங்கில ஆட்சிக்குப்‌ புகழ்‌ பாடுவதை எடுத்‌ 
துக்காட்டி, ““விநோதரச மஞ்சரியில்‌ இக்‌ 
காலத்து வாசகர்கள்‌ இன்புற முடியாத 
கட்டுரைகளும்‌ இருக்கின்‌ றன”' என்று குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌.? ஆயினும்‌, இந்தக்‌ கட்டுரை 
சுமார்‌ ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நில 
விய நாட்டு நிலையின்‌ பின்னணியில்‌ எழுதப்‌ 
பட்டது என்பது நினைக்கத்தக்கது. “இன்று 
முளைத்தெழும்‌ நக்சலைட்டுகள்‌ போன்ற 
வர்கள்‌ அன்று இந்திய நாட்டின்‌ பற்பல 
பாகங்களில்‌ ஆட்சி செலுத்தி வந்தனர்‌. 


இந்திய மக்கள்‌ யாதொரு பாதுகாப்புமின்‌ றி 


அச்சமும்‌, அறியாமையும்‌ நிறைந்தவர்‌ 
களாய்‌, சாதியாலும்‌, சமயப்‌ பிணக்குக 
ளாலும்‌ மூடப்பழக்க வழக்க நம்பிக்கைகளா 
லும்‌ பிளவுண்டு, சின்னப்பட்டும்‌ பின்னப்‌ 
பட்டும்‌ சொந்த நாட்டிலே ஒருவருக்கொரு 
வர்‌ அந்நியர்களாய்‌, பகைவர்களாய்‌, 
பெருமையிலா த வாழ்க்கை நடத்திவந்தனர்‌ 
என்பது மிகையன்று'' என்று மற்றொருவர்‌ 
சித்திரித்திருப்பதும்‌” இங்கே ஒப்பு நோக்‌ 
கத்தக்கது. இதே ஆசிரியர்‌ (வீராசாமியார்‌) 
வேறு இடங்களில்‌, அரசாங்கப்‌ பணிகளில்‌ 
ஈடுபட்டுள்ள நம்மவர்களே நம்‌ மக்களுக்‌ 


குத்‌ தொல்லைகள்‌ விளைத்து வருவதைக்‌ 


குறிப்பிட்டு, ஆங்கிலத்‌ துரைத்தனத்தார்‌ 
இவற்றுக்கு இடம்தரக்‌ கூடாது என்று 
இடித்துரைத்திருப்பதோடு, உழவர்களின்‌ 


நலனில்‌ ஆங்கில அரசாங்கம்‌ போதிய 


407-408. 


2. மேற்படி புத்தகம்‌, நாமக்கல்‌ வெ. இராமலிங்கம்‌ பிள்ளையின்‌ முன்னுரை. 
9. * சிவாஜி” ஆண்டு மலர்‌, இருச்சி, (197:0), பக்கம்‌: 457. 


பொன்விழா மலர்‌ 


கவனம்‌ செலுத்தவில்லை என்பதை நயமாகச்‌ 
சுட்டிக்‌ காட்டியிருப்பதும்‌ நோக்கத்தக்கது." 


கட்டுரை வன்மை 


வாய்க்காலில்‌ ஓடிவரும்‌ தண்ணீர்‌ 
பாத்தியிலே சென்று நிரம்புவது போல, 
எடுத்துக்கொண்ட கருத்து தடைமுடைகள்‌ 
இன்றிப்‌ படிப்போர்‌ நெஞ்சில்‌ சென்று 
நிரம்புமாறு எழுதுவது கட்டுரை வரைவிய 
லின்‌ தனிச்சிறப்பு. தங்கள்‌ படைப்பின்‌ 
மூலம்‌ இந்தச்‌ சாதனையை நிலைநாட்டவே, 
எழுத்தாளரும்‌ கவிஞரும்‌ எழுத்துக்கலையின்‌ 
அனைத்து உத்திகளையும்‌ கையாள்கிறார்கள்‌. 
வீராசாமியாரின்‌ கட்டுரை வன்மைக்குப்‌ பல 
சான்றுகள்‌ கூறலாமாயினும்‌, “கம்பர்‌ சரித்‌ 
திரத்தின்‌ ஒரு பகுதி'' என்னும்‌ கட்டுரையில்‌ 
ஓர்‌ இடம்‌ இதற்கு மிகு பொருத்தமாக 
உள்ளது: சோழனிடம்‌ கருத்து மாறுபாடு 
கொண்ட கம்பர்‌ நாடு கடத்தப்பட்டுப்‌ பல 
இன்னல்களுக்கு ஆளாகிறார்‌. அந்த இன்‌ 
னல்களின்‌ தொடரில்‌ ஒன்றைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டு மேற்செல்கையில்‌ நிகழ்ந்த 
நிகழ்ச்சி ஒன்று பின்வருமாறு : 


''அவர்‌அப்பால்‌ வெகுதூரம்‌ 
போகையில்‌ அதிகப்‌ பசியாய்‌ இருந்த 
தனால்‌, ஒரு கோமுட்டி கடையில்‌ போய்‌, 
(ஐயா, செட்டியாரே, பசியாயிருக்‌ 
கிறது. எனக்குக்‌ கொஞ்சம்‌ அவல்‌ 
கொடும்‌' என்றார்‌. அவன்‌ கோமுட்டி 
யாகையால்‌, “பொதிக்கு அளக்கிற 
தற்குள்ளே சத்தத்திற்கு அளக்கச்‌ 
சொல்லுகிறது போல, கடை போணி 
யாகாததற்கு முன்னே உனக்குக்‌ 
கொடுக்கச்‌ சொல்லுகிறையோ ? நல்‌ 
லது ஆயிற்று. அட, இல்லை போ!' 


என்றான்‌. 


அப்புறம்‌ சில தூரம்‌ போய்ச்‌ 
செக்கான்‌ எள்ளாடுவது கண்டு, 
“அப்பா, பசிக்குக்‌ கொஞ்சம்‌ பிண்ணாக்‌ 
குக்‌ கொடு” என்றார்‌. அவனும்‌ 


கொடுக்கவில்லை. அதற்கப்பால்‌ ஒரு 
பிராமணன்‌ வீட்டைக்‌ கண்டு, “பிரா 
ணன்‌ போகிறது. தாகத்திற்குத்‌ 


1. விநோதரசமஞ்சரி : 
2. விநோதரச் மஞ்சரி: 


2 109 
தண்ணீர்‌ தர வேண்டும்‌' என்றார்‌. 
அவன்‌, “சூத்திரனுக்கு வார்த்த 
தீர்த்த சேஷம்‌ பிராமணருக்கு அருக 
மாமோ? போ, போ!' என்று துரத்‌ 
தினான்‌. இவரென்ன செய்வார்‌ ? பசி 
யும்‌ தாகமும்‌ சகிக்கக்‌ கூடாமையால்‌, 
மிகவும்‌ இளைப்புடனே வெயிலில்‌ 
அலுத்துப்போய்‌ ஒரு மரநிழலில்‌ 
சோர்ந்து படுத்திருந்தார்‌. அங்கே ஏர்‌ 
உழுகிற வேளாளன்‌ ஒருவனுக்குப்‌ 
பழையது வந்தது, அவன்‌ சாப்பிடப்‌ 
போகிற சமயத்தில்‌ அவர்‌ போய்க்‌ 
கையேந்தினார்‌. அவன்‌ அந்தப்‌ பழஞ்‌ 
சோற்றை இவர்‌ கையிலே போட்டு 
உண்ணச்‌ சொல்லி, உபசரித்தான்‌. 
இவர்‌ உண்டு பசி தீர்ந்தபிறகு, 

““செட்டிமக்கள்‌ வாசல்வழிச்‌ 
செல்லோமே; செக்காரப்‌ 
பொட்டிமக்கள்‌ வாசல்வழிப்‌ 
போகோமே.-.முட்டிபுகும்‌ 
பார்ப்பார்‌ அகத்தைஎட்டிப்‌ 

பாரோமே; எந்நாளும்‌ 

காப்பாரே வேளாளர்‌ காண்‌'' 


என்று ஒரு பாடல்‌ பாடினார்‌.''? 


இதிலே எடுத்தாளப்படுகிற பாடல்‌ 
கம்பர்‌ பாடியதுதானா என்பதே உறுதியாக 
இல்லை. ஆனாலும்‌ தக்கதொரு சூழ்நிலையை 
அமைத்து அந்தப்‌ பின்னணியிலேயே இந்தப்‌ 
பாடல்‌ தோன்றியது என்று கட்டுரையாளர்‌ 
கூறும்போது, அது பொருத்தமாகவே 
உள்ளது. ஆதரவின்றி வழிநடந்து பசித்துக்‌ 
களைத்த ஒருவர்‌ இப்படிச்‌ செய்யக்‌ கூடி 
யவரே என்பதை எல்லோரும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுவார்கள்‌. இந்நிகழ்ச்சி கம்பரின்‌ 
பெருமைக்கும்‌, காலங்காலமாக வறுமையிற்‌ 
செம்மை உடையவனாக உழவன்‌ சித்திரிக்கப்‌ 
பட்டு வந்துள்ள மரபுக்கும்‌ ஒத்ததாக 
அமைந்து, படிப்போரின்‌ இதயத்தில்‌ நல்ல 
நினைவுகளையும்‌ நயமான உணர்ச்சியையும்‌ 
எழுப்புகிறது. 


பண்டைய வரலாற்றின்‌ பகுதிகளையும்‌ 
நன்றி மறவாமை, கற்றாய்ந்தொழுகல்‌ 


சென்னை, (1958 பதிப்பு), பக்கம்‌: 51; 56. 
சென்னை, (1958 பதிப்பு), பக்கம்‌; 90-91 


140 


முதலிய நுண்பொருட்களையும்‌ விவரித்து 
விளக்குகின்ற ஆசிரியர்‌, தமது காலத்தில்‌ 
நடந்த ஓர்‌ இசைநிகழ்ச்சியைக்‌ “கீத 
வாத்திய விநோதம்‌'' என்னும்‌ கட்டுரையில்‌ 
சித்திரிப்பதைப்‌ பார்க்கையில்‌, கட்டுரையின்‌ 
அனைத்து வகைகளிலும்‌ இவருடைய பேனா 
திறமையோடு உலவியிருப்பது தெரிகிறது. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


சுவையோ! கதலி, பலா, மா 
முதலிய கனிகளின்‌ சுவையோ ! பால்‌, 
தேன்‌, பாகு ஆகிய இவைகளின்‌ 
சுவையோ ! யாதென்று நிரூபிக்கிறது ? 
ட்‌ அந்தக்‌ கானம்‌ இந்துக்களுக்குள்‌ 
வழங்கும்‌ குறிஞ்சி முதலிய ஐந்திணைக்‌ 


குரிய ஐவகைப்‌ பண்களிலும்‌, பகற்பண்‌ 


“மார்ட்டின்‌ சீமன்சன்‌ துரை 
யவர்கள்‌ வந்து கடவுள்‌ வணக்கஞ்‌ 
செய்து, தமது கையில்‌ ஓர்‌ வீணையை 
மெல்லென எடுத்தார்‌. அந்த 
வீணையோ அத்தனை விசேஷ மான 
தாகக்‌ காணப்படவில்லை. எங்குமுள்ள 
மற்ற வீணைகளைப்‌ போலக்‌ கேவலம்‌ 
சாதாரணமான தாகவே யிருந்தும்‌, 
அவர்‌ கைக்கு வல்லவனுக்கும்‌ புல்லு 
மாயுதமாம்‌, என்பதாயிருந்தது. அவர்‌ 
அதன்‌ முறுக்காணியைப்‌ பற்றித்‌ 
திரித்து, நரம்பைத்‌ தெறித்துப்‌ பிரமாண 
மாகச்‌ சுதிகூட்டி, யாவரும்‌, சபாஷ்‌ 
என்று சிரக்கம்பம்‌ செய்ய அற்புதமாக 
வாசித்தார்‌. அதிலிருந்து தோன்றிய 
நாதமோ, அப்படிச்‌ சாதாரணமா 
யிருக்கவில்லை. வல்லவனாடிய பம்பரம்‌ 
போலச்‌ சாதுரியமும்‌ மாதுரியமும்‌ 
செவிக்குக்‌ குளிர்ச்சியு மாயிருந்தது. 
அந்த நாதம்‌ அவ்வீணைக்கே இயல்பா 
யுள்ளதோ, அல்லது அதை வாசித்த 
மார்ட்டின்‌ சீமன்சன்‌ துரையின்‌ 
கைவாசியோ, நமது கவர்னரவர்‌ 
களுடைய சபாமண்டபக்‌ கட்டுக்கோப்‌ 
பின்‌ வளமோ, என்னவோ தெரியாது. 
அந்த வீணை பேரியாழ்‌, சகோடயாழ்‌, 


மகரயாழ்‌, செங்கோட்டியாழ்‌ என்னும்‌ 
நால்வகை யாழில்‌ ஒன்றுதானோ! 
அல்லது சரஸ்வதி, சித்திரசேனன்‌, 


தும்புரு, நாரதர்‌ ஆகிய நால்வருடைய 
களாவதி, கச்சளா,மகதி, பிருகதி ஆகிய 
வீணையிலொன்றுதானோ! வேறொன்று 
தானோ! அவ்வீணையின்‌ இசையாழுக்‌ 
குரிய ஏழ்வகை நரம்பிசையோ ! அந்‌ 
நரம்பிசைக்கு உவமையாகச்‌ சொல்‌ 
லப்பட்ட குயிலிசை முதலியனவோ ! 
அவ்விசையின்‌ சுவை கரும்பின்‌ 


1. விநோதரசமஞ்சரி : 
2. மேற்படி புத்தகம்‌, பக்கம்‌; 23. 


ஒன்பது, இராப்பண்‌ ஒன்பது, பொதுப்‌ 
பண்‌ மூன்று ஆகிய இருபத்தொரு பண்‌ 


களிலும்‌, பயிரவி முதலாகிய முப்பத்‌ 
திரண்டு ராகங்களிலும்‌ சம்பந்தப்‌ 
பட்டதாகச்‌ சொல்வது சரியன்று; 
சொன்னாலும்‌ ரசமாயிராது. பின்னை 
என்னவெனில்‌ தேவகானமே இது 
வென்று மதிக்கத்தக்கதாய்‌ இருந்‌ 
க 121 

அது. 


இந்த வருணனை இசைக்கலையின்‌ நுட்‌ 
பங்களுள்ளே ஆழ்ந்து செல்லவில்லை. அவ்‌ 
வாறு சென்றுவிடுவது, கட்டுரையை ஆய்‌ 
வுரையாக்கிவிடும்‌ என்பதை நன்கு 
உணர்ந்தே ஆசிரியர்‌ அதனை த்‌ தவிர்த்திருக்‌ 
கிறார்‌ என்று தெரிகிறது. நமது பண்டைய 
யாழ்‌, வீணை, பண்கள்‌ முதலியவற்றின்‌ 
பெயர்களை அங்கங்கே நினைவூட்டி வருவ 
தால்‌, கட்டுரையின்‌ இப்‌ பகுதி ஓர்‌ இசை 
நிகழ்ச்சியின்‌ சரியான பாராட்டுரையாக 
அமைந்து சிறக்கிறது. 

தம்‌ கட்டுரைகளில்‌, தாம்‌ விரும்பும்‌ 
எந்தச்‌ சுவையையும்‌ உணர்ச்சியையும்‌ 
எளிதில்‌ உண்டாக்கிவிடும்‌ ஆற்றல்‌ வீரா 
சாமியாரிடம்‌ சற்றுக்‌ கூடுதலாகவே அமைந்‌ 
துள்ளது : 

““வல்லிடி வழக்கைச்‌ சொல்லடி 
மாமி, என்று மாமியுடனே வாது செய்‌ 
யாமல்‌ அவளைத்‌ தாய்போலக்‌ கருதி, 
அவள்‌ காலிலே பட்டது தன்‌ கண்‌ 
ணிலே பட்டதாகக்‌ குடும்ப பாரத்தை 
மெல்லாம்‌ ஏந்திக்கொண்டு, அவளும்‌, 
'கண்மணியாகிய என்‌ செல்வ மரு 
மகளைப்‌ போலத்‌ தேடக்‌ கிடைக்குமா!' 
என்று சொல்லும்படி, அந்நியோந்நிய 
மாய்‌ நடந்து, மாமியார்‌ மெச்சிய மரு 
மகள்‌ இல்லை என்னும்‌ பழமொழியைப்‌ 
பறக்கச்‌ செய்யவேண்டும்‌.” 


சென்னை, (1958 பதிப்பு), பக்கம்‌: 373. 


பொன்விழா மலர்‌ 


இது கற்புநிலைமை என்னும்‌ கட்டுரை 
யில்‌ ஒரு பகுதி. 


“ஆண்டியைக்‌ கண்டால்‌ லிங்கன்‌, 
தாதனைக்‌ கண்டால்‌ ரங்கன்‌' என்ப 
வரைப்‌ போல, அவரவர்களுக்கு ஏற்ற 
படி நடந்து, அவர்களால்‌ தமக்கு 
வேண்டிய உதவிகளை வேண்டியபடிக்‌ 
கெல்லாம்‌ பெற்றுக்‌ கொண்டு, அவர்‌ 
களுக்குப்‌ பிரதி உபகாரம்‌ செய்ய 
வேண்டு மென்ற எண்ணம்‌ சிறிதும்‌ 
இன்றி, அறுந்த விரலுக்குச்‌ சுண்ணாம்‌ 
பிடாமல்‌ லோபகுணத்தையே பெரும்‌ 
பான்மையாகக்‌ கொண்டு, இடாள்‌ 
தொடாள்‌; மனுஷா மேல்‌ செத்த 
பிராணன்‌' என்ற பாவனையாக, விசு 
வாச காதகர்களாய்‌ இராமல்‌, யதார்த்த 
மாக ஒரு நன்றி செய்தார்க்கு ஆபத்து 
வந்த காலத்தில்‌ பெறுதற்கரிய தமது 
உயிரையாவது கொடுத்து அக்கடனைக்‌ 
கழிப்பதுமன்‌ றி, அவ்வொரு நன்றியின்‌ 
நிமித்தம்‌ அவர்‌ அநேகம்‌ பிழைகளைச்‌ 
செய்தாலும்‌, அவைகளை எல்லாம்‌ 
பாராட்டாமல்‌ பொறுத்துக்‌ கொள்ள 
வும்‌ வேண்டும்‌.''! 


இது நன்றி மறவாமை என்னும்‌ கட்‌ 
டுரையின்‌ ஒரு பகுதி. இவை, அறிவுரை 
என்ற வகையில்‌ அழுத்தமாகவும்‌, அதே 
சமயம்‌ படிக்கச்‌ சுவையாகவும்‌ இருப்பதைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 


சொன்ன மாத்திரத்தில்‌ வெட்‌ 
டுண்டு விழுந்து கிடந்த தலைகளும்‌ 
உடல்களும்‌ காந்தமும்‌ இரும்பும்‌ போல 
ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டன. 
காந்தத்திற்கு இரும்பை இழுக்கும்‌ 
ஆக்ருஷ்ண சக்தியும்‌, இரும்பிற்குக்‌ 
காந்தத்தில்‌ போயொட்டும்‌ சந்தான 
சக்தியும்‌ இயல்பாக உண்டானமையால்‌ 
அவையிரண்டும்‌ ஒட்டுகிறது ஆச்சரிய 
மன்று; அப்படிப்பட்ட சக்தியோ 
இவைகளுக்கில்லை. இல்லாதிருந்தும்‌, 
கண்டகண்ட இடங்களிலே தாறுமாறாய்‌ 
அறுபட்டுக்‌ கிடந்த உடல்களெல்லாம்‌ 


௫ 111 


அதனதன்‌ தலைகளைத்‌ தேடிவர, சோழ 
ராஜனுடைய ஆஸ்தான மண்டபத்‌: 
திற்கு முன்பாகக்‌ குவித்துக்‌ கிடக்கப்‌ 
பட்ட தலைகளெல்லாம்‌ தன்தன்‌ உடல்‌ 
களை நாடிச்சென்று வாணி கிருபை 
யினால்‌ ஓட்டிக்‌ கொண்டமையால்‌, 
மாண்டவர்களெல்லாம்‌ உடனே அநா 
யாசமாக உயிர்‌ பெற்றெழுந்து இடி 
யிடித்தால்‌ போல உரக்கக்‌ கனைத்துத்‌ 
தோள்‌ கொட்டித்‌ தொடை தட்டி மீசை 
முறுக்கி நகைத்து, “ஜயம்‌ ஜயம்‌ !”' 
என்று ஆர்ப்பரித்தார்கள்‌.'?* 


ஒட்டக்கூத்தர்‌ ஈட்டி எழுபது பாடியது 


என்னும்‌ கட்டுரையில்‌ ஒரு பகுதி இது. 


சகித்து, அவர்கள்‌ (கலெக்டர்கள்‌) 
சட்டத்தின்படி கட்டளையிட, அதுவே 
வியாஜமாக அவர்களிடத்தில்‌ உத்தி 
யோகஸ்தராய்‌ இருக்கும்‌ சிரெஸ்ததார்‌ 
சொற்படியோ, அல்லது, தாசில்தார்‌ 
ஏவுதலினாலோ, தங்கள்‌ சுயசித்தத்தி 
னாலோ ஜில்லாதார்‌ முதலானவர்கள்‌ 
நைதாத்துச்‌ சேவகர்களை அனுப்ப, 
அவர்கள்‌ பயிரிடும்‌ குடிகளைத்‌ திருடர்‌ 
களைப்‌ பிடிக்கிறது போலப்‌ பிடித்து 
வந்து, கையையும்‌ காலையும்‌ குண்டு 
கட்டாகக்‌ கட்டி, கிட்டிக்கோல்‌ பாய்ச்சி, 
கடுமையாய்‌ வெயில்‌ எறிக்கும்‌ மத்தி 
யான வேளையில்‌ ஆற்று மணலில்‌ 
பதைக்கப்‌ பதைக்க உருட்டி விடுகிற 
தும்‌, கழுத்துக்கும்‌ கால்‌ பெருவிரலுக்கும்‌ 
கயிறு மாட்டி அண்ணந்தாள்‌ போட்டு, 
நெற்றியின்‌ மேல்‌ பெரிய கல்லெடுத்து 


வைத்து, வெயிலிலே நிறுத்திப்‌ ப்ல-- 


விதத்திலும்‌ கஷ்டப்‌ படுத்தி கிஸ்தி 
கட்டச்‌ சொல்லுகிறதும்‌, வாய்க்கு 
வழங்காத சொற்களெல்லாம்‌ சொல்லி . 
ஏசுகிறதும்‌ உண்டு; அந்த உபத்திர 
வம்‌ பொறுக்க மாட்டாமல்‌ பயிரிடுகிற 
வர்களில்‌ அநேகர்‌ கையிருப்பு இல்லா 
மையால்‌ ஏாக்குண்டை முதலானவை 
களையும்‌, வீட்டுத்‌ தட்டுமுட்டுகளையும்‌, : 
துணி முதலியவைகளையும்‌ விற்றுக்‌ 
கொடுத்து விட்டுக்‌ கொஞ்ச நாளில்‌ 


ஏழைகளாய்‌ விடுவார்கள்‌.” 


3,  விநோதரசமஞ்சரி: சென்னை, (1858 பதிப்பு), பக்கம்‌ : 88 


2. மேற்படி புத்தகம்‌, பக்கம்‌: 188, 


ம, 


மேற்படி புத்தகம்‌, பக்கம்‌ : 48. 


112 ்‌ 


இஃது, ஆசிரியர்‌ காலத்தில்‌ வரி 
வசூலிப்பு முறையில்‌ இருந்துவந்த கொடு 
மைகளை விவரிக்கும்‌ முகமாகப்‌ “பயனில்‌ 
உழவு'' என்னும்‌ கட்டுரையில்‌ சித்திரிக்‌ 
கப்படும்‌ ஒரு நிகழ்ச்சி. 


“கட்டுரையின்‌ அமைப்பும்‌, கருத்‌ 
தும்‌, நடையும்‌, நோக்கமும்‌ பலவாறு 
இருத்தலின்‌, அதன்‌ தன்மையை வரம்‌ 
பிட்டு வகுத்தறிதல்‌ அரிது. ஒரு வகை 
யான கட்டுரை, விரித்து விளக்கப்‌ 
படாத ஆழ்ந்த கருத்துக்களை நெருக்க 
மாகக்‌ கொண்டு, சில பக்கங்களுள்‌ 
அடங்குவதாய்‌ இருக்கின்றது; மற்‌ 
றொரு வகையான கட்டுரை, ஆக்கி 
யோன்‌ கருத்துக்களையும்‌ பற்பல மேற்‌ 
கோள்களையும்‌ கொண்ட ஒரு கலவை 
யாய்‌ இருக்கின்றது; வேறொரு வகை 
யான கட்டுரை, கருத்தாழம்‌ இன்றி, 
ஆக்கியோன்‌ நுகர்ச்சி நவிற்சியாய்‌ 
அமைந்திருக்கின்றது ; பிறிதொரு 
வகையான கட்டுரை நீண்டு, மெய்ப்‌ 
பொருட்‌ கோட்பாடுகளைப்‌ பற்றிய 
கருத்துக்கள்‌ நிரம்பியதாய்‌ இருக்‌ 
கின்றது; இன்னொரு வகையான 
கட்டுரை, உண்மையில்‌ ஒரு சிறு 
நூலாகவே அமைந்‌ திருக்கின்றது.'?! 


இந்தப்‌ பொதுக்‌ கூறுபாடுகள்‌ ஒவ்‌ 
வொன்றுக்கும்‌ எடுத்துக்‌ காட்டான கட்டுரை 
களை விநோதரச மஞ்சரியில்‌ காண முடி 
கிறது. 


கட்டுரை இயல்‌ 


கட்டுரையின்‌ புற அமைப்பையும்‌ அதன்‌ 
உள்ளோட்டத்துக்குத்‌ துணையான நடை 
இயல்பையும்‌ வகுத்து வரையறுப்பது எளி 
தன்று. கட்டுரை, ஒரு நிகழ்ச்சிச்‌ சித்திரிப்‌ 
பாக அமையலாம்‌ ; ஆனால்‌ அது கதையாகி 
விடக்‌ கூடாது. கட்டுரை, ஓர்‌ உரையாடலாக 
அமையலாம்‌ ; ஆனால்‌ அது நாடகமாகி விடக்‌ 
கூடாது. கட்டுரை, ஓர்‌ ஆசிரியரின்‌ கோட்‌ 
பாட்டை வலியுறுத்தி நிலைநாட்டுவதாக 
இருக்கலாம்‌; ஆனால்‌ ஆய்வுரையாகி விடக்‌ 
கூடாது. எதிர்மறையான இந்த வரை 
யறை இறுக்கங்களுக்கு இடையேதான்‌, 


1. எம்‌. பாலசுப்பிரமணியம்‌ : 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கட்டுரை, தனக்கென்று ஒரு வடிவத்‌ தோற்‌ 
றத்தைப்‌ பெற்று, நமக்கும்‌ அதை மங்கலாக 
உணர்த்திக்‌ கொண்டிருக்கிறது. விநோத 
ரசமஞ்சரிக்‌ கட்டுரைகளில்‌ மேற்குறித்த 
(உரையாடல்‌, நிகழ்ச்சிவருணனை, தான்‌ 
நாட்டித்‌ தனாஅது நிறுவுதல்‌ என்னும்‌) பல 
இயல்புகளும்‌ உள்ளன. ஆயினும்‌ எந்தக்‌ 
கட்டுரையையும்‌ கதை என்றோ, நாடகம்‌ 
என்றோ, ஆய்வுரை என்றோ சொல்ல முடிய 
வில்லை. அவ்வளவு நுட்பமாக, எல்லை 
தாண்டாத வரையறுத்த வடிவுடன்‌ ஒவ்‌ 
வொரு கட்டுரையும்‌ அமைந்துள்ளது. 


களவியல்‌ உரையிலும்‌ பிற உரையாசிரி 
யர்களின்‌ நடையிலும்‌ பழகிய தமிழாசிரிய 
மரபினரில்‌ ஒருவராகிய வீராசாமியார்‌ 
கட்டுரை இலக்கியத்துக்குத்‌ தக்கதான ஓர்‌ 
எளிய நடையைக்‌ கையாள்வதில்‌ பெரிதும்‌ 
வெற்றி பெற்றிருப்பது வியப்புக்குரியதே. 
இவருடைய வாக்கியங்கள்‌, பல இடங்களில்‌, 
நீண்ட வாக்கியங்களாகவே உள்ளன. 
ஆனால்‌, அந்த நீண்ட வாக்கியங்களிலும்‌ ஓர்‌ 
எளிமைத்‌ தெளிவு இருப்பதை நாம்‌ மறந்து 
விட முடியாது; இடத்துக்கும்‌ எடுத்துரைக்‌ 
கும்‌ கருத்துக்கும்‌ ஏற்ற விதமாக இவருடைய 
நடையின்‌ இயல்பு வெவ்வேறு விதமாக 
அமைவதும்‌ கருதத்‌ தக்கது : உழவர்களின்‌ 
இன்னல்களை உருக்கமாகவும்‌ ஆணித்தர 
மாகவும்‌ எடுத்துரைக்கும்‌ இடத்தில்‌, இவ 
ருடைய கருத்துக்கள்‌ மிகச்‌ சிறிய வாக்கியங்‌ 
களாகப்‌ பொங்கித்‌ தொடர்கின்றன : 


('உழுதொழிலைச்‌ செய்வதற்கு 
வேண்டிய கருவிகள்‌ எல்லாம்‌ அழியாத 
வச்சிரத்தினாலே செய்யப்பட்டு இருக்‌ 
கின்றனவா ? காட்டிலுள்ள செத்த 
மரங்களினாலும்‌, துருப்பிடிக்கும்‌ இரும்பி 
னாலும்‌ செய்யப்‌ பட்டவைகள்்‌ தாமே? 
ஆதலால்‌, அடிக்கடி காறுகள்‌ தேய்ந்து 
போம்‌ ; கலப்பைகள்‌ முறிந்துபோம்‌ ; 
ஏரிலே கட்டப்படும்‌ எருதுகள்‌ கோமாரி, 
மார்படைப்பான்‌ கண்டு திடீரென்று 
செத்துப்போம்‌ ; அல்லது, கிழமாய்ப்‌ 
போம்‌. வேலையாட்களுக்கு வியாதி 
சம்பவிக்கும்‌. அக்காரணங்களால்‌ உழ 
வுக்குத்‌ தடை யுண்டாம்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌ வேறே கலப்பைகள்‌, 


சொல்லும்‌ பொருளும்‌, சென்னை, (?), பக்கம்‌: 72, 


பொன்விழா மலர்‌ 


காறுகள்‌, எருதுகள்‌, ஆட்கள்‌ ஆகிய 
இவைகளையும்‌ நூதனமாகச்‌ சம்பாதிக்க 
வேண்டி வரும்‌. அவைகளைக்‌ குறித்து 
அதிகப்‌ பணம்‌ செலவாகிறதும்‌, 
சொல்லக்‌ கூடாத கஷ்டம்‌ நேரிடுகிற 
தும்‌ உண்டு. இந்தச்‌ செலவெல்லாம்‌ 
எவ்விதத்தில்‌ கட்டி வரும்‌ ?''! 


முரடனும்‌ மூடனுமான மகன்‌ ஒருவன்‌ 
தன்‌ தந்தையை இழிவு படுத்தும்‌ ஒரு 
நிகழ்ச்சி (நன்றிமறவாமை' என்னும்‌ கட்‌ 
டுரையில்‌ வருகிறது. சுமார்‌ இரண்டு பக்க 
அளவில்‌ செல்லும்‌ இந்த வருணனை ஒரே 
வாக்கியமாக அமைந்துள்ளது.” ஆயினும்‌, 
இவர்‌ எழுதிய காலத்திலேயே (காற்புள்ளி, 
அரைப்புள்ளி, வினா, வியப்புக்‌ குறிகள்‌ 
முதலான) நிறுத்தக்‌ குறியீடுகள்‌ பழக்கத்‌ 


துக்கு வந்துவிட்டதாலும்‌, நிகழ்ச்சியில்‌ 
நகைச்சுவை ஊடாடுவதாலும்‌, செய்தியைப்‌ 
புரிந்து கொள்வதற்கு வாக்கியத்தின்‌ 


நெடுமை தடையாக இல்லை. இடையிடையே 
பழமொழிகளும்‌, உவமை உருவகத்‌ தொடர்‌ 
களும்‌, கேள்விகளும்‌, பதில்களும்‌ அமைந்‌ 
திருப்பதும்‌ இவருடைய நீண்ட வாக்கியங்கள்‌ 
ஓரளவு தெளிவுடையனவாக இருப்பதற்குக்‌ 
காரணம்‌ என்று தோன்றுகிறது. வாக்கிய 
அமைப்பில்‌ உள்ள நெடுமை பழைய உரை 
நடையோடு அதைத்‌ தொடர்பு படுத்தினா 
லும்‌, கதை இலக்கியத்துக்கும்‌ கட்டுரை 
இலக்கியத்துக்கும்‌ தோதான ஓர்‌ எளிமைப்‌ 
புதுமையை இவருடைய கட்டுரைகளில்‌ பரவ 
லாகக்‌ காணவே முடிகிறது. 


கட்டுரை முன்ஜேடி 


சமுதாயத்தில்‌ புதிய கருத்துக்கள்‌ 
பொங்கிப்‌ புறப்படும்‌ போதுதான்‌ இலக்கியத்‌ 
தின்‌ வகைமைப்‌ பாட்டிலும்‌ புதுமை மலர்‌ 
கிறது என்பது இலக்கிய வரலாறுகளில்‌ நிலை 
பெற்றுள்ள ஓர்‌ உண்மை. தேசீய உணர்வு, 
சீர்திருத்த நாட்டம்‌, நமது பழைமையை 
அலசி ஆய்ந்து அதன்‌ பயன்பாட்டை மதிப்‌ 
பிட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்னும்‌ ஒரு 
புதிய பொறுப்புணர்வு என்னும்‌ இவைகளே, 


1. விநோதரசமகஞ்சரி : 


2. மேற்படி புத்தகம்‌, பக்கம்‌ : 72-78. 


8. ம. பாலசுப்பிரமணியன்‌ : 


15 


சென்னை, (1958 பதிப்பு), பக்கம்‌ : 


118 


தமிழிலும்‌ பிற இந்திய மொழிகளிலும்‌ பத்‌ 
தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ புதிய புதிய 
இலக்கிய வடிவங்கள்‌ தோன்றுவதற்குக்‌ 
காரணமாக இருந்தன. அந்தப்‌ புது வெள்‌ 
ளத்தின்‌ ஒரு புதுப்பயனாகவே வீராசாமி 
யாரின்‌ கட்டுரை இலக்கிய முயற்சி முளைத்‌ 
த்து. 


“வாளா பிறர்‌ கருத்துக்களையே எடுத்‌ 
துக்‌ கூறுதல்‌ கட்டுரையின்‌ நோக்கம்‌ அன்று; 
கட்டுரையை எழுதப்‌ புகுந்த எழுத்தாளன்‌, 


தான்‌ ஆராய்ந்தறிந்த கருத்துக்களையும்‌ 
முடிவுகளையும்‌ நவில்வதே கட்டுரையின்‌ 
நோக்கம்‌.''3 இலக்கியக்‌ கட்டுரையாயினும்‌ 


பொதுக்‌ கட்டுரையாயினும்‌, பெரிதும்‌ முன்‌ 
னோர்‌ வாக்குகளை மேற்கோள்‌ காட்டியே 
எழுதுவதாக இருந்த மரபில்‌, விநோதரச 
மஞ்சரி ஒரு புதுமையைப்‌ பாய்ச்சி யுள்ளது. 


புலவர்களின்‌ வரலாறுகளாகவும்‌ அவர்க 
ளுடைய நூல்களைப்‌ பற்றியனவாகவும்‌ 
அமையும்‌ கட்டுரைகளில்‌ தொடர்புடைய 


செய்யுட்கள்‌ (மேற்கோள்கள்‌ போல) இடம்‌ 
பெறுவது இயல்பு. அவ்வாறு இடம்‌ பெறு 
வதே அந்தக்‌ கட்டுரைகளுக்கு ஒரு முழுமை 
யைத்‌ தருகிறது. மற்றுள்ள கட்டுரைகளில்‌ 
இப்போக்கு கணிசமான அளவு குறைந்தே 
உள்ளது. மேற்கோள்களே நிறைந்து 
அவைகளே ஆசிரியரின்‌ தனிக்‌ கருத்தை 
மூடிய நிலையை மாற்றிய முதல்வர்‌ வீரா 
சாமியாரே என்பதையே (பழைமையினின்று 
வேறு பிரியும்‌) இப்‌ புதிய போக்கு உணர்த்து 
கிறது. 


கருத்துக்களைப்‌ பொறுத்த அளவில்‌ 
அட்டாவதானம்‌ வீராசாமியார்‌ பெரும்‌ 
புதுமையாளர்‌ என்று சொல்ல இயலாது; 
ஆனாலும்‌, அவர்‌ சமுதாய எண்ணங்கள்‌ 
உடையவர்‌ என்பதைப்‌ “பயனில்‌ உழவு!” 
என்னும்‌ கட்டுரை தெரிவிக்கிறது; பழைமை, 
புதுமை என்பவற்றிடையே உள்ள 
தொடர்பை நோக்குவதில்‌ அவர்‌ ஒரு புதிய 
பார்வை பெற்றிருந்தார்‌ என்பதைக்‌ “கால 
பேத இயல்பு'' என்னும்‌ கட்டுரை மெய்ப்பிக்‌ 
கிறது; (அறிவுக்கு ஒவ்வாத வகையில்‌ 


59-4௪. 


சொல்லும்‌ பொருளும்‌, சென்னை, (?), பக்கம்‌: 77. 


114 


கண்ணை மூடிக்கொண்டு பழைமையைப்‌ 
போற்றுவதும்‌, புதுமையின்‌ வளங்களைக்‌ 
கண்டன நோக்குடனேயே பார்ப்பதும்‌, 


இன்றைக்கும்‌ பலரின்‌ வழக்கமாக இருந்து 
வருகிறது. வீராசாமியார்‌ இற்றைக்கு நூறு 
ஆண்டுகளுக்கு முன்பே பழைமைக்கும்‌ புது 
மைக்கும்‌ இடையிலான தகுதிப்‌ பாடுகளை 
உள்ளவாறு விளக்கி மதிப்பிட முயன்றிருக்‌ 
கிறார்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது.) மிகுதி 
யான பழைமைத்‌ தொடக்குகள்‌ இல்லாமல்‌ 
ஒரு நிகழ்ச்சியை வருணிக்கும்‌ திறம்‌ 
உடையவர்‌ அவர்‌ என்பதைக்‌ “கீத வாத்திய 
விநோதம்‌'' என்னும்‌ கட்டுரை நிலைநாட்டு 
கிறது. 

இந்த இயல்புகளையும்‌, பழம்‌ போக்கி 
னின்று பெரிதும்‌ வேறுபட்ட ஓர்‌ எளிய 
இனிய தமிழ்‌ நடையையும்‌ கைவரப்‌ பெற்றி 
ருந்ததால்‌, படைப்பிலக்கியக்‌ காரருக்குத்‌ 
தேவையான ஆளுமை ஒன்று அவரிடம்‌ 
பேரளவு முழுமை பெற்றுள்ளது. அந்த 
முழுமையே தமிழ்க்‌ கட்டுரை இலக்கியத்தின்‌ 
முன்னோடி என்னும்‌ உரிமைப்‌ பெருமையை 
அவருக்கு வழங்குகிறது. 


முடிவுரை 
“கல்லூரி மாணாக்கர்கள்‌, தமிழில்‌ வசன 
நடையில்‌ பழகி, தாங்கள்‌ எழுத வேண்டிய 


வியாசங்களைச்‌ செம்மையாக எழுதுவதற்கு ஆதர 
வாகத்‌ தக்க சில தமிழ்‌ வசன நூல்களின்‌ பெயர்‌ 
களைக்‌ குறித்துக்‌ கொடுக்குமாறு, வருஷந் 
தோறும்‌ தமிழாசிரியர்களைக்‌ கேட்பதுண்டு. 
என்னளவிலே அவர்களை நான்‌ ஓதும்படி 
சொல்வதெல்லாம்‌, முறையே பஞ்ச தந்திரம்‌, 
விநோதரசமஞ்சரி, ஆறுமுக நாவலருடைய 
பெரியபுராண வசனம்‌, நான்காவது பால 
பாடம்‌ என்பவை.'' இவ்வாறு கூறியிருப்‌ 
பவர்‌ பேராசிரியர்‌ தி, செல்வக்‌ கேசவராயர்‌ 
அவர்கள்‌. விதநோதரசமஞ்சரி கருத்து 
வகையாலும்‌ நடைவகையாலும்‌ புதுமையும்‌ 
செழுமையும்‌ பூத்தது என்பதற்கு இக்‌ கருத்‌ 
துரையே போதிய சான்று. 

நாவிற்கு நயம்‌, செவிக்கு இன்பம்‌, 
மனத்துக்கு மகிழ்ச்சி, அறிவுக்கு வளர்ச்சி, 
பொழுதுபோக்கிற்கு உல்லாசம்‌ என்னும்‌ 
ஐ.ந்தையும்‌ தருவதே எந்த இலக்கியத்‌ 
துக்கும்‌ உள்ள சிறப்பு. கட்டுரை இலக்‌ 
கியம்‌ என்னும்‌ புதிய துறையின்‌ மூலம்‌ 
இந்த ஐந்து பேறுகளையும்‌ படிப்போர்க்கு 
வழங்குவதால்‌, விநோதரச மஞ்சரியின்‌ 
சிறப்பு அந்த ஐந்து தூண்களின்‌ மீது 
எழுந்து நிற்கும்‌ ஒரு புதிய தமிழ்‌ மண்டப 
மாகத்‌ துலங்குகிறது; அதனை எழுப்பிய 
வீராசாமியாரின்‌ இலக்கியப்‌ புகழும்‌ அவ்‌. 
விதமே நின்று துலங்குகிறது. 


தமிழே ஓதுதற்கு எளிதாய்‌ இளமை குன்றாததாய்‌ 
இருப்பது | 
பழமையில்‌ தமிழோடு ஓத்த ஆரியம்‌ முதலான மொழிக 


ளெல்லாம்‌ இறந்தொழியவும்‌, 
விளங்குவது எதனால்‌ என்றால்‌, 


இதுமட்டும்‌ 
தமிழ்‌ அல்லாத மற்ற மொழிகளில்‌ 


இன்னும்‌ இளமையோடு 


எல்லாம்‌ மக்கள்‌ இயற்கைக்கு மாறான உரத்த ஓசைகளும்‌ பொருந்தா 
இலக்கண முடிபுகளுங்‌ காணப்படுதலால்‌ அவை வழங்குவதற்கு எளியன 
வாய்‌ இல்லாமல்‌ நாளடைவில்‌ மாய்ந்து போகத்‌ தமிழில்‌ இயல்பாற்‌ 
பிறக்கும்‌ அமைந்த இனிய ஒலிகளும்‌ மிகவும்‌ பொருத்தமான இலக்கண 


முடிபுகளும்‌ 


இயைந்து இஃது ஒதுதற்கு எளிதாய்‌ இருத்தலினாற்றான்‌ 


அங்ஙனம்‌ இஃதின்னும்‌ இளமை குன்றாமல்‌ நடைபெறுகின்ற தென்று 


உணர்ந்து கொள்க. 


மறைமலையடிகள்‌ '' 
அறிவுரைக்‌ கொத்து, பக்கம்‌ சர்ட்கூ 


ட ணங்க வான்னா 


தமிழ்க்‌ கலைக்களஞ்சியம்‌ 


[திரு. பெ. தூரன்‌, பி.ஏ. எல்‌.டி.] 


'தூரன்‌' என்று சுருக்கமாக 
வழங்கப்பெறும்‌ இரு. ம. ப. 
பெரியசா மித்தாரன்‌ அவர்கள்‌ 
26-9-1908 இல்‌ கோவை மாவட்‌ 
டம்‌, மஞ்சக்காட்டு வலசு என்‌ 
னும்‌ சிற்றூரில்‌ பழநிவேலப்ப 
கவுண்டர்‌ அவர்களுக்கும்‌ 
பாவாத்தாள்‌ அம்மையாருக்கும்‌ 
அருமைந்தராய்த்‌ தோன்‌ றியவர்‌. 
சென்னை மாநிலக்‌ கல்லூரியிலும்‌ 
ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரியிலும்‌ 
பயின்று பி.ஏ., எல்‌.டி, பட்டங்‌ 
கள்‌ பெற்றவர்‌. சிறந்த கவிஞர்‌. 
குழந்தைகளுக்காக நிரம்பக்‌ கதை 
களும்‌ பாட்டுகளும்‌ எழுதியுள்‌ 


தமிழ்‌ இலக்கியப்‌ பெருஞ்சோலையிலே 
ஒரு புதிய பாதை. பாதையென்றால்‌ செப்‌ 
பனிட்டுச்‌ சீராக்கிவைத்துள்ள பாதை 
அன்று; புதிதாக அமைக்கவேண்டிய பாதை. 
பாதையில்லாத ஒரு பகுதியிலே அமைக்க 
வேண்டிய பாதை, கல்லிலும்‌ முள்ளிலும்‌ 
காடு மலைகளிலும்‌ இடையூறுகளை எதிர்த்து 
வென்று உருவாக்கவேண்டிய பாதை. இப்‌ 
படிப்பட்ட புதிய பாதை அமைப்பதிலே 
பங்கு கொள்ளுவதற்கு எனக்கு இளமை 
தொட்டே ஆர்வமிருந்தது. 


விக்டோரியா மாணவர்‌ விடுதியில்‌ 
இருந்த என்‌ கல்லூரித்‌ தொழர்கள்‌ மாலை 
யிலே கடற்கரைக்குச்‌ சென்று திலகர்கட்டத்‌ 
திலே நடைபெறும்‌ காரசாரமான அரசியல்‌ 
சொற்பொழிவுகளைக்‌ கேட்டுக்கொண்டிருப்‌ 
பார்கள்‌. நான்‌ அவர்களிடமிருந்து சில நாட்‌ 
களில்‌ மெல்ல நழுவி, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக நூல்நிலையத்திற்குச்‌ செல்வேன்‌. 
அங்கு என்சைக்ளோப்பீடியா பிரிட்‌ 
டானிக்கா என்ற அருமையான ஆங்கிலக்‌ 
கலைக்களஞ்சியத்தை எடுத்து வைத்துக்‌ 
கொண்டு அதில்‌ மூழ்கியிருப்பேன்‌. இப்படி 
ஒரு கலைக்களஞ்சியம்‌ தமிழில்‌ வரவேண்டும்‌ 
என்று அப்பொழுதே என்‌ உள்ளத்தில்‌ 


ளார்‌. இவையனைத்தும்‌ நூல்‌ வடி 
வில்‌ வெளிவந்துள்ளன. கோவை 
இராமகிருட்டிண வித்தியாலயத்‌ 
தில்‌ 15 ஆண்டுகள்‌ ஆசிரியப்‌ பணி 
யாற்றினார்‌, பின்‌ தமிழ்க்‌ கலைக்‌ 
களஞ்சியத்தின்‌? தலைமைப்‌ பதிப்‌ 
பாசிரியராகப்‌ பணியாற்றி அதன்‌ 
10 தொகுதிகளையும்‌ குழந்தைகள்‌ 
கலைக்களஞ்சியத்‌ தொகுதிகளை 
யும்‌ வெளியிட்டுத்‌ தமிழுக்குப்‌ 
பெருந்‌ தொண்டாற்றியுள்ளார்‌. 
இவ்வரிய பணியைப்‌ பராட்டி 
இந்திய அரசு “பத்ம பூஷண்‌' 
என்ற பட்டத்தை வழங்கி 
யுள்ளது. 


ஆர்வம்‌ பொங்கிக்கொண்டிருந்தது. ஆனால்‌ 
நானே அப்பணியில்‌ பெரும்பங்கு கொள்‌ 
வேன்‌ என்று அன்று கருதியதில்லை. தமிழ்க்‌ 
கலைக்களஞ்சியத்தின்‌ தலைமை ஆசிரியராக 
இருந்து அதை உருவாக்கும்‌ வாய்ப்பினைத்‌ 
திரு. தி. ௬. அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ 
அவர்கள்‌ அன்போடு எனக்கே நல்‌ 
கினார்கள்‌. 

விரிவான முறையிலே எல்லாத்துறை 
களையும்‌ தன்னுள்‌ அடக்கிய ஒரு கலைக்களஞ்‌ 
சியத்தை உருவாக்குவதென்பது எளிதான 
பணியன்று. விடாமுயற்சியோடு நீண்ட 
காலம்‌ உழைத்து, இன்றுள்ள குறை 
பாடுகள்‌ பலவற்றைச்‌ சமாளித்து இப்‌ 
பணியை நிறைவேற்றவேண்டும்‌. மிகுதி 
யாகப்‌ பொருட்செலவேற்படும்‌. அதற்கு 
வேண்டிய நிதியை முதலில்‌ திரட்டிக்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆயிரக்கணக்கான 
அறிஞர்களின்‌ ஒத்துழைப்பும்‌, சலியாது 
உழைக்கக்கூடிய ஆசிரியர்களும்‌ வேண்டும்‌. 

இந்தியாவிற்குச்‌ சுதந்தரம்‌ கிடைத்த 
திருநாளன்று இப்பெரிய முயற்சியைச்‌ செய்‌ 
வதற்கு அன்று கல்வி அமைச்சராகப்‌ பொறுப்‌ 
பேற்றிருந்த திரு. தி. ௬. அவினாசிலிங்கம்‌ 


செட்டியார்‌ அவர்கள்‌ உறுதிசொண்டார்‌. 


116 . 


தமது விருப்பத்தை மக்களுக்கு வெளி 
யிட்டார்‌. ஆர்வத்தோடு செயலிலே இறங்‌ 
கினார்‌. அவருடைய முயற்சியும்‌ துணிவும்‌ 
தமிழ்‌ ஆர்வமும்‌ இல்லாமற்‌ போனால்‌ இப்‌ 
பெரிய இலக்கியப்பணி உருவாகி யிராது ; 
வெற்றியுடன்‌ நிறைவேறியும்‌ இராது. 


விஞ்ஞானம்‌, விஞ்ஞானத்தின்‌ பல 
வேறு துறைகள்‌, கணிதம்‌, வரலாறு, விலங்‌ 
கியல்‌ இவ்வாறுள்ள மிகப்‌ பலவான துறை 
களை எல்லாவற்றைப்‌ பற்றியும்‌, அத்துறை 
களில்‌ உள்ள பல பொருள்களைப்‌ பற்றியும்‌ 
வீவரிக்கக்கூடிய கலைக்களஞ்சியம்‌ ஒன்றைத்‌ 
தமிழிலே உருவாக்க வேண்டுமானால்‌ 
அதற்கு முன்னேற்பாடாக எத்தனையோ 
செயல்களிலே முனைந்து வெற்றிபெறுதல்‌ 
இன்றியமையாதது. முதலில்‌ வேண்டியது 
பொருள்‌. 


தமிழ்மக்கள்‌ இப்பெரிய பணிக்குத்‌ 
தாராளமாகப்‌ பொருள்‌ வழங்கினார்கள்‌. 
சென்னை அரசாங்கமும்‌ மத்திய அரசாங்க 
மும்‌ அன்புடனே மானியங்கள்‌ வழங்‌ 
கின. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
கலைக்களஞ்சியத்திற்குத்‌ சேவையான 
அலுவலக அறைகளை அன்புடன்‌ உத 
விற்று. சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ துணை 
வேந்தரான டாக்டர்‌ ஏ. இலட்சுமணசுவாமி 


முதலியார்‌ அவர்கள்‌ தலைமையிலே 
அமைந்த திட்டக்குழுவொன்று ஆர்வத்‌ 
தோடு கலைக்களஞ்சியத்தை உருவாக்கு 


வதற்கு வேண்டிய பரந்த வழிகளை வகுத்து 
உதவியது. பதிப்பாசிரியர்‌ குழுவும்‌ வேறு பல 
துணைக்குழுக்களும்‌ ஒவ்வொரு துறையிலும்‌ 
சேர்க்கப்‌ படவேண்டிய பொருள்களைப்‌ பற்றி 


யெல்லாம்‌ சிந்தித்து முடிவு செய்தன. 
ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை எழுது 
வதற்கு அவ்வத்துறையிலே வல்லுநர்‌ 


களான அறிஞர்களின்‌ பட்டியும்‌ தயாரா 
யிற்று. இப்பட்டியிலே உலகத்திலுள்ள பல 
நாட்டு அறிஞர்களும்‌ இடம்பெற்றிருந்தனர்‌. 
இவர்களுக்கெல்லாம்‌ வேண்டுகோள்‌ விடுத்‌ 
தோம்‌. ஆர்வத்தோடு பலரும்‌ கட்டுரைகள்‌ 
எழுதி உதவ முன்வந்தனர்‌. 


ஆனால்‌ பெரும்பான்‌ மையான 
கட்டுரைகள்‌ ஆங்கிலத்திலேயேதான்‌ 
இருந்தன. அவற்றைத்‌ தமிழாக்கம்‌ செய்ய 
வேண்டும்‌. அதற்கு வேண்டிய கலைச்சொற்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


களை அமைப்பதென்பது மற்றொரு மிகப்‌ 
பெரிய வேலை. பல அறிஞர்‌ குழுக்கள்‌ 
ஓராண்டுக்கு மேலாக இப்பணியிலே ஈடு 
பட்டன. கலைச்சொற்களை அமைப்பதில்‌ 
எத்தனையோ இடர்ப்பாடுகள்‌ உண்டு; 
கருத்து வேறுபாடுகள்‌ உண்டு. அவற்றை 
யெல்லாம்‌ ஒருவாறு சமாளித்துக்கொண்டு 
இருபத்து ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட கலைச்‌ 
சொற்களை முதன்‌ முறையாக அமைத்தது 
ஓர்‌ அரிய சாதனையென்று தயங்காமற்‌ 
கூறலாம்‌. இக்கலைச்சொற்களுக்கேற்பப்‌ 
பொருள்களை யெல்லாம்‌ அகரவரிசைப்‌ 
படுத்திக்‌ கலைக்களஞ்சியத்தை உருவாக்க 
வேண்டும்‌. ஆயிரக்கணக்கான விளக்கப்‌ 
படங்கள்‌ வேண்டும்‌. ஒவ்வொரு கட்டுரை 


யையும்‌ வேறு நூல்களில்‌ அதே பொருளைப்‌ 


பற்றிக்‌ கூறியுள்ள கருத்துக்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்த்துச்‌ செம்மைப்படுத்தி 
அச்சுக்கு ஏற்றதாகச்‌ செய்யவேண்டும்‌. 


இப்பணியை அலுவலகத்திலுள்ள ஆசிரியர்‌ 
குழு சோர்வில்லாது செய்து வந்தது. 
தனித்தனிப்‌ பகுதியைக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளப்‌ பொறுப்பாக ஓர்‌ ஆசிரியர்‌ இருந்‌ 
தாலும்‌ கலைக்களஞ்சியத்தை முழுமையாக 
உள்ளத்திலே கற்பனை செய்து அமைத்துக்‌ 
கொண்டு அந்த அமைப்பை விட்டு வழு 
வாமல்‌ கட்டுரைகள்‌ எல்லாம்‌ அமைவதை 


ஒருவர்‌ சதா விழிப்போடு பார்த்திருக்க 
வேண்டும்‌. ஒவ்வொரு துறையிலும்‌ வேலை 
சரியாக நடப்பதைப்‌ பார்த்துக்கொள்வ 


தோடு அதற்கு வேண்டிய தேவைகளையும்‌ 
கவனித்து அவ்வப்போது அவற்றை திறைவு 
செய்யவேண்டும்‌. உலகத்தின்‌ வெவ்வேறு 
பகுதிகளிலுள்ள பொருட்காட்சிசாலைகளி 
லும்‌, கலைக்கூடங்களிலும்‌, பலவகையான 
வேறு நிறுவனங்களிலுமிருந்தும்‌ போட்‌ 
டோக்கள்‌, வண்ணப்படங்கள்‌ முதலிய 
வற்றைப்‌ பெறவேண்டும்‌. ஓவியர்கள்‌ எழுத 
வேண்டிய விளக்கப்படங்களை முன்கூட்டியே 
செய்வதற்கு வேண்டிய வச திகளையும்‌, துணை 
நூல்களையும்‌ ஏற்பாடு செய்யவேண்டும்‌. 
நல்லமுறையிலே படங்களைத்‌ தீட்டிச்‌ சிறப்‌ 
பாகப்‌ பிளாக்குகள்‌ தயாராகவேண்டும்‌. 
அச்சகத்தின்‌ வேலை ஒழுங்குபெற நடை 
பெறவேண்டும்‌. இவற்றையெல்லாம்‌ 
கவனிக்கும்‌ பொறுப்பும்‌ தலைமை ஆசிரிய 
ரையே சார்ந்ததாகும்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
மேலாக மிக நயமாகச்‌ செய்யவேண்டிய ஒரு 


பொன்விழா மலர்‌ 


முக்கியமான பொறுப்புண்டு. ஆயிரக்கணக்‌ 
கான கட்டுரைகளை எழுதுகின்ற ஆசிரி 
யர்கள்‌ பலரும்‌ அவரவர்கள்‌ துறைகளிலே 
மிகுந்த புலமை வாய்ந்தவர்கள்‌ ; தனிப்பட்ட 
சிறந்த தேர்ச்சிபெற்றவர்கள்‌ ; ஆராய்ச்சி 
வல்லுநர்கள்‌ ; தாம்‌ மேற்கொண்ட துறை 
களிலே தங்கள்‌ முழுக்‌ கவனத்தையும்‌ 
செலுத்திப்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருப்‌ 
பவர்கள்‌. அவர்களோடு தொடர்புகொண்டு 
நல்ல முறையிலே கட்டுரைகளைப்‌ பெற 
வேண்டும்‌ ; கலைக்களஞ்சியத்திற்கு ஏற்ற 
வாறு அவற்றை அமைத்துத்‌ தருமாறு 
செய்யவேண்டும்‌. அவர்களுக்குச்‌ சிறி 
தேனும்‌ மனத்தாங்கல்‌ உண்டாகாதவாறு 
இப்பணியை நிறைவேற்றிக்‌ கொள்ளுவதைப்‌ 


பொறுத்தே பெரும்பாலும்‌ எடுத்துக்‌ 
கொண்ட பெருமுயற்சியின்‌ வெற்றி 
இருந்தது. 

நல்ல முறையிலே கலைக்களஞ்சியத்தை 
உருவாக்குவதில்‌ சலியாது உழைக்க 


வேண்டும்‌ என்ற உறுதி என்‌ உள்ளத்திலே 
இருந்தது. அந்த உறுதியாலும்‌ தமிழ்த்‌ 
தாயின்‌ ஆசியாலும்‌ எடுத்துக்கொண்ட 
முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைத்தது. பல 
வகையான கருத்து வேறுபாடுள்ள அறிஞர்‌ 
களும்‌ என்னோடு ஒத்துழைத்து இம்முயற்சி 
யிலே உதவிபுரிந்தது அவர்களுடைய தமிழ்ப்‌ 
பற்றினை யே வெளிப்படுத்துகின்றது. அவர்‌ 
களுடைய கூட்டுறவு இல்லாமல்‌ இப்பணி 
நிறைவேற முடியுமா? கூட்டாசிரியராக 
இருந்த திரு. பி. திருகூடசுந்தரம்பிள்‌ ளையும்‌ 
துணை ஆசிரியர்களான திரு. பி. எம்‌. சோம 
சுந்தரம்பிள்ளை, திரு. புலவர்‌ அரசு முதலா 
னவர்களும்‌ தொடக்கத்திலிருந்தே உட 
னிருந்து பொறுப்போடும்‌ ஆர்வத்தோடும்‌ 
பணியாற்றினார்கள்‌. 


எல்லாவற்றிற்கும்‌ மேலே எங்கள்‌ 
தலைவர்‌ திரு, தி. சு. அவினாசிலிங்கம்‌ செட்டி 
யார்‌ அவர்கள்‌ அடிக்கடி கூறுவதுபோல 
ஆண்டவனின்‌ அருள்‌ இருந்தது. அந்த 
அருள்‌ இல்லாமல்‌ எதுவும்‌ நடைபெருது. 
நாம்‌ செய்கிறோம்‌ என்று நினைப்பதே ஓரள 
விற்கு அகங்காரத்தின்‌ பொய்த்‌ தோற்ற 
மாகும்‌. நாம்‌ கருவிகள்‌. இறைவன்‌ அக்‌ 
கருவிகளை வெவ்வேறு வகைகளில்‌ பயன்‌ 
படுத்திக்‌ கொள்ளுகிறான்‌. அவனுடைய 
சிறந்த கருவிகளாக அமைவதற்கு 


117 


வேண்டிய வாய்ப்பைப்‌ பெற்றதையே 
எண்ணி நாம்‌ உள்ளம்‌ நிறைவு பெற 
வேண்டும்‌. அந்த நிறைவே எல்லா இடர்ப்‌ 
பாடுகளையும்‌ எதிர்த்து நின்று வெற்றிபெறு 
வதற்கு வேண்டிய வலிமையைத்‌ தரு 
கின்றது ; ஒவ்வொருவர்‌ வாழ்விலும்‌ வெற்றி 
அளிக்கின்றது. 


தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ வெளியிட்ட 
கலைக்களஞ்சியம்தான்‌ தமிழிலே தோன்றிய 
முதற்‌ கலைக்களஞ்சியம்‌ அன்று. முன்பே 
இத்துறையிலே வெவ்வேறு வகைப்பட்ட 
ஒருசில நல்ல முயற்சிகள்‌ தனி மனிதர்‌ 
களின்‌ உற்சாகத்தால்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டன. 1902ஆம்‌ ஆண்டு யாழ்ப்பாணம்‌ 
ஆ. முத்துத்தம்பிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
அபிதானகோசம்‌ என்ற பெயரோடு ஒரு 
நூல்‌ வெளியிட்டார்‌. இது புராணம்‌, இதி 
காசம்‌, இலக்கியம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி 
அகரவரிசையில்‌ எழுந்த சிறு கலைக்களஞ்‌ 
சியம்‌ ஆகும்‌. இதில்‌ விஞ்ஞானம்‌ முதலிய 
துறைகள்‌ சேர்க்கப்படாமையால்‌ இதை 
இலக்கியக்‌ கலைக்களஞ்சியம்‌ என்று கூறு 
வதே பொருந்தும்‌, 


சென்னை கிறித்தவக்‌ கல்லூரியில்‌ தமிழ்‌ 
ஆசிரியராக இருந்த ஈக்காடு இரத்தின 
வேலு முதலியார்‌ அவர்கள்‌ தமிழ்‌ வடமொழி 
நூல்களில்‌ உள்ள சிறப்புப்‌ பெயர்களுக்கு 
விளக்கம்‌ கூறும்‌ வகையில்‌ சிறப்புப்‌ பெயர்‌ 
அகராதிநூலை 1908ஆம்‌ ஆண்டில்‌ வெளி 


யிட்டார்‌. 


சென்னை பச்சையப்பன்‌ கல்லூரியில்‌ 
தமிழ்‌ ஆசிரியராக இருந்த ஆ. சிங்காரவேலு 
முதலியார்‌ அவர்கள்‌ 1910 ஆம்‌ ஆண்டில்‌ 
அபிதான சிந்தாமணி என்னும்‌ பெயரால்‌ 
ஒரு பெரிய நூலை வெளியிட்டார்‌. இதில்‌ 


இலக்கியப்‌ பொருள்களுடன்‌ வேறு பல 
துறைப்‌ பொருள்களும்‌ ஓரளவு இடம்‌ 
பெற்றுள்ளன. 


1938 ஆம்‌ ஆண்டில்‌ டி. வி. சாம்பசிவம்‌ 
பிள்ளை அவர்கள்‌ மருத்துவம்‌, தாவரவியல்‌, 
ரசாயனம்‌ ஆகிய துறைகளில்‌ உள்ள 
முக்கியமான பொருள்கள்‌ பற்றி விளக்கம்‌ 
தரும்‌ வகையில்‌ நான்கு தொகுதிகளில்‌ ஒரு 
களஞ்சியம்‌ வெளியிட முயன்றார்‌. ஆனால்‌ 
இரண்டு தொகுதிகள்‌ மட்டுமே வெளி 


118 


யாயின. இதுவும்‌ எல்லாத்‌ துறைகளும்‌ 
அடங்கிய கலைக்களஞ்சியம்‌ ஆகாது. 


அபிதான சிந்தாமணி மிக நல்ல 
முயற்சி. அதில்‌ இலக்கியத்தோடு வேறு 
ஒருசில விஞ்ஞானத்‌ துறைகளில்‌ பல 


பொருள்களும்‌ இடம்பெற்றுள்ளன. ஆனால்‌ 
திட்டமிட்டு எல்லாத்‌ துறைகளையும்‌ சேர்க்க 
வேண்டுமென்ற முயற்சி அதில்‌ இல்லை. 
இருந்தாலும்‌ தனி மனிதர்‌ செய்த அந்த 
முயற்சி பெரிதும்‌ போற்றுதற்குரியதாகும்‌. 
தமிழ்வளர்ச்சிக்‌ கழகந்தான்‌ முதன்‌ முதலில்‌ 
விரிவாகத்‌ திட்டமிட்டு, பலருடைய 
ஒத்துழைப்பைக்‌ கொண்டு எல்லாத்‌ துறை 
களும்‌ எல்லாக்கலைகளும்‌ அடங்கியிருக்கும்‌ 
படியாக ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்க 
முயன்றது. 

கலைக்களஞ்சியத்திற்கு எங்கெங்கெல்‌ 
லாம்‌ நல்ல குறிப்புகள்‌ அகப்படும்‌, எங்கெங்‌ 
கெல்லாம்‌ நல்ல படங்கள்‌ அகப்படும்‌ என்று 
எந்நேரமும்‌ விழிப்போடு பார்த்துக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. நிறையப்‌ படிக்க 
வேண்டும்‌. பிறநாடுகளில்‌ உள்ள நிறுவனங்‌ 
களோடு தொடர்பு கொள்ளவேண்டும்‌. 
இவற்றிலெல்லாம்‌ எவ்வளவு உழைக்‌ 
கிரோமோ அந்த அளவுக்கு நல்ல பலன்‌ 


கிடைக்கும்‌. 


தமிழ்க்‌ கலைக்களஞ்சியம்‌ தொகுதி 
யொன்று 750 பக்கங்கள்‌ கொண்டதாகப்‌ 
பத்துத் தொகுதிகளில்‌ நிறைவேறியுள்ளது. 
இந்த வெற்றிக்கு, தலைவர்‌ திரு. தி. ௬. 
அவினாசிலிங்கம்‌ செட்டியார்‌ அவர்களோடு 
உடனிருந்து உதவிய துணைத்தலைவர்‌ சி. 
சுப்பிரமணியம்‌, பொருளாளர்‌ திரு. வி. எஸ்‌ 
தியாகராஜ முதலியார்‌, செயலாளராக 
விளங்கிய கல்கி. ரா. கிருஷ்ணமூர்த்தி, 
பேராசிரியர்‌ கே. சுவாமிநாதன்‌ ஆகியவர்‌ 
களை என்றும்‌ மறக்க முடியாது. வலிமை 
யான அடித்தளம்‌ அமைப்பதில்‌ என்‌ 
நண்பரும்‌ துணைச்செயலாளராக இருந்த 
வருமான கல்கி அவர்கள்‌ செய்த பணி மிகப்‌ 
பெரிது என்று இங்குக்‌ கூறிக்கொள்ள 
விரும்புகிறேன்‌. 


ஆனால்‌ இந்த முயற்சியில்‌ உள்ள குறை 
களை நான்‌ உணர்வேன்‌. குறைகளும்‌, பிழை 
களும்‌ முற்றிலும்‌ இல்லாமல்‌ இப்பணியைச்‌ 
செய்திருக்க இயலாது என்னும்‌ உண்மை 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


இந்தப்‌ பத்துத்‌ தொகுதிகளையும்‌ பரிவோடு 
தோக்குபவர்களுக்கு விளங்கும்‌. ஆக்டன்‌ 
என்ற ஆங்கிலப்‌ பிரபு காலமானபோது 
அவருடைய வாழ்க்கையைப்‌ பற்றி வெளி 
யான குறிப்பு ஒன்று என்‌ நினைவுக்கு வரு 
கின்றது. அவர்‌ மிகப்‌ பெரிய படிப்பாளி. 
அவருடைய சொந்த நூல்நிலையத்தில்‌ 
எண்பது ஆயிரம்‌ மிகச்‌ சிறந்த நூல்கள்‌ 
இருந்தனவாம்‌. அவற்றைப்‌ படிப்பதில்‌ 
அவர்‌ தம்‌ வாழ்க்கையின்‌ பெரும்பகு தியைப்‌ 
பயன்படுத்தியவர்‌. உலகப்‌ புகழ்பெற்றுள்ள 
என்சைக்ளோப்பீடியா பிரிட்டானிக்காவின்‌ 
பதின்மூன்றாவது திருந்திய பதிப்பு வெளி 
யானபோது அப்பதிப்பை மேற்போக்காகப்‌ 
பார்த்தே அவர்‌ ஐநூற்றுக்கும்‌ அதிகமான 
பிழைகளைச்‌ சுட்டிக்‌ காட்டினாராம்‌. அந்த 
என்சைக்ளோப்பீடியா ஏராளமான பொருட்‌ 
செலவிலே மிகவும்‌ கவனமாகப்‌ பதிப்பிக்கப்‌ 
படுவதாகும்‌. அதனாலேயே உலகத்திலே 
அதற்கொரு தனியிடம்‌ கிடைத்திருக்கிறது. 
ஆனால்‌ அதன்‌ பதின்மூன்றாவது பதிப்பிலும்‌ 
கூடப்‌ பிழைகள்‌ நேரிடக்கூடுமானால்‌ 
தமிழில்‌ செய்த இப்புதிய முயற்சியின்‌ முதற்‌ 
பதிப்பைப்‌ பற்றிச்‌ சொல்லவேண்டுவதில்லை. 
புதிய பதிப்புகள்‌ வரவர இக்கலைக்களஞ்‌ 
சியமும்‌ மேலும்‌ செம்மை பெற்றுச்‌ சிறப்‌ 
புடன்‌ தமிழ்‌ அன்னைக்கு ஒரு நல்ல 
அணியாக விளங்கும்‌. 


கலைக்களஞ்சியம்‌ என்பது முற்றுப்‌ 
பெற்ற நூலாக என்றும்‌ இருக்கமுடியாது. 
ஆண்டுதோறும்‌ உலகில்‌ புதிய உண்மைகள்‌ 
வெளிப்பட்டுக்கொண்டே யிருக்கும்‌; புதிய 
கருத்துகள்‌, புதிய முயற்சிகள்‌ எல்லாம்‌ 
தோன்றும்‌. இன்னும்‌ சேர்க்கப்படாமல்‌ 
விடப்பட்டுள்ள ஏராளமான பொருள்களும்‌ 
இருக்கின்றன. அவைகளை யெல்லாம்‌ 
திரட்டிப்‌ பல இணைப்புத்‌ தொகுதிகள்‌ வெளி 
யிட்டால்தான்‌ கலைக்களஞ்சியம்‌ ஆராய்ச்சி 
யாளர்களுக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ பெரிதும்‌ 
பயன்படும்‌. 


கலைக்களஞ்சியத்தைப்போல வேறு பல 
கலைக்களஞ்சியங்களும்‌ வெவ்வேறு துறை 
களில்‌ தனிப்பட்ட சிறப்போடு உருவாக 
வேண்டும்‌. திரு. தி. ௬. அவினாலிசிங்கம்‌ 
செட்டியார்‌ அவர்களுடைய ஆர்வத்திற்கு 
அளவில்லை என்று மகிழ்ச்சியோடு மீண்டும்‌ 
கூறிக்‌ கொள்கிறேன்‌. இப்பொழுதே 


பொன்விழா மலர்‌ 


குழந்தைகள்‌ கலைக்களஞ்சியம்‌' ஒன்றைப்‌ 
பத்துத்‌ தொகுதிகளில்‌ வெளியாக்க அவர்‌ 
ஏற்பாடு செய்திருக்கிறார்‌. இரண்டு 
தொகுதிகள்‌ இதுவரை வெளிவந்துள்ளன. 
மற்றத்‌ தொகுதிகளுக்கான பணி நடை 
பெற்று வருகின்றது. 


தமிழின்‌ ஆக்கம்‌ குறித்துச்‌ செய்ய 
வேண்டிய வேலைகள்‌ நிறைய இருக்கின்றன. 
அவற்றையெல்லாம்‌ தனி 
நிறுவனங்களும்‌ செய்து முடிக்கும்போது 
தான்‌ நமது தாய்மொழி இன்னும்‌ நல்ல 
சிறப்பெய்தும்‌. இக்கால உலகுக்கு ஏற்ற 
வாறு புதிய அறிவியல்களெல்லாம்‌ தமிழில்‌ 
தோன்ற வேண்டும்‌. “சென்றிடுவீர்‌ எட்டுத்‌ 
திக்கும்‌-கலைச்செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்‌ 
திங்குச்‌ சேர்ப்பீர்‌!” என்று பாரதியாரோடு 


மனிதர்களும்‌, 


சேர்ந்து பாடி முழங்குவோம்‌. அத்துடன்‌ 
செயலிலும்‌ ஈடுபடுவோமாக, 
கலைக்களஞ்சியங்கள்‌ வெளிவருவது 


மட்டும்‌ தமிழில்‌ ஆக்கத்திற்குப்‌ போதுமா ? 
ஒவ்வொரு துறையிலும்‌ மிகப்‌ பல நூல்கள்‌ 
வெளியாகவேண்டும்‌. ஒவ்வொரு நூலும்‌ 
ஒவ்வொரு துறையில்‌ உள்ள பலவேறு பிரிவு 
களைப்‌ பற்றி விரிவாக அமையவேண்டும்‌. 
இன்றுவரையும்‌ கண்டுள்ள உண்மைகளை 
யெல்லாம்‌ கொண்டவையாக அவை விளங்க 
வேண்டும்‌. பெளதிகம்‌, வேதியியல்‌, விலங்‌ 
கியல்‌, தாவரவியல்‌ என்று பலவாகப்‌ பெருகி 
யுள்ள அறிவீயல்களிலும்‌ அவற்றின்‌ பிரிவு 
களிலும்‌ மிகச்‌ சிறப்பான நூல்களெல்லாம்‌ 


தமிழில்‌ வெளியாகும்போதுதான்‌ தமிழில்‌ 
இலக்கியம்‌ மட்டுமின்றி மற்ற வளங்களும்‌ 
செழித்துப்‌ பெருகித்‌ தமிழ்மக்களுக்கு ஏற்ற 
மளிக்கும்‌. 

நம்மிடையே வெவ்வேறு அறிவியல்‌ 
துறைகளிலே சீரிய புலமை வாய்ந்தவர்கள்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆங்கிலத்தின்‌ வாயிலா 
கவோ மற்ற மொழிகளின்‌ வாயிலாகவோ 
அவர்கள்‌ தாம்‌ பெற்ற அறிவைத்‌ தமிழில்‌ 
வழங்க முன்வரவேண்டும்‌. தமது ஆராய்ச்சி 
களால்‌ கண்ட உண்மைகளையும்‌ தமிழில்‌ 
எழுதவேண்டும்‌. இன்றைய நிலையிலே அவர்‌ 
களுக்குத்‌ தமிழ்ப்‌ பயிற்சி சிறிது குறைவாக 
இருக்கலாம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ தமிழ்ப்புலவர்‌ 
களின்‌ ஒத்துழைப்புடன்‌ இந்த அரும்‌ 
பணியைச்‌ செய்யமுடியும்‌. இது தமிழ்நாட்டு 


அறிஞர்களின்‌ தலையாய கடமை என்று 
வற்புறுத்திக்‌ கூற விரும்புகிறேன்‌. 
“தமிழனுடைய புகழ்‌ இன்று சற்று 


மங்கியிருக்கலாம்‌ ; ஆனால்‌ “இன்று” என்பது 
நிலையானதன்று. நாளை வருவதே நிலை 
யானது. அன்று தமிழனுடைய புகழ்‌ ஓங்கு 
வது திண்ணம்‌. அப்படி ஒங்காமற்‌ போனால்‌ 
என்பெயரை மாற்றி அழையுங்கள்‌'' என்ற 
பொருள்படப்‌ பாரதியார்‌ உணர்ச்சியோடு 
கூறியதை உள்ளத்திற்கொண்டு ஆர்வத்‌ 
தோடு பணி செய்வோமாக. 


““எண்ணியர்‌ எண்ணியாங்‌ கெய்துப எண்ணியார்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌.” 


கலைக்களஞ்சியம்‌ உருவாவதற்குத்‌ தாய்மொழி 

பயற்சிமொழியாதல்‌ இன்‌ றியமையாமை 

பிரித்தானியா கலைக்களஞ்சியம்‌ ஆங்கிலத்தில்‌ முதன்முதலில்‌ 
வெளியிடப்பெற்றதாகும்‌. இப்போது 14ஆம்‌ பதிப்பு வெளிவந்துள்ள து. 
நிலையான பதிப்புக்‌ குழு அதற்கெனவே இயங்கி வருகிறது. பல துறை 
களைப்‌ பற்றிய பொருள்கள்‌ பொதுவாக இதன்கண்‌ விளக்கப்பெற்றிருக்‌ 
இன்றன. சில தனித்‌ துறைகட்கும்‌ கலைக்களஞ்சியங்கள்‌ வெளிவந்திருக்‌ 
இன்றன. ஒவ்வொரு துறையிலும்‌ அவர்கம்‌ மொழியிலே சிறந்த புலமை 
யும்‌, கலையறிவும்‌ பெற்ற பேரறிஞர்கள்‌ ஆயிரக்கணக்காக இருப்பதால்‌ 
கலைக்களஞ்ரசியங்களைத்‌ தொகுத்துப்‌ பிறநாட்டினர்‌ எளிதாக வெளியிடு 
கின்றனர்‌. நம்‌ நாட்டில்‌ பயிற்சி மொழி ஆங்கிலமா யிருத்தலினால்‌ 
கலையறிவு பெற்றவர்கட்குத்‌ தமிழறி௮ போதிய அளவு இல்லாமையாலும்‌ 
ஆங்கிலம்‌ வேறு மொழியாதலால்‌ அதிலும்‌ திருந்திய புலமை பெற்றவர்‌ 
களெனச்‌ சொல்லுவதற்கில்லை யாதலாலும்‌, தமிழில்‌ பல பொருள்கள்‌ 
பற்றிய கலைக்களஞ்சியம்‌ வெளியிடுவது எளிதாக இல்லை. 


பொன்னும்‌ பொன்வயலும்‌ 
[ பேராசிரியர்‌ திரு. வ. பெருமாள்‌, எம்‌.ஏ., பி.டி.] 


தஞ்சை மாவட்டம்‌, கொர 
டாச்‌ சேரியில்‌ 30-9-1934இல்‌ 
தேதோன்றியவர்‌ இவர்‌. தந்‌ 
தையார்‌ பெ. வடமலை; தாயார்‌ 
கோவிந்தம்மாள்‌, கொரடாச்‌ 
சேரி கழகப்‌ பள்ளியிலும்‌ 11% 
குடந்தை அரசினர்‌ கல்லூரி oh 
யிலும்‌ பயின்று, பின்‌ அண்ணா ! “221 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 2 18 
படித்து எம்‌,ஏ., பட்டம்‌ 
பெற்றார்‌. பல பேச்சுப்‌ போட்டி 
களிலும்‌ கட்டுரைப்‌ போட்டி 
களிலும்‌ பரிசுகள்‌ பெற்றுள்ளார்‌. 
“தமிழ்ப்‌ பமமொழிகளை'ப்‌ பற்றிப்‌ 
பல்கலைக்‌ கழக மானியச்‌ குழுவின்‌ க்‌ 


உலகத்தில்‌ பல உலோகங்கள்‌ உண்டு, 
அவற்றுள்‌ தலையாயது பொன்‌. பொருளா 
தாரத்‌ துறையிலும்‌ மனித எண்ணத்திலும்‌ 
பொன்னுக்குத்‌ தனிமதிப்பு உண்டு. உலக 
நாடுகள்‌ அனைத்தும்‌ பொன்னை மதித்துப்‌ 
போற்றுகின்றன என்பது அனைவரும்‌ 
அறிந்த உண்மை. பொருளின்‌ சின்னமாகப்‌ 
பொன்‌ விளங்குகின்றது. எனவே நம்‌ 
முன்னோர்‌ பொருளாசையைப்‌ “பொன்னாசை' 
என்று குறிப்பிட்டனர்‌. மண்ணாசை, பெண்‌ 
ணாசை, பொன்னாசை என்னும்‌ மரபுத்‌ 
தொடர்‌ இவண்‌ நினைவுகூரத்‌ தக்கது. 
திருமணத்தின்போது மணமகளுக்கு அணி 
விக்கின்ற மங்கலஅணி (தாலி) பொன்னால்‌ 
ஆனது என்பது எல்லோரும்‌ அறிந்த 
உண்மை. எனவே, பொன்‌ விலையுயர்ந்த 
உலோகமாகத்‌ திகழ்வதுடன்‌ மங்கலமான 
உலோகமாகவும்‌ திகழ்கின்றது. சுருங்கக்‌ 
கூறுமிடத்து மனிதன்‌ பொருளாதாரக்‌ 
கண்ணோட்டத்திலும்‌ பொன்னைப்‌ போற்று 
கின்றான்‌. உணர்ச்சி அடிப்படையிலும்‌ 
போற்றுகின்றான்‌. பொன்‌ (தங்க பஸ்பம்‌) 
மருந்தாகவும்‌ பயன்படுகின்‌ றது. 


பண்டைத்‌ தமிழர்கள்‌ பொன்னை நன்கு 
ஆய்ந்து அதைச்‌ சாதரூபம்‌, கிளிச்சிறை, 


ஆய்வுத்திட்டத்தின்‌ 8ழ்‌ ஆராய்ந்‌ 
துள்ளார்‌. இலங்கை அரசினர்‌ 
ஆசியக்‌ கலைமன்ற உறுப்பினர்‌. 
பல்வேறு மலர்களிலும்‌ திங்க 
ளிதழ்களிலும்‌ நூற்றுக்கணக்‌ 
கான ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ 
எழுதியுள்ளார்‌. “தமிழ்‌ இலக்‌ 
கியச்சோலை' வாழ்க்கையும்‌ 
விளையாட்டும்‌' இவை இரண்டும்‌ 
இவரியற்றிய நூல்கள்‌. கன்னட 
மாநிலத்திலுள்ள கோலார்‌ தங்க 
வயல்‌ முதல்‌ நிலைக்‌ கல்லூரி 
யின்‌ தமிழ்ப்‌ பேராசிரியராக 
இவர்‌ தற்பொழுது திகழ்‌ 
ஏ. கின்றார்‌. 


சாம்பூநதம்‌ என்று நான்காக 


ஆடகம்‌, 
வகுத்துள்ளனர்‌ என்பதைச்‌ சிலப்பதிகாரத்‌ 


தின்‌ வாயிலாக அறியலாம்‌. (சிலம்பு : 14 : 
201-202) இந்நால்வகைப்‌ பொன்னிலும்‌ 
சாம்பூநதம்‌ தலையாயது என்பதைப்‌ “பூ 
விற்குத்‌ தாமரையே பொன்னுக்குச்‌ சாம்‌ 
புநதம்‌' என்னும்‌ திருவள்ளுவமாலையால்‌ 
அறியலாம்‌. பொன்னை நன்கு அறிந்து 
போற்றிய முதன்மையான நாடு தமிழகம்‌ 
என்பதைப்‌ பல்வேறு சான்றுகள்‌ மெய்ப்‌ 
பித்த வண்ணம்‌ இருக்கின்றன. கண்ணும்‌ 
கருத்துமாகப்‌ போற்றத்‌ தக்க பொருளுக்கு 
உவமையாகப்‌ பொன்னைக்‌ குறிப்பிடுவது 
மரபு. *பொன்னேபோல்‌ போற்றி' என்னும்‌ 
மரபுத்தொடர்‌ இங்கு நோக்கத்‌ தக்கது, 


“முன்னோர்‌ மொழிபொருளே யன்றி 
அவர்‌ மொழியும்‌ 
பொன்னே போல்‌ போற்றுவம்‌ 


என்பதற்கும்‌" 
என்னும்‌ நன்னூல்‌ நூற்பாவும்‌ இங்குச்‌ 
சிந்திக்கத்தக்கது. 

கோமேதகம்‌, நீலம்‌, பவளம்‌, புட்ப 


ராகம்‌, மரகதம்‌, மாணிக்கம்‌, முத்து, வைடு 
ரியம்‌, வைரம்‌ முதலிய நவமணிக்கு இல்லாத 


தனிச்சிறப்பு பொன்னுக்கு உண்டு. 
சான்றோர்‌ பொருள்மொழியை முத்துமொழி 
என்றோ பவளமொழி என்றோ குறிப்பிடுவ 


தில்லை. பொன்மொழி (Golden words) 
என்றுதான்‌ குறிப்பிடுகிறோம்‌. நல்ல 
உள்ளம்‌ படைத்தவனை மரகதமானவன்‌ 


என்றோ கோமேதகம்‌ போன்றவன்‌ என்றோ 
சொல்லுவதில்லை. தங்கமானவன்‌ என்று 
தான்‌ குறிப்பிடுகிறோம்‌. இம்மரபு ஆங்கிலத்‌ 
திலும்‌ (௮5 2000 ௮5 2014) உண்டு, இவை 
யாவும்‌ பொன்னின்‌ மாண்பை விளக்கு 
கின்றன, 


பொன்னை அடிப்படையாகக்‌ கொண்டு 
தமிழ்‌ உலகத்தில்‌ எழுந்த சிறப்புப்பெயர்கள்‌ 
பல உண்டு. பொன்னுசாமி, பொன்னம்பலம்‌, 
பொன்னையா, பொன்னப்பன்‌, பொன்ன 
ரசன்‌, தங்கராசன்‌, தங்கதுரை, தங்கசாமி 
முதலிய ஆண்பாற்‌ சிறப்புப்‌ பெயர்களும்‌; 
பொன்னம்மாள்‌, பொன்மணி, பொன்னாத்‌ 
தாள்‌, தங்கரத்தினம்‌, தங்கம்மாள்‌ முதலிய 
பெண்பாற்‌ சிறப்புப்‌ பெயர்களும்‌ ; தங்கம்‌ 
தங்கமணி போன்ற பொதுப்பாற்‌ சிறப்புப்‌ 
பெயர்களும்‌ தமிழர்களுக்கு இருப்பதை நாம்‌ 


காணலாம்‌. 


பொன்னுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ மிக 
நெருங்கிய தொடர்பு உண்டு, கோவலன்‌ 
கண்ணகியை நோக்கி -மாசறு பொன்னே” 
என்று அன்புடன்‌ அழைத்ததைச்‌ சிலம்பு 
வாயிலாக அறியலாம்‌. பெண்ணுக்குப்‌ 
பொன்னணி பூட்டினால்‌ பெண்ணின்‌ உளக்‌ 
குறையும்‌ உடல்‌ குறையும்‌ நீங்கி அழகு 
சிறக்கும்‌. (பெண்ணின்‌ கோணல்‌ பொன்‌ 
னிலே நிமிரும்‌' என்பது பழமொழி, பெண்‌ 
களுக்குப்‌ பொன்‌ என்றால்‌ உயிர்‌. மகளிர்க்‌ 
குப்‌ பொன்மேல்‌ உள்ள காதலை ஏட்டினால்‌ 
எழுதவோ வாயினால்‌ சொல்லவோ இயலாது; 
உள்ளத்தால்‌ தான்‌ உணர இயலும்‌. அத்‌ 
தகைய உணர்ச்சி மிகுந்த காதல்‌. பொன்னை 
அடிப்படையாகக்‌ கொண்டு எழுந்த 
மொழிகள்‌ தமிழ்மொழியில்‌ பொன்மொழி 
களாகவும்‌ பழமொழிகளாகவும்‌ காட்சியளிக்‌ 
கின்றன. “பானை சோற்றுக்கு ஒரு சோறு 
பதம்‌' என்னும்‌ பழமொழிக்கேற்பச்‌ சில 
வற்றை மட்டும்‌ இங்கே காணலாம்‌. 


யொன்‌ அகப்பட்டால்‌ பொன்‌ முடியத்‌ துணி 
அசப்படாதா ? 


16 


121 


பொன்‌ ஆபரணத்தைப்‌ பார்க்கிலும்‌ புகழ்‌ ஆப 
ரணமே பெரிது. 


பொன்‌ கத்தி என்று கழுத்தை அறுத்துக்‌ கொள்ள 
லாமா? 


பொன்‌ காத்த பூதம்‌ போல. 
பொன்னான மனத்தைப்‌ புண்ணாக்க லாமா? 
பொன்‌ குடத்திற்குப்‌ பொட்டு இட வேண்டுமா ? 


பொன்‌ வைக்கிற இடத்தில்‌ பூவையாவது வைக்க 
வேண்டும்‌. 


பொன்‌ காய்த்த மரம்‌ போல்‌ இருக்கிறாள்‌. 


பொன்னின்‌ குணம்‌ போமா பூவின்‌ மணம்‌ போமா? 


தங்கம்‌ புடத்தில்‌ வைத்தாலும்‌ தன்னிறம்‌ 
போகாது. 

மின்னுவதெல்லாம்‌ பொன்னல்ல. 

(All that glitters is not gold) 

மாமியார்‌ உடைத்தால்‌ மண்கலம்‌ மருமகள்‌ 


உடைத்தால்‌ பொன்கலம்‌ 
பெண்ணுக்குப்‌ பொன்‌ இட்டுப்பார்‌, சுவர்க்கு மண்‌ 
இட்டுப்‌ பார்‌, 
மேற்‌ குறிப்பிட்ட பொன்மொழிகளாகிய 
பழமொழிகள்‌ நீதி மொழிகளாகவும்‌ விளங்கு 
கின்றன என்பது தேற்றம்‌. 


பொன்‌ வேலைக்கலை மிகப்‌ பழங்காலந்‌ 
தொட்டு இருந்து வருகின்றது என்பதற்குச்‌ 
சான்றுகள்‌ பல உண்டு. பொற்கொல்லர்‌, 
உருக்குத்‌ தட்டார்‌, பணித்தட்டார்‌ ஆகி 
யோர்‌ பொற்றொழிலில்‌ ஈடுபட்டிருந்த முப்‌ 
பிரிவினர்‌ என்பதைச்‌ சிலப்பதிகாரம்‌ உரைக்‌ 
கின்றது. (சிலம்பு 16: 105-110) பண்டைத்‌ 
தமிழர்கள்‌ உச்சிமுதல்‌ உள்ளங்கால்வரை 
பல்வேறு பொன்னணிகள்‌ அணிந்திருந் 
தனர்‌. பொன்முடி, கழுத்துமாலை, கம்மல்‌, 
தொங்குசரம்‌, கொண்டைபில்லை, சடை 
பில்லை, மகரிகை, மதாணி, சுட்டி, முகசம்பல்‌, 
நாகரம்‌, சவடி, சரப்பளி, ஆரம்‌, சுறவுக்குழை, 
கங்கணம்‌, மோதிரம்‌, சங்கிலி, தோடு, 
குண்டலம்‌, கடுக்கன்‌, கணையாழி, கொத்துச்‌ 
சரம்‌, காப்பு, கைவளை, கண்டி, கடகம்‌, 
மேகலை, சிலம்பு, அரைஞாண்‌, நாகபில்லை, 
முன்பில்லை, சந்திரபில்லை, பின்னல்‌ அணி, 
ராக்கடி, பொன்வடம்‌, சன்னவீரம்‌, ஒட்டி 
யாணம்‌, திருகு, மூக்குத்தி, புலாக்கு, 
நாகவொற்று, பாசுபந்து, அட்டிகை, 
பதக்கம்‌, கிள்ளட்டிகை, காரை, பூச்சிக்கூடு, 
தண்டட்டிகை, நாகபடம்‌ முதலியவை 


பண்டைத்‌ தமிழர்‌ அணிந்திருத்த பொள்ன௰ 


122 


ணிகளில்‌ குறிப்பிடத்‌ தக்கவை. மட்டசுத்த 
வேலை, குந்தனவேலை, கட்டடவேலை, நகாசு 
வேலை, மின்னக்காய்ச்சு வேலை, பிடிப்போ 
கரை வேலை, கசை வேலை, நிறத்தகட்டு 
வேலை, முலாம்வேலை என்று பொற்கலை 
ஒன்பது பிரிவுகளைக்‌ கொண்டது. பண்டைத்‌ 
தமிழர்‌ பொன்னால்‌ பல்வேறு அணிகலன்கள்‌ 
செய்தது போல்‌ பல்வேறு பெரிய பொருட்‌ 
களும்‌ செய்திருக்கின்‌ றனர்‌. வேந்தர்‌ அரண்‌ 
மனைகளிலும்‌ வள்ளல்கள்‌ பெருமனைகளிலும்‌ 
உள்ள உண்கலம்‌, செம்பு, குடம்‌, தவலை, 
பாக்கு வெட்டி, வெற்றிலைப்பெட்டி, தாம்‌ 
பாளம்‌, குத்துவிளக்கு, சிலை முதலியவை 
பொன்னாலானவை என்று தமிழ்‌ இலக்கியம்‌ 
கூறுகின்றது. இவ்வகையான பொருள்களை 
அடித்து உருவாக்குதல்‌ (hammering), 
பதிப்புச்‌ சித்திர வேலை (வராஜ) புறணிச்‌ 
சித்திரவேலை (1௩௦7051102), சரிகைச்சித்திர 
வேலை (1112௦௦), புடைப்பச்சு வேலை 
(embossing), வார்ப்புவேலை (0851112) என்று 
ஆறுவகையில்‌ உருவாக்கினர்‌. 


இந்தியாவின்‌ பண்டைப்‌ பொன்சுரங்க 
வரலாறு நமக்குத்‌ தெளிவாகத்‌ தெரிய 
வில்லை. கி. பி. முதல்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
உரோமாபுரி வரலாற்றாசிரியர்‌ பிளினி 
“பொன்‌ சுரங்கத்திலும்‌ வெள்ளிச்‌ சுரங்கத்‌ 
திலும்‌ இந்தியர்கள்‌ மிகப்‌ பரவலாகப்‌ பணி 
புரிகின்றார்கள்‌' என்று குறிப்பிட்டுள்ளார்‌, 
['‘In the country of the Nareae (Nairs) 
beyond the mountain Capitalia (Mt Abu in 
Rajputana) there are numerous mines of 
gold and silver in which the Indians work 
very extensively.”]| இத்தகைய ஒரு சில 
குறிப்புக்களைத்‌ தவிரப்‌. பண்டைப்‌ பொன்சுரங்‌ 
கத்தின்‌ தொடர்ச்சியான வரலாறு நமக்குப்‌ 
புலனாகவில்லை. 


கன்னட மாநிலத்தில்‌ உள்ளது 
கோலார்‌ மாவட்டம்‌. இம்மாவட்டம்‌ தமிழக 
எல்லையை ஒட்டி அமைந்திருக்கின்றது. இம்‌ 
மாவட்டத்தின்‌ தலைநகர்‌ கோலார்‌. இம்‌ 
மாவட்டத்தில்‌ தான்‌ பொன்வயல்‌ (கோலார்‌ 
தங்கவயல்‌) அமைந்திருக்கின்றது. கோலார்‌ 
தங்கவயல்‌ (%.0.1”,) கோலார்‌ நகர எல்லைக்‌ 
குள்‌ இருப்பதாகப்‌ பலர்‌ நினைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்கள்‌. அது தவறு. கோலார்‌ 
தங்கவயல்‌ கோலார்‌ நகர எல்லைக்குள்‌ 
இல்லை. கோலார்‌ நகரத்திலிருந்து 18 மைல்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


தென்‌ கிழக்கில்‌ உள்ளது. அயர்லாந்து 
நாட்டுப்‌ படை வீரரான மைக்கல்‌ எப்‌. 
லாவல்லே (Michael F. Lavelle) முதன்‌ 
முதலாக 1871இல்‌ இங்கு வந்து சுரங்கப்‌ 
பணியில்‌ ஈடுபட்டார்‌. இத்துறையில்‌ அவரே 
முன்னோடியாக இருந்தார்‌ என்று சொல்ல 
லாம்‌. அதன்‌ பிறகு 1877 இல்‌ அம்முயற்சியில்‌ 
ஈடுபட்டவர்‌ மேஜர்‌ ஜெனரல்‌ டிலா போர்‌ 
பொஸ்போர்ட்‌ (Maj. Gen. de la Poer Beres- 
1௦14), அதன்‌ பிறகு சென்னை உரிகம்‌ கம்‌ 
பெனி (0oregum Company of Madras Ltd,) 
10,000 பவுன்‌ மூலதனத்துடன்‌ நிறுவப்‌ 
பெற்றது. இவ்வாறு தங்கச்‌ சுரங்க நிறு 
வனத்தை அமைக்கப்‌ பற்பல முயற்சிகள்‌ 
அவ்வப்போது பற்பல குழுவினரா லும்‌ தனிப்‌ 
பட்டோராலும்‌ மேற்கொள்ளப்பட்டன. 


இப்போதுள்ள கோலார்‌ தங்கவயல்‌ 
நிறுவனத்தை 1880ஆம்‌ ஆண்டில்‌ இங்கி 
லாந்தைச்‌ சேர்ந்த ஜான்‌ டைலர்‌ (J௦hn 
Taylor) அமைத்தார்‌. இவர்‌ சுரங்கப்பொறி 
யியல்‌ மரபில்‌ வந்தவர்‌. கோலார்‌ தங்க 
வயலில்‌ பல சுரங்கங்கள்‌ பணியாற்றின. 
அவை நாளடைவில்‌ எண்ணிக்கையில்‌ 
குறைந்து விட்டன. பாலக்காடு (Palaghat), 
நந்திதுரிகம்‌, உரிகம்‌, சாம்பியன்‌, மைசூர்‌ 
(மாரிகுப்பம்‌) முதலிய 5 சுரங்கங்கள்‌ 
பல்லாண்டுகள்‌ செயல்பட்டன. 1931ஆம்‌ 
ஆண்டில்‌ பாலக்காட்டுச்‌ சுரங்கம்‌ நந்திதுரி- 
கத்துடன்‌ இணைக்கப்பட்டது. 1958ஆம்‌ 
ஆண்டில்‌ உரிகம்‌ சாம்பியன்‌ சுரங்கத்துடன்‌ 
இணைந்தது. சிக்கன நடவடிக்கையாக 
1965ஆம்‌ ஆண்டில்‌ மாரிகுப்பத்தில்‌ உள்ள 
மைசூர்‌ சுரங்கம்‌ சாம்பியன்‌ சுரங்கத்துடன்‌ 
இணைக்கப்‌ பெற்றது. தற்பொழுது இரண்டு 
சுரங்கங்கள்‌ செயல்படுகின்றன. இரண்டிற்‌ 
கும்‌ தனித்தனி மேலாளர்‌ (Sபperintendent) 
உண்டு. இரு சுரங்கங்களும்‌ (141168) 
சேர்ந்ததுதான்‌ தங்கவயல்‌ (Gold Field). 
இரு சுரங்கங்களும்‌ அடங்கிய தங்கவயலுக்கு 
திர்வாக ஆட்சியாளர்‌ (Managing Director) 
இருக்கின்றார்‌. 

தங்கவயல்‌ சுரங்கத்‌ தொழிலைத்‌ தேசிய 
மயமாக்க வேண்டும்‌ என்னும்‌ கொள்கையை 
மைசூர்‌ அரசு மேற்கொண்டது. அதற்கேற்ப 
ஜான்‌ டைலர்‌ குடும்பத்தாரால்‌ (1௦10 Taylor 
& 50115) நடத்தப்‌ பெற்று வந்த தங்கவயல்‌ 
நிறுவனத்தை 29-11-1956இல்‌ மசூர்‌ 


பொன்விழா மலர்‌ 


அரசு ஏற்றது. அதற்கு ஈடாக மைசூர்‌ 

ரசு ஜான்‌ டைலர்‌ நிறுவனத்தார்ககு 
ரூ.1,64,00,000 கொடுத்தது. 1-12-1962இல்‌ 
தங்கவயல்‌ மைசூர்‌ மாநில ஆட்சியிலிருந்து 
மத்திய அரசு ஆட்சியின்கீழ்‌ மாநிற்று. இப்‌ 
போது மத்திய அரசு நிதி அமைச்சகத்தின்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ தங்கவயல்‌ நிறுவனம்‌ 
செயல்படுகின்றது. கோலார்‌ தங்கவயலில்‌ 
13,500 பேர்‌ பணி புரிகின்றார்கள்‌. இவர்‌ 
களில்‌ ஏறக்குறைய 12,000 பேர்‌ சுரங்கத்‌ 
தொழிலாளர்கள்‌. சுரங்கத்‌ தொழிலாளர்‌ 
களில்‌ 95 விழுக்காடு தமிழர்களே என்பது 
குறிப்பிடத்தக்கது. இவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ வடஆர்க்காடு மாவட்டத்திலிருந்து 
இங்குக்‌ குடியேறியவர்கள்‌. 


தங்க வயலிலுள்ள சுரங்கங்கள்‌ ஆயிரக்‌ 
கணக்கான அடி ஆழம்‌ உள்ளவை. ஆழத்‌ 
தின்‌ எல்லை 11,000 அடி (ஏறக்குறைய 
2 மைல்‌). சுரங்கத்‌ தொழிலாளர்கள்‌ மிகத்‌ 
துணிவுடன்‌ தம்‌ ஆருயிரையும்‌ பொருட்படுத்‌ 
தாமல்‌ இவ்வளவு ஆழம்‌ உள்ள சுரங்கத்‌ 
திற்குச்‌ சென்று தங்கத்தை வெட்டி எடுக்‌ 
கின்றார்கள்‌. சுரங்கத்தின்‌ உள்ளே சென்று 
மேலே மீண்டும்‌ உயிருடன்‌ வருவோம்‌ 
என்னும்‌ நம்பிக்கை அவர்களுக்கில்லை. 
எந்த நேரத்திலும்‌ சுரங்கப்‌ பாறை இடிந்து 
விடும்‌. அவ்வளவு ஆபத்தான நிலை. சுரங்‌ 
கத்‌ தொழிலாளர்கள்‌ வெளி உலகத்தை 
அடியோடு மறந்து மரணத்திற்கிடையே 
பணிபுரிகின்றார்கள்‌. உயிருடன்‌ மீண்டும்‌ 
வெளியே வந்தால்தான்‌ சம்பளம்‌ பெறலாம்‌. 
அத்தகைய மரணப்‌ போராட்டப்‌ பணி சுரங்‌ 
கத்‌ தொழில்‌. “கீழே போனால்‌ பிணம்‌. 
மேலே வந்தால்‌ பணம்‌'' என்னும்‌ மொழி 
கோலார்‌ தங்கவயலில்‌ சுரங்கத்தொழிலாளர்‌ 
களிடையே தோன்றிய அனுபவ மொழி 
யாகும்‌. சுரங்கத்துக்குள்‌ சுரங்கப்‌ பணி 
யிடையே தோன்றிய இச்சுரங்கமொழி பழ 
மொழியாகி வேரூன்றி விட்டது. கோலார்‌ 
தங்க வயலில்‌ பணியாற்றுகின்ற சுரங்கத்‌ 
தொழிலாளர்கள்‌-அவர்தம்‌ குடும்பத்தினர்‌- 
ஏன்‌? இந்நகரில்‌ உள்ள தமிழர்‌ எல்லோ 


ருக்கும்‌ இப்பழமொழி நன்கு தெரியும்‌. 
பொன்‌ சுரங்கத்தில்‌ பொன்‌ எடுக்கும்‌ 
தமிழர்கள்‌ நாவில்‌ தோன்றிய மொழி 


வெறும்‌ பழமொழியாக மட்டும்‌ நின்று விடா 
மல்‌ பொன்‌ மொழியாகவும்‌ விளங்குகின்றது. 


128 


கோலார்‌ தங்கவயல்‌ என்னும்‌ பெயர்‌, 
நிறுவன த்தையும்‌ இந்நகரத்தையும்‌ 
சேர்த்தே குறிக்கும்‌. பங்காருபேட்டை 
வட்டத்தைச்‌(தாலுக்கா) சேர்ந்த இந்நகரத்‌ 
தில்‌ இராபர்ட்சன்‌ பேட்டை, ஆண்டர்சன்‌ 
பேட்டை ஆகிய இரு உள்ரநகரங்கள்‌ இருக்‌ 
கின்றன. பாரத மண்வாரி இயந்திரத்‌ 
தொழிற்சாலை (Bharat Earth Movers Ltd.) 
1967ஆம்‌ ஆண்டில்‌ கோலார்‌ தங்கவயலை 
ஒட்டி நிறுவப்பெற்றுள்ளது. தொழிற்சாலை 
யும்‌ குடியிருப்பும்‌ சேர்ந்த அப்பகுதி பெமல்‌ 
நகரமாகக்‌ (BEML Nagar) காட்சியளிக்‌ 
கின்றது. 

அரசியல்‌ அமைப்பில்‌ கோலார்‌ தங்க 
வயல்‌ கன்னட மாநிலத்தைச்‌ சேர்ந்திருந்‌ 
தாலும்‌ மொழிக்‌ கண்‌ கொண்டு நோக்கு 
மிடத்து இது தமிழகத்தில்‌ உள்ள நகரைப்‌ 
போலவே தோன்றும்‌. இங்குப்‌ பல மொழி 
யினர்‌ வாழ்ந்தாலும்‌ அவர்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ தமிழர்களே. விமோசனம்‌, 
தமிழன்‌, தொழிலாளி, சனதா, குறள்‌ 
மலர்‌, மயில்‌, சனநாயகம்‌, அதிர்‌ஒலி, 
தென்னாடு, சிறிய புட்பத்தூதன்‌, நல்லூழி 
யன்‌, அண்ணா முதலிய தமிழ்‌ ஏடுகள்‌ (பத்தி 
ரிகை) கோலார்‌ தங்க வயலிலிருத்து வெளி 
யானவை. பண்டிதமணி ஜி. அப்பாதுரை 
யார்‌, திரு. இ. நா. அய்யாக்‌ கண்ணுப்‌ 
புலவர்‌, குறள்‌ மலர்‌ ஆசிரியர்‌ அ. இரத்தின 
சபாபதி, மயில்‌ ஆசிரியர்‌ திரு. எஸ்‌. ஐ. 
அருள்‌ தாசன்‌ ஆகியோர்‌ இத்நகரத்தைச்‌ 
சேர்ந்த குறிப்பிடத்தக்க தமிழ்‌ அறிஞர்‌, 
எழுத்தாளர்கள்‌. வித்துவான்‌ பட்டம்‌ பெற்ற 
15 தமிழாசிரியர்கள்‌ கோலார்‌ தங்க வயலி 
லுள்ள பல்வேறு பள்ளிகளில்‌ தமிழ்ப்‌ பணி 
யாற்றுகின்றனர்‌. இங்குள்ள முதல்‌ நிலைக்‌ 
கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ இருவர்‌ 
பணியாற்றுகின்றனர்‌. சுருங்கக்‌ கூறுமிடத்‌ 
துக்‌ கோலார்‌ தங்கவயலைக்‌ கன்னடநாட்டுத்‌ 
தமிழகம்‌ என்று சொல்லலாம்‌. 


தமிழைப்‌ பொன்னே போல்‌ போற்றும்‌ 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ ஈழகம்‌ தன்‌ 
பொன்‌ விழாவைச்‌ சிறப்பாகக்‌ கொண்டாடிப்‌ 
பொன்‌ மலர்‌ வெளியிடும்‌ போன்னு நாளில்‌ 
பொன்‌ வயலில்‌ வாழ்கின்ற பொன்ற மக்‌ 
களின்‌ சார்பில்‌ என்‌ அகங்கனிந்த நல்‌ 
வாழ்த்தைப்‌ புலப்படுத்துகின்றேன்‌. 


சேக்கிழார்‌ காட்டும்‌ நீதிமுறை 


(திரு. டாக்டர்‌ கா. மீனாட்சிசுந்தரம்‌, எம்‌.ஏ., எம்‌.லிட்‌. பி.எச்டி. ] 


கோயமுத்தூர்‌, வெள்ளக்‌ ... 
கிணறு எனும்‌ ஊரிலுள்ள ஞான 
மணிப்பண்ணைக்‌ குரியவரான 
டாக்டர்‌ மீனாட்சிசுந்தரனாரின்‌ 
தந்தையார்‌ தவத்திரு முருகா 
னந்தர்‌ என அழைக்கப்பெறும்‌ 
வி. ஆர்‌. காளியப்ப கவுண்டர்‌, 
தாயார்‌ காளியம்மையர்‌. பிறந்‌ 
தது 12.7 1925இல்‌, கோவை 
யூனியன்‌ உயர்நிலைப்‌ பள்ளியிலும்‌ 
அரசு கலைக்கல்லூரியிலும்‌ பயின்‌ 
றவர்‌. அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்‌ பயின்ற எம்‌.ஏ., 
பட்டமும்‌, எம்‌.லிட்‌., என்னும்‌ 
ஆராய்ச்சிப்பட்டமும்‌ பெற்றார்‌. 


இட... மிலி டட ளப்‌. ம்‌ 


உழவன்‌ நிலத்தில்‌ விதைகளை விதைத்‌ 
துப்‌ பயனை எதிர்பார்த்து நிற்கிறான்‌. 
விதைகள்‌ முளைக்கும்‌ போதே, அவன்‌ 
விதைக்காத களைகள்‌ செழித்து வளர்‌ 
கின்றன. களைகட்டல்‌ அவன்‌ கடனாகிறது. 
செடிகள்‌ வளர்ந்து ஓங்கிப்‌ பயன்‌ தருவதற்‌ 
குள்‌ பல புழுப்‌ பூச்சிகள்‌ அவற்றை அழிக்க 
முயல்கின்றன. அதனைத்‌ தடுக்க, உழவன்‌ 
மருந்து வகைகளைப்‌ பயன்படுத்தி, பெரு 
முயற்சி செய்கின்றான்‌. களைகளோ முளை 
களோ, அவன்‌ விரும்பி வந்தன அல்ல ; 
ஆயினும்‌ அவற்றை நீக்க அவன்‌ முயல 
வேண்டியவனாகின்றான்‌. இவ்வாறு களையும்‌ 
நோயும்‌ தோன்றுவானேன்‌ ? தோன்று 
கின்றன எனச்‌ சொல்வதல்லால்‌ மூலத்தை 
மனித மூளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. 
ஆனால்‌ களையையும்‌ தோயையும்‌, நீக்க 
மனிதன்‌ முயன்று ஓரளவு வெற்றி பெற்றுள்‌ 
ளான்‌. 


உலகில்‌ வேளாண்மையைப்‌ போலவே 
மக்கள்‌ சமுதாயமும்‌ அமைந்துள்ளது. பல 
வகைக்‌ களைகள்‌ முளைக்கின்றன. மூலச்‌ 
செடியினை வளராமல்‌, வாழாமல்‌ தடுக்‌ 
கின்றன. மனிதர்களுள்‌ சிலர்‌ ஒழுங்கை 
விட்டுக்‌ களைகளாக மாறுகின்றனர்‌. அந்த 
மாற்றத்தை மாற்ற ஓர்‌ ஒழுங்கு தேவைப்படு 


அ மேனாட்டறிஞர்களின்‌ தமிழ்த்‌ 
தொண்டு பற்றி ஆய்ந்து 
டாக்டர்‌? பட்டம்‌ பெற்றார்‌. 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தில்‌ ஏழாண்டுகள்‌ பணியாற்றிய 
பின்‌ சென்னை மாநிலக்கல்லூரி, 
கோவை அரசுக்‌ கலைக்‌ கல்லூரி 
களில்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக 
11 ஆண்டுகளாகத்‌ தொண்‌ 
டாற்றியுள்ளார்‌. தற்பொழுது 
சேலம்‌ கலைக்‌ கல்லூரி முதல்வ 


ராகத்‌ திகழ்கிறார்‌. இவர்தம்‌ 
| பாரதி கவிதை பற்றிய ஆய்வு 
நூல்‌ ஆங்கிலத்தில்‌ வெளியாகி 


யுள்ளது. 


கிறது. அந்த ஒழுங்குகளைச்‌ சட்டம்‌ என்று 
பெயரிட்டு அழைக்கின்றோம்‌. 


நீதி வழங்குவதில்‌ மிக உயர்ந்த நிலையை 
அடைந்தவர்கள்‌ ஆங்கிலேயர்‌ என்று வர 
லாறு பேசுகிறது. குற்றஞ்‌ செய்பவன்‌ 
எவனாயிருந்தாலும்‌, அவனை விளக்கங்‌ 
கேட்காமல்‌, எக்காரணங்‌ கொண்டும்‌ 
தண்டிப்பதில்லை என்ற மாக்னாகார்ட்டா' 
கொள்கை அவர்களின்‌ அடிவேர்‌ என 
எடுத்துக்‌ காட்டப்படும்‌. நீதிமன்‌ றம்‌, நீதிபதி, 
வழக்காடுவோர்‌, சான்றுகள்‌ ஆகிய பிரிவு 
களிலே நீதியை அமைத்து ஆராய்வது 
அவர்கள்‌ வழக்கம்‌, ஆயின்‌ நம்‌ நாட்டு 
நீதிமுறை என்ன ? 


மனுநீதிச்‌ சோழன்‌ நீதி வழங்கிய முறை 
உலகறிந்த செய்தி. குற்றஞ்‌ செய்தவன்‌ 
யார்‌ என்பதை நோக்காமல்‌, குற்றத்தின்‌ 
தன்மையை நோக்கித்‌ தண்டனை தந்தவன்‌ 
மனுமன்னன்‌. மகன்‌ என்ற எண்ணம்‌ 
அவனை  மருட்டவில்லை. அதே போலப்‌ 
பொற்கைப்‌ பாண்டியன்‌ குற்றத்‌ தன்மைக்கு 
என்ன தண்டனையோ அத்தண்டனையைத்‌ 
தானே ஏற்றுச்‌ செயல்படுத்திய பொற்செயல்‌ 
எல்லாரும்‌ அறிந்த ஒன்று. இவை நேரடிக்‌ 
குற்ற வழக்குகளாகும்‌. 


வழக்குகள்‌ பல மூலங்களிலிருந்து 
கிளம்பும்‌, தருமநூல்‌, தாயநூல்‌, உலக 
நூல்‌ ஆகிய அடிப்படையில்‌ (00969 based 
on common law, rights) கிளம்புகின்ற வழக்‌ 
குகளை ஒருவகையாகவும்‌, ஒப்பந்த வழக்கு 
களை (Causes based on agreement) ஒருவகை 
யாகவும்‌ நீதிமன்றங்கள்‌ பிரித்துப்‌ பேசும்‌. 
அவற்றுள்‌ சேக்கிழார்‌ ஓர்‌ ஒப்பந்த வழக்கை 
நமக்கு எடுத்துக்‌ காட்டி அலசுகிறார்‌. 


ஒருவருக்கொருவர்‌ விரும்பி மனம்‌ ஒப்பி 
இசைவிலே நின்று ஓர்‌ உடன்படிக்கை 
செய்து கொள்வது ஒப்பந்தம்‌ ஆகும்‌. இஃது 
உலகப்‌ பொது மரபை ஒட்டி இருக்க 
வேண்டும்‌ என்ற தேவையில்லை. எடுத்துக்‌ 
காட்டாக, பொது முறையில்‌ நூற்றுக்கு 
ஆறேகால்‌ விழுக்காடு வட்டி தருதல்‌ 
வேண்டும்‌ என்ற முறையிருக்க இருவரும்‌ 
விரும்பினால்‌, இருபத்தைந்து விழுக்காடு 
தருவதாக ஒப்பந்தம்‌ செய்து கொள்ளலாம்‌. 
எனவே ஒப்பந்தங்கள்‌ உலக வழக்கையோ, 
மரபையோ ஒட்டி அமைய வேண்டும்‌ என்ப 
தில்லை. இருவரிடையும்‌ **நின்ற இசைவே!' 
போதும்‌. சேக்கிழார்‌ காட்டும்‌ இசைவு 
வழக்கு (உலகில்‌ இல்லா நெறி' எனச்‌ 
சுட்டப்படுகிறது. 


வழக்கு ஆராயப்படும்‌ இடம்‌ அந்தந்த 
ஊரிலேயே அமைவது சிறந்தது என்பதைச்‌ 
சேக்கிழார்‌ நூல்‌ காட்டுகிறது. மணம்‌ வந்த 
புத்தூரில்‌ வழக்கு ஆராயப்படாமல்‌ திரு 
வெண்ணெய்‌ நல்லூருக்கு மாற்றப்பட்ட தில்‌ 
உள்ள உள்ளீடு நோக்கத்தக்கது. கிழவடிவந்‌ 
தாங்கி வந்தவன்‌ திருவெண்ணெய்‌ நல்‌ 
லூரில்‌ நீண்ட காலமாக வாழ்ந்து வருபவன்‌ 
என்பதையும்‌, அவனுக்குத்‌ தனித்த வீடு 
உள்ளது என்பதையும்‌, மூதறிஞர்கள்‌ 
உறுதிப்‌ படுத்துமாறு கேட்பதிலிருந்தே இம்‌ 
மாற்றத்தின்‌ இன்றியமையாமை நமக்கு 
விளங்கும்‌. 

ஒப்பந்தங்கள்‌ அசலாகவும்‌, நகலாகவும்‌ 
வழக்கில்‌ இருந்தன. அசல்‌ ஓலை *மூல ஓலை' 
என்றும்‌, நகல்‌ ஓலை “படி ஓலை' என்றும்‌ 
குறிக்கப்படுகின்றது. முதிய அந்தணர்‌ 
முதலில்‌ படி ஓலையையே கொணர்ந்தார்‌. 
ஆனால்‌ அது கிழிக்கப்பட்டது. பிறகு திரு 
வெண்ணெய்‌ நல்லூரில்‌ மூதறிஞர்‌ முன்‌ மூல 
ஓலை படைக்கப்பட்டது. நீதி ஆராய்ச்சிக்கு 


1256 


மூல ஓலைகளே நீதிச்‌ சபையாரால்‌ வேண்டப்‌ 
பட்டன என்பது அறியப்படுகிறது. மூல 
ஓலையைச்‌ சபை ஆராய்ந்தவிதம்‌ கவனிக்கத்‌ 
தக்கது. அந்த ஓலை பழையதா, புதியதா 
என ஆராய்ந்தனர்‌. ஏனெனில்‌ ஆரூரரின்‌ 
தந்தையின்‌ தந்த எழுதித்‌ தந்த ஓலையாக 
முதியவர்‌ வழக்கில்‌ கூறியுள்ளார்‌. அதனால்‌ 
அவையோர்‌, “தொன்மை நோக்கி” முடிவு 
எடுத்தனர்‌. அந்த ஓலை மாற்றப்‌ பெறு 
மானால்‌, தெரிந்து கொள்வதற்காக அவ்‌ 
வோலையில்‌ தம்‌ கையெழுத்தை அங்கு 
இட்டனர்‌. இதனை “மேலெழுத்திட்டார்கள்‌” 
என ஆசிரியர்‌ குறிக்கின்றார்‌. பிறகு ஓலையில்‌ 
உள்ள “கைச்சாத்து சுந்தரரின்‌ பாட்டனா 
ருடையதா ? என ஆராய்ந்தனர்‌. அதற்காக 
அரண்‌ தருகாப்பில்‌ (S௮fe custody) இருந்த 
வேறோர்‌ ஆவணத்தைக்‌ கொண்டுவந்து 
'ஆசிலா எழுத்தை” (Genuine and admitted 
signature and handwriting) “நோக்கி முதிய 
வன்‌ தந்த மூல ஓலையையும்‌ உடன்‌ ஒப்பு 
நோக்கி உண்மையை உணர்ந்தனர்‌. இவ்‌ 
வாறு ஓலைகளை எடுத்துவந்து தருவதற்கும்‌, 
அவையின்‌ அலுவல்களைக்‌ கவனிப்பதற்கும்‌ 
ஓர்‌ அலுவலன்‌ இருந்தான்‌. அவனுக்கு 
அருள்பெறு கரணத்தான்‌ (Clerk of the 
Court)எனப்‌ பெயர்‌ வழங்கப்‌ படுகிறது. 


வழக்காடும்போது அபவையினரை 
விளித்துப்‌ பேசுவது மரபாக இப்பொழுது 


உண்டு. “ூour Honour’ ‘My Lord’ என்று 
இக்காலத்தில்‌ வழங்குவது போலவே 
'மூ தறிவீர்‌' “அனைத்துநூலுணர்ந்தீர்‌' 


என்பன போன்ற சொற்கள்‌ அவையின்முன்‌ 
வழங்கப்பட்டுள்ளன. 


வழக்கு அவையினர்‌ முன்‌ காரண 
காரியங்களோடு எடுத்துச்‌ சொல்லப்பட 
வேண்டும்‌. காண்டல்‌, கருதல்‌, உரை 


என்ற மூன்று அளவைகளும்‌ பொருந்தச்‌ 
“சார'ச்‌ சொல்ல வேண்டும்‌. அஃதோடன்றி 
அவையின்‌ முன்‌ நிரூபிக்க வேண்டிய முயற்சி 
* முறைப்பாடு ' (பிராது-0011ற18101) செய்த 
வனின்‌ வேலையாகும்‌. அவையின்‌ முன்பு 
* ஏற்ற வேண்டும்‌ ' (burden of proof) என 
அவையினர்‌ கூறுவது கருதத்‌ தக்கது. 
ஆட்சி, ஆவணம்‌, அயலார்காட்சி என்ற 
மூன்று அடிப்படைகள்‌ வழக்கிற்கு மூலமாய்‌ 
இருந்தன. தொன்றுதொட்டு வருகின்ற 
மரபும்‌, இதற்குமுன்‌ இதுபோன்றதொரு 


126 


நிகழ்ச்சியில்‌ என்ன செய்யப்‌ பெற்றது 
என்பதும்‌ ஆட்சியாகும்‌. விதி ஒன்று மீறப்‌ 
பட்டு அதன்‌ காரணமாக வழக்குமன் றத்தில்‌ 
தண்டிக்கப்பட்டோ விடுதலை செய்யப்பட்டோ 
இருந்தால்‌, அந்த வழக்குமன்‌ ற முடிவினையும்‌ 
கருத்தில்‌ கொண்டே முடிவைப்‌ பிறகு வரும்‌ 
நீதி அவைகள்‌ எடுக்கும்‌. சுருங்கக்‌ கூறின்‌, 
முன்னைய மரபையும்‌, வழக்கத்தையும்‌ 
ஒட்டியது ஆட்சி ஆகும்‌. இருவர்‌ இயைந்து 
ஒருவருக்கொருவர்‌ தமக்குள்ளே சில 
நிபந்தனைகட்குட்பட்டு எழுதிக்‌ கையெழுத்‌ 
திட்டு ஒப்பந்தம்‌ செய்து கொள்வதற்கு 
“ஆவணம்‌ ' என்று பெயர்‌. இது கட்டாய 
மாக எழுத்துவழி இருத்தல்‌ வேண்டும்‌.இஃது 
இருக்குமாயின்‌ ஆட்சி கட்டாயம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதில்லை. அயலார்‌ காட்சி 
என்பது இக்காலத்தில்‌ சாட்சி என்று 
சொல்வதோடு ஓக்கும்‌. இதை “0ஈஅ] Evid- 
61106 ? என்று கூறுவர்‌. ஒருவர்‌ சொல்லக்‌ 
கேட்டேன்‌ என்பது வாய்மொழிச்‌ சாட்சி 
யாகாது. (Hearsay is no evidence) எனவே 
நேரில்‌ பார்த்தவர்கள்‌ நேராகச்‌ சொன்னால்‌ 


அதனை வழக்குமன்றம்‌ நேர்மை எனக்‌ 
கருதும்‌. ஆகவே, ஆட்சி, ஆவணம்‌, 
அயலார்‌ காட்சி என்ற மூன்று அடிப்‌ 


படைகள்‌ வழக்காராய்ச்சியில்‌ வேர்களாக 
இருந்தன. 

வழக்கை எடுத்து வாதாடுகின்‌ றவனை 
* மன்றாடி ' என்று அழைத்தனர்‌. படி 
யோலையைச்‌ சுந்தரர்‌ கிழித்தபின்‌, முதியவர்‌ 
* ஓலையைக்‌ கிழித்தமையே அவன்‌ அடிமை 
எனக் காட்டும்‌' என்று வாதமிடுவது அக்கால 
வழக்காடுமுறையை உணர்த்தும்‌. அவை 
யோர்‌, சுந்தரரைப்‌ பார்த்து, அடிமையில்லை 
என்பதற்குத்‌ தான்‌ நியாயங்கள்‌ கூற 
வேண்டும்‌ எனக்‌ கூறியபொழுது, சுந்தரர்‌ 
* நீவிர்‌ அறிவீர்‌ ' எனச்‌ சொல்லுவது 
ஆராய்தற்கு உரியது. ' நீங்களே அறிவீர்‌ 
கள்‌; நான்‌ சொல்ல வேண்டுவதில்லை ; 
வேறு வகையில்‌ நிரூபிக்க வேண்டியதும்‌ 
இல்லை ' என்று சுந்தரர்‌ நீதிமன்றத்திற்கு 
எடுத்துக்‌ காட்டுவது எதிரி வழக்காடும்‌ 
முறையைக்‌ காட்டும்‌. (A fact which the 
court can take judicial notice of and which 
does not require proof) 


வழக்குக்‌ கொண்டு வந்தவன்‌ எதிரி 


யால்‌ துன்புறுத்தப்படுவானாயின்‌, அதனை 
அவை தடுத்தல்‌ வேண்டும்‌. சுருங்கக்‌ 
கூறின்‌, வழக்காடுபவனுக்கு அவை பாது 


காப்பு நல்கவேண்டும்‌ என்பது தெளிவு. 
படியோலையைச்‌ சுந்தரர்‌ கிழித்த காரணமாக 
மீண்டும்‌ போய்‌ மூல ஓலையைக்‌ கொண்டுவர 
முதிய அந்தணர்‌ பாதுகாப்புக்‌ கேட்பது 
இங்குக்‌ குறிக்கத்‌ தக்கது. '' தீங்குற 
ஒட்டோம்‌ '' என்று அவையினர்‌ உறுதி 
தழ்தபின்பே மூல ஓலை கொண்டு வரப்‌ 
பட்டது. 


ஆவணம்‌ மிகச்‌ சுருக்கமாகவும்‌, தெளி 
வாகவும்‌ பிறழ்வுணர்ச்சி தராமல்‌ எளிமை 
யாக எழுதப்பட்டது, ஆவணச்‌ சொற்களைக்‌ 
கவனிப்போமாக : 


*ன: அருமறைநாவல்‌ ஆதிசைவன்‌ 
ஆரூரன்‌ செய்கை ; 
பெருமுனி வெண்ணெய்‌ நல்லூர்ப்‌ 
பித்தனுக்கு, யானும்‌, என்பால்‌ 
வருமுறை மரபுளோரும்‌, வழித்தொண்டு 
செய்தற்கு ஓலை ல்‌ 
இருமையால்‌ எழுதி நேர்ந்தேன்‌ ; 
இதற்கு இவைஎன்‌ எழுத்து '. 


நீதி வழங்கும்‌ முறை நீண்ட கால 
மாகவே தமிழகத்தில்‌ தலை சிறந்து உயர்ந்‌ 
திருந்தது. மேலைநாட்டு முறைக்கு எந்த 
விதத்திலும்‌ குறைந்ததில்லை. தமிழ்‌ இலக்‌ 
கியங்களையும்‌, கல்வெட்டுக்களையும்‌ துருவி 
ஆராய்ந்தால்‌, தமிழனின்‌ தீதிமுறை 
மற்றைய நாடுகளின்‌ நீதிமுறையைக்‌ காட்டி 
லும்‌ உயர்ந்தது என்று காட்டி மகிழலாம்‌. 
சீரிய நெறிகள்‌ அவ்வப்போது தனித்துறை 
யாய்‌ அமைக்கப்பட்டு எழுதப்படாத 
தாலேயே இன்று அவற்றை எளிய நிலையில்‌ 
எடுத்துக்காட்ட இயலாதவர்களாக இருக்‌ 
கிறோம்‌. இடைக்காலக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
பல்வகைக்‌ குற்றங்களையும்‌ தண்டனைகளை 
யும்‌ நமக்கு எடுத்துச்‌ சொல்கின்றன. அக்‌ 
காலத்து வாழ்ந்த சேக்கிழார்‌ அங்கொன்றும்‌, 
இங்கொன்றுமாக நமக்குக்‌ காட்டியிருப்பது 
நம்‌ பேறேயாகும்‌. 


உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ 


[திரு. டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌, எம்‌. ஏ., எம்‌.லிட்‌. பி.எச்டி.] 


திருச்சி மாவட்டம்‌ வேந்தன்‌ 
பட்டியில்‌, வெ. சி. பழ. மெய்‌ 
யப்ப செட்டியாருக்கும்‌ பாப்பாயி 
ஆச்சிக்கும்‌ 21-11-1925இல்‌ 
தோன்றியவர்‌ இவர்‌. சென்னை 
முத்தியாலுப்‌ பேட்டை உயர்‌ 
திலைப்பள்ளியிலும்‌ மேலைச்‌ சிவபுரி 
கணேசர்‌ செந்தமிழ்க்‌ கல்லூரி 
யிலும்‌ பயின்றவர்‌. கல்லாடத்‌ 
தைப்‌ பற்றி ஆய்ந்து எம்‌ லிட்‌. 
பட்டமும்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
வரலாற்றுச்‌ சான்றுகளை ஆய்ந்து 
பி.எச்டி, பட்டமும்‌ பெற்றார்‌. 
கோனாப்பட்டு உயர்நிலைப்பள்ளி 
யில்‌ ஆசிரியப்‌ பணி தொடங்கி 


ஒரு செய்யுளில்‌ பொருள்‌ நலத்தைச்‌ 
சிறப்பித்து வரும்‌ அணிநலக்‌ கூறுகளில்‌ 
உள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ அகத்‌ திணைக்கே 
உரியனவாகும்‌. இவையிரண்டும்‌ பாடற்‌ 
பொருளைச்‌ சிறப்பித்து வரும்‌ பண்பில்‌ 
உவமை போல்வதாகும்‌. இவையிரண்டை 
யும்‌ தொல்காப்பியர்‌ பொருளதிகாரத்தில்‌ 
விளக்கிச்‌ சென்றுள்ளார்‌. இளம்பூரணரும்‌ 
(நச்சினார்க்கினியரும்‌?) பேராசிரியரும்‌ 
இவையிரண்டும்‌ விளக்க முயன்றுள்ளனர்‌. 
கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்க வெளியீடாகிய 
கட்டுரைக்‌ கோவையில்‌ பெரும்‌ புலவர்‌ 
வே. வேங்கடராசுலு (ரெட்டியார்‌) அவர்கள்‌ 
இறைச்சிப்‌ பொருளை இனிதே விளக்கியுள்‌ 
ளனர்‌. இவர்களனைவரின்‌ விளக்கங்களைக்‌ 
கொண்டு உற்று நோக்குங்கால்‌, இவை 
யிரண்டினும்‌ சில ஒற்றுமைகளும்‌ சில 
வேற்றுமைகளும்‌ அமைந்திருப்பதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. முதற்கண்‌ உள்ளுறையின்‌ இலக்‌ 
கணத்தைத்‌ தொல்காப்பியர்‌ வழிநின்று 
ஆராய்வோம்‌. 


உள்ளுறை: இஃது உள்ளுறை உவ 
மம்‌” என்று அழைக்கப்படுகிறது. ஏனைய 
உவமைகள்‌ “ஏனை உவமம்‌' என்று சுட்டப்‌ 
படுகின்றன. இவ்விரு வுவமைகளும்‌ ஓர்‌ 
அகத்திணைப்‌ பாடலை இன்ன திணை' என 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
மதுரைத்‌ தியாகராசர்‌ கல்லூரி 
ஆகியவற்றில்‌ பஸி செய்த பின்‌ 
தற்பொழுது சென்னை மாநிலக்‌ 
கல்லூரித்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவ 
ராகத்‌ திகழ்கிறார்‌. பல இங்கள்‌, 
கிழமை இதழ்களில்‌ ஆராய்ச்சிக்‌ 
கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. 
சிறந்த இலக்கியச்‌ சொற்பொழி 
வாளரான இவர்‌ சிங்கப்பூர்‌, 
மலேயா, இலங்கை முதலிய வெளி 
நாடுகளிலும்‌ சொற்பொழிவுகள்‌ 
நிகழ்த்தியுள்ளார்‌. பல்வேறு கல்‌ 
விக்‌ குழுக்களிலும்‌ தமிழகப்‌ புல 
வர்‌ குழுவிலும்‌ உறுப்பினர்‌ ஆவர்‌, 


உணர்வதற்குத்‌ துணே செய்யும்‌ என்ற 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகின்றார்‌. தெய்வம்‌ 
ஒழிந்த பிற கருப்பொருள்கள்‌ அனைத்சை 
யும்‌ உள்ளுறைக்கு அடிப்படையாகச்‌ 
கொண்டு பாடலாம்‌ என்பது அவரது கருத்‌ 
தாகும்‌. பொதுவாக உவமை என்பத 
கிடந்தவாறே உணரப்படுவதாலும்‌, ஒரு 
பாடலில்‌ வரும்‌ கருப்‌ பொருள்‌ செய்திகளை 
உவமை போல அமைத்து அவ்‌ வுவமையின்‌ 
ஒவ்வொரு கூற்றிற்கும்‌ இன்ன பொருள்‌ 
அமைக' என்று புலவன்‌ உள்ளுறுத்திட்‌ 
பாடுவது உள்ளுறை உவமம்‌ ஆகும்‌. 
எனவே, பொருள்‌ (உவமேயம்‌) வெளிட்‌ 
படையாகத்‌ தெரியாமல்‌ உட்பொருளாம்‌ 
அமைந்திருக்கும்‌. அது  பாடியவரின்‌ 
திறமையினாலும்‌ படிப்பவரின்‌ அறிவுக்‌ 
கூர்மையினாலும்‌ புலப்பட்டு நிற்கும்‌. 


இவ்வுள்ளுறை உவமம்‌ தொன்று 
தொட்டு வரும்‌ மரபின்படி, படிப்பவர்‌ 
துணிந்து அறியும்படியாக அமைக்கப்பட 
வேண்டும்‌. வினை, பயன்‌, உறுப்பு (வடிவம்‌) 
உரு (நிறம்‌), பிறப்பு ஆகியவற்றின்‌ (9 
அடிப்படையில்‌ இவ்‌ வுள்ளூறை உவமம்‌ 
கூறப்படும்‌. இவ்‌ வுள்ளூறை உவமையை 
யார்‌ யார்‌ எந்த எந்த அளவிற்கு எடுத்‌ 
தாளுதல்‌ வேண்டும்‌ என்பதையும்‌ ஆசிரியர்‌ 


128 


தொல்காப்பியர்‌ வரையறைப்‌ படுத்துகின்றார்‌. 
தலைவி அவளறிந்த அளவிலும்‌, தோழி 
அவள்‌ வாழும்‌ நிலத்து எல்லையளவும்‌ 
அமைந்துள்ள கருப்பொருள்‌ களைக்‌ கொண்டு 
உள்ளுறை கூறுதற்கு உரியதாகும்‌. தலைவன்‌ 
தன்‌ பரந்த அறிவுடைமை தோன்றப்‌ 
பேசுவான்‌. மற்றையவர்கள்‌ அறிவிற்கும்‌ 
இடம்‌ வரைவு இல்லை. இன்பத்தை மிகு 
விக்கும்‌ கூற்றிலும்‌, துன்பத்தை மிகுவிக்கும்‌ 
கூற்றிலும்‌ உள்ளுறை உவமம்‌ வரும்‌. இத 
னமைப்பு உடனுறை பொருளாக, உவமை 
யாக, சுட்டாக, நகையாடுதலாக, சிறப்‌ 
பித்துக்‌ கூறுதலாகப்‌ பாடல்களில்‌ பொருந்தி 
வரும்‌. (5 பொருள்களில்‌ வரும்‌ என்க.) 


(எ-டு) கலி 66. பாடலில்‌ உள்ளுறை: 


மிக்க நீர்ப்‌ பரப்பிலே நீலப்‌ பூக்கள்‌ 
மலர்ந்திருக்கின்றன. பூக்களை விலைக்கு 
விற்பவர்‌ வயலிற்‌ பறித்த பூக்களுடன்‌ ஒரு 
வரிவண்டு ஊருக்குள்‌ வந்தது. அங்கு 
ஓங்கி உயர்ந்த அழகிய யானையின்‌ மிக்க 
மதத்தினைக்‌ குடிக்கின்ற வண்டுகள்‌ இப்‌ புதிய 
வண்டினை வரவேற்றுப்‌ பகற்பொழு 
தெல்லாம்‌ மதநீரைக்‌ குடிக்கச்‌ செய்தன. 
காதலர்கள்‌ தழுவிக்‌ கொள்ளுகின்ற கங்குற்‌ 
பொழுதிலே இவ்வரிவண்டு; பெண்கள்‌ 
கூந்தலிற்‌ சூடியிருக்கும்‌ முல்லை மலரில்‌ அவ்‌ 
வண்டு தான்‌ பிரிந்து வந்த பூம்‌ 
பொய்கையை நினைக்கவே யில்லை. இத்‌ 
தகைய நீர்வளம்‌ அழகு செய்யும்‌ நல்ல 
ஊருக்குத்‌ தலைவனே என்று ஒரு தலைமகனைத்‌ 
தோழி அழைப்பதை மருதக்கலிப்‌ பாட 
லொன்‌ றில்‌ காணுகின்றோம்‌. தலைவன்‌ 
ஒருவன்‌ பரத்தையர்‌ சேரியில்‌ காமம்‌ மிக்க 
பரத்தையரைக்‌ கூடிப்‌ பின்பு பாணருடன்‌ 
சேர்ந்து பகற்புணர்‌ பரத்தையரை 
அடைந்து இன்பம்‌ துய்த்து மீண்டும்‌ இரவுப்‌ 
பொழுதில்‌ இற்பரத்தையரைச்‌ சார்ந்து 
தலைவியை மறந்தான்‌ என்பது. இதனுள்‌ 
ளுறைப்‌ பொருளென்று நச்சினார்க்கினியர்‌ 
எடுத்துக்‌ காட்டி யுள்ளார்‌. 


வீங்கு நீர்‌ > பரத்தையர்‌ சேரி 

நீலப்பூ ௮ காமம்‌ மிக்க பரத்தை 

பசர்வர்‌ அ பரத்தையரைத்‌ தேரேற்றி வரும்‌ 
"(விலைக்கு விற்பவர்‌) [பாணர்‌. 
வண்டி > தலைவன்‌ 


யானை மதம்‌ ௮ பகற்‌ புணர்‌ பரத்தையர்‌ 


சைவசித்தாந்த வ்‌ ற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கநிகுல்முல்லை 2 இற்‌ பரத்தையர்‌ 
பொய்கை மறத்தல்‌ தலைவியை மறத்தல்‌ 


இப்‌ பாடலில்‌ “'உள்ளுறுத்து இதனோடு 
ஒத்துப்‌ பொருள்‌ முடிகென உள்ளுறுத்து 
இறுவதை உள்ளுறை உவமம்‌'' என்ற 
தொல்காப்பிய நூற்பாவிற்‌ கேற்ப, ஒவ்வோர்‌ 
உவமைக்கும்‌ உரிய உட்பொருள்‌ உய்த்‌ 
துணரும்‌ படியாக அமைக்கப்‌ பட்டிருக்கிறது. 
இங்ஙனம்‌ வருவன உள்ளுறை உவமை 
எனப்படும்‌. 


உள்ளுறை என்பது ஒன்றனுக்கு 
ஒன்றை ஒப்பிட்டுக்‌ காட்டத்தக்கதாக 
இருக்க வேண்டும்‌. இறைச்சியோ ஒரு சார்‌ 
பொருளுணர்த்துவதே இறைச்சி தானே 
பொருட்‌ புறத்ததுவே எனினும்‌ உரிப்‌ 
புறத்ததுவே எனினும்‌ ஓக்கும்‌) உரியும்‌ 
பொருளை உணர்த்தும்‌. 
இறைச்சி : 

இறைச்சி தானே உரிப்புறத்‌ ததுவே'! 
என்பது இறைச்சியின்‌ இலக்கணத்தைச்‌ 
சுட்டிக்‌ காட்டும்‌. ஓரகத்திணைப்‌ பாடலின்‌ 
உரிப்‌ பொருளுக்குத்‌ துணையாக அதன்‌ 
புறத்தே தோன்றி நிற்கும்‌ குறிப்புப்‌ 
பொருளே இறைச்சியாகும்‌. திரு. 
வே. வேங்கடராசுலு (ரெட்டியார்‌) அவர்‌ 
களும்‌, “* சொற்பொருளுக்குப்‌ புறத்தே 
தோன்றும்‌ குறிப்புப்‌ பொருள்‌ (வியங்கியம்‌) 
இறைச்சி என்பதாம்‌ '' என்று விளக்கி 
யுள்ளார்‌. இறைச்சி என்ற சொல்லுக்குக்‌ 
* கருப்பொருள்‌ ' என்றே நச்சினார்க்கினியர்‌ 
உரை எழுதுகின்றார்‌. தொல்‌ - கற்பியல்‌ 
நூற்பாவில்‌, ** இடைச்சுரத்து இறைச்சியும்‌ 
வினையும்‌ சுட்டி'' என்று வருமிடத்தில்‌ 
இறைச்சி என்ற சொல்‌ பறவை, விலங்கு 
முதலிய கருப்பொருளைக்‌ குறிப்பதற்கே 
வழங்கப்பட்டிருக்கிறது. இங்ஙனம்‌ 
உள்ளுறை போல, இறைச்சியும்‌ கருப்‌ 
பொருளை இடமாகக்‌ கொண்டு வருகின்ற 
தாயினும்‌, இஃது உவமை வடிவமாக அமைவ 
தில்லை. தலைவன்‌ தலைவியரிடையே இருக்‌ 
கின்ற அன்புணர்ச்சியை வெளிப்படுத்தவே 
இவ்விறைச்சி என்ற குறிப்புப்‌ பொருள்‌ 
ஆளப்படுகிறது. 

“்‌ அன்புறு தகுவன இறைச்சியுள்‌ சுட்டலும்‌ 
வன்புறை யாகும்‌ வருந்திய பொழுதே ”' 


என்னும்‌ இடத்திலும்‌, 


பொன்விழா மலர்‌ 


“்‌ இடைச்சரத்து இறைச்சியும்‌ வினையும்‌ சுட்டி 
அன்புறு தக்க கிளத்தல்‌ "' 
என்னும்‌ இடத்திலும்‌ இறைச்சி அன்‌ 
புணர்ச்சியை வெளிப்படுத்தப்‌ பயன்படும்‌ 
என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ நன்கு தெளி 
வுறுத்துகின்றார்‌. 
1. “கான யானை தோல்‌ 
தயத்‌ துண்ட 
பொரிதாள்‌ ஓமை 
வளிபொரு நெடுஞ்சினை 
அலங்கல்‌ உலவை 
ஏறி ஐயெனப்‌ 
புலம்புதரு குரல 
புறவுப்பெடை பயிரும்‌ 
அத்தம்‌ நண்ணிய 
அங்குடிச்‌ சீறூர்ச்‌ 
சேந்தனன்‌ கொல்லோ 
தாமே யாந்தமக்கு 
ஒல்லேன்‌ என்ற 
தப்பற்குச்‌ 
செல்லா(து) அகறல்‌ 
வல்லு வோரே ” (குறுந்‌. 79) 
[குடவாயிற்‌ சர த்தனார்‌] 
பொருள்‌ வயிற்‌ பிரிந்த தலைமகனை நினைந்து 
தலைமகள்‌ குறிப்பிடுங்காலை, அவன்‌ 
போகின்ற வழியில்‌ ““புலம்புதரு குரல 
புறவுப்‌ பெடை பயிரும்‌ '' என்று குறிப்பிடு 
கின்றாள்‌. எனவே, தனிமைத்துன்புடைய 
பெண்புறா ஓமை மரத்தின்‌ நீண்ட சினையிலே 
இருந்து தன்‌ ஆண்‌ புருவை நினைத்துத்‌ 
தனிமைத்‌ துன்பத்தை வெளிப்படுத்தும்‌ 
குரலோடு அழைப்பதைக்‌ காணும்‌ தலைவன்‌ 
எங்ஙனமும்‌ விரைவில்‌ திரும்பி விடுவான்‌ 
என்பது குறிப்பு. இது கருப்பொருளை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருப்பதாலும்‌, 
உயிர்களிடையே காணும்‌ அன்புணர்ச்சியை 
வெளிப்படுத்துவதாலும்‌, பிரிவுத்‌ துன்‌ 
பத்தை ஆற்றியிருப்பதற்குப்‌ பயன்‌ படுவ 
தாலும்‌, அவ்வுரிச்‌ செய்திக்குப்‌ புறத்தே இக்‌ 
குறிப்புப்‌ பொருள்‌ புலப்படுமாறு அமைக்கப்‌ 
பட்டிருத்தலானும்‌ இஃது * இறைச்சி ' எனப்‌ 
படும்‌. மேலும்‌ இஃது உவமை போல அமைந்‌ 
திலது என்பதும்‌ குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
இறைச்சிக்கும்‌ உள்ளுறைக்கும்‌ இவை 
அடிப்படை வேறுபாடுகளாகும்‌. 
3. :* அடிதாங்கும்‌ அளவின்றி 
அழலன்ன வெம்மையான்‌ 


129 


கடியவே கனங்குழாஅய்‌ 
காடென்றார்‌ அக்காட்டுள்‌ 
துடியடிக்‌ கயந்தலை 
கலக்கிய சின்னீரைப்‌ 
பிடியூட்டிப்‌ பின்னுண்ணும்‌ 
களிறெனவும்‌ உரைத்தனரே '' 
_ பாலைபாடிய பெருங்கடுங்கோ (கலி. 11) 


இக்‌ கலித்தாழிசையில்‌, தலைவன்‌ பிரிந்து 
சென்ற பாலைநில வழியில்‌ ': பிடியூட்டிப்‌ 
பின்னுண்ணும்‌ களிறு '' போன்ற காட்சி 
பல காண்பானாகலின்‌ விரைவில்‌ திரும்பி 
விடுவான்‌ என்று தலைவியைத்‌ தோழி 
வற்புறுத்துவதற்கு இவ்விறைச்சிப்‌ பொருள்‌ 
பயன்படுகிறது. 


3. நற்றிணைப்‌ பாடலொன்றில்‌ 
தலைவன்‌ பிரிந்து வரும்போது தன்‌ தேர்ப்‌ 
பாகனைப்‌ பார்த்து முல்லை நிலக்‌ காட்சி 
யொன்றைப்‌ பார்க்கும்படி வேண்டுகின்றான்‌. 
அங்குக்‌ கான வாரணம்‌ ஆகிய சேவலொன்று 
மண்புழு ஒன்றைக்‌ கொத்தி எடுத்துக்‌ 
கொண்டு தன்‌ பெட்டைக்‌ கோழியைப்‌ 
 பெருந்தகு நிலையோடு பார்க்கின்றது. 
அக்‌ காட்சியைக்‌ காட்டியதன்‌ பொருள்‌, 
வினைமுற்நிய தானும்‌ அதுபோலத்‌ 
தலைவியை அடைந்து இன்புற வேண்டும்‌ 
என்பதாகும்‌. இங்ஙனம்‌ வருகின்ற, 
அன்புணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற 
காட்சிகள்‌ அனைத்தும்‌ வெறும்‌ இயற்கை 
வருணனைகளாய்‌ இல்லாமல்‌ உரிப்‌ 
பொருளுக்குத்‌ துணையாகும்‌ குறிப்புப்‌ 
பொருளைத்‌ தரும்பொழுது இறைச்சி என்று 
பெயர்‌ பெறுகின்றன. உள்ளுறை தொல்‌ 
காப்பியர்‌ குறிக்குமாப்‌ போல ஐந்து அடிப்‌ 
படையில்‌ பிறந்து (வினைபயன்‌ முதலா. 5), 
ஐந்து வகையாகப்‌ பிரிந்து பல்வேறு வகை 
யினவாகக்‌ கிளைத்து விளங்குகின்றது. 
இறைச்சி, இடைச்சுரத்திற்‌ காணும்‌ கருப்‌ 
பொருள்களை அடிப்படையாகக்‌ கொண்டு 
அன்பின்‌ தன்மையை வெளிப்படுத்துவதாய்‌ 
அமைகிறது. தொல்காப்பிய மூலத்தையும்‌ 
உரையாசிரியர்‌ விளக்கங்களையும்‌ அவர்கள்‌ 
தந்துள்ள எடுத்துக்காட்டுக்களையும்‌ 
கொண்டு ஆராயும்‌ பொழுது அங்ஙனம்‌ 
இறைச்சியை ஒரு வரையறைப்படுத்திக்‌ 
கொண்டு, அல்லாதனவெல்லாம்‌ உள்ளுறை 
எனக்‌ கொள்ளுதலே பொருத்தமெனத்‌ 
தோற்றுகிறது, 


17 அன்னன்‌ 


சட்டத்தமிழும்‌ நீதித்துறையும்‌ 


[திரு மா. சண்முகசுப்பிரமணியம்‌, பி.ஏ., பி.எல்‌.,] 


நெல்லை மாவட்டத்தைச்‌ 
சார்ந்த அம்பாசமுத்திரத்தில்‌ 
மாசிலா மணியாருக்கும்‌ கைலா 
சத்தம்மையாருக்கும்‌28-6.1921 
இல்‌ தோன்றியவர்‌. இவர்மதுரை 


அமெரிக்கன்‌ கல்லூரியிலும்‌ 
சென்னைச்‌ சட்டக்கல்லூரியிலும்‌ 
பயின்‌ றவர்‌. வழக்கறிஞராக 
வாழ்க்கையைத்‌ தொடங்கிய 


இவர்‌ ஏழுஆண்டுகள்‌ மாவட்டத்‌ 
துணை நடுவராகப்‌ பணியாற்றிய 
பின்‌ தமிழக அரசு சட்டப்பேர 
வைத்துறைத்‌ துணைச்‌ செயலராக 
தான்கு ஆண்டுகள்‌ செயலாற்றி 
னார்‌. தமிழக அரசின்‌ ஆட்சி 


ஒரு நாட்டு நாகரிகத்தின்‌ வளர்ச்சி 


யைக்‌ காட்டும்‌ சிறந்த சின்னமாக 
விளங்குவது அதன்‌ மொழியோகும்‌. அந்‌ 
நாட்டு மக்களின்‌ சிந்தனைச்‌ சிறப்பினை, 


உள்ளத்து உயர்வினை அவர்களது மொழியே 
எடுத்துக்காட்டுகிறது. சிந்தனை சிறகடித்துப்‌ 
பறப்பதும்‌, உள்ளத்தின்‌ உயர்வு உரு 
வெடுத்து ஒளிர்வதும்‌ சொற்களின்‌ துணை 
கொண்டுதான்‌. அறிவு மணங்கமழும்‌ சொல்‌ 


லோவியங்கள்‌ இலக்கியங்கள்‌ எனப்‌ 
போற்றப்பெறுகின்‌ றன. 
இவ்விலக்கியங்களே நம்‌ நாட்டின்‌ 


பண்டைச்‌ சிறப்பினை எடுத்துக்காட்டி நிற்‌ 
கின்றன. பண்டைச்‌ சிறப்பினைப்‌ பகர்வதோடு 
இலக்கியங்கள்‌ நின்றுவிடவில்லை. நாகரிக 
வளர்ச்சியின்‌ அளவினைக்‌ காட்டி அந்த 
அளவிலிருந்து வளர்ச்சி குன்றிவிடாமல்‌ 
அதைப்‌ பாதுகாத்து நிற்பவையும்‌ இலக்‌ 
கியங்களே. குறள்‌ கூறும்‌ அறமும்‌ சிலம்பு 
இசைக்கும்‌ செப்பமும்‌ நம்‌ முன்னோர்களின்‌ 
உள்ளத்து உயர்வினைக்‌ காட்டுவதோடு, 
இன்றும்‌ நம்‌ அறமும்‌ செப்பமும்‌ ௭ ந்‌ நிலையில்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதை நமக்கு அவை 
உணர்த்துகின்றன ; அந்நிலையில்‌ இருந்து 
வழுவி விடாது தம்மைத்‌ தாங்கி நிற்‌ 
கின்றன. இவ்வாறு, சென்ற காலச்‌ சிறப்‌ 


மொழிச்‌ சட்டத்துறைக்‌ குழுவின்‌ 
செயலுறுப்பினராகத்‌ திகழ்கிரூர்‌. 
சட்டத்துறையில்‌ தமிழில்‌ புதுப்‌ 
புது நூல்களைப்‌ படைத்தவர்‌. 
குற்றமும்‌ தண்டனையும்‌. சட்ட 
வியல்‌, தீங்கியல்‌ சட்டம்‌, குற்ற 
இயல்‌, சட்டத்‌ தமிழ்‌, குறள்‌ 
கூறும்‌ சட்டநெறி போன்றவை 
அவை. றுவர்க்காகச்‌ சுவை மிக்க 
நடையில்‌ எழுதவல்லவர்‌. நேரு 
மாமா, ஆல்பாட்‌ சுவைட்சர்‌, 
மார்ட்டின்‌ லூதர்கங்‌ முதலிய 
சிறுவர்‌ நூல்களை எழுதியவர்‌. 
இவர்தம்மூன்‌ று நூல்கள்‌ இந்திய, 
தமிழக அரசின்‌ பரிசுபெற்றவை. 


பின்‌ சின்னமாகவும்‌ இன்றைய சிறப்பிற்கு 
அரணாகவும்‌ அமைகின்றது, இலக்கியம்‌. 


கால வெள்ளத்திலே கற்கோவில்கள்‌ 
கரைந்து போகலாம்‌; ஆனால்‌, சொற்‌ 
கோவில்களோ சுடர்‌ விட்டு ஒளிர்கின்றன. 
செயல்‌ திறங்காட்டும்‌ சிற்பங்கள்‌ சிதைந்து 
விடலாம்‌) ஆனால்‌, சிந்தனைத்திறம்‌ காட்டும்‌ 


சீரிலக்கியங்கள்‌ சிதைவதில்லை, கல்லும்‌ 
மண்ணும்‌ கலந்த கட்டிடங்கள்‌ 
மக்கி மறைகின்றன; ஆனால்‌, 


சொல்லும்‌ சுவையும்‌ கலந்த காப்பியங்கள்‌ 
மறைவ தில்லை. இவ்வாறு, மக்களின்‌ 
மொழிதான்‌ வழி வழி வரும்‌ இணைப்பாக 
அவர்கள்‌ நாகரிகத்தின்‌ உயிரோட்டமாக 


அமைகின்றது. 


எந்த மக்கள்‌ இனமும்‌ தன்‌ மொழியை 
மறப்பதில்லை; மறந்தால்‌ அந்த இனம்‌ 
வாழவேோ வளரவே முடியாது. எனவே 
தான்‌ ‘தாய்‌ மொழி' என்று அதைப்‌ போற்று 
கிறோம்‌. உடலை வளர்ப்பவள்‌ தாய்‌ என்றால்‌, 
உள்ளத்தை வளர்ப்பது தாய்மொழி. 
பிறந்த குழந்தை முதலிலே வாயால்‌ 
மடுப்பது தாய்ப்பால்‌ என்றால்‌, அது 
முதலிலே செவியால்‌ மடுப்பது தாய்மொழி. 
தாயின்‌ மடியிலே தவழ்ந்து குழந்தையின்‌ 


உடல்‌ வளருவது போல்‌ தாய்‌ மொழியின்‌ மடி 
யிலே தவழ்ந்து அதன்‌ உள்ளம்‌ வளருகிறது. 
தாய்ப்பாலின்‌ ஊட்டம்‌ இல்லாத குழந்தை 
சவலையாகிறது, தாய்மொழியில்‌ நாட்டம்‌ 
இல்லா தவனும்‌ சவலையாகி விடுகிறான்‌. 


% % * * 


கடந்த இருநூறு ஆண்டுகளாக நாம்‌ 
அரசியலில்‌ அடிமைப்பட்டிருந்தோம்‌; நமது 
தாய்‌ மொழியும்‌ அடிமைப்பட்டது. நம்மை 
ஆண்டு வந்த அந்நியரின்‌ மொழி ஆளும்‌ 
மொழியாகவும்‌, ஆளப்பட்டு வந்த நமது 
மொழி அடிமை மொழியாகவும்‌ ஆயின. 
இந்த இருநூறு ஆண்டுகளில்‌ அறிவியல்‌ 
துறைகள்‌ பல வழிகளிலும்‌ வளர்ந்தன. 
வளர்ச்சியுற்ற அந்த அறிவியல்‌ பற்றியே 
நூல்கள்‌ நம்‌ தாய்‌ மொழியில்‌ எழுதப்பட 
வில்லை. ஆளும்‌ மொழியான ஆங்கிலத்தி 
லேயே அவை எழுதப்பட்டன, அம்மொழி 
யிலேயே அவை கற்கப்பட்டன. அறிவியல்‌ 
நூல்கள்‌ அனைத்திற்கும்‌ பயிற்று மொழியாக 
ஆங்கிலமே இருந்து வந்தது. 


நம்‌ நாடு அரசியலில்‌ விடுதலை பெற்ற 
பின்னர்‌, கல்வித்துறை வல்லுநர்கள்‌ தாய்‌ 
மொழியிலே கல்வி புகட்டுவதன்‌ இன்றிய 
மையாத்‌ தேவையைக்‌ கண்டனர்‌. அந்நிய 
மொழியிலே கல்வியைப்‌ புகட்டுவது வளரும்‌ 
குழந்தைக்குத்‌ தாய்ப்பாலுக்குப்‌ பதிலாகப்‌ 
புட்டிப்‌ பாலைப்‌ புகட்டுவதை ஓக்கும்‌ என்பதை 
உணர்ந்தனர்‌. மேலை நாட்டுக்‌ கல்வி 
முறைகளில்‌ எல்லாம்‌ அந்தந்த நாட்டின்‌ 
தாய்மொழியே பயிற்சி மொழியாக விளங்கு 
கிறது. எனவே, நம்‌ நாட்டிலும்‌ தாய்‌ 
மொழியிலேயே கல்வி பயிலுவிக்கும்‌ முறை 
மேற்கொள்ளப்பட்டது. இந்த முறை 
முழுதுமாக நடைமுறைக்கு வருவதற்கு 
இன்னும்‌ சில ஆண்டுகள்‌ ஆகலாம்‌. 


* 36 * * 


அந்நியர்கள்‌ ஆண்டு வந்த நாட்களில்‌ 
நாட்டின்‌ ஆட்சித்துறை அலுவல்கள்‌ ஆங்‌ 
கிலத்திலேயே நடைபெற்று வந்தன. மக்‌ 
களாட்சி முறையிலே மக்களின்‌ மொழியே 
ஆட்சி மொழியாக வேண்டும்‌ என்ற நிலை 
ஏற்பட்டது. 


141 


1956 ஆம்‌ ஆண்டில்‌ இதற்கெனத்‌ 
தமிழ்நாட்டில்‌ சட்டம்‌ இயற்றப்பட்டது. 
தமிழ்‌ மொழியே தமிழ்நாட்டில்‌ ஆட்சி மொழி 
யாகும்‌ என்று அச்சட்டம்‌ விளம்பியது. பல்‌ 
வேறு ஆட்சித்துறைகளிலும்‌ தமிழ்‌ படிப்படி 


யாகக்‌ கையாளப்பட்டு வருகிறது. 


ஆட்சித்துறைகளில்‌ முக்கியமானதும்‌ 
மக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்‌ 
டதுமான துறை நீதித்துறையாகும்‌. இந்‌ 
நீதித்துறையைத்‌ தமிழிலேயே நடத்துவதற்‌ 
கான முன்னேற்பாடுகள்‌ சில ஆண்டுகளாக 
நடைபெற்று வருகின்றன. இதற்காக, 
1965ஆம்‌ ஆண்டில்‌ சட்டத்துறை ஆட்சி 
மொழி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுச்‌ 
செயலாற்றி வருகிறது. 


இந்தக்‌ குழுவில்‌ உயர்நீதிமன்ற 
முன்னாள்‌ தலைமை நீதிபதி உயர்‌. திரு. மா. 
அனந்தநாராயணன்‌, ஐ. சி. ஸ்‌. அவர்கள்‌ 
தலைவராக இருந்து அரும்பணியாற்றி 
னார்கள்‌. இப்போது டாக்டர்‌ மு. வரத 
ராசனார்‌, பன்மொழிப்புலவர்‌ கா. அப்பாத்‌ 
துரையார்‌, உயர்திரு. எல்‌. கிருஷ்ணசாமி 
பாரதி, எம்‌.ஏ.) பி.எல்‌. உயர்திரு. சோ. 
இலக்குமிரதன்‌ பாரதி, எம்‌.ஏ., பி.எல்‌., ஆகி 
யோர்‌ உறுப்பினர்களாகவும்‌, உயர்திரு. கு. 
இராசராம்‌, பி.எஸ்சி., பி.எல்‌., உதவிச்‌ 
செயலாளராகவும்‌ பணியாற்றி வருகின்‌ 
றனா. 


நீதித்துறைக்கு அடிப்படையாக அமை 
பவை சட்டங்கள்‌. அச்சட்டங்களைத்‌ தமிழிலே 
ஆக்கினால்தான்‌ நீதி மன்றங்கள்‌ தமிழில்‌ 
பணியாற்ற முடியும்‌. ஒவ்வொரு சட்டத்‌ 
தையும்‌ தமிழில்‌ எழுதுவதற்குமுன்‌, எல்லாச்‌ 
சட்டங்களுக்கும்‌ பொதுவாக உள்ள சட்டச்‌ 
சொற்களையும்‌, சொற்றொடர்களையும்‌ 
தமிழிலே ஆக்க வேண்டியது அவசியமாகும்‌. 
எனவே, சட்டச்‌ சொல்லகரா தியைத்‌ தமிழில்‌ 
எழுதும்‌ வேலை முதலாவதாக மேற்கொள்‌ 
ளப்பட்டது. 1969 ஆம்‌ ஆண்டில்‌ “சட்டச்‌ 
சொல்‌ அகராதி! என்ற நூல்‌ வெளியிடப்‌ 
பெற்றது. ஆங்கிலச்‌ சட்டச்சொற்கள்‌, 
சொற்றொடர்கள்‌, அவற்றின்‌ வரைவுரைகள்‌, 
இவற்றின்‌ தமிழாக்கம்‌ இவைகளைக்‌ கொண் 
டது அந்தூல்‌ : 


132 


EXHIBIT 


Any document which, in the course of a 
judicial proceeding, is produced and 
put in court to form part of the record 
and to give information to arrive at a 
decision. 


RIGHT 


A legally protected interest. 
SURETY 


A surety is a person who binds himself to 
satisfy the obligation of another person 
if the latter fails to do so. 


TESTIMONY 


The evidence of a witness given VIVA 
VOICE in a Court ot Justice or other 


Tribunal. 

இவ்வாறு, ஒவ்வொரு சட்டச்‌ 
சொல்லும்‌, அதன்‌ விளக்கமும்‌ ஆங்கிலத்‌ 
திலும்‌ தமிழிலும்‌ இந்நூலில்‌ தரப்பட்‌. 
டுள்ளன. 


சட்டக்‌ கருத்துகளைக்‌ கூறும்‌ இலத்தீன்‌ 
மொழிச்‌ சூத்திரங்களுக்கு ஏற்றபடி அமையும்‌ 
தமிழ்ச்‌ சூத்திரங்களும்‌ இந்நூலில்‌ உள்ளன. 
சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌ ஆற்ற 
லும்‌: அழகும்‌ தமிழ்மொழியின்‌ தனிச்சிறப்‌ 
பானதால்‌ இச்‌ சூத்திரங்கள்‌ இசைவுறப்‌ 
பொலிவதை நாம்‌ கண்டு களிக்கின்றோம்‌: 
(பூ Executio est finis fructus legis: 

சட்டத்தாலுறு பயனும்‌ பலனும்‌ 

கிட்டும்‌ தீர்ப்பின்‌ நிறைவுறு நலனே. 
- (2) Generalia specialibus non deroga nt. 
தனிவிதிக்‌ கிசைந்தே பொதுவிதி இயங்கும்‌. 
Generalibus specialia derogant. 
பொதுவிதி தன்னைத்‌ தனிவிதி மிஞ்சும்‌. 
Executio juris non habet injuriam. 
பாங்குறு சட்ட நிறைவுறுத்தம்‌ 
இங்கென என்றும்‌ ஆவ திலை. 


இந்திய மொழிகள்‌ எதிலும்‌ இது 
போன்ற “சட்டச்சொல்‌ அகராதி? இன்னும்‌ 


(3) 


(4) 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 
சாள்றுவணம்‌ 


நீதிமன்றத்தின்‌ தர்ப்புக்குதவும்‌ பொருட்டு 
முன்னிலைப்படுத்தப்படும்‌ ஆவணம்‌. 


உரிமை 
சட்டம்‌ காக்கும்‌ நலன்‌. 
பிணையாள்‌ 


கடப்பாடு நிறைவேற்ற வேண்டிய ஒருவர்‌ 
அதைச்‌ செய்யத்‌ தவறினால்‌ தாமே அதை 
நிறைவேற்றுவதாகத்‌ தம்மைக்‌ கட்டுப்‌ 
படுத்திக்‌ கொள்பவர்‌. 


சான்றுரை 


நீதிமன்‌ றத்தலோ வேறு மன்றத்தலோ வாய்‌ 
மொழியாக அளிக்கப்படும்‌ சான்று. 


வெளிவரவில்லை. சட்டங்கள்‌ பலவற்றையும்‌ 
தமிழாக்கம்‌ செய்யும்‌ பணியும்‌ தொடங்கி 
யுள்ளது. எல்லாச்‌ சட்டங்களுக்கும்‌ அடிப்‌ 
படையாக அமைவது *அரசமைப்புச்‌ சட்டம்‌” 
ஆகும்‌. அதன்‌ மொழியாக்க வேலை இப்‌ 
பொழுது நடந்துகொண்டிருக்கிறது. இதற்‌ 
குப்‌ பின்‌ “குற்ற இயல்‌ சட்டம்‌', “குற்ற இயல்‌ 
நடைமுறைச்‌ சட்டம்‌”, ‘சொத்து மாற்றுச்‌ 
சட்டம்‌' போன்ற முக்கிய சட்டங்கள்‌ தமிழில்‌ 
மொழியாக்கம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


சட்ட விதிகளையும்‌, சட்டக்‌ கருத்துக்‌ 
களையும்‌ கூறும்‌ வாசகங்கள்‌ தெளிவாக ஐயத்‌ 
திற்கிடமின்றி இருத்தல்‌ இன்றியமையாத 


தாகும்‌. பல நுட்பமான கருத்துக்களைத்‌ 
திட்பமாகக்‌ கூறுவதே சட்டமொழியின்‌ 
திறனாகும்‌. எனவே, சட்டக்‌ கருத்துக்களை: 


ஒரு மொழியில்‌ கூறத்‌ தலைப்படும்பொழுது 
அந்த உரைநடை நுட்பமாகவும்‌ திட்பமாக 
வும்‌ தெளிவாகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 


எடுத்துக்காட்டாக, சில சொற்களை 
நாம்‌ காணலாம்‌: :0ெ111௧1100' என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லை *தகுதி' என்று பொது 
வாக நாம்‌ தமிழில்‌ மொழி பெயர்க்கிறோம்‌. 
‘Competence’ என்ற சொல்லையும்‌ ‘தகுதி 


பொன்விழா மலர்‌ 


என்றே நாம்‌ குறிக்கிறோம்‌. இவ்விரு சொற்‌ 
களும்‌ இரு வேறு பொருள்களை உணர்த்து 
கின்றன.எனவே, “மயெவliஙion' என்பதை 
*தகுதிப்பாடு' என்றும்‌, “010002006”--என்‌ 


பதைத்‌ “தகுதிறம்‌' என்றும்‌ தமிழாக்கு 
கிறோம்‌. 

‘Income’, ‘Revenue’ என்ற இரு 
சொற்களையும்‌ பொதுவாக வருமானம்‌” 
என்று நாம்‌ குறிப்பிடுகிறோம்‌. சட்டத்தில்‌ 


கையாளப்படும்பொழுது இவ்விரு சொற்‌ 
களின்‌ பொருள்கள்‌ வேறுபாடுடையவை. 
எனவே, “௦ என்பதை “வருமானம்‌ 
என்றும்‌, 82106” என்பதை 'வரிமானம்‌' 
என்றும்‌ சட்டத்தில்‌ தமிழாக்குகிறோம்‌. இது 
போன்றே யங்‌] என்ற சொல்லைப்‌ 
“பொருத்தமானது” என்று மொழிபெயர்த்து, 
‘Appropriate’ என்பதை ‘உரித்தமானது' 
என்று மொழியாக்கம்‌ செய்கிறோம்‌. “தகு 
திறம்‌', “வரிமானம்‌', 'உரித்தம்‌'-- இவை 
புதிதாக ஆக்கப்படும்‌ சொற்கள்‌. இவ்வாறு 
நூற்றுக்கணக்கான புதுச்சொற்கள்‌ தமிழிலே 
ஆக்கப்படுகின்றன. இத்தகைய புதுச்‌ 
சொற்களை ஆக்கவில்லையெனில்‌ நுட்பமான 
பொருள்‌ வேறுபாடுகளைக்‌ காட்டும்‌ வகையில்‌ 
சட்ட வாசகத்தைத்‌ தமிழில்‌ எழுதுவது 
இயலாது. சட்டத்துறைக்கென அமைத்‌ 
தாக்கப்படும்‌ இச்சொற்கள்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
வளர்ச்சிக்கு வளமூட்டித்‌ துணைபுரியும்‌ என்‌ 
பதில்‌ ஐயமில்லை. இத்தகைய சட்டமொழி 
ஆக்கப்படுவதன்‌ பயனாக, *சட்டத்தமிழ்‌' 
என்ற ஒருவகைத்‌ தனி உரைநடை உருவாகி 
வருகிறது. இந்த உரைநடையின்‌ பயனாக, 
சட்டம்‌ டயிலுவோர்‌ மட்டுமின்றிப்‌ பிறரும்‌ 
பல சொற்களின்‌ நுட்பத்தையும்‌ திட்பத்தை 
யும்‌ அறிந்துணர்ந்து பயன்‌ பெறுவார்கள்‌. 
இது சட்டத்துறை ஆணைக்குழுவில்‌ பணி 
யாற்றுவோர்களது ஒருமித்த கருத்தாகும்‌. 


இதுவரை நீதிமன்றங்களில்‌ சான்று 
ரைப்போர்களின்‌ உரை ஆங்கிலத்திலேயே 
எழுதப்பட்டு வந்தது. 
தமிழில்‌ இருந்தாலும்‌, 


சான்றுரைப்பது 


அது நீதிமன்ற 


133 


நடுவர்களால்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்‌ 
கப்பட்டு ஆங்கிலத்திலேயே பதிவு செய்யப்‌ 
பட்டது. எவ்வளவு திறனாக மொழி பெயர்த்‌ 
தாலும்‌ சில வேளைகளில்‌ பொருள்‌ சிதைந்து 
விடுவது தவிர்க்க முடியாததாகும்‌. எனவே, 
நீதிமன்றத்தில்‌ சாட்சியங்களை த்‌ தமிழிலேயே 
பதிவு செய்யுமாறு அரசாங்கம்‌ உத்திரவிட்‌ 
டுள்ளது. 1970ஆம்‌ ஆண்டில்‌ இந்த 
உத்திரவு பிறப்பிக்கப்பட்டு, இப்பொழுது 
நீதிமன்‌ றங்களில்‌ சாட்சியங்கள்‌ தமிழிலேயே 
பதிவு செய்யப்படுகின்றன. டாக்டர்கள்‌”, 
“பொறி இயல்‌ வல்லுநர்கள்‌' போன்றோர்‌ 
கூறும்‌ சாட்சியங்கள்‌ ஆங்கிலத்தில்‌ இருப்‌ 
பின்‌ அவற்றை ஆங்கிலத்திலேயே பதிவு 
செய்யுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 
தமிழ்‌ தெரியாதவர்கள்‌ கூறும்‌ சாட்சியங்‌ 
களும்‌ ஆங்கில த்திலேயே பதிவு செய்யப்படு 


கின்றன. 


இதற்கு அடுத்தபடியாக, முதல்‌ நிலை 
யில்‌ உள்ள “குற்ற வழக்கு நீதிமன்றங்களி 
லும்‌', உரிமை வழக்கு நீதிமன்‌ றங்களிலும்‌' 
தமிழிலேயே தீர்ப்புக்களை எழுதுவதற்கான 
ஏற்பாடுகள்‌ செய்யப்படும்‌. இவ்வாறு, 
படிப்படியாக, எவருக்கும்‌ இடர்ப்பாடு 
இல்லாதவாறு, எல்லா நீதிமன்றங்களிலும்‌ 
தமிழே “நீதிமன்ற மொழியாக' ஆவதற்கு 
வேண்டிய முன்னேற்பாடுகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. 


தமிழிலேயே சட்டங்கள்‌ இயற்றப்பட 
வேண்டும்‌ என்பதே அரசாங்கத்தின்‌ குறிக்‌ 
கோளாகும்‌. சட்டங்கள்‌ தமிழில்‌ இயற்றப்‌ 
பட்டு, எல்லா நீதிமன்ற அலுவல்களும்‌ 
தமிழில்‌ நடப்பதே மக்களாட்சி முறையும்‌ 
நீதி முறையும்‌ செப்பமுற நடக்கும்‌ சீர்மை 
யாகும்‌. 


“சட்டத்துறைத்‌ தமிழ்‌ வளர்த்து 
நீதித்துறை நெறி காப்போம்‌”? 


என்ற குறிக்கோளோடு, 
வளர்ந்து வருகிறது. 


'சட்டத்தமிழ்‌' 


தில்லைச்‌ சிற்றம்பலவன்‌ கோயில்‌ 


[திரு. ஜே. எம்‌. சோமசுந்தரம்‌ பிள்ளை | 


கோயில்களைப்‌ 
பற்றிச்‌ சிறந்த ஆராய்ச்சி 
செய்துள்ள இவர்‌ இராமநாத 
புரம்‌ மாவட்டத்திலுள்ள விருது 
நகரில்‌ 28-8-1898இல்‌ தோன்றி 
னார்‌. பி ஏ. பி.எல்‌. பட்டம்பெற்ற 
இவர்‌ பல கோயில்களில்‌ ஆட்சிப்‌ 
பொறுப்பாளராக விளங்கினார்‌. 
ஓய்வுபெற்ற பின்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ வெளியீட்டுத்‌ 
துறை மேலாளராகப்‌ பணி புரிந்‌ 
தார்‌. தற்போது ஓம்வுபெற்று 
அப்பல்கலைக்கழகக்‌ குடியிருப்பில்‌ 
வாழ்கிறார்‌. கோயில்‌ அமைப்புக்‌ 
கலை பற்றி ஆராய்ந்து தஞ்சைத்‌ 


தமிழ்நாட்டுக்‌ 


“கற்பனை கடந்த சோதி 

கருணையே உருவ மாகி 
அற்புதச்‌ கோல நீடி 

அருமறைச்‌ சிரத்தின்‌ மேலாஞ்‌ 
சிற்பர வியோம மாகும்‌ 

இருச்சிற்றம்‌ பலத்துள்‌ நின்று 
பொற்புடன்‌ நடஞ்செய்‌ கின்ற 

பூங்கழல்‌ போற்றி போற்றி” 

சேக்கிழார்‌ 


எந்நாட்டவர்க்கும்‌ இறைவனாம்‌ தென்‌ 
னாடுடைய சிவன்‌ இப்பூவுலகில்‌ தனக்கே 
உரிமையாக்கித்‌ தானுறையும்‌ திருக்கோயி 
லாகத்‌ தில்லைச்‌ சிற்றம்பலத்தை ஆக்கிக்‌ 
கொண்டான்‌. இதனைப்‌“ பூலோக கைலாயம்‌ ' 
என்று சிறப்பித்தான்‌ ஒரு புலவன்‌. இக்‌ 
கோயில்‌ தென்‌ தமிழ்‌ நாட்டின்‌ நடுநாயக 
மாகி மக்களின்‌ வாழ்க்கையில்‌ முதலிடம்‌ 
பெற்றுள்ளது. இங்கு அச்சிவனென்னும்‌ 
செம்பொருளை உருவமாகவும்‌ அருவமாகவும்‌, 
ரூபாரூபமாகவும்‌ காணலாம்‌. ரூபம்‌ நடரா 
சன்‌ என்னும்‌ ஆடவலலான, அரூபம்‌ ஆகா 
சலிங்கம்‌. ரூபாரூபம்‌ சிவலிங்கம்‌. அஃது 
என்றும்‌ தத்துவமாகக்‌ காணப்படும்‌ இறை 
வனது தோற்றம்‌. அரூபம்‌ இத்தலத்தே 
ஐம்பூதங்களாகக்‌ காணப்பெறும்‌ சிவம்‌ கண்‌ 


திருக்கோயில்கள்‌' “பழனித்தல 
வரலாறு' “தஞ்சை இராசேச்சுரம்‌' 
சிற்பமும்‌ கலைவாழ்வும்‌' “The 
Great Temple at Tanjore’ 
முதலிய நூல்களை எழுதியுள்ளார்‌. 
சித்தாந்ததீபிகையில்‌ வெளியான 
பழந்தமிழ்‌ இலக்கியச்‌ செய்யுள்‌ 
களின்‌ மொழி பெயர்ப்பைத்‌ 
தொகுத்து “19௦ Thousand 
years of Tamil Literature’ The 
Five Tamil Idjlls’ என்ற நூல்‌ 
களை வெளியிட்டுள்ளார்‌. இவர்‌ 
தம்‌ எழுத்துப்பணியைத்‌ தமிழ்‌ 
எழுத்தாளர்‌ சங்கம்‌ 1964இல்‌ 
பதக்கம்‌ வழங்கிப்‌ பாராட்டியது. 


ணிற்குப்‌ புலப்படாத ஆகாச சொரூபமாய்‌ 
இருப்பது. 


நடராசன்‌ என்னும்‌ ஆடவல்லான்‌ ஒரு 
புராணத்‌ தத்துவப்‌ பொருள்‌. பக்தர்களுக்‌ 
கெளியனாய்‌ ஒரு காலத்தில்‌ தாருகாவனத்‌ 
தில்‌ ரிஷிகளின்‌ கர்வத்தையடக்க நடனமாடி 
யதை மீண்டும்‌ பதஞ்சலி வியாக்கிரபாதர்‌ 
என்ற இரு பக்தர்களுக்காக இத்தில்லையில்‌ 
ஆடினான்‌ சிவன்‌. புராண வரலாறு இவ்‌ 
வாறாக, திருநடனம்‌ புரியும்‌ நடராசப்‌ பெரு 
மானின்‌ திருவுருவத்‌ தத்துவத்தையும்‌, அவ 
ரது திரு நடனத்‌ தத்துவத்தையும்‌, சிறிது 
தெரிவோம்‌. 


இதனை மாணிக்கவாசகர்‌ விளக்குகின்ற 
வாறுதான்‌ என்னே! 


“வான நாடரும்‌ அறியொ ணாதநீ 

மறையி லீறுமுன்‌ தொடரொ ணாதநீ 
ஏனை நாடருந்‌ தெரியொணாதநீ 

என்னை யின்னிதா யாண்டு கொண்டவா 
ஊனை நாடக மாடு வித்தவா 

உரு நானுனைப்‌ பருக வைத்தவா 
ஞான நாடக மாடு வித்தவா 

தைய வையகத்‌ துடைய விச்சையே', 

திருச்சதகம்‌ 95--இருவாசகம்‌. 


இறைவன்‌ ஆடிய திருக்கூத்தினை ஐந்‌ 
தொழில்‌ நாடகமென்பர்‌. இதனால்‌ படைத்‌ 
தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, 
அருளல்‌ என்னும்‌ ஐந்து தொழில்களும்‌ 
இறைவனியற்றும்‌ இத்திருக்‌ கூத்திலேயே 
இயல்பாக நிகழ்கின்றன என்பர்‌ பெரியோர்‌. 
கூத்தப்‌ பெருமானுடைய நான்கு திருக்கரங்‌ 
களில்‌ வலப்புறத்து மேற்கரத்தில்‌ துடியென்‌ 
னும்‌ உடுக்கை யமைந்துள்ளது. அவ்வுடுக்‌ 
கையிலிருந்து தோன்றிய நாததத்துவத்தின்‌ 
வழியாக உலகங்கள்‌ தோன்றின. ஆதலால்‌ 
அவ்வுடுக்கை, படைப்புத்‌ தொழிலைக்‌ குறிக்‌ 
கும்‌. வலப்புறக்கரத்தில்‌ 'அஞ்சேல்‌' என்ற 
குறிப்பில்‌ அமைந்துள்ள அபயக்கை காத்தற்‌ 
நெொழிலைக்‌ குறிக்கும்‌. இனி இடப்புறத்துக்‌ 
கைகள்‌ இரண்டனுள்‌ மேலேயெடுத்த கை 
தீயினைத்‌ தாங்கியுள்ளது. அத்தீயானது 
உலகங்களெல்லாவற்றையும்‌ அழித்தலைக்‌ 
குறிக்கும்‌. வலப்பக்கத்துத்‌ திருவடியின்‌ கீழ்‌ 
முயலகன்‌ என்ற முரடன்‌ அழுத்தப்‌ பெற்றி 
ருப்பது, உயிர்கள்‌ வினைப்பயன்களை அநுப 
வித்தற்‌ பொருட்டு இறைவன்‌ செய்யும்‌ 
மறைப்புத்‌ தொழிலை உணர்த்தும்‌. தூக்கிய 
திருவடியாகிய இடது திருவடியினை இடது 
திருக்கரத்தால்‌ காட்டி நிற்குமமைப்பு, இறை 
வன்‌ எடுத்த பாதத்தால்‌ உயிர்களுக்குப்‌ 
பேரின்பத்தினை நுகர்விக்கும்‌ அருளல்‌ 
தொழிலைக்‌ குறிப்பதாகும்‌. இவ்வாறு நட 
சாசப்‌ பெருமான்‌ செய்தருளும்‌ திருக்கூத்து 
ஐந்தொழில்களையும்‌ ஒருங்கே நிகழ்த்த 
வல்லது என்ற நுட்பத்தை, 


தோற்றம்‌ துடியதனில்‌ தோயும்‌ திதிஅமைப்பில்‌ 
சாற்றியிடும்‌ அங்கியிலே சங்காரம்‌--ஊற்றமாய்‌ 
ஊன்று மலர்ப்பதத்தே உற்றதிரோதம்‌ முத்தி 
தான்ற மலர்ப்பதத்தே நாடு.” 


உமாபதி சிவம்‌_— உண்மை விளக்கம்‌-3 6. 


என்னும்‌ செய்யுள்‌ நன்கு வீளக்குதல்‌ காண 
லாம்‌. இத்திருநடனம்‌ சகல பிரபஞ்சத்தை 
யும்‌ ஆட்டி வைக்கும்‌ அருட்சக்தியைக்‌ குறிக்‌ 
கும்‌ எனவும்‌ இங்குச்‌ சொல்ல வேண்டுவ 


தொன்றாம்‌. இவ்வாறாக ஆடும்‌ திருநடன 
வகைகள்‌ பல. அவற்றின்‌ கரணங்கள்‌ 
நூற்றெட்டு என்பதையும்‌, இக்கோயிலின்‌ 


நான்கு கோபுர வாயில்களிலும்‌ எப்பாகத்தி 
லும்‌ சித்திரித்திருப்பதைக்‌ காணலாகும்‌. 
இறைவன்‌ இக்கரணங்களை முதன்‌ முதலாக 


15 


ரிஷிகளிடம்‌ தெரிவிக்க அவர்கள்‌ தாண்டு 
என்ற சிற்பிக்குக்‌ கற்பிக்கவும்‌, அவை அவர்‌ 
பெயராலேயே தாண்டவம்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்ற தென்பர்‌. இப்பெரும்‌ பொருள்‌ 
கலைவல்லாரின்‌ அரும்‌ பொருளாகவும்‌ மக்க 
ளின்‌ துயரங்களை இன்பமாக்கும்‌ ஓர்‌ அரு 
மருந்தாகவும்‌ இருப்பது கண்‌ கூடாகும்‌. 


சரித்திரத்‌ தொடர்புகளும்‌ சமய நாயன்மார்களும்‌: 


இனி, சரித்திர கால விவரங்களை 
ஆராய்வோம்‌. இவைகளே இக்கோயிலின்‌ 
வளர்ச்சிக்கு ஒரு காலக்‌ கண்ணாடியாகவும்‌ 
தோன்றும்‌. அவற்றுள்‌ முதல்‌ வரலாறு, 
பல்லவ சிம்மவர்மன்‌ 11 (கி. பி, 550-575) 
தென்னாடு முழுதும்‌ திரிந்து, தில்லைச்‌ சிவ 
கங்கைக்‌ குளத்தில்‌ நீராடி, தனது வெம்மை 
தோய்‌ நீங்கி, தன்மேனி பொன்வண்ணம்‌ 
பெற்ற காரணமாக அணித்து நின்ற ஓர்‌ 
ஆலமரத்தின்‌ கீழிருந்த சிவலிங்கத்தை 
வணங்கி, அதற்கு மேற்‌ கூரையெடுத்து, 
பூசைகள்‌, வழிபாடுகள்‌ நிரந்தரமாகச்‌ செய்ய 
ஏற்பாடு செய்தான்‌. இதனை வண்ண ஓவிய 
மாகச்‌ சிவகாமியம்மன்‌ மேல்‌ முகட்டுத்தளங்‌ 


களில்‌ அழகுறத்தீட்டி இருப்பதைக்‌ காண்க. 


ஏழாம்‌ நூற்றாண்டு சமயாசாரியராகிய 
அப்பர்‌, சம்பந்தர்‌ காலம்‌. அவ்விருவரால்‌ 
தமிழகம்‌ சமணத்தினின்றும்‌ மீட்கப்பட்டு, 
மகேந்திர பல்லவன்‌, கூன்‌ பாண்டியன்‌ 
ஆகியோர்‌ முறையே சோழ, பாண்டிய 
மண்டலங்களில்‌ சைவத்தை மீண்டும்‌ நிலை 
நாட்டினர்‌. 


சீர்காழியில்‌ தோன்றி மூன்று வயதி 
லேயே உமையம்மையின்‌ ஞானப்பாலை 
உண்டு சிவஞானம்‌ கைவரப்‌ பெற்ற சமயா 
சாரியராகிய சம்பந்தர்‌ இறைவனைத்‌ துதிப்‌ 
பாடல்களால்‌ பாடியும்‌, அற்புதங்கள்‌ பலவும்‌ 
செய்தவர்‌ மூன்று முறை தில்லைக்கூத்தனைத்‌ 
தரிசித்தவர்‌ இவர்‌. 


அப்பர்‌ சுவாமிகள்‌ திருச்சிற்றம்பலத்து 
நட்டம்‌ பயிலும்‌ நாதனைக்‌ கண்டு பாடிய 
பாக்கள்‌ உளள த்தை உருக்கும்‌ பாக்களாம்‌. 
அவரும்‌ காழிப்‌ பிள்ளையாராகிய சம்பந்தரும்‌ 
அம்பலத்தே ஆடுகின்ற தனிக்‌ கூத்தனது 
பெருங்‌ கூத்தைக்‌ கண்டு எல்லையிலா இன்பம்‌ 
அடைந்தபோது சைவம்‌ உய்ந்தது. உலகம்‌ 
சைவ மணம்‌ கமழ்ந்தது. 


196 


பிறகு ஏழாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி 
யிலும்‌, எட்டாம்‌ நூற்றாண்டின்‌ முதலிலும்‌ 
வாழ்ந்தருளிய சுந்தரர்‌ திருத்தில்லையை 
அணுகுகின்றார்‌. திருவாரூரிலிருந்து திருத்‌ 
தொண்டத்தொகை பாடித்‌ தில்லைவா ழந்‌ 
தணர்தம்‌ அடியாராக “ஆளுடை நம்பிகள்‌”! 
தில்லைக்‌ கூத்தினைக்‌ காண்கிறார்‌. 


இவ்வாருக இம்மூவர்‌ காலத்தும்‌ சைவப்‌ 
பேரரசு ஒரு தனிப்‌ பெருஞ்சிறப்பை எய்தி 
யிருந்தமையின்‌ தில்லைத்‌ தலமும்‌, தனிப்‌ 
பெருங்‌ கருணையின்‌ திருக்கோயிலும்‌ மலி 
வளம்‌ பெற்று, அரசப்‌ பெருவாழ்வு பெற்‌ 
நிருந்தது எனலாம்‌. 


இனி இந்நூற்றுண்டிலேயே, நாடு 
வைணவ நந்திவர் ம பல்லவமல்லன்‌ 
காலத்தே இத்திருக்கோயிலில்‌ கோவிந்த 


ராஜப்‌ பெருமாளுக்குத்‌ திருச்சித்திரக்கூட சந்‌ 
நிதி எழச்‌ சைவமும்‌ வைணமும்‌ இனிதிருக்கக்‌ 
காண்கிறோம்‌. 


இதன்‌ பின்னர்ப்‌ பாண்டி நாட்டிலே 
மணிவாசகப்‌ பெருமான்‌ தோன்றுகின்றார்‌. 
அவரது திருவாசகம்‌ தேன்கமழும்‌ அருள்‌ 
வாக்குகள்‌ பாதி தில்லைத்தாண்டவனின்‌ 
பெருமையே குறிக்கிறது. இச்சந்நிதியிலே 
தான்‌ இவர்‌ பெளத்தர்களுடன்‌ வாதாடிச்‌ 
சைவத்தை நிலைநிற்கச்‌ செய்கிறார்‌. திருவாச 
கத்தை, அந்தணர்‌ வடிவாக வந்த பெரி 
யாரைக்‌ கொண்டு எழுதி, அவ்வேடுகளின்‌ 
பொருள்‌ தில்லை நடராசப்‌ பெருமான்‌ என்று 
கூறித்‌ தாமும்‌ அவ்வாசகங்களை எழுதிய அந்‌ 
தணப்‌ பெருமானும்‌ மறைகின்றார்கள்‌. 
சைவம்‌ தழைக்கிறது;  இன்னுமிக்காலத்‌ 
திற்கு முன்னும்‌ பின்னுமாக இத்தலத்தே 
நாயன்மார்கள்‌ தோன்றி, சைவத்தை 
வாழ்ந்து காட்டுகிறார்கள்‌. அவர்கள்தாம்‌ 
“திருநாளைப்‌ போவார்‌' என்ற நந்தனாரும்‌, 
தம்‌ முதுமையை இளமையாக்கிய திருநீல 
கண்டரும்‌, இன்னும்‌ கணம்புல்லரும்‌, 
“கூற்றுவ நாயனாருமாவர்‌. இவர்களது அரிய 
வாழ்க்கை சைவ உலகம்‌ அறிந்ததே! இவர்‌ 
, களது வாழ்க்கையை 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தாராசுரம்‌ கோயிலில்‌ கல்லில்‌ பொறித்துச்‌ 
சித்திரமாகக்‌ காட்டியதை இத்துடன்‌ திகழும்‌ 
புகைப்படம்‌ மூலம்‌ காணலாம்‌. இனிச்‌ சோழர்‌ 
களது பெருவாழ்வு கி.பி. 850 முதல்‌ 1250 
வரை பெருகுகின்றது. சோழ அரசர்கள்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


விஜயாலயன்‌ முதல்‌ மூன்றாவது . : இராஜ 
ராஜன்‌ வரை இக்கோயில்‌ ஓங்கி மிளிர்‌ 
கின்றது. ஆதித்தன்‌ (871-907), பராந்‌ 
தகன்‌ (907-955) ஆகியவர்கள்‌ தில்லைச்‌ சித்‌ 
சபையை எழுப்பியும்‌, அதன்‌ மேற்கூரையைப்‌ 
பொன்னால்‌ வேயவும்‌ செய்தார்கள்‌. 


இவர்பின்‌ வழிப்போந்த சோழர்களும்‌ 
பாண்டிய மன்னர்களும்‌, மற்றவர்களும்‌ 
கோயிலின்‌ பெரும்பகுதிகளை வகுத்து உண்‌ 
டாக்கினர்‌. இவர்கள்‌ காலத்தேதான்‌ இக்‌ 
கோயிலின்‌ நான்குதிருவாயிற்‌ கோபுரங்களும்‌ 
உண்டாயின. கீழ்க்கோபுரம்‌ குலோத்துங்கன்‌ 
11]ஆலும்‌, தெற்குஃ கோபுரம்‌ குலோத்துங்கன்‌ 
11॥ணில்‌. மருகனாகிய சொக்கச்சீயன்‌ கோப்‌ 
பெருஞ்சிங்கனாலும்‌, மேற்குக்‌ கோபுரம்‌ 
சட: வர்மன்‌ சுந்தரபண்டியனாலும்‌, வடக்குக்‌ 
கோபுரம்‌ 16ஆம்‌ நூற்றாண்டில்‌ விஜயநகரப்‌ 
பேரரசர்‌ கிருஷ்ணதேவராலும்‌ எடுக்கப்‌ 
பெற்றுத்‌ திகழ்கின்றது. 


இந்நான்கு கோபுரங்களும்‌ அணிதிகழ்‌ 
சிற்பங்களுக்கு உறைவிடமாய்‌, தமிழ்‌ நாட்டின்‌ 
சிற்பக்‌ களஞ்சியம:கத்‌ திகழ்கின்றன. 
இன்னும்‌ ஓவியத்தின்‌ தலைசிறந்த பெரும்‌ 
பகுதிகள்‌ திருக்காமக்‌ கோட்டத்து முன்‌ 
மண்டப மேற்‌ கட்டியிலும்‌ காணலாகும்‌. 
இவை இக்கோயிலின்‌ பூர்வ சரித்திரத்தை 


விளக்கும்‌. 
திருக்கோயிலின்‌ அமைப்பு 


திருக்கோயில்‌ சற்றேறக்குறைய நாற்பது 
ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ அமைந்துள்ள து. இதன்‌ 
பகுதிகள்‌ 13 நூற்றுண்டுகளுக்கிடையே 
வெவ்வேறு அரசர்களால்‌ கட்டப்பெற்றவை 
சிவகங்கைக்‌ குளமும்‌, மற்றச்‌ சுற்றுத்‌ திருக்‌ 
கோயில்களும்‌ அக்காலச்‌ சிற்ப முறையின்‌ 


மேம்பாட்டை விளக்கும்‌. 


இக்கோயிலின்‌ ஆ தியமைப்புச்‌ சிற்றம்‌ 
பலமும்‌ பேரம்பலமும்‌ ஆகும்‌. இவை மரத்‌ 
தால்‌ கட்டப்பட்டிருத்தலே இதற்குச்‌ சான்‌ 
ரகும்‌. பல்லவர்‌ கண்ட குகைக்‌ கோயி 
லுக்கும்‌, கற்கோயிலுக்கும்‌ முந்தியன 
என்பது அவற்றின்‌ பழைமையை அறிவிக்கும்‌ 
அக்காலத்தில்‌, இரண்டாம்‌ பிரகாரத்‌ 
திலுள்ள திருமூலட்டானேசுவரர்‌ கோயிலும்‌ 
சிறப்புற்றிருத்தல்‌ வேண்டும்‌. இக்கோயி 
லினுள்‌ ஐந்து சபைகள்‌ உள்ளன, 


திருநெல்வேலி 
நெல்லையப்பர்‌ கோயில்‌ 


திருப்பேரூர்‌ 
சாந்தலிங்கர்‌ கோயில்‌ 


திருமயிலைக்‌ 
கபாலீசுவரர்‌ கோயல்‌ 


சிதம்பரம்‌ 
கோயில்‌ 


பொன்விழா மலர்‌ 


சித்சபை திருச்சிற்றம்பலமாகும்‌. இதுவே 
நடராஜப்‌ பெருமான்‌ இடப்பாகத்தில்‌ சிவ 
காமசுந்தரியோடு எழுந்தருளியிருக்கும்‌ ௧௬ 
வறையாகும்‌. இதனையே ம்ணிவாசகலூர்‌ “எழில்‌ 
பெறும்‌ இம௰யத்‌ தியல்புடை யம்பொற்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ பொது” எனச்‌ சிறப்பிக்‌ 
கின்றார்‌. இதன்‌ சிநரத்தில்‌ ஒவ்வொரு பொன்‌ 
ஓட்டிலும்‌, “சிவாயநம” என்னும்‌ பஞ்சாட்சரத்தை 
ரழுதி வேய்ந்திருப்பதாகத்‌ தில்லையுலாக்‌ கூறுகின்றது. 
சித்சபையில்‌ பெருமானது வலப்புறத்தில்‌ 
ரிதம்பர இரகசியம்‌ உள்ளது. அத்துடன்‌ மந்‌ 
திரி சொரூபமாய்த்‌ திருவம்பலச்‌ சக்கரம்‌ 
ஒன்றும்‌ அமைக்கப்பட்டுள்ளது. இச்சித்‌ 
சபையாகிய பொன்னம்பலத்தில்‌, இறைவன்‌ 
உருவம்‌, அருவம்‌, அருவுருவம்‌ என்ற 
முவகைத்‌ தோற்றத்துடன்‌ எழுத்தருளியிருப்‌ 
பதைக்‌ காணலாம்‌. நடராஜத்‌ திருமேனி 
உருவம்‌; இரகசியம்‌ அருவம்‌; ஸ்படிக 
லிங்கத்தை அழகிய சிற்றம்பலமுடையார்‌ 
ஈனவும்‌, திருவம்பலமுடையார்‌ எனவும்‌ 
கூறுவர்‌. இவர்களேயன்றி இரத்தினத்‌ 
தாலாகிய இரத்தினசபாபதியும்‌ சுவர்ணகால 
பைரவரும்‌ இங்குக்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 


கனகசபை என்பது மேற்கண்ட சிற்றம்‌ 
பலத்திற்கு எதிரேயுள்ள எதிரம்பலமாகும்‌. 
இங்குப்‌ பெருமான்‌ ஆண்டில்‌ நான்கு முறை 
திருமஞ்சனங்‌ கொண்டருளுகிறார்‌. தினமும்‌ 
படிக லிங்கத்திற்கு ஆறுமுறை திருமஞ்‌ 
ஈனமும்‌ ஆகின்றது. பக்தர்களும்‌ நின்று 
இறைவனைச்‌ சேவிக்கின்றனர்‌. 


தேவசபை என்பது வழக்கத்தில்‌ பேரம்‌ 
லம்‌ எனப்படும்‌. இங்கு உற்சவமூர்த்திகள்‌ 
மு. ந்தருளியுள்ளனர்‌. அநபாயனான இரண்‌ 
சாம்‌ குலோத்துங்கன்‌, தன்‌ குல முன்னோர்‌ 
சிற்றம்பலத்தைப்‌ பொன்மயமாக்கியதனால்‌ 
நான்‌ இப்பேரம்பலத்தை பொன்னினால்‌ 
மழுகிப்‌ பொன்‌ மயமாக்கினான்‌ என்பதைப்‌ 
பெரியபுராணம்‌ கூறுகின்றது. இங்குத்தான்‌ 
இக்கோயிலின்‌ நிர்வாக சபையினர்‌ கூடு 
ன்றனர்‌. 


111] 


நிருத்தசபை என்பது “தேர்‌ அம்பல 
மாகும்‌.””* நடராஜப்‌ பெருமான்‌ திருமுன்னர்க்‌ 
கொடிமரத்தின்‌ தென்பால்‌ உள்ளது; மிகவும்‌ 
சித்திர வேலைப்பாடமைந்த ஐம்பத்தாறு 
தூண்களால்‌ தாங்கப்‌ பெற்றது; மண்டபம்‌ 
யாவும்‌ பரிகள்‌ பூட்டிய தேர்‌ அமைப்பைப்பெற்‌ 
றது. இதன்‌ அணிதிகழ்‌ சிறுகோயிலினுள்‌ 
ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி காட்சியளிக்‌ 
கின்றார்‌. இத்தேர்‌ மண்டபத்தின்‌ வடமேற்கு 
மூலையில்‌ ஒரு சிற்ப உருவம்‌ மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ காலத்ததாக, திருபுவனம்‌ 
கோயில்‌ விமானத்தில்‌ காட்சியளிப்பது 
போன்று தோன்றுகிறது. ஆராய்ச்சி 
யாளர்‌ நிர்ணயிப்பார்களாக. 


இராஜ சபை என்பது ஆயிரக்கால்‌ 
மண்டபம்‌. நடராஜப்‌ பெருமான்‌ ஆண்டில்‌ 
மார்கழி, ஆனியில்‌ இருமுறை இங்கெழுந்‌ 
தருளித்‌ திருமஞ்சனம்‌ கொண்டருளுகிறார்‌. 
ஆருத்திரா தரினம்‌ கொடுப்பதும்‌ இம்‌ 
மண்டபத்தில்தான்‌. இதன்‌ அகலம்‌ 190 
அடி. நீளம்‌ 340 அடி மண்டபத்தூண்கள்‌ 
வரிசைக்கு இருபத்துநான்காக நாற்‌ 
பத்தொரு வரிசைகள்‌ உள்ளன. நடுவில்‌ 
வெளவால்‌ நந்தி மண்டபம்‌ அமைக்கப்‌ 
பெற்றதால்‌ ஐம்பத்தாறு தூண்கள்‌ குறை 
வா தலின்‌ மண்டபத்து வெளியிலுள்ள தூண்‌ 
களையும்‌ சேர்த்து எண்ணிக்கொள்வர்‌. சேக்‌ 
கிழார்‌ புராணச்‌ செய்யுளாகிய '' இவ்வையிரு 
நூறுகால்‌ மணிமண்டபத்‌ தெந்தையார்‌ 
திருவருளையுன்னி நிருத்தனார்‌ தந்தசொல்‌ 
முதலாவெடுத்தனர்‌'' என்பது, ஈண்டுச்‌ 
சேக்கிழார்‌ பெரியபுராணத்தை அருளி 
யதைக்‌ குறிக்கின்றது. மண்டபம்‌ அநபாயன்‌ 
காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌. மண்டபத்தின்‌ நாற்பக்கத்‌ 
தொடக்கத்திலும்‌ அழகிய யானை உகு 
வங்கள்‌ கற்களிலேயே செதுக்கி அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. மண்டபத்தின்‌ கீழ்‌ வரிசைப்‌ 
பத்திகள்‌ முழுதிலும்‌, நர்த்தன உருவங்கள்‌, 
இசையாளர்‌ உருவங்கள்‌, சிவகாமி அம்மண்‌ 
கோயிற்‌ சிற்பங்கள்‌ போன்று மிக வனப்‌ 


* The oldest thing now existing here is a little shrine in the inner most enclosure, a 
\orch of fifty six pillars, about eight feet high and most delicately carved, ornamented with 
lancing figures more graceful and more elegantly executed than any others of their class as fax 
டி I know in South India, Jt isthe Nrita or Nrtya Sabha, the hall of dance—Fergusson, 


18 


188 


புடன்‌ * செதுக்கப்பட்டுள்ளனா. இத்தகைய 
பெரு மண்டபங்கள்‌, விஜயநகர அரசர்‌ 
வருகைக்கு முன்னரே, சோழ பாண்டியர்‌ 
களால்‌ தென்னாட்டுக்‌ கொயில்களில்‌ நிறுவப்‌ 
பெற்றிருப்பது இங்குக்‌ குறிப்பிட வேண்டிய 
ஒன்றாகும்‌. 


தனிக்கோயில்கள்‌ :- 


திருக்காமக்கோட்டம்‌ என்னும்‌ சிவகாமியம்மன்‌ 
கோயிலை அநபாய சோழனானகுலோ த்துங்கன்‌ 
1] கட்டினான்‌ என ராஜராஜ சோழன்‌ உலா 
வும்‌, தக்கயாகப்‌ பரணியும்‌, குலோத்துங்க 
சோழன்‌ உலாவும்‌ கூறுகின்றன. அம்பிகை 
யின்‌ முன்புற மகா மண்டபம்‌ பெருமிதத்‌ 
தோற்றமுடையது. இரட்டைத்‌ தூண்கள்‌ 
அழகுற அமைந்துள்ளன. அதன்கண்‌ 
தூணுடன்‌ செதுக்கிய கல்லாலாய சங்கிலித்‌ 
தொடரையும்‌ காணலாம்‌. திருச்சுற்று 
மாளிகைக்‌ கீழ்‌ வரிசை முழுவதும்‌ நாட்டிய 
மாடுபவரும்‌, வாத்தியக்காரர்களும்‌ சிற்ப 
மாகத்‌ திகழ்கின்றனர்‌. இவை யாவும்‌ ஒரு 
பெருமிதக்‌ காட்சியாகும்‌. இவை உப்புசச்‌ 
சிற்பங்களுக்கு (Base-relief) ஓர்‌ அணியாய்த்‌ 
திகழ்வன. 


பாண்டிய நாயகம்‌ கோயில்‌ :- 


: இது கோயிலின்‌ மூன்றாம்‌ பிரகாரமாகிய 
“ராசாக்கள்‌ தம்பிரான்‌ திருமாளிகைத்‌ திரு 
வீதியில்‌'', வடக்குக்‌ கோபுரத்துக்கு அணித்‌ 
தாக வடமேற்கு முலையில்‌ உள்ளது. மாற 
வர்மன்‌ சுந்தர பாண்டியனால்‌ (கி. பி, 1216- 
1251) தேர்போன்று உருளைகள்‌ மாட்டி யானை 
களைப்‌ பூட்டி இழுக்குந்‌ தோற்றத்தில்‌ செய்யப்‌ 
பட்ட அரியதொரு பெருமண்டபம்‌ இது. 
இதன்‌ மேற்குப்‌ புறத்தே, உயர்ந்த 
மற்றொரு மேடையின்‌ மீது ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ மயிலின்மீது அமர்ந்து வள்ளி 
ேதவசேசேனையுடன்‌ காட்சியளிக்கின்றார்‌. 


தெய்வத்‌ திருமேனிகள்‌ மிக வேலைப்‌ 
பர்டமைந்தவை ; அழகியவை. 

தில்லைக்‌ கோவிந்தராஜர்‌ கோயில்‌ : 

ப எட்டாவது நூற்றாண்டில்‌ காஞ்சி 


வைகுந்தப்‌ பெருமாள்‌ கோவிலை நிறுவிய 

ரண்டாம்‌ நந்திவர்ம பல்லவ மல்லனால்‌ 
கி. பி. (717-782) தில்லைப்‌ பொன்னம்பலத்‌ 
தின்‌ தென்புறம்‌ ஒருமேடையில்‌ இது திறுவப்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


பெற்றதாகும்‌. ஆழ்வார்கள்‌ பாடிய நூற்‌ 
றெட்டுத்‌ திருப்பதிகளில்‌ இத்தில்லைத்‌ 
திருச்சித்திரகூடம்‌ ஒன்றாகும்‌. 

இதனை, ஆழ்வார்‌ திருமங்கை மன்னன்‌, 
தாம்‌ அருளிய பெரிய திருமொழியுள்‌ 3ஆம்‌ 
பத்தில்‌, 2,38ஆம்‌ திருமொழிகளில்‌ போற்றி 
யுள்ளார்‌. மக்கள்‌ நம்‌ பெருமாளின்‌ திரு 
வருட்‌ பேரின்பத்தை யடையும்‌ வழியினைத்‌ 
தில்லை சென்று அடைந்த மாத்திரத்தே 
பெறலாம்‌ எனக்‌ கூறுமுகத்தான்‌, “பைம்‌ 
பொன்னும்‌ முத்தும்‌ மணீயும்‌ கொணர்ந்து 
படை மன்னவன்‌ பல்லவர்‌ கோன்‌ பணிந்த, 
செம்பொன்‌ மணி மாடங்கள்‌ சூழ்ந்த 
தில்லைத்‌ திருச்சித்திர கூடம்‌ சேர்மின்களே?! 
என்கிறார்‌. மணிவாசகப்‌ பெருமான்‌, பெருமா 
ளுடைய சயனத்‌ திருக்கோலத்தைத்‌ திருக்‌ 
கோவையாரில்‌ கூறியுள்ளமை குறிப்பிடத்‌ 
தக்கதாகும்‌. 

12 ஆம்‌ நூற்றாண்டில்‌ அநபாயன்‌ 
என்‌ ரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
(கி. பி. 1133-1150) சிற்றம்பலத்தைப்‌ 
பெருக்கி அமைக்கும்‌ பொருட்டுத்‌ தில்லைக்‌ 
கோவிந்தராஜப்‌ பெருமாளை அப்புறப்படுத்தி 
யதும்‌,மறுபடியும்‌அவர்பழைமைத்‌ தானத்தில்‌ 
கி.பி. 1599 இல்‌ கிருஷ்ண தேவராயரின்‌ தம்பி 
அச்சு தராயரால்‌ தாபிக்கப்பெபற்று 
அவருடைய வழிபாடுகள்‌ வைகானச முறைப்‌ 
படி வைணவ அர்ச்சகர்களால்‌ செய்துவர 
நிபந்தங்கள்‌ விடப்பெற்றதுமாகிய செய்தி 
கள்‌ பல கல்வெட்டுகளில்‌ காணப்படுகின்றன. 
சமீப காலத்தில்‌ இப்போது காணும்‌ 
கோவிந்தராஜர்‌ திருச்சந்நிதியைப்‌ புதுப்‌ 
பித்ததும்‌ அதற்கு எதிரே நிற்கும்‌ நாற்பது 
கால்‌ மண்டபத்தை அமைத்ததும்‌ சைவ 
வைணவ விவாதங்களை முழுதும்‌ சமரசப்‌ 
படுத்தியதும்‌ செட்டி நாட்டு வள்ளல்‌, இராஜா 
சர்‌. அண்ணாமலைச்‌ செட்டியாரும்‌ அவர்‌ 
திருமைந்தர்‌ முத்தையா - பெருந்தகையும்‌ 
ஆவர்‌. பெருமாள்‌ திருநாமம்‌-கோவிந்த 
ராஜர்‌. தாயார்‌-கமலவல்லித்தாயார்‌. 


சமீபத்தில்‌ இக்கோயில்‌ குடமுழுக்குச்‌ 
செய்யப்‌ பெற்று அழகுற அமைந்துள்ள து. 
தில்லை மூவாயிரவர்‌ : அ 


தில்லைப்‌ பெருமானுக்கு அணுக்கத்‌ 
தொண்டர்களாக இருப்பவர்கள்‌ தீக்ஷிதர்‌ 


பொன்‌ விழா மலர்‌ 


களாகிய மூவாயிரவர்‌. இவர்கள்‌ ஆதியில்‌ 
கூத்தப்‌ பெருமானுடன்‌ இவண்‌ வந்து குடி 
யேறியவர்கள்‌. சமயாசாரியர்‌ அப்பர்‌ இவர்‌ 
களைத்‌ “ திருவுடை யந்தணர்‌ வாழ்கின்ற 
தில்லைச்சிற்றம்பலவன்‌ எனவும்‌, சுந்தரர்‌ 
திருத்‌ தொண்டத்‌ தொகையில்‌ ££ தில்லை 
வாழந்தணர்‌ தம்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌ '' 
எனவும்‌, சம்பந்தர்‌, 

“கற்றாங்‌ கெரியோம்பிக்‌ கலியை வாராமே 
செற்றார்‌ வாழ்தில்லைச்‌ சிற்றம்பலம்‌ '' 
எனவும்‌, ஆழ்வார்களில்‌ 
மன்னன்‌, குலசேகரரும்‌ 

போற்றுகின்றனர்‌. 


இற்றைக்கு இவர்கள்‌ முந்நூறு குடும்பத்‌ 
தினராக இருந்து திருக்கோயிலின்‌ 


திருமங்கை 
சிறப்பித்துப்‌ 


189 


கண்காணிப்பைமிக பக்திசிரத்தையுடன்‌ பாது 
காத்துவருகின்றனர்‌. (பொதுத்‌ தீட்சிதர்கள்‌ 
எனப்படும்‌ இவர்களது குழுவினரால்‌ 
திருக்கோயிலின்‌ ஆட்சிமுறை திறம்படக்‌ 
கவனிக்கப்படுகிறது. 


இவ்வாருகிய கோயிலைப்‌ பூலோக 
கைலாயம்‌” என்பது மிகப்‌ பொருந்தும்‌. 
ஆண்டவன்‌ தில்லைக்‌ கூத்தனாக எக்காலமும்‌ 
இவ்வையகத்தையும்‌ வானகத்ைதயும்‌ 
இயக்க ஆனந்தத்‌ தாண்டவம்‌ செய்தருளு 
கிருன்‌. இங்கு எல்லோரும்‌ சென்று 
“்‌ செல்வர்‌ வாழ்‌ தில்லைச்‌ சிற்றம்பலமேய 
செல்வன்‌ கழலேத்தும்‌ செல்வமாய பேரின்‌ 
பத்தில்‌ '' மூழ்கித்‌ திளைப்பாராக ! 


“வானே நிலனே கனலே மறிபுனலே 
ஊனேயவ்‌ வூனி லுயிரே யுயிர்த்துணையே 


ஆனேறு மேறே யரசே யருட்கடலே 


தேனே யமுதே யளியோங்கள்‌ செல்வமே 


யானே புலனு நலனு மிலனன்றே 
ஆனாலு மென்போல்மற்‌ முர்பெற்றா ரம்பலத்துள்‌ 


மாநா டகங்காணும்‌ வாழ்வு. 


சிதம்‌. செய்‌. கோ. (௨௨) 


கூற்றிருக்கு மடலாழிக்‌ குரிசின்முத லோர்றைஞ்சக்‌ 


கொழுந்தேன்‌ பில்கி 


ஊற்றிருக்குந்‌ தில்லைவனத்‌ தசும்பிருக்கும்‌ பசும்பொன்மன்றத்‌ 


தொருதா ஞூன்றி 


வண்டுபா டச்சுடர்‌ மகுடமா டப்பிறைத்‌ 


துண்டமா டப்புலித்‌ தோலுமா டப்பகி 


ரண்டமா டக்குலைந்‌ தகிலமா டக்கருங்‌ 


கொண்டலோ டுங்குழற்‌ கோதையோ டுங்கறைக்‌ 
கண்டனா டுந்திறங்‌ காண்மினோ காண்மினோ. 


சிதம்‌. செய்‌, கோ. (௩௭) 


பேரூர்த்‌ திருக்கோயில்‌ வரலாறு 


[திரு. கோ. ந. முத்துக்குமாரசாமி, எம்‌.ஏ., பி.எல்‌.] 


கோவை கவியரசு 
நடேச கவுண்டரின்‌ திருமகனா 
ரான இவர்‌ 19-9-1937இல்‌ 
பிறந்தார்‌. அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ பயின்று 
பிஏ.ஆனர்சு பட்டம்‌ பெற்றார்‌. 
பின்னர்‌ சென்னை, சட்டக்‌ கல்லூ 
ரியில்‌ படித்து பி.எல்‌., பட்டமும்‌ 


இரு. கு. 


பெற்றுள்ளார்‌. தந்தையாரைப்‌ வ. 
போல இவருக்கும்‌ தமிழில்‌ 
பேரீடுபாடு உண்டு. சட்டப்‌ 


படிப்பு படித்ததால்‌ சில காலம்‌ 
வழக்கறிஞராகவும்‌ ஆலைத்‌ 
தொழிலாளர்‌ நல அலுவலரா 
கவும்‌ பணியாற்றியிருப்பினும்‌ 


“ஆரூ ரத்தா! ஐயாற்‌ 
றமுதே ! அளப்பூர்‌ அம்மானே ! 
காரர்‌ பொழில்கள்‌ புடைகூம்‌ 
புறவிற்‌ கருகா வரானே ! 
பேரூர்‌ உறைவாய்‌ பட்டிப்‌ 
பெருமான்‌ பிறவா நெறியானே ! 
பாரூர்‌ பலரும்‌ பரவப்‌ 
படுவாய்‌ பாசூர்‌ அம்மானே !?' 
சுந்தர மூர்த்திகள்‌ - ஊர்த்தொகை. 


கொங்குநாடு 
(கொங்கு மலிகின்றதொரு கொங்கு 


வளநாடு' என்று திருப்பேரூர்ப்‌ புராண 
மருளிய கவீராட்சச கச்சியப்ப முனிவ 
ரால்‌ பாராட்டப்‌ பெற்ற, பொய்யறியா 


வாய்மொழியால்‌ புகழ்‌ நிறைந்த நன்மாந்தர்‌ 
வாழ்பதியாம்‌ கொங்குநாடு சங்க காலந்‌ 
தொட்டே எங்கும்‌ புகழ்‌ கொண்டது. 
முடியுடை மூவேந்தர்‌ காலத்தும்‌ கொங்கு 
நாடு தனி நாடாகத்‌ திகழ்ந்தது என்பது 
புறநானூற்றுப்‌ பாடல்களாற்‌ போதரும்‌. 
ஆயினும்‌ பிற்காலத்தில்‌ சேரரின்‌ ஆளுகைக்‌ 
குட்பட்டிருந்த தென்பது, 
கேரளக்‌ கொங்கப்பேர்‌ பிரசங்கம்‌ கிளர்நாடு? 

_— அவிநாசிப்‌ புராணம்‌. 


கூடத்‌ தமிழ்த்துறையே இவரைப்‌ 
பெரிதும்‌ கவர்ந்துள்ளது. தற்‌ 
பொழுது கோவை மாவட்டத்தி 
லுள்ள பேரூர்‌ தவத்திரு சாந்த 
- லிங்க அடிகளார்‌ தமிழ்க்‌ கல்லூ 
ரியில்‌ துணை முதல்வராகத்‌ திகழ்‌ 
கிறார்‌. தொண்டைமண்டல 
்‌ ஆதனத்‌ தலைவர்‌ சீலத்திரு. 
வ இ. ள்‌ காஞ்சி ஞானப்பிரகாச தேசிக 
1 பரமாசாரிய சுவாமிகளை ஞான 
0 குருவாகக்‌ கொண்டவர்‌. ஆங்கி 

லத்திலும்‌ தமிழிலும்‌ பல கட்‌ 

டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. இவை 

பல இங்களிதழ்களிலும்‌ கிழமை 

யிதழ்களிலும்‌ வெளிவந்துள்ளன. 


சேரர்‌ கொங்கு வைகாவூர்‌ நன்னாடதில்‌ 
ஆவிநன்‌ குடிவாழ்வான தேவர்கள்‌-பெருமாளே” 


- திருப்புகழ்‌. 


“கோதை நனியாண்ட தொரு கொங்கு வளநாடு? 


பேரூர்ப்‌ புராணம்‌. 


போன்ற தொடர்களால்‌ அறியப்படுகின்றது. 
இன்றும்‌ ஆடி அமாவாசை போன்ற நாட்‌ 
களில்‌ மலையாளிகள்‌ பேரூருக்குத்‌ திரண்டு 
வருகின்‌ றனர்‌. 


எந்‌ நாட்டவருக்கும்‌ இறைவனாம்‌ சிவன்‌ 
தென்னாடுடையவனாயினும்‌, தென்னாட்‌ 
டுள்ளும்‌ கொங்கு நாட்டின்மீது விருப்புடை 
யன்‌. தென்னாட்டிலுள்ள பிற நாடுகளி 
லெல்லாம்‌ நானிலங்களு முண்டு. கொங்கு 
நாட்டில்‌ மட்டும்‌ நெய்தல்‌ நீங்கிய மூன்று 
நிலங்களே யுண்டு. காரணம்‌ இறைவன்‌ 
மேல்‌ அதற்குள்ள விருப்பமே. கச்சியப்பர்‌ 
கூறுகின்றார்‌: 


* இலவிதழி பாகனி லிழிந்த மலர்க்‌ கைதை 
கலவியது ; காரமிழ்து கான்றது ; ஒழியாத 
புலவுடைய தென்றுகடல்‌ போக்கிநில மூன்றிற்‌ 
குலவிவள மெத்தியது கொங்குவள நாடு” 

நாட்டுப்‌ படலம்‌. 


[நெய்தல்‌ நிலம்‌ இறைவன்‌ திருமுடியின்‌ 
இழிந்த பொய்‌ கூறிய தாழையை யுடைத்து, 
கரிய நஞ்சினை இறைவர்க்கு ஊட்டியது, 
புலால்‌ நாற்றத்தை யுடையது என்று கருதிக்‌ 
கடல்வளம்‌ நீங்கிய மூன்று நிலவளங்களாற்‌ 
சிறந்தது கொங்கு நாடு] 

இக்‌ கொங்கு நாடு தொன்று தொட்டே 
வடகொங்கு, தென்கொங்கு என்னும்‌ பிரிவு 


களை யுடையதாக விருந்தது. சுந்தரர்‌ 
கரலத்து மீகொங்கு என்ற பெயரில்‌ அவி 
நாசிக்கு மேற்கேயுள்ள பகுதி வழங்கி 
வந்தது. 

பேரூர்‌ 


மீ கொங்கு நாட்டில்‌ ஓடும்‌ காஞ்சியாறு 
சங்கப்‌ புலவரால்‌ பாடப்‌ பெற்றது. இந்நதி 
பதிற்றுப்பத்தில்‌ “திம்பன லாயமாடும்‌ 
காஞ்சியம்‌ பெருந்துறை மணலினும்‌ பலவே” 
(5 ஆம்‌ பத்து: செய்‌-8) என்று கூறப்படு 
கின்றது. இக்‌ காஞ்சியாற்றின்‌ தென்கரை 
யில்‌ இருக்கும்‌ தலம்‌ பேரூராகும்‌. இத்‌ 
தலத்‌ துறையும்‌ இறைவனைச்‌ சுந்தர மூர்த்‌ 
திகள்‌ “பேரூர்‌ உறைவாய்‌! பட்டிப்‌ பெருமான்‌! 
பிறவா நெறியானே' என்றழைக்கின்றார்‌. 
இத்‌ தலத்திற்குத்‌ தவசித்திபுரம்‌, வன்மீக 
நகரம்‌, ஞானபுரம்‌ முதலிய பல பெயர்கள்‌ 
இருப்பினும்‌ பேரூர்‌, ஆன்பட்டி, பிறவா 
நெறி, மேலைச்‌ சிதம்பரம்‌ என்ற பெயர்களே 
சிறப்பாக வழங்கப்‌ பெறுகின்றன. 

இவற்றுள்‌ பேரூர்‌ என்ற பெயரே கல்‌ 
வெட்டுக்களிலும்‌ பழைய நூல்களிலும்‌ 
காணப்படுகின்றது. உருவாலும்‌ பயனாலும்‌ 
வளத்தாலும்‌ பெரிய ஊர்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌. பேரூர்‌ நாட்டு வெள்ளலூர்‌ தேனீ 
சுரம்‌ உடையார்‌, பேரூர்‌ நாட்டு வீரகேரள 
நல்லூர்‌, பேரூர்‌ நாட்டு முட்டம்‌ என்கிற 
அமர புஜங்க நல்லூர்‌ முதலிய கல்வெட்டுக்‌ 
களில்‌ காணப்‌ பெறும்‌ ஊர்ப்‌ பெயர்களால்‌, 
பேரூர்‌ என்னும்‌ இத்தலம்‌ ஒரு காலத்தில்‌ 
பெரிய தலைநகராக இருந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. பேரூர்‌ நாட்டுக்‌ கோவன்‌ 
புத்தூர்‌ என்பது பேரூரை யொட்டிக்‌ கோவன்‌ 
எனும்‌ சிற்றரசனால்‌ அமைக்கப்பட்ட புதிய 
தகரமாகும்‌. அதுவே இப்பொழுது கோயம்‌ 
புத்தூர்‌ என்று வழங்கப்‌ பெறுகிறது. 

பேரூர்க்‌ கல்வெட்டுகள்‌, பேரூர்ப்‌ 
புராணம்‌ ஆகியவற்றைக்கொண்டு நோக்குங்‌ 


141 


கால்‌, ஒரு காலத்தில்‌ பேரூர்‌ நாடு வெள்ளி 
மலை, நீலிமலை எனப்படும்‌ உமாதேவிமலை, 
ஐயாசாமி மலை எனப்படும்‌ பிரமன்‌ மலை, 
பெருமாள்‌ முடி எனப்படும்‌ விட்டுணு;மலை, 
மருதமலை ஆகிய ஐம்மலைகளாற்‌ சூழப்பட்டு 
மேற்கே போளுவாம்‌ பட்டிக்‌ கணவாய்‌ 
முழுதும்‌ சேர்ந்து கிழக்கே போத்தனூர்க்‌ 
கண்மையிலுள்ள வெள்ளலூர்‌ வரை பரவி 
யிருந்த தெனத்‌ தெரிகின்றது. 


'பெரியோர்‌' என்பதற்குச்‌ சீவன்‌ 
முத்தர்‌ என்றும்‌, பெரும்‌ பெயர்‌ மதுரை 
என்பதற்குப்‌ பெரும்பொருளையுடைய மதுரை 
என்றும்‌, பெரும்‌ பொருள்‌ என்றது வீடு 
என்றும்‌ மதுரைக்‌ காஞ்சிக்கு உரை எழுதிய 
நச்சினார்க்கினியர்‌ கூறினார்‌. (வரிகள்‌ 473, 
699) அக்‌ கருத்தை யொட்டிப்‌ பேரூர்ப்‌ 
புராணம்‌ பேரூர்‌ என்பதற்கு மற்றொரு 
காரணம்‌ கூறுகின்‌ றது. 


“உரைத்தநாற்‌ பயனுட்‌ பெரும்பய னாய 

தொள்ளிய வீடஃ துறலால்‌ 

தரைத்தலைப்‌ பேரூர்‌ என்பர்கள்‌ சிலர்‌ ; எத்‌ 
தலத்தினுஞ்‌ சாற்றுதாற்‌ பயனும்‌ 

நிரைத்தலிற்‌ பேரூர்‌ என்பர்கள்‌ பலரே ; 
நீடிய வாதிமா நகரை 

இரைத்தெழு கடல்யோல்‌ வளத்தினும்‌ பேரூர்‌ 
என்பர்கள்‌ பற்பலா யிரரே,'' 


பட்டி 


கல்வெட்டுக்கள்‌ இங்குறையும்‌ இறை 
வரை ஆன்பட்டி யுடையார்‌ என்றழைக்‌ 
கின்றன. பட்டி என்பது மாட்டுத்‌ தொழு 
வம்‌. இப்‌ பெயர்‌ இத்திருக்‌ கோயிலின்‌ 
வரலாற்றோடு தொடர்புடையது. 


ஒரு சமயம்‌ பிரமன்‌ உயிர்களைப்‌ 
படைக்கும்‌ பொருட்டுச்‌ சிவயோகத்திருக்குங்‌ 
காலைத்‌ தன்‌ தீய ஊழினால்‌ நித்திரை 
மேயினான்‌. அதனால்‌ படைப்பு நின்றது. 
தேவர்களால்‌ இச்‌ செய்தியை அறிந்த 
திருமால்‌ காமதேனுவை அழைத்து உலகப்‌ 
படைப்பை நிகழ்த்துமாறு கூறினார்‌. யானை 
மேலிடும்‌ எழில்‌ அம்பாரியைப்‌ பூனைமேல்‌ 
வைத்தல்‌ ஒக்கும்‌, தான்‌ அப்‌ பணியை மேற்‌ 
கொளல்‌ என்றஞ்சிய காமதேனுவை 
நோக்கித்‌ திருமால்‌ 'படைத்தற்‌ ரெொழிற்கு 
நீ உரிமை உடையை யல்லை யாயினும்‌, 


142 


அன்புக்‌ கெளியவன்‌ அமல நாயகன்‌, வன்‌ 
பினுக்‌ கரியவன்‌ , மழவெள்ளே ற்றினனாய சிவ 
பெருமானை, ஒருத்தலின்‌ (யானை) அழிமதக்‌ 
கலுழியும்‌, அலர்த்த பூம்பொழில்‌ பொழிமதக்‌ 
கலுழியும்‌ மிக்க கழிசிறப்‌ பிமைய வரையில்‌ 
வழிபடின்‌ எய்துவாய்‌' எனப்‌ பணித்‌ தனுப்‌ 
பினார்‌. அங்ஙனமே ஆயிரம்‌ தேவ 
வாண்டுகள்‌ தவமியற்றியும்‌ இறையருள்‌ 
கிடைக்கப்‌ பெருமையினால்‌ ஆண்டு வந்த 
நாரத முனியிடம்‌ தன்‌ கவலையைப்‌ புகன்றது. 
நாரத முனிவர்‌ காமதேனுவுக்குத்‌ திருவைந்‌ 
தெழுத்தை யுபதேசித்து, பிப்பிலாரணியம்‌ 
எனும்‌ பேரூரின்‌ இருப்பிடத்தைக்‌ கூறி 
ஆங்குச்‌ சென்று இறைவனை வழிபடுமாறு 
ஏவினர்‌. காமதேனு அங்ஙனமே காஞ்சியில்‌ 
நீராடி, வாஞ்சையோடு ஆதிலிங்க மூர்த்தி 
மீது தன்‌ பாலைச்‌ சொரிந்து நீரேந்து சடை 
முடி நிமலனாரை வழிபட்டு வந்தது. 


ஒருநாள்‌ காமதேனு முற்பகற்‌ பூசை 
யாற்றிச்‌ சிவயோகத்‌ திருந்தது. பிற்பகற்‌ 
கதிரோன்‌ மேற்பால்‌ வேலையைச்‌ சாரச்‌ 
சென்றான்‌. சந்திரன்‌ உதயமானான்‌. நிறை 
மதியின்‌ நிலவைக்‌ கண்டு களிகூர்ந்து 


காமதேனுவின்‌ கன்று துள்ளிக்‌ குதித்து 
விளையாடத்‌ தொடங்கியது. நிருத்த 
மாட்டயர்‌ நிருமலன்‌ ஓர்‌ கன்றுருவாகித்‌ 


திருத்த மேவரச்‌ செய்திடு நடனமீதோ 
வென இமையா நாட்டத்‌ திமையவரும்‌ 
விழிப்பய னுறுமாறு கூத்தாடிய கன்று, 
ஆதிலிங்க மூர்த்தியை உள்ளுறப்‌ பொதிந்து 
வெளியில்‌ நின்ற புற்றினை மிதித்தது. 
நீட்டியிட்ட கால்‌ நிருமலன்‌ சென்னியி 
லழுந்திப்‌ பூட்டிப்‌ போட்டாற்‌ போல்‌ எடுக்க 
வாராமையால்‌, தன்‌ கோட்டினால்‌ குத்தி அப்‌ 
புற்றை யுடைத்தது. குளம்பு அழுந்திய 
காயத்திலும்‌, கோடுபட்ட காயத்திலும்‌ குருதி 
பெருக்கெடுத்தது. 


பூசிக்கவந்த காமதேனு நிகழ்த்த 
வற்றை யறிந்து, இறைவன்‌ திருவடிப்‌ 
பிழைத்தல்‌ சற்றே யாயினும்‌ செய்த பாவி 
மருவிய குலத்து முன்னர்‌ வந்திறந்தோ 
ரெல்லாரும்‌, இருக்கின்றாரும்‌, மேல்வரும்‌ 
அனைவரும்‌ நிரயமுற்று ஊழிகள்‌ பலவுந்‌ 
துய்ப்பார்‌, இப்பழி எப்படிக்‌ கழியுமோ எனப்‌ 
பெரிதும்‌ வருந்தியது. இறைவன்‌ இடபா 
ரூடராகத்‌ தோன்றி, “'உனதிளங்கன்றறி 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


யாமையிற்‌ கண்டதிப்‌ பிழை, 
யன்று, 


உன்‌ பிழை 


“குளப்படிச்‌ சுவடும்வன்‌ கோட்டி னேறும்நம்‌ 
வளப்படு முடிக்கணி மதியி னாக்கினேம்‌ 
உளப்படு முமைமுலைச்‌ சுவடொண்‌ கைவளைத்‌ 
இளைப்புறு தழும்பும்போன்‌ மகிழ்சி றத்தலின்‌?" 


என்றும்‌, 


“காம தேனுபுர மென்ன விந்நகரி 
காம மல்குபெயர்‌ கொள்ளவும்‌ 
நீம தரவின்‌ வைக லாளரசி 
னீடு சூழலிது பட்டியென்‌ 
நாம மேவவு நமக்கு மப்‌ பயர்மு 
ஓட்டி நாதடனன வோதவும்‌ 
ஏம மாருல5 முற்று மின்புற 
ஏீலாடு னக்குவர மாக்கிறேம்‌'' 


என்றருளினார்‌. 

இன்றும்‌ பட்டிப்‌ பெருமானது திருமுடி 
யில்‌ கன்றின்‌ காற்குளம்பின்‌ சுவட்டினையும்‌, 
கொம்பு குத்திய சுவட்டினையும்‌ அனைவரும்‌ 


காணலாம்‌. 


பிறவா நெறி 
இத்தலம்‌ முத்தித்‌ தலமாகும்‌. இத்‌ 
தலத்தை யடைந்தோருக்குப்‌ பிறப்பிறப்பு 


வாதனைகள்‌ இல்லை என்பதற்குச்‌ சான்றாகப்‌ 
பிறவாப்‌ புளியும்‌ இறவாப்‌ பனையும்‌ இன்று 
முள. இப்புளியம்‌ பழத்தின்‌ விதைகள்‌ 
முளைப்பதில்லை. முளைத்தாலும்‌ முளை விரை 
வில்‌ கருகி விடுகின்றது. இத்‌ தலத்தில்‌ 
இறக்கும்‌ உயிர்கட்‌ கெல்லாம்‌ இறைவன்‌ 
ஐந்தெழுத்தை யுபதேசித்துத்‌ தன்னிட 
மீர்த்துக்‌ கொள்கிறான்‌. ஆதலின்‌ ஈண்டிறந்‌ 
தார்‌ மற்றீண்டு வாரா நெறியை அடைவர்‌. 
ஆதலின்‌ இத்தலம்‌ *பிறவா நெறி' எனப்‌ 


பட்டது. 


பேரூர்ப்‌ புராணம்‌, கரிகாற்‌ சோழன்‌ 
கொலைப்பழி தீர்த்த படலத்தில்‌ கச்சியப்ப 
முனிவர்‌, 


அறமா தரிக்குங்‌ கரிகால: 
வரையன்‌ றனக்கு மாதருக்கும்‌ 
பிறவா நெறிதந்‌ தருளுதலாற்‌ 
பெருநீர்க்‌ காஞ்சி நதிதனக்கும்‌ 


பொன்விழா மலர்‌ 


உறவா யுயிர்கட்‌ கருள்சுரக்கு 
முமையாள்‌ கொழுநன்‌ பேரூர்க்கு 
மறவா துரைக்கு மூவுலகும்‌ 
வழங்கும்‌ பிறவா நெறிநாமம்‌ !'' 
என்று கூறினார்‌. கொங்கு மண்டல சதகமும்‌, 


“முழங்குங்‌ கடலுல கத்தாசை 
நீத்துமுக்‌ கண்ணரசைத்‌ 
தொழுங்‌ கையுடைய தவப்பெரி 
யோர்களுந்‌ தொல்லைமனத்‌ 
தழுங்குந்‌ துயரகற்‌ றும்பிற 
வாநெறி யாமிதென 
வழங்குந்‌ தலந்திருப்‌ பேரூர்‌ 


பயில்கொங்கு மண்டலமே? (82) 


எனக்‌ கூறுகின்றது. 
சுந்தரரின்‌ அனுபவம்‌ 


சுந்தர மூர்த்திகள்‌ சோணாட்டுத்‌ தலங்‌ 
களைத்‌ தரிசித்து விட்டுக்‌ கொங்கினிற்‌ 
பொன்னித்‌ தென்கரைக்‌ கறையூர்‌ திருப்‌ 
பாண்டிக்‌ கொடுமுடியை வழிபட்டு, முறுகும்‌ 
ஆதரவால்‌ காஞ்சிவாய்ப்‌ பேரூர்‌ குறுகினார்‌. 
தம்மையாண்டவர்‌ கோயிலுட்‌ புக்கு நித்தல்‌ 
தில்லை மன்றுணின்றாட னீடிய கோல்‌ நேர்காட்டக்‌ 
கைத்தலங்‌ குவித்துக்‌ கண்களானந்தக்‌ 
கலுழி நீர்‌ பொழிதரக்‌ கண்டார்‌. 


“காண்டலுந்‌ தொழுது வீழ்ந்துட னெழுந்து 
கரையிலன்‌ பென்பினை யுருக்கப்‌ 
பூண்டவைம்‌ புலனிற்‌ புலப்படா வின்பம்‌ 
புணர்ந்துமெய்‌ யுணர்வினிற்‌ பொங்கத்‌ 
தாண்டவம்‌ புரியுந்‌ தம்பிரா னாரைத்‌ 
தலைப்படக்‌ கிடைத்தபின்‌ சைவ 
வாண்டகையாருக்‌ கடுத்தவந்‌ நிலைமை 
விளைவையா ரளவதிந்‌ துரைப்பார்‌?'. 
_— ஏயர்கோன்‌ கலிக்காமர்‌ 


தில்லைக்‌ கூத்தப்பிரானை நம்பியாரூரர்‌ கண்ட 
காலை, அவரனுபவித்த இன்பத்தைச்‌ சேக்‌ 
கிழார்‌ பெருமான்‌ “ஐந்து பேரறிவுங்‌ 
கண்களே கொள்ள?! எனுந்‌ திருப்பாட்டில்‌ 
அளவறிந்‌ துரைத்தார்‌. ஆனால்‌ இம்மேலைச்‌ 
சிதம்பரத்தில்‌ சைவவாண்டகைக்‌ கடுத்தவந்‌ 
திலைமை விளைவை யாரள வறிந்‌ துரைப்பார்‌ 
என்றார்‌. ட்ட 


குமரகுருபரரிடம்‌ மாசிலாமணி தேசிகர்‌ 
“ஐந்துபேரறிவும்‌' என்ற திருப்பாடலின்‌ 


148 


அனுபவ உண்மையைக்‌ காட்டுக என்ன, 
குமரகுருபரரின்‌ வாக்குத்‌ தடைப்பட்டதாம்‌. 
ஆனால்‌ அவ்வனுபவத்தை அளவிட்டுக்‌ கூறிய 
சேக்கிழார்‌, திருப்பேரூரில்‌ நம்பியாரூரரின்‌ 
அனுபவத்தை அளவிட்டுரைக்க முடியவில்லை 
எனில்‌, அவ்வின்பத்தை யாரே அளவிட்‌ 
டுரைக்க வியலும்‌ ! 


அழகிய திருச்சிற்றம்பலம்‌ 


ஆரூரர்‌ பேரூரை யணைந்து இறைஞ்சிப்‌ 
போய்த்‌ தில்லையில்‌ தீரூருஞ்‌ சடையரை 
வழுத்தும்‌ பதிகத்தில்‌ பாரூர்‌ பலவற்றுள்ளும்‌ 
பேரூரே யிறைக்குரிய பதியாமாறு நாரூரு 
முளத்தினாற்‌ சிறப்பித்துப்‌ பாடினார்‌. (பேரூரர்‌ 
பெருமானைப்‌ புலியூர்ச்‌ சிற்றம்‌ பலத்தே 
பெற்றாமன்றே' என்றிசைக்கக்‌ கேட்ட 
தில்லை வாழந்தணர்கள்‌, 
“எம்பிரா னமர்‌ தில்லை 
யித்தலம்போ லொருதலமும்‌ 
உம்பரார்‌ தொழுமுலகி 
அயர்ந்திருப்ப திலையன்றே 
நம்பிபே ரூர்சிறப்ப 
தயந்தெடுத்த தென்னென்றார்‌.”? 
வன்றொண்டர்‌ வினவிய அந்தணர்களை 
நோக்கி “ஈண்டு நடம்‌ புரிவதுபோ லெம்பி 
ரான்‌ ஆண்டும்‌ அனவரதமும்‌ நல்லானந்த 
நடம்‌ புரியும்‌. மேலைச்‌ சிதம்பரமென்‌ 
றழைக்கிற்கும்‌ அத்தலத்திற்‌ சுகவீடு 
தரலன்றி அறமாதிமூன்றும்‌ உறுத்துவ 
தில்லை. அதன்‌ பெருமை மாதொரு 
பாலுடைய பிராற்‌ கல்லாது மதிப்பரிதாம்‌” 
என்றார்‌. 


அதுகேட்ட தில்லைவாழந்தணர்பேரூரை 
யடைந்து அம்மையையும்‌, அப்பரையும்‌, 
அரசம்பலவாணரையும்‌ வணங்கி, காலவேசு 
வரர்‌ ஆலயத்திற்கு அக்கினி திக்கில்‌ சிவ 
லிங்கம்‌ தாபித்து, பூசித்து வந்தனர்‌. அது 
ஞான்று வெள்ளியம்பலத்து இறைவன்‌ 
நடனம்‌ வியப்புறக்‌ காட்டினார்‌; கண்டோர்‌ 
உள்ளிய உயிரும்‌ உடலும்‌ ஒன்றாக 
உளமழிந்த வசமாக நின்றார்‌. தில்லை வாழத்‌ 
தணர்‌ வழிபடு கடவுள்‌ அழகிய திருச்‌ 
சிற்றம்பல முடையாராதலின்‌ அவர்கள்‌ 
திருப்பேரூரில்‌ தாபித்த அமல நாயகர்க்கும்‌: 
அழகிய திருச்சிற்றம்பல முடையா ரெனும்‌- 
பெயராயது, 


144 


அழகிய கீழைச்‌ சிதம்பர வரைப்பி 
னந்தணர்‌ பூசைகொண்‌ டருள்வார்‌ 
அழகிய திருச்சிற்‌ றம்பல முடையா 
ராதலி னவர்கள்பூ சிப்ப 
அழகிய மேலைச்‌ சிதம்பர வரைப்பி 
னமர்ந்தரு ளமலநா யகர்க்கும்‌ 
அழகிய திருச்சிற்‌ றம்பல முடையா 
ரெனும்பெய ராயது மாதோ. 
பேரூர்ப்புராணம்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 
இங்குக்‌ காணப்படும்‌ கல்வெட்டுக்களை 
ஆய்ந்த மூதறிஞர்‌ கோவைகிழார்‌. கோ, ம. 
இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ 
பேரூர்‌ ஆலயத்தின்‌ அர்த்த மண்டபமும்‌ 
மகா மண்டபமும்‌ கட்டியது சோழநாட்டுச்‌ 
சோழர்களே, கொங்குச்சோழர்கள்‌ அல்லர்‌ 
என்றும்‌ மகாமண்டபத்தைக்‌ கட்டியவன்‌ 
இராசேந்நிர தேவன்‌ (1055-62) என்றும்‌ 
ஆய்ந்து முடிவு செய்துள்ளார்‌. 
ஆற்றுத்துறை கரிகாற்‌ சோழனால்‌ 
கட்டப்பட்டது. அதற்குச்‌ சோழன்‌ துறை 
என்பது பெயர்‌. 
கி, பி. 1600க்குப்‌ பின்‌ மதுரை நாயக்‌ 
கர்கள்‌ கொங்கு நாட்டைப்‌ பிடித்து 
அரசாண்டனர்‌. திருமலை நாயக்கரின்‌ (1625- 
1659) சகோதரரான அளகாத்திரி நாயக்‌ 
கரால்‌ இன்றுள்ள கனகசபை கட்டப்பட்டது. 
இக்கனகசபையின்‌ அருமை பெருமைகளையும்‌ 
சிற்ப வேலைப்பாடுகளையும்‌ நேரிற்‌ கண்டே 
அனுபவிக்க வேண்டும்‌. அளகாத்திரி நாயக்‌ 
கரின்‌ உருவமும்‌ ஈண்டுளது. 
இக்கோயிலின்‌ கர்ப்பக்கிரகம்‌ கி. பி. 
1633இல்‌ மீண்டும்‌ புதுப்பிக்கப்பட்ட தென்று 
ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகின்றது (AR 559/ 
1893) 
உ கலியுக சகாற்தம்‌ ௪௧த 
எ௱உ௰௫ க்குமெல்‌ வாயுறை கா: 
நாட்டில்‌ களந்தைக்‌ சாணிப்பு 
லுவர்‌ பெரும்பற்றாம்‌ சந்திர குமார 
க்கொப்பண மண்ணாடியார்‌ கந்தசு 
வாமிக்‌ கவுண்டர்‌ கட்டுவித்த 
கெற்பக்‌ கிறகம்‌ முகிந்தது சித்தாத்‌ ஈ 
திரி வருசம்‌. 
எனவே சோழமன்னர்‌ திருப்பணிக்குப்‌ பிறகு 
கர்ப்பக்கிரகம்‌ இற்றைக்கு 337 ஆண்டுகட்கு 
முன்‌ கட்டப்பட்ட தெனத்‌ தெரிகிறது, 


இப்பேரூர்‌ கி. பி. 8 அல்லது 9 நூற்‌ 
ரண்டுகளில்‌ சேரவமிசத்தார்‌ ஆளுகையில்‌ 
இருந்தது. பண்டைத்‌ தமிழ்‌ எழுத்தில்‌ 
உள்ள கல்வெட்டொன்றில்‌ கோக்கண்டன்‌ 
ரவி, இரவி கண்டன்‌ போன்ற அரசர்‌ பெயர்‌ 
களைக்‌ காண்கிறோம்‌. இதுவே இங்குள்ள கல்‌ 
வெட்டுக்களிற்‌ பழைமையான தாம்‌. 
பின்னர்ப்‌ பேரூர்‌ பாண்டியர்‌ ஆளுகை 
யில்‌ இருந்திருக்கின்றது. மாறன்‌ சடையன்‌ 
என்ற பாண்டியன்‌, 
“காஞ்சிவாய்ப்‌ பேரூர்புக்குத்‌ 
திருமாலுக்‌ கமர்ந்துறையும்‌ 
குன்றமன்னதோர்‌ கோயிலாக்கியும்‌ 
ஆழிமுன்னீர்‌ அகழாக 
அகல்‌ வானத்‌ தகடுரிஞ்சும்‌ 
பாழிநீண்மதில்‌ பரந்தோங்கும்‌ 
பகலவனும்‌ அகலவோடும்‌' ? 
கோயில்‌ எடுப்பித்தானென்று ஒரு 
சாசனம்‌ (Museum Plates A Jatavarman 
453/1906) கூறும்‌. கர்ண பரம்பரையான 
செய்தி யொன்று, விஜயநகர ஆளுகையின்‌ 
போது தெற்காநம்பி அரசர்களைச்‌ சேர்ந்த 
சங்கரையன்‌ மகன்‌ மாதையன்‌ என்னும்‌ 
வீரசைவ படைத்தலைவன்‌ ஒருவன்‌ இக்‌ 
குன்றமன்னதோர்‌ திருமால்‌ கோயிலை 
இடித்துத்தான்‌ திருக்கோயிலின்‌ முன்‌ 
னருள்ள அழகிய திருக்குளத்தைக்‌ கட்டி 
னான்‌ என்று கூறும்‌. இங்கிருந்த இலட்சுமி 
நாராயணமூர்த்தி இப்பொழுது கோயிலின்‌ 
ஒரு மூலையில்‌ உள்ளது. குளத்திற்குக்‌ 
கிழக்குக்‌ கரையில்‌ மாதையனால்‌ கட்டப்பட்ட. 
மாதேசுவன்‌ கோயிலொன்று முளது. 
அண்மையில்‌ நாட்டுக்‌ கோட்டை 
தகரத்தார்‌ பல இலட்சரூபாய்‌ செலவில்‌ 
கோயிலுக்குத்‌ திருப்பணி செய்தனர்‌. 
அம்பலவாணரின்‌ அருட்டிறத்தான்‌ 
கவரப்பட்டு நடுநாட்டினராகிய தவத்திரு 
சாந்தலிங்க சுவாமிகள்‌, கச்சியப்பமுனிவர்‌, 
பின்வேலப்ப தேசிகர்‌ போன்ற ஞானச்‌ 
செல்வர்கள்‌ ஈண்டு வாழ்ந்து பேறடைந் 
துள்ளனர்‌. 
“மாமறை முனிவர்‌ வாழ்க 
மரகத வல்லி யோடும்‌! 
பாமலி புலவர்‌ போற்றும்‌ 
பட்டிநா யகனார்‌ வாழ்க! 
காமரு வெள்ளி மன்‌ நிற்‌ 
கண்ணுத னடனம்‌ வாழ்க! 
கோமனு நீதி வாழ்க! 
குவலயம்‌ முழுதும்‌ வாழ்க !?? 


திரு ஆலவாய்‌”? 


[திரு. கி. பழநியப்பன்‌ ] 


மதுரைமாநகரில்‌ 20-11- 
1908இல்‌ கிருட்டிணபிள்ளை என்‌ 
பார்க்கும்‌ உமயபார்வதி அம்மை 
யாருக்கும்‌ தோன்றியவர்‌ இவர்‌. 
மதரை ஐக்கிய கிறித்துவ உயர்‌ 
பள்ளியிலும்‌ திருச்சி தூாயசூசை 
யப்பர்‌ கல்லூரியிலும்‌ படித்‌ 
தவர்‌ தம்‌ தந்தையார்‌ மதுரை புது 
மண்டபத்தில்‌ நடத்திய புத்தகக்‌ 
கடையில்‌ அமர்ந்து தம்‌ தந்தை 
யாரோடு இணைந்து தமிழ்த்‌ 
தொண்டாற்றிவந்தார்‌. இளமை 
யிலேயே பல தமிழறிஞர்களோடு 
கொண்ட தொடர்பால்‌ இவர்‌ 
மதுரை, திருவள்ளுவர்‌ கமகப்புர 


“அண்ணல்‌ ஆலவாய்‌ 
நண்ணி னான்றனை 
எண்ணி யேதொழத்‌ 
திண்ணம்‌ இன்பமே." 


அங்கயற்கண்‌ அம்மையுடன்‌ அமர்ந்த 


ஆலவாய்‌ அண்ணலின்‌ திருக்கோயில்‌ 
வரலாற்றுப்‌ புகழ்‌ பெற்றதாகும்‌. அக்‌ 
கோயிலின்‌ அமைப்பு, தோற்றம்‌, அதிற்‌ 


காணும்‌ கல்வெட்டுகள்‌, அங்கு நடைபெறும்‌ 
விழாக்கள்‌ ஆகியவற்றை ஆய்ந்தால்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ வரலாற்றை அறியலாம்‌. அரச 
வழிமுறையினர்‌ வரலாற்றுடன்‌, தமிழ்‌ 
மொழியின்‌ தொன்மை, சிறப்பு, வளர்ச்சி; 
மக்களின்‌ இல்லற முறை, பண்பாடு, 
தொழில்‌, வாணிகம்‌, கலைத்திறன்‌ முதலிய 
வற்றையும்‌ அதன்‌ மூலம்‌ அறிந்து கொள்ள 
லாம்‌. மதுரை நகர அமைப்பும்‌, திருக்‌ 
கோயிலின்‌ அமைப்பும்‌ தமிழ்‌ மக்களின்‌ நகர 
அமைப்புக்‌ கலைக்கும்‌, சிற்பக்‌ கலைக்கும்‌, 
கட்டிடக்‌ கலைக்கும்‌ எடுத்துக்காட்டுகளாக 


விளங்குகின்‌ றன. 


திருவிளையாடற்‌ புராணத்தில்‌ கூறப்‌ 

படும்‌ பாண்டியர்‌ வழிமுறைக்கு வேறு வர 

லாற்றுச்‌ சான்றுகள்‌ காண்பது அரிதெனி 

னும்‌ அதன்‌ தொன்மையை யாராலும்‌ 
19 


வலராக, மதுரைத்‌ தமிழ்ச்சங்கச்‌ 
செயலராக உயர்ந்துள்ளார்‌. 
மதுரையில்‌ பல இலக்கிய மாநாடு 
களும்‌ விழாக்களும்‌ நடைபெறு 
தற்கு உறுதுணையாக இருந்‌ 
துள்ளார்‌. மதுரைத்தமிழ்ச்சங்கப்‌ 
பொன்விழாச்‌ செயலாளராகப்‌ 
பணியாற்றினார்‌. மதுரைத்‌ திரு 
வள்ளுவர்‌ கழகம்‌ தோன்றுவதற்‌ 
குக்‌ காரணராயிருந்தவர்‌ இவரே. 
'விவேகானந்த ௮ச்சக'த்தின்‌ உரி 
மையாளர்‌. மதுரையைப்‌ பற்றி 
இவர்‌ எழுதியுள்ள “கோயில்‌ 


மாநகர்‌' எனும்‌ நூல்‌ சிறந்த 
படைப்பு. 


மறுக்க இயலாது. சிவபெருமான்‌ 64 திரு 
விளையாடல்‌ நடத்திய இடம்‌ மதுரை. அரசர்‌ 
களுக்காகவும்‌, பாமர மக்களுக்காகவும்‌, 
புலவர்களுக்காகவும்‌, விலங்குகளுக்காகவும்‌, 
பறவைகளுக்காகவும்‌, சொக்கநாதப்‌ பெரு 
மான்‌ நடாத்திய திருவிளையாடல்களே 
மதுரைத்‌ தலப்புராணமாக விளங்குகின்றது. 


ஆதியில்‌ மதுரை கடம்பவனமாக 
இருந்தது. அக்காட்டில்‌ சிவலிங்கம்‌ ஒன்றை 
முதல்‌ முதலாகக்‌ கண்டவன்‌ தனஞ்சயன்‌ 
என்ற ஒரு வணிகன்‌. அத்திருமூர்த்தியை 
நடுவாக வைத்துக்‌ காட்டை அழித்து அங்கு 
ஒரு நகரத்தை அமைத்தவன்‌ குலசேகர 
பாண்டியனவான்‌. இவ்விருவருடைய சிலை 
களைத்‌ திருக்கோயில்‌ பொற்றாமரைக்‌ 
குளத்தின்‌ வடகரையிலுள்ள தூண்களில்‌ 


காணலாம்‌. 


கி. பி. 640 ஆம்‌ ஆண்டில்‌ மதுரைக்‌ 
கோயில்‌ எவ்வாறு தோற்றமளித்தது 
என்பதை அதனை நேரில்‌ கண்ட திருஞான 
சம்பந்தப்‌ பெருமான்‌ கூறுகின்றார்‌. ஆலவாய்‌ 
என்ற பெயரையுடைய திருக்கோயில்‌ உறுதி 
யான மதில்களால்‌ சூழப்பெற்றதென்றும்‌ 
அது பல அழகான கதோபுரங்களையுடையு 
தென்றும்‌ கூறுகின்றார்‌, 


146 


““குலச்‌ சிறை குலாவுங்‌ 
கோபுரஞ்‌ சூழ்‌ மணிக்கோயில்‌'' 


என்றும்‌ 
““கபாலிநதீள்‌ கடிம்மதில்‌ கூடலால வாயிலாய்‌" 
என்றும்‌ கூறுகின்றார்‌. 


கபாலி மதில்‌ என்பது இன்று முக்‌ 
குறுணி விநாயகரை யொட்டி அமைந்துள்ள 
சுற்று மதிலாகும்‌. திருஞானசம்பந்தர்‌ 
காலத்தில்‌ கோயிலின்‌ அளவு அதுவே எனத்‌ 
தெரிகின்றது. அன்று கோயில்‌ 250 அடி 
நீளமும்‌, 156 அடி அகலமும்‌ உடையதாக 
இருந்தது. இன்று அக்கோயில்‌ 847 அடி 
நீளமும்‌, 792 அடி அகலமும்‌ உள்ளதாகக்‌ 
காட்சி அளிக்கின்றது. பாண்டிய மன்னர்‌ 
களும்‌, நாயக்க அரசர்களும்‌, சிற்றரசர்களும்‌, 
அமைச்சர்களும்‌, தனிப்பட்ட செல்வர்களும்‌, 
நாட்டுக்கோட்டை நகரத்தார்களும்‌ அவ்வப்‌ 
பொழுது ஒவ்வொரு பகுதியாகக்‌ கட்டியதின்‌ 
பயனாகக்‌ கோயில்‌ நாள்தோறும்‌ வளர்ந்து 
இன்றுள்ள நிலையை அடைந்துள்ளது. 


இடையே 13ஆம்‌ நூற்றாண்டில்‌ முகம்‌ 
மதியர்‌ படையெடுப்பால்‌ கோயிலின்‌ பெரும்‌ 
பகுதி சிதைவுற்றன. பின்னர்‌ வந்த 
நாயக்க மன்னர்கள்‌ அவற்றை மறுபடியும்‌ 
கட்டினர்‌. இவ்வாறு அவ்வப்பொழுது 
தோன்றிய அரசியல்‌ புயல்‌, சமயப்‌ புயல்களை 
யெல்லாம்‌ எதிர்த்து நின்று திருக்கோயில்‌ 
வளர்ச்சியடைந்து வருவது திருவருளே 
யாகும்‌. 1963இல்‌ நடைபெற்ற மாபெரும்‌ 
திருப்பணியின்பொழுது புதுப்பிக்கப்‌ பெற்ற 
14 கோபுரங்களுக்கும்‌ ஒரே நேரத்தில்‌ குட 
முழுக்கும்‌ ஆரா தனையும்‌ நடைபெற்ற காட்சி 
கண்கொள்ளாக்‌ காட்சியாக இருந்ததுடன்‌, 
அது வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சியாகவும்‌ 
இருந்தது. 


திருக்கோயில்களுள்‌ மதுரைக்‌ கோயி 
லுக்குப்‌ பல தனிப்‌ பழக்க வழக்கங்களும்‌ 
சிறப்புக்களும்‌ உண்டு. இவ்வாலயத்தில்‌ 
முதலில்‌ மீனாட்சி அம்மனுக்குத்தான்‌ 
வழிபாடு நடைபெறுவது வழக்கம்‌. அதனால்‌ 
கோயிலுக்கு வருபவர்களும்‌ அம்மன்‌ 
சந்நிதி வாயில்‌ வழியாக வருவதையே பல 
ஆண்டுகள்‌ வழக்கமாகக்‌ கொண்டு 
விட்டனர்‌, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


18 அடி அகலமும்‌, 25 அடி உயரமும்‌ 
கொண்ட அம்மன்‌ சந்நிதி வாயில்‌, தெரு 
மட்டத்தில்‌ மிக அழகாக அமைந்துள்ளது. 
கோயிலின்‌ மற்ற வாயில்களில்‌ உள்ளது 
போன்று இதில்‌ பெரிய கோபுரம்‌ எதுவு 
மில்லை. ஆனால்‌ முகப்பில்‌ விநாயகர்‌, 
சுப்பிரமணியர்‌ உருவங்களும்‌ நடுவே திரு 
மீனாட்சிசுந்தரர்‌ திருக்க வியாண உருவமும்‌ 
சுதைகளாய்ச்‌ செய்யப்பெற்று வாயிலின்‌ 
மேல்‌ அழகாக அமைக்கப்‌ பெற்றுள்ளன. 
இவ்வாயில்‌ வழியாக நுழைந்ததும்‌ கண்‌ 
களைக்‌ கவரும்‌ சிற்பங்களும்‌ சித்திரங்களும்‌ 
நிறைந்த ஒரு மண்டபத்தைக்‌ காண்கின்‌ 


ரோம்‌. 46 அடி நீளமும்‌, 18 அடி அகலமும்‌ 
கொண்ட இம்மண்டபத்தின்‌ மேல்தளம்‌ 
அரை வட்ட வடிவில்‌ வளைவு முகடாக 


அமைந்துள்ளது. இதனை அட்ட சக்தி 
மண்டபம்‌ என்றும்‌ அட்ட லட்சுமி மண்டப 
மென்றும்‌ அழைக்கின்றனர்‌. 


அட்ட சக்தி மண்டபத்தை அடுத்து 
160 அடி நீளமும்‌, 110 அடி அகலமும்‌ 
உள்ள ஒரு பெரிய மண்டபத்தைக்‌ காண 
லாம்‌. ஒரே கல்லிற்‌ செதுக்கப்‌ பெற்ற 
22 அடி உயரமுள்ள 110 தூண்களை ஆறு 
வரிசைகளிற்‌ கொண்டுள்ள இம்மண்டபம்‌ 
மீனாட்சி நாயக்கர்‌ மண்டபம்‌ என வழங்கப்‌ 
படுகிறது. ஒவ்வொரு தூணிலும்‌ மேற்‌ 
பகுதியில்‌ யாளியின்‌ உருவமும்‌ கீழ்ப்பகு தியில்‌ 
சிறிய சிற்ப வேலைப்பாடுகளும்‌ காணப்படு 
கின்றன. 


மீனாட்சி நாயக்கர்‌ மண்டபத்தினின்றும்‌ 
கோயிலுக்குள்‌ நுழையும்‌ வாயிலில்‌ ஏழு 
நிலைகளையுடைய கோபுரம்‌ ஒன்றிருக்கிறது. 
இதுவே அம்மன்‌ சந்நிதியில்‌ பெரிய 
கோபுரமாகும்‌. இக்‌ கோபுரத்தின்‌ உயரம்‌ 
117 அடி ; அடித்தளம்‌ 38 அடி அகலமும்‌, 
78 அடி நீளமும்‌ உடையது. இதில்‌ 790 
சுதைகள்‌ உள்ளன. இதைத்‌ தளவாய்‌ 
அரியநாத முதலியாரின்‌ குமாரர்‌ காளத்தி 
யப்ப முதலியார்‌ கி.பி. 1569இல்‌ கட்டினார்‌. 


சித்திரக்‌ கோபுரத்தை அடுத்து 25 அடி 
அகலமும்‌, 60 அடி நீளமும்‌ உள்ள ஒரு 
மண்டபம்‌ உள்ளது. அதனை முதலிப்பிள்ளை 
மண்டபம்‌, முதலி மண்டபம்‌, இருட்டு 
மண்டபம்‌ என்று பலவாறு அழைப்பர்‌. இம்‌ 
மண்டபத்தின்‌ இருபுறமும்‌ சிற்ப வேலைப்‌ 


வ்ய 


பொன்விழா மலர்‌ 


பாடுகள்‌ நிறைந்த அழகான சிலைகளை 
யுடைய தூண்கள்‌ இருக்கின்றன. அத்‌ 
தூண்களில்‌ உள்ள சிலைகளனைத்தும்‌ புராண 
வரலாறு ஒன்றைக்‌ குறிப்பனவாகும்‌. 

முதலிப்பிள்ளை மண்டபத்தைத்‌ தாண்டி 
உள்ளே சென்றால்‌, கண்டோர்‌ மனத்தைக்‌ 
கொள்ளைகொள்ளும்‌ ஒரு காட்சியை அங்குக்‌ 
காணலாம்‌. 165 அடி நீளமும்‌, 120 அடி 
அகலமுமுடைய நீண்ட சதுர வடிவில்‌ 
நான்கு புறமும்‌ கருங்கற்களாலான அழகான 
படிக்கட்டுகளையுடைய பொற்றாமரைக்‌ 
குளமும்‌ அதன்‌ தென்மேற்கு மூலையில்‌ 
வெளிப்‌ பிரகாரத்திலுள்ள கம்பீரமான 
தெற்குக்‌ கோபுரமும்‌ காட்சியளிக்கின்‌ றன. 
மதுரைக்‌ கோயிலை வெளியிடங்களுக்கு 
அறிமுகப்படுத்தும்‌ புகைப்படங்களில்‌ பெரும்‌ 
பாலானவை இக்காட்சியைக்‌ காட்டுவன 
வாகவே இருக்கும்‌. 

பொற்றாமரைக்‌ குளத்தைச்‌ சுற்றி 
நான்கு கரைகளிலும்‌ நடைபாதை மண்ட 
பங்களிருக்கின்றன. வடகரையிலுள்ள 
மண்டபம்‌ அம்மன்‌ சந்நிதிக்கு நேராக 
அமைந்துள்ளது. இரண்டு பத்திகளை 
யுடைய இம்மண்டபத்திலுள்ள தூண்களில்‌ 
சங்கப்‌ புலவர்களின்‌ உருவங்கள்‌ செதுக்கப்‌ 
பெற்றுள்ளன. 


இறைவனின்‌ அறுபத்து நான்கு திரு 
விளையாடல்களைச்‌ சித்திரிக்கும்‌ வண்ணப்‌ 
படங்கள்‌ பலகைகளில்‌ எழுதப்‌ பெற்றுப்‌ 
பொற்றாமரையின்‌ வடக்குக்‌ கரை, கிழக்குக்‌ 
கரை மண்டபச்‌ சுவர்களில்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ளன. வடக்குப்புறச்‌ சுவரின்‌ மேல்‌ 
பகுதியில்‌ சுவாமி, அம்மன்‌ கோயில்களின்‌ 
இரண்டு மாதிரிச்‌ சித்திரங்கள்‌ வண்ணமுறத்‌ 
தீட்டப்‌ பெற்றுள்ளன. 

பொற்றாமரைக்‌ குளத்தை வலமாகச்‌ 
சுற்றி அம்மன்‌ சந்நிதிக்குப்‌ போகும்‌ 
வழியில்‌ ஊஞ்சல்‌ மண்டபம்‌ இருக்கின்றது. 
இம்மண்டபத்தின்‌ மேற்குப்புறத்தில்‌ கருஞ்‌ 
சலவைக்‌ கல்‌ தூண்களையுடைய ஊஞ்சல்‌ 
மேடை இருக்கிறது. இங்கு ஒவ்வொரு 
வெள்ளிக்கிழமை மாலையிலும்‌ சுவாமி, அம்பி 
கையின்‌ சுவர்ண விக்கிரகங்களை ஊஞ்சலில்‌ 
வைத்து வழிபடுவார்கள்‌. 


ஊஞ்சல்‌ மண்டபத்தையடுத்து அம்மன்‌ 
சந்நிதி வாயிலுக்கு முன்னுள்ள அழகான 


147 
மண்டபமே கிளிக்கூட்டு மண்டபமாகும்‌. 
இதனைச்‌ சங்கிலி மண்டபம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌. இங்குப்‌ பெரிய கூண்டுகளில்‌ 
கிளிகளை வளர்ப்பதால்‌ கிளிக்கூட்டு 


மண்டபம்‌ என்று இதற்குப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 

கிளிக்கூட்டு மண்டபத்திலிருந்து ஒரு 
சிறு கோபுர வழியாக அம்மன்‌ கோயிலுக்குச்‌ 
செல்லவேண்டும்‌. அவ்வாயிலின்‌ மேலுள்ள 
கோபுரம்‌ 40 அடி உயரமும்‌ 3 நிலைகளும்‌ 
உடையதாகும்‌. அதன்‌ அடித்தளம்‌ 27 அடி 
நீளமும்‌ 20 அடி அகலமுமுடையது. இதில்‌ 
46 சுதைகள்‌ உள்ளன. 

இவ்வாயிலின்‌ வழியாக உள்ளே 
சென்றால்‌ தங்கக்‌ கவசம்‌ இடப்பெற்ற கொடி 
மரத்தைக்‌ காணலாம்‌. அஃது இருக்குமிடம்‌ 
அம்மன்‌ கோயிலின்‌ இரண்டாம்‌ பிரகார 
மாகும்‌. அப்பிரகாரத்தின்‌ மேற்க்‌ 
கோடியில்‌ கொலு மண்டபம்‌ இருக்கின்றது. 
சலவைக்‌ கற்களாலான இவ்வழகிய மண்ட 
பத்தில்‌, ஆண்டுதோறும்‌ புரட்டாசித்‌ 
திங்களில்‌ நவராத்திரி விழாவின்போது 
நாள்தோறும்‌ அம்மனின்‌ கொலுக்‌ காட்சி 
நடைபெறும்‌. இம்மண்டபத்தை வலமாகச்‌ 
சுற்றி மேற்குப்‌ பிரகாரத்திற்கு வந்தால்‌, 
கோபுர வாயிலொன்று தென்படும்‌. அது 
“அம்மன்‌ கோயில்‌ மேற்கு ஐந்து நிலைக்‌ 
கோபுரத்‌” தின்‌ வாயிலாகும்‌. 


இப்பிரகாரத்தைச்‌ சுற்றி, முன்கூறப்‌ 
பெற்ற அம்மன்‌ சந்நிதிக்‌ கம்பத்தடிக்கு 
மீண்டும்‌ வந்து ஆறுகால்‌ பீடத்தின்‌ வழி 
யாக உள்ளே செல்லவேண்டும்‌. இவ்‌ ஆறு 
கால்‌ பீடம்‌, வரலாற்றுப்‌ புகழ்பெற்றது. இம்‌ 
மண்டபத்திலேயே குமரகுருபர அடிகள்‌, 
தாம்‌ பாடிய மீனாட்சியம்மை பிள்ளைத்‌ 
தமிழைத்‌ திருமலை நாயக்கர்‌ முன்னிலையில்‌ 
அரங்கேற்றஞ்‌ செய்தார்‌. 

இம்மகா மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பகுதி 
யில்‌ மீனாட்சி அம்மையின்‌ அர்த்த மண்டப 
மும்‌ கருவறையும்‌ உள்ளன. மகாமண்டபத்‌ 
தில்‌ கம்பித்தடுப்புகள்‌ வரிசையாக அமைக்‌ 
கப்பெற்றுள்ளன. இங்கிருந்து கருவறையில்‌ 
நின்ற திருக்கோலத்துடன்‌ அருள்பாலிக்கும்‌ 
கண்களுடன்‌ கம்பீரமாகக்‌ காட்சியளிக்கும்‌ 
அங்கயற்‌ கண்ணியின்‌ அழகிய திருவுருவத்‌ 
தைக்‌ கண்டு வழிபடலாம்‌. அம்மனைச்‌ சுற்றி 
வரும்‌ முதற்பிரகாரம்‌ இம்மண்டபத்திலேயே 


148 


தொடங்கி இதிலேயே முடிவு பெறுகின்றது. 
இப்பிரகாரத்தின்‌ தென்மேற்கில்‌ விநாயகர்‌ 
கோயிலும்‌ வடமேற்கில்‌ முத்துக்குமரர்‌ 
கோயிலும்‌ அமைந்துள்ளன. இவ்விரு 
கோயில்களும்‌ மிகவும்‌ பழுதடைந்திருந்தமை 
யாலும்‌, மேற்சுவர்கள்‌ மண்ணால்‌ கட்டப்‌ 
பெற்றிருந்தமையாலும்‌, அவைகள்‌ அனைத்‌ 
தையும்‌ இடித்துவிட்டு 1960-63 திருப்பணி 
யில்‌ கருங்கற்களினால்‌ மண்டபங்களைப்‌ புதி 
தாகக்‌ கட்டியுள்ளனர்‌. மேலும்‌ மகாமண்டபத்‌ 
திலுள்ள பள்ளியறையும்‌ செப்பனிடப்பெற்று 
உட்டறம்‌ சலவைக்கல்லினால்‌ அமைக்கப்‌ 
பெற்றுள்ளது. இவ்விரண்டாம்‌ பிரகார 
முட்பட அம்மன்‌ கோயிலின்‌ நீளம்‌ 225அடி, 
அகலம்‌ 150 அடி ஆகும்‌. 


அம்மன்‌ கோயிலிலிருந்து சுவாமி கோயி 
லுக்குச்‌ செல்ல வேண்டுமானால்‌, கிளிக்கூட்டு 
மண்டபத்திற்கு வந்து அம்மண்டபத்தின்‌ 
வடகோடியிலுள்ள கோபுர வாயில்‌ வழியாகச்‌ 
செல்ல வேண்டும்‌. அக்கோபுரத்தை :*நடுக்‌ 
கட்டுக்கோபுரம்‌'' என்று கூறுவர்‌. இதனைத்‌ 
தாண்டி உள்ளே சென்றால்‌ 8 அடி உயர 
முள்ள முக்குறுணிப்பிள்ளையார்‌ உருவத்‌ 
தைக்‌ காணலாம்‌. இவ்விநாயகர்‌, சுவாமி 
கோயிலின்‌ இரண்டாம்‌ பிரகாரத்தில்‌ தென்‌ 
புறமாக உள்ளது. இப்பிள்ளையார்‌ சந்நி 
திக்கு நேராகத்‌ தெற்குக்‌ கோபுர வாயில்‌ 
அமைந்துள்ளது. 


இவ்விரண்டாம்‌ பிரகாரத்தின்‌ வெளிச்‌ 
சுற்றுமதில்‌ “சுந்தரபாண்டியன்‌ மதில்‌' எனப்‌ 
படும்‌. உட்சுற்று மதில்‌ “கபாலி மதில்‌' எனப்‌ 
படும்‌. வெளிச்சுற்று மதில்‌ 420 அடி நீளமும்‌ 
910 அடி அகலமும்‌ உடையது; கபாலிமதில்‌ 
250 அடி நீளமும்‌ 156 அடி அகலமும்‌ 
உடையது. 


மதுரைக்‌ கோயிலில்‌, பார்ப்போர்‌ மனத்‌ 
தைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ வகையில்‌ 
சிற்பங்கள்‌ நிறைந்த இடம்‌ :கம்பத்தடி 
மண்டபம்‌' ஆகும்‌. இஃது இரண்டாம்‌ பிர 
காரத்தில்‌ சுவாமி சந்நிதியில்‌ உள்ளது. 
நந்தி மண்டபம்‌, பலிபீடம்‌, தங்கக்கொடிக்‌ 
கம்பம்‌ ஆகியவற்றைச்‌ சுற்றியுள்ள உயர 
மான எட்டுக்‌ கருங்கல்‌ தூண்களிலும்‌, இறை 
வனின்‌ பல்வேறுபட்ட தோற்றங்களைச்‌ சிற்‌ 
பங்களாக வடித்துள்ளனர்‌. புகழ்‌ பெற்ற 
மீனாட்சி திருமணக்கோலத்தைச்‌ சித்திரிக்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கும்‌ சிற்பம்‌, இங்கேதான்‌ அமைந்துள்ளது. 
அதில்‌ மணமகன்‌ கோலத்தில்‌ நிற்கும்‌ சிவ 
பெருமானின்‌ கம்பீரமான தோற்றமும்‌, மண 
மகள்‌ கோலத்தில்‌ நிற்கும்‌ மீனாட்சியம்மை 
யின்‌ நாணமும்‌ புன்சிரிப்பும்‌ கொண்ட முகத்‌ 
தோற்றமும்‌, எத்தகையோர்‌ தம்நெஞ்சை 
யும்‌ ஈர்க்க வல்லனவாய்‌ அமைந்துள்ளன ! 
பிறதூண்களிலும்‌ சிறந்த வேலைப்‌ 
பாடமைந்த சிற்பங்கள்‌ இருக்கின்‌ றன. 


கம்பத்தடி மண்டபத்திலிருந்து சுவாமி 
கோயிலுக்கு நுழையும்‌ வாயிலில்‌ இருபுறங்‌ 
களிலும்‌ 12 அடி உயரமுள்ள ஒரே கல்லாற்‌ 
செய்யப்பெற்ற துவார பாலகர்களின்‌ சிலைகள்‌ 
4 அடி பீடங்களின்‌ மேல்‌ வைக்கப்‌ 
பெற்றுள்ளன. 


ஆறுகால்‌ பீடத்தின்‌ வழியே உள்ளே 
சென்றால்‌ மகாமண்டபத்தைக்‌ காணலாம்‌. 
இது “வெள்ளியம்பலம்‌' என்றும்‌ வழங்கப்‌ 
பெறும்‌. கால்‌ மாறியாடிய நடராசர்‌ திரு 
வுருவம்‌ இங்கேதான்‌ உள்ளது. அறுபத்து 
மூவர்‌ உற்சவமூர்‌ த்திகளும்‌ இம்மண்டபத்தில்‌ 
உள்ளனர்‌. 1960-63 திருப்பணியில்‌, வெள்‌ 
ளியம்பலம்‌, பொன்னம்பலம்‌, இர த்தினசபை, 
தாமிரசபை, சித்திரசபை ஆகிய தலங்களின்‌ 
வண்ணப்படங்கள்‌ பலகைகளில்‌ வரையப்‌ 
பெற்று இம்மண்டபத்தில்‌ வைக்கப்பெற்றுள்‌ 
ளன. சுவாமிகோயில்‌ மூலத்தானம்‌ *இந்திர 
விமானம்‌' என்று வழங்கப்பெறும்‌. 


முன்கூறப்பெற்ற கம்பத்தடி மண்டபத்‌ 
திற்கு நேர்கிழக்கே ஒரு கோபுர வாயில்‌ 
உள்ளது. ஐந்து நிலைகளையுடைய இக்‌ 
கோபுரம்‌ 66 அடி உயரமுடையது. இதன்‌ 
அடித்தளத்தின்‌ நீளம்‌ 42 அடி அகலம்‌ 99 
அடி. இதில்‌ 280 சுதைகள்‌ உள்ளன. 


இக்கோபுர வாயிலில்‌ உள்ள பேச்சியக்‌ 
காள்‌ மண்டபத்தின்‌ வழியாக நேர்கிழக்கே 
சென்றால்‌ கம்பீரமாகத்‌ தோற்றமளிக்கும்‌ 
46 தூண்களைக்‌ கொண்ட ஒரு பெரிய மண்ட 
பத்தைக்‌ காணலாம்‌. அதன்‌ இருபுறங்களி 
லும்‌ பலவகையான கடைகள்‌ தநிறைந்திருக்‌ 
கின்றன. இம்மண்டபத்திற்கு வீரவசந்த 


ராயர்‌ என்று பெயர்‌. 


வீரவசந்தராயர்‌ மண்டபத்தையொட்டி 
வடபுறம்‌ எடுப்பான தோற்றத்துடன்‌ மிகப்‌ 


பொன்விழா மலர்‌ 


பெரிதாகக்‌ காட்சியளிக்கும்‌ மண்டபமே புகழ்‌ 
பெற்ற “ஆயிரக்கால்‌ மண்டப! மாகும்‌. ஓர்‌ 
அரிய கலைக்கூடமாக விளங்கும்‌ இம்மண்ட 
பத்தைக்‌ கட்டிய பெருமைக்குரியவர்‌ 
தளவாய்‌ அரியநாத முதலியாராவார்‌. 


ஆயிரக்கால்‌ மண்டபத்திலிருந்து வீர 
வசந்தராயர்‌ மண்டபத்தின்‌ வழியாகத்‌ 
தெற்கு நோக்கிச்‌ சென்றால்‌ திறந்தவெளி 
முற்றத்தில்‌ புதிதாக உருவாக்கப்பெற்ற 
மங்கையர்க்கரசி மண்டபம்‌ ஒன்றைறக்‌ 
காணலாம்‌. 

மங்கையர்க்கரசி மண்டபத்திற்குத்‌ 
தென்புறமுள்ளதே மருது பாண்டியர்களாற் 
கட்டப்பெற்ற மண்டபமாகும்‌. இதனைச்‌ 
“சேர்வைகாரர்‌ மண்டபம்‌' என வழங்கு 
கின்றனர்‌. இடதுபுறமுள்ள தூணில்‌ பெரிய 
மருதுவின்‌ உருவச்சிலை உள்ளது. இம்‌ 
மண்டபம்‌, திருக்கலியாண மண்டபத்திற்கு 
எதிரில்‌ கி. பி, 1795 இல்‌ கட்டப்பெற்றது. 


திருக்கலியாண மண்டபத்தினின்றும்‌ 
அம்மன்‌ சந்நிதிக்கு வரும்‌ வழியில்‌ உள்ள 
முத்துராமையர்‌ மண்டபத்தையும்‌, மீனாட்சி 
நாயக்கர்‌ மண்டபத்தையும்‌ கடந்து தெற்கே 
வந்தால்‌ கற்கள்‌ பாவப்பெற்ற முற்றத்தைக்‌ 
காணலாம்‌. அதுவே ஆடிவீதி எனப்படும்‌. 
இது கோயிலுக்குள்‌, சுவாமி அம்மன்‌ 
கோயில்கள்‌ இரண்டினையும்‌ ஒருங்கே வலம்‌ 
வருவதற்கேற்ற வகையில்‌ அமைந்த பெரு 
வீதியாகும்‌. இதைச்‌ சுற்றியுள்ள பெரிய 
மதிலே கோயிலின்‌ வெளிச்சுற்று மதிலாகும்‌. 
அது 847 அடி நீளம்‌ 792அடி அகலமுள்ள 
நீண்ட சதுர அமைப்புடையது. கீழ்‌ ஆடிவீதி 


பெரும்பாலும்‌ மண்டபங்களைக்‌ கொண்டதாக 


149 


அமைந்துவிட்டது. தெற்கு, மேற்கு, வடக்கு 
ஆகிய மூன்று ஆடிவீதிகள்‌ மட்டுமே திறந்த 


வெளியாக உள்ளன. 


கீழைக்‌ கோபுரத்திற்கு எதிரில்‌, கீழ்ச்‌ 
சித்திரை வீதிக்கும்‌, கீழாவணிமூல வீதிக்கும்‌ 
இடையில்‌ அமைந்துள்ள மண்டபமே புகழ்‌ 
பெற்ற :புதுமண்டபம்‌' ஆகும்‌. இது 333 
அடி நீளமும்‌ 105 அடி அகலமும்‌ உடையது. 
25அடி உயரமுள்ள 124 தூண்கள்‌, நான்கு 
வரிசைகளாக அமைக்கப்‌ பெற்றுள்ளன. 
இம்மண்டபத்தைச்‌ சுற்றிலும்‌, திருவிழாக்‌ 
காலத்தில்‌ தண்ணீர்‌ தேங்குவதற்கேற்ற 
வாறு சிறிய அகழிகள்‌ கட்டப்பெற்றுள்ளன. 
அதற்குத்‌ “திருவடிவாரம்‌' என்று பெயர்‌. 
மண்டபத்தின்‌ கிழக்கு மேற்குப்‌ புறத்தூண்‌ 
களில்‌ கண்களைக்‌ கவரும்‌ சிற்பங்கள்‌ பல 
காட்சியளிக்கின்றன. அவைகளில்‌ கீழ்க்‌ 
கண்டவை குதிப்பிடத்தக்கன : 


(1)மீனாட்சியம்மையின்‌ திருமணக்‌ 
கோலம்‌ (2)பத்திரகாளி (3)நடராசர்‌ (4) கல்‌ 
யானைக்குக்‌ கரும்பளித்தது (5) ஏகபாத 
மூர்த்தி (சசூரியசத்திரர்‌ (7)மீனாட்சி மூன்று 
தனங்களுடன்‌ தோற்றமளிக்கும்‌ காட்சி (8) 
பன்றிக்குட்டிகட்குப்‌ பால்கொடுத்த திருவிளை 
யாடல்‌ (9) புலிமுலை புல்வாய்க்கருளிய திரு 
விளையாடல்‌ (10) கருங்குருவிக்குபதேசித்த 
திருவிளையாடல்‌ (11) இராவணன்‌ கைலாய 
மலை தூக்கிய காட்சி. 


இத்தகைய சிற்பச்‌ சிறப்புக்களையுடைய 
திருக்கோயிலைத்‌ தன்னகத்தே கொண்டு 
விளங்கும்‌ மதுரை கோயில்மாநகர்‌ என்றே 
அழைக்கப்படுகிறது. 


“பாயுடையார்‌ விடுத்த பழி யழல்வழுதி 
யுடல்குளிப்பப்‌ பதிக மோதும்‌ 
சேயுடையா ரணந்திளைக்குஞ்‌ செவியுடையார்‌ 
அளவிறந்த திசைக ளெட்டும்‌ 
தோயுடையார்‌ பொன்னிதழித்‌ தொடையுடையார்‌ 


விடவரவஞ்‌ சுற்று மால 


வாயுடையார்‌ புகழ்பாடப்‌ பெறு? வமேல்‌ 
வேண்டுவதிம்‌ மனித யாக்கை,” 


(திருவிளை-திருவாலஃகாப்பு) 


திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயில்‌ 
வரலாறு 


[வித்துவான்‌ திரு, பெ சுப்பையா] 


செல்வருறை நெல்வேலியில்‌ 
1926 ஆவணி 12 இல்‌ தோன்றி 
யவர்‌ இவர்‌. திருப்பனந்தாள்‌ 


செந்தமிழ்க்‌ கல்‌ லூரியில்‌ பயின்ற 
இவர்‌ முதலில்‌ சங்கரன்கோவில்‌ 
உயர்‌ நிலைப்பள்ளியில்‌ ஆசிரியப்‌ 
பணியேற்றார்‌. கடந்த 20 ஆண்டு 
களாகத்‌ திருநெல்வேலியிலுள்ள 
நகர்மன்ற உயர்நிலைப்பள்ளியில்‌ 
ஆசிரியராகப்‌ பணியாற்றி வரு 
கிறார்‌. நெல்லையிலுள்ள சமரச 
சன்மார்க்க சங்கம்‌, இலக்கியக்‌ 
கழகம்‌, யுனெஸ்கோ மன்றம்‌, 
காந்தீய போன்ற அமைப்புக்‌ 
களில்‌ ஈடுபட்டுச்‌ சமயத்‌ 


1, தோற்றம்‌ 


திருநெல்வேவி மாவட்டத்தில்‌ எட்டு 
வட்டங்கள்‌ இருக்கின்றன. அவற்றுள்‌ 
தென்பாண்டி நகரென வழங்கப்பட்டது 
திருநெல்வேலி மாவட்டமாகும்‌. பாண்டிய 
நாட்டின்‌ மற்றாரு பகுதி வடபாண்டி 
நாடென வழங்கப்பட்ட மதுரை மா நகராகும்‌. 
இந்நகரைப்‌ போன்று திருநெல்வேலியும்‌ 
தலைசிறந்த மாநகராகும்‌. இந்நகரின்‌ நடு 
வண்‌ நெல்லையப்பர்‌-காந்திமதியம்மன்‌ திருக்‌ 
கோவில்‌ அமைந்துள்ளது. பச்சைக்கம்பளம்‌ 
விரித்தாற்போல்‌ அழகிய நெல்வயல்கள்‌ 
வேலியாகச்‌ சூழ்த்து கவினுற விளங்கும்‌ இந்‌ 
நகரானது, பஞ்ச சபைகளில்‌ ஒன்றாகிய 
தாம்பிர சபையை உடையது. பொன்விளை 
யும்‌ பொருனையாகிய தாம்பிரபரணியாறு 
தளர்நடை பயிலும்‌ இந்நகரில்‌ தாம்பிரசபை 
அமைத்திருப்பது ஆன்‌ றோரின்‌ ஆற்றலுக்கு 
இஃது ஓர்‌ எடுத்துக்காட்டாக இலங்குகிறது 
என்பதை உணர முடிகிறது. பண்டைய 
நாளில்‌, இந்த இடம்‌ மூங்கிற்காடாக இருந்‌ 
தது. அதன்‌ காரணமாக வேணுவனம்‌ 
என்ற பெயரில்‌ இது வழங்கிற்றென்பர்‌. 


தொண்டும்‌ கலாச்சாரக்‌ கழகம்‌ 
தமிழ்த்‌ தொண்டும்‌ ஆற்றிவரு 
கிறார்‌. இவர்தம்‌ கட்டுரைகள்‌ 
(அருள்‌ஒளி' போன்ற திங்கள்‌ 
இதழ்களில்‌ வெளியாகியுள்ளன. 
பல்வேறு மன்றங்களிலும்‌ திருக்‌ 
கோயில்களிலும்‌ சமயச்‌ சொற்‌ 


பொழிவுகள்‌, சமய இலக்கிய 
வகுப்புகளும்‌ நடத்திவருகிறார்‌. 
இவர்‌ கவிதை புனைவதிலும்‌ 


ஆற்றல்‌ படைத்தவராவர்‌. தென்‌ 
னிந்திய சைவசித்தாந்தக்‌ கழகத்‌ 
தில்‌ இயங்கும்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ 
புலவர்‌ மாணவர்களைப்‌ பயிற்று 
்‌ வித்தவர்‌. 


வேய்வனம்‌ அமர்ந்த சிவபெருமானுக்கு 
உணவு படைத்து வணங்குதற்‌ பொருட்டு, 
வேதசர்மா எனும்‌ நல்லார்‌ தாம்‌ யாசித்துப்‌ 
பெற்ற பசும்‌ நெல்லை உலர்த்துவாராயினர்‌. 


அக்கணம்‌ பெருமழை பெய்தது. ::எம்பெரு 
மான்‌ திருவுளம்‌ இதுவோ? உலர்த்திய 
நெல்‌ மழை நீரால்‌ அடித்துச்‌ செல்லப்‌ 


படுமே! என்‌ செய்கேன்‌ யான்‌ ?'' என வேத 
சர்மா உளம்‌ நைந்துருகுவாராயினர்‌. அத்‌ 
தருணம்‌, எம்பெருமான்‌ திருவருள்‌ பாலிக்க 
உலர்த்திய நெல்‌ நனையாதவாறு வேலி 
போல்‌ நின்று காத்தது. இப்புதுமை கண்ட 
மக்கள்‌ நெல்‌ காய்ந்த வேணுவனத்தை 
நெல்வேலி என்ற பெயரால்‌ அழைக்கலாயினர்‌. 
நாளாவட்டத்தில்‌ திரு எனும்‌ அடைமொழி 
கூட்டித்‌ திருநெல்வேலி என்ற பெயர்‌ வழங்க 
லாயிற்று. பிற்காலப்‌ பாண்டிய மன்னர்களும்‌ 
சிவம்பேணும்‌ பெரியோர்‌ பலரும்‌, இவ்விடத்‌ 
தில்‌ இறைவனுக்குப்‌ பெருங்கோயில்‌ எடுப்‌ 


பாராயினர்‌. 
2. திருக்கோவிலின்‌ அமைப்பு 


க்கோவில்‌ நாற்பெருஞ்‌ சாலைகளின்‌ 
நாறபெருஞ 
நடுவே அமைந்துள்ளது. கோவிலைச்சுற்றிச்‌ 


சம சதுர வடிவில்‌ உள்ள இச்சாலைகளே 
நான்கு தேர்த்‌ தெருக்கள்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்று விளங்குகின்றனவாகும்‌. திருநெல்‌ 


வேலி நகர்‌ காண வருவோரை *வருக' 
என்றழைப்பது போன்று இறையவன்‌ 
நெல்லையப்பர்‌ கோவில்‌ கோபுரம்‌ சிறிது 


தொலைவிலிருந்தேதோ ற்றமளிக்கும்‌. அப்பன்‌ 
கோபுரத்தையடுத்துக்‌ காணப்படுவது 
அம்மை காந்திமதியின்‌ திருக்கோபுரமாகும்‌. 
இவ்விரு மாபெருங்‌ கோபுரங்களையும்‌ புராண 
இலக்கணப்படி அமைத்தவன்‌ முழுதுங்‌ 
கண்ட இராமபாண்டியன்‌ என்று வரலாறு 
கூறும்‌. பின்‌ கி. பி. 7ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
ஆட்சி புரிந்த நின்ற சீர்நெடுமாறன்‌ மற்றும்‌ 
பெரும்பகுதிகளைக்‌ கட்டினான்‌ எனப்படு 
கிறது. 


ஆதியில்‌ இக்கோவில்கள்‌ தனித்தனி 
யாக விளங்கின. இரண்டுக்கு மிடையே 
உள்ள இடைவெளியை கி. பி. 1647இல்‌ வட 
மலையப்ப பிள்ளையென்ற சைவப்‌ பெரியார்‌ 
ஒன்றாக இணைக்கும்‌ பணியைச்‌ செய்தார்‌. 
இடையேஉள்ள வெளியில்‌ சங்கிலிமண்டபம்‌ 
என்ற பெயரில்‌ ஒரு மண்டபம்கட்டி இரண்டு 
கோவில்களை இணைத்த பெருமை அவரைச்‌ 
சாரும்‌. இம்மண்டபத்தினுள்‌ இணை த்தபச்சை 
வடிவாள்‌, காசி விசுவநாத சாத்தர்‌, அனுமர்‌ 
அர்ச்சுன பீமர்கள்‌ முதலான வடிவங்கள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. இதன்‌ மேற்குத்‌ 
திசையின்‌ தென்பால்‌, குமரன்‌ கோவிலும்‌, 
அமைக்கப்பட்டுளது. இக்‌ கோவிலில்‌ கந்த 
சட்டி விழா ஆறு நாட்கள்‌ நடைபெறுவது 


வழக்கம்‌. இம்மண்டப அமைப்பு வியத்தற்‌ 
குரியது. 
சங்கிலி மண்டபத்தின்‌ மேல்புறம்‌ 


உள்ள வெளியில்‌ மலர்‌ வனம்‌ ஒன்று அமைக்‌ 
கப்பட்டுள்ளது. 1756ஆம்‌ ஆண்டில்‌ திரு 
வேங்கடக்‌ கிருட்டிண முதலியாரால்‌ இவ்‌ 
வனம்‌ அமைக்கப்பட்டதாகும்‌. மலர்‌ வன 
நடுவில்‌ சமசதுர வடிவில்‌ நூறு கால்கள்‌ 
அமைத்துக்‌ கட்டப்பட்ட வசந்த மண்டபம்‌ 
உளது. இம்மண்டபத்தில்‌ சித்திரை வைகாசி 
மாதங்களில்‌, இறைவனுக்கும்‌ இறைவிக்கும்‌ 


வசந்த விழாச்சிறப்புகள்‌ நடைபெறும்‌. 
சுதையால்‌ செய்யப்பட்ட சிவபெருமானின்‌ 
திருக்கோலம்‌ அகத்தியர்‌, மற்றும்‌ சில 


முனிபுங்கவர்கள்‌ இன்னோரது வடிவங்கள்‌ 
இவ்வசந்த மண்டபத்தை அழகுறச்‌ செய்‌ 


151 


கின்றன. சிவபிரான்‌ சென்னி நின்று 
சிதறும்‌ நீர்த்திவலைகள்‌ கவின்பெறு காட்‌ 
சியை நல்கும்‌ இம்மண்டபத்தின்கண்‌ சமயச்‌ 
சொற்பொழிவுகளும்‌. பேரின்பப்‌ பாடல்‌ 
அரங்குகளும்‌ எக்காலும்‌ நடைபெறுவது 
வழக்கம்‌. 

தமிழ்நாடெங்கணும்‌ தண்ணளி பரப்பித்‌ 
தமிழ்த்தொண்டாற்றி வரும்‌ தென்னிந்தியச்‌ 
சைவ சித்தாந்த நூற்பதிப்பு நிலையம்‌ அமை 
யப்‌ பெற்றிருக்கும்‌ கீழைத்தேர்த்‌ தெரு 
வினிலே, நெல்லையப்பர்‌ காந்திமதி 
இவர்கள்‌ உறையும்‌ இருபெருங்‌ கோபுர 
வாயில்கள்‌ அமைந்திருக்கின்றன. ஒன்று 


சாமி திருழுன்‌; மற்றொன்று அம்மன்‌ திருமுன்‌ 
எனப்‌ பெயர்‌ கொண்டு திருவாயில்களை 
நேோக்கியமைந்துள்ள தெருக்களும்‌ அப்‌ 


பெயரால்‌ வழங்கப்படுகின்றன. 
3. சாமி கோவிலின்‌ உள்‌ அமைப்பு 


சாமி திருமுன்‌ அமைப்பை நடுநாயக 
மாகக்‌ கொண்டு நாற்சுற்று வெளிகள்‌ 
அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1. தெற்கு 
வெளிச்சுற்று 2. வடக்கு வெளிச்சுற்று. 
3. கிழ வெளிச்சுற்று. 4. மேல வெளிச்‌ 
சுற்று என்று வழங்கப்படுகின்றன இவ்‌ 
வெளிகள்‌ : தெற்கு வெளிச்‌ சுற்றில்‌ காணப்‌ 
படுபவை :-இவ்விடத்தின்‌ கீழ்‌ ஓரம்‌ தொடங்‌ 
கிப்‌ பேராலவட்டம்‌, கொடி, இறைவர்க்குரிய 
ஊர்திகள்‌, அழகு செய்தற்குரிய தோரணங் 
கள்‌ வைக்கப்படும்‌ சிறு அறைகள்‌ உள்ளன. 
அறைகளின்‌ முகப்பினிலே காணப்படும்‌ 
தூண்களில்‌ பிள்ளையன்‌ காலம்‌ வரை அர 
சோச்சிய நாயக்க மன்னர்‌ பலரின்‌ உரு 
வங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இவ்வுருவங்‌ 
களைக்‌ காணும்போது மதுரை நகர்க்கண்‌ 
அமைவுற்ற புது மண்டபத்திலுள்ள சிற்பங்‌ 
கள்‌ மனத்திலெழும்‌. இவ்வெளியின்‌ தென்‌ 
மேற்கில்‌ திருப்பணி மண்டபம்‌ உள்ளது. 


இங்கே ஆனித்தேர்த்‌ திருவிழா ஆரும்‌ 
ஏழாம்‌ விழா நாட்களில்‌ இறைவனும்‌ 
இறைவியும்‌ எழுந்தருளுவர்‌. ஆறுமுக 


நயினார்‌ கோவில்‌ இவ்வெளியின்‌ வடதிசை 
யில்‌ அமைந்திருக்கிறது. ஒரே கல்லினால்‌ 
மயில்‌ வாகனமும்‌ அதிலமர்ந்த திருமுருகப்‌ 
பெருமானும்‌ வள்ளி தெய்வயானையும்‌ அமைக்‌ 
கப்பட்டிருப்பது வியத்தற்குரியது. 1642இல்‌ 
செந்தூர்‌ வாழ்‌ முருகனைப்‌ பகைவர்‌ கைப்‌ 


152 


பற்ற விருப்பதைத்‌ தடுக்க மீட்டுப்பிரதிட்டை 
செய்த பிள்ளையன்‌ அவர்கள்‌ ஆறுமுக நயினார்‌ 
என்ற இக்கோவிலை அமைத்தார்‌. 


வடக்குச்‌ சுற்றுவெளி அமைப்பு 


இச்சுற்று வெளியின்‌ நடுப்பகுதி வடக்‌ 
குக்‌ கோபுரத்தைக்‌ கொண்டு வீளங்குகின்‌ 
றது. இறையவனின்‌ ஆறுகாலப்புனித நீர்க்‌ 
குண்டம்‌ இதன்‌ பாலுள்ளது. இதனருகே 
அமைந்த ஈசான வெளியில்‌ யானை கட்டப்‌ 
பட்டிருக்கின்‌ றது. 


மேலச்‌ சுற்றுவெளி அமைப்பு 


இச்சுற்று வெளியின்‌ இடைப்பகு தியில்‌ 
மேலக்கோபுரம்‌ ஒன்றுள்ளது. இதன்கண்‌ 
சுதைப்பிள்ளையாரின்‌ படிமம்‌ ஒன்று கண்‌ 
களைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ இருக்கிறது. இப்‌ 
பிள்ளையாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும்‌ 
அபிடேக வழிபாடு சிறப்புற நடைபெறும்‌. 


கீழைச்சுற்று வெளி அமைப்பு 

இவ்வெளியின்‌ வடபால்‌ 78 திண்ணிய 
நிறமுடைய தூண்களுடன்‌ அமைந்துள்ள 
மண்டபம்‌ உள்ளது. இதனைச்‌ சோமவார 
மண்டபம்‌ என்பர்‌. இம்மண்டபத்தே 
அமைந்த கல்லாலாகிய உத்திரங்களும்‌, 
வண்ண வளைவுகளும்‌ மரத்தாற்‌ செய்யப்‌ 
பட்டவை போன்று கவின்‌ பெற வீளங்கு 
கின்றன. இதிலுள்ள கோபுரம்‌ ஒப்பனை 
மிக்கனவாகும்‌. இவற்றிலமைக்கப்பட்ட கற்‌ 
நூண்கள்‌ காணத்தக்கன வாகும்‌. புரட்‌ 
டாசித்‌ திங்களில்‌ நவராத்திரி விழாவும்‌, 
கார்த்திகைத்‌ திங்களில்‌ சோமவார மண்ட 
பப்படி விழாக்களும்‌ இம்மண்டபத்தில்‌ மிகச்‌ 
சிறப்புற நடைபெறும்‌. இதன்‌ மேல்பக்கம்‌ 
வன்னியடிச்சாத்தனார்‌, வயிரவர்‌ இன்னவர்‌ 
தங்கும்‌ மண்டபங்களும்‌, வேள்விச்சாலை 
மண்டபமும்‌. காண்பதற்கினியன. நடுவில்‌ 
நந்தியின்‌ திருமுன்‌ மண்டபத்தின்‌ வட 
திசையில்‌, நவக்கிரக மண்டபமும்‌ அமைந்‌ 
துள்ளது. இந்நந்தியின்‌ உருவம்‌ மிகவும்‌ 
உயரமானது. சுதையால்‌ அழகுற அமைக்கப்‌ 
பெற்றது. 


நெல்லையம்பல வாயிலில்‌ நுழைந்தவுடன்‌ 
முதற்கண்‌ பிள்ளையார்‌, அடுத்து முருகர்‌, 
சற்றே செல்லத்‌ திருவாசி அமைந்துள்ள து. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


இவ்வழித்‌ தென்றிசையில்‌ சைவசமயக்‌ 
குரவர்களுடன்‌ சேக்கிழார்‌ பெருமானும்‌ 
சிறப்புடன்‌ அமர்ந்திருக்கும்‌ கோலம்‌ விளங்‌ 
கும்‌. அதன்‌ பின்னர்க்‌ காணப்படுவன. பலி 
மேடை பின்னதாகவும்‌ பசுவாம்‌ விடை 
இடையதாகவும்‌, பதி என்னும்‌ சிவம்‌ முன்ன 
தாகவும்‌ அமைந்திருக்கும்‌ சைவ தத்துவம்‌ 
புலனாக அமைக்கப்‌ பட்டிருப்பது தென்படும்‌. 
இந்த நந்திமண்டபம்‌ கி. பி. 1654ல்‌ சிவந்தி 
யப்ப நாயக்கரால்‌ அமைக்கப்‌ பட்டதாகும்‌. 
இதன்‌ முன்‌ பெரிய கொடிமரம்‌ ஒன்றுளது. 
இது கி. பி. 1155ல்‌ காளயுத்தி வைகாசித்‌ 
திங்களில்‌ பிரதிட்டை செய்யப்பட்டது. சாமி 
கோவில்‌ நுழைவாயில்‌ தொடங்கிக்‌ காணப்‌ 
படும்‌ வீரபத்திரர்‌ முதலான சிற்பங்கள்‌, 
நம்‌ பண்டைத்‌ தமிழ்மக்களது சிற்பக்கலை 
நுணுக்கத்தினைப்‌ பாராட்டும்படி தூண்டக்‌ 
கூடியனவாகத்‌ தோன்றுகின்றன. உள்‌ 
வாயிலின்‌ வழியில்‌ அழகே உருவான நந்தி 
தேவர்‌ காட்சியளிக்கிறார்‌. அடுத்துச்‌ சிறிய 
கொடிமரமும்‌ சூரியதேவனும்‌ அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. அதற்கப்பால்‌ இருப்பது மணி 
மண்டபமாகும்‌. இம்மண்டபத்தில்‌ ஒரே கல்லி 
னாலாகிய பெரிய தூண்‌ ஒன்று மத்தியிலும்‌ 
மண்டபச்சுற்றில்‌, வடிவத்திலும்‌ உயரத்‌ 
திலும்‌ வேறுபாடுகளையுடைய 48 சிறிய 
தூண்கள்‌ உள்ளன. இந்நாற்பத்தெட்டுத்‌ 
தூண்களும்‌ இருபுறங்களிலுமாக அமைக்கப்‌ 
பட்டுள்ளன. இவற்றிலுள்ள ஒவ்வொன்றை 
யும்‌, தட்டி ஒலிக்கச்‌ செய்தால்‌, ஒவ்வொன் றி 
லும்‌ ஒவ்வொரு நாதம்‌ வெளிப்படுகிறது. 
இதனை இசைத்தூண்கள்‌ என்று கூறுவது 
பொருந்தும்‌. இம்மாபெரும்‌ திருப்பணியைச்‌ 
செய்தவன்‌, கி. பி. 7 ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
பாண்டிய நாட்டை அரசோச்சிய நின்ற சீர்‌ 
நெடுமாறன்‌ ஆகும்‌. திருஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ அருள, தனது கூன்நிமிரப்‌ 
பெற்றுச்‌ சமணத்தை விடுத்துச்‌ சைவ 
நன்னெறிசார்ந்த பாண்டியன்‌ இவனேயாம்‌. 


“நீதிதழைத்‌ தோங்குதிரு நெல்வேலி 
நாதர்முன்பு நிலைபெற்‌ றோங்கச்‌ 
சோதிமணி மண்டபத்தைத்‌ தூயமக 
மேருவெளத்‌ துலங்கச்‌ செய்தே 
வேதிகைபொற்‌ படிதூண்கள்‌ விளங்குதிரு 
வாயிலணி விரவிச்‌ சூழ்ந்த 
கோதில்மணிக்‌ கோபுரமும்‌ சேண்மதிலும்‌ :: 
வெள்விடையும்‌ குலவச்‌ செய்தான்‌? .- 


பொன்விழா மலர்‌ 


எனும்‌ தலபுராணப்பாடலால்‌ மேற்படி நெடு 
மாறனார்‌ செய்த திருப்பணிகளை உணர 
முடிகின்றது. 


இம்மணிமண்டபத்தின்‌ மேற்றிசையில்‌ 
மகாமண்டபம்‌ உள்ளது. இதன்வழியே 
நேராகச்சென்று வேணுவன நா தரை வழிபட 
லாம்‌. இவண்‌ அமர்ந்த இறைவன்‌, இராமக்‌ 
கோனுக்கு முத்தியளித்தவராவார்‌. இங்கு 21 
மேடைகள்‌ உள்ளன. இம்மேடைகள்‌ 
முழுதுகண்ட இராமபாண்டியன்‌ இறைவரை 
வழிபட்டதன்‌ பயனாக இருபத்தொரு மேடை 
களும்‌ ஒவ்வொன்றாக வளர்ந்தன எனக்‌ 
கூறப்படுகிறது. ஆ தலினால்‌ வேண்ட 
வளர்ந்த மகாலிங்கம்‌ என்ற பெயர்கொண்ட 
இறைவர்‌ அவ்விடம்‌ அமர்ந்துள்ளார்‌. 
இவரே நெல்லையப்பர்‌ ஆவார்‌. 


இதன்‌ வடபால்‌, நெல்லைக்கோவிந்தர்‌ 
நீண்ட பூம்பள்ளிதனில்‌ துயில்‌ கொண்ட 
நிலையில்‌ இருக்கின்றார்‌. பின்னர்‌ நடு 
மண்டபம்‌. இதில்‌ பிள்ளையார்‌, சந்திரசேகரர்‌ 
வீற்றிருக்கின்றனர்‌. அடுத்து உள்‌ சுற்று 
வழியில்‌ தட்சணாமூர்த்தியும்‌, தாருகாவன 
முனிவர்களுக்காக இறைவன்‌ பிட்சாடனராக 
அமைந்த கோலமும்‌, சண்டேசுரரும்‌ காணப்‌ 
படுகிறார்கள்‌. வடக்கு வெளிச்சுற்றிலுள்ள 
ஒரு பள்ளத்தில்‌ ஒரு சிவலிங்கம்‌ உள்ளது. 
இப்படிமம்‌ வேணுவன நாதன்‌ தோன்றுதற்கு 
முன்னரே இருந்தது என ஆன்றோர்‌ 
கூறுவர்‌. இவ்விலிங்கத்தைத்‌ திருமூலநாதர்‌ 
என்று நெல்லைத்‌ தலபுராணச்‌ செய்யுள்‌ 
செப்புகின்‌ றது. இவ்விடம்‌ தளவரிசைகளும்‌, 
மிகத்தாழ்ந்திருப்பதால்‌ இஃது ஆதியில்‌ ஏற்‌ 
பட்ட திருக்கோவில்‌ என விளங்கும்‌. 


பின்னர்‌, நடேசர்‌, துர்க்காதேவி, பால 
வயிரவர்‌ முதலிய இறைவர்களை வழிபட்டுத்‌ 
தென்புறம்‌ வரின்‌, அவண்‌ திருக்கோவில்‌ 
கொண்டிலங்கும்‌ நெல்லையப்பர்‌, காந்திமதி 
அம்மன்‌ எழுந்தருளும்‌ இறைவன்‌ இறைவி 
யாக அமர்ந்திருக்கும்‌ கோலத்தைக்‌ கண்டு 
வழிபடலாம்‌. பின்‌, தெற்குச்சுற்றில்‌ வீதி 
யில்‌ எழுந்தருளும்‌ சைவகுரவர்‌, சந்தானாச்‌ 
சாரியார்‌, ஏழுகன்னியர்‌, ஏழுமுனிபுங்‌ 
கவர்கள்‌, மெய்த்திருத்தொண்டர்கள்‌ அறு 
பத்துமூவர்‌ இவர்கள்‌ சிலைபடிமங்களையும்‌, 
பொல்லாப்பிள்ளையார்‌, இராவணன்‌ தாங்கி 
திற்கும்‌ முறையில்‌ உயர்‌ தவிசில்‌ விளங்கும்‌ 

20 


158 


திருக்கைலாய மணக்‌ கோலக்‌ காட்சி இவை 
யனை த்தையும்‌ கண்டு வழிபடலாம்‌. ன்‌ 

மேற்புறச்‌ சுற்றில்‌ தாம்பிர சபை.கல்‌ 
வளைவு மண்டபச்‌ சிறப்புடன்‌ திகழ்கின்றது: 
மார்கழித்‌ திருவாதிரைத்‌ திருநாளில்‌ அம்பல 
வாணர்‌ நடனம்‌ புரிந்தருளும்‌ காட்சி நனி 
மிகச்‌ சிறப்புடையதொன்றாம்‌. 


இம்மண்டபத்தின்‌ மேல்பக்கம்‌ முழுதுங்‌ 
கண்ட ராமக்கோன்‌ திருவுருவம்‌ அமைந்‌ 
துளது. தாமிர சபையின்‌ பின்னுள்ள 
சந்தனச்‌ சபாபதியை வழிபட்டு வடக்குப்‌ 
புறத்திலுள்ள அட்டலட்சுமி, சனி, ஆயிரமா 
வுருவாரிலிங்கம்‌ கண்டு திருமுழுக்‌ காட்டுநீர்‌ 
தெளித்துப்‌ பின்னர்த்‌ தைல அறைக்கு 
வடக்கே, காரைக்கால்‌ அம்மைக்கு அருள்‌. 
புரிந்த பெரிய திருவுருவத்தில்‌ அமையப்‌ 
பெற்ற நடேசர்‌ கோவில்‌ புகுந்து வணங்‌ 
கலாம்‌. 


** குனித்த புருவமும்‌ கொவ்வைச்‌ 

செவ்வாயிற்‌ குமிண்‌ சிரிப்பும்‌ 

பனித்த சடையும்‌ பவளம்போல்‌ 
மேனியில்‌ பால்வெண்ணிறும்‌ 

இனித்த முடைய எடுத்தபொற்‌ 
பாதமும்‌ காணப்பெற்றால்‌ 

மனித்தப்‌ பிறவியும்‌ வேண்டுவ 
தேஇந்த மாநிலத்தே!'” 


பின்னர்‌, குபேரலிங்கம்‌, மதிக்கடவுளை 
வணங்கி வெளியே வந்து, நவக்கோள்கள்‌ 
மண்டபத்தைச்‌ சூழ்ந்து குடமுழுக்குச்‌ சிறு 
மண்டபத்திருந்து தெற்கு நோக்கிச்‌ 
செல்லின்‌ மேற்குமுகமாக அமைந்திருக்கும்‌ 
சைலப்பர்‌ கோவில்‌ காணப்படும்‌. எண்ணெய்‌ 
அறையை அடுத்துக்‌ கீழ்ப்பக்கம்‌ அனவரத 
நாதர்‌ காந்திமதியம்மை திருக்கோவில்‌ 
விளங்குகிறது. இது முகமதாலி தானாதிபதி 
மாவஸ்கானின்‌ துணைவி நோய்‌ போக்கிய 
மேன்மையால்‌ அமைக்கப்பட்ட தாகும்‌. 
அன்வர்‌ உடீன்கான்‌ பெயரிட்ட இறைவன்‌ 
பின்னர்‌ அனவரத நாதன்‌ என்று பிற்காலத்‌ 
தில்‌ ஆயிற்று என்றும்‌ கூறுவர்‌. 
4. திருக்கோவில்‌ அமைப்பு விளக்கம்‌ 

நெல்லைநகர்‌ நடுமணியாக இலங்கும்‌ 


இக்கோவில்‌ மொத்தத்தில்‌ 850 அடி நீளம்‌ 
756 அடி அகலம்‌ கொண்ட எல்லையுள்‌ 


164 


அடங்கியது எனலாம்‌. அம்மன்‌ கோவில்‌, 
சுவாமி கோவில்‌ என்ற சமமான இருபெரும்‌ 
பிரிவைக்கொண்டது. ஒவ்வொரு கோவி 
லுக்கும்‌ கீழ்ப்பக்கத்தில்‌ விண்ணை முட்டும்‌ 
கோபுரங்கள்‌ இருக்கின்‌ றன. 


““மாதகர்க்குக்‌ கோபுரமும்‌ !' 


என்று நன்னூல்‌ கூறும்‌ அடிகள்‌ இதற்குக்‌ 
காட்டாகும்‌. 


அம்மன்‌ கோவில்‌ தென்பக்கம்‌ ஒரு 
வாயிலும்‌ வடபக்கம்‌ சங்கிலி மண்டபத்‌ 
திறுதியில்‌ ஒரு வாயிலும்‌ இருப்பது போலச்‌ 
சுவாமி கோவில்‌ வடபுறம்‌ ஒரு வாயிலும்‌, 


மேல்புறம்‌ ஒரு வாயிலும்‌ இருக்கின்‌ றன. 
5. அம்மன்‌ கோவிலின்‌ அமைப்பு முறை : 


இதன்‌ வாயிலின்‌ முன்‌ அம்மன்‌ அம்‌ 
பலம்‌ உள்ளது. இதனைத்‌ திரிசிரபுரம்‌ 
சிவராம காசிய பிள்ளை அவர்கள்‌ அமைத்‌ 
தனர்‌. இதில்‌ கணபதி, முருகர்‌ வீற்றிருக்‌ 
கின்றனர்‌. அடுத்துக்‌ கோபுரத்துள்‌ செல்ல 
வேண்டும்‌. அம்மன்‌ கோபுரம்‌ கி.பி. 1626இல்‌ 
கட்டப்பட்டது. அஃதாவது சுவாமி கோவில்‌ 
கோபுரம்‌ கட்டி இருபது ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ இது கட்டப்பட்டது. இதனுள்‌ 
புகுந்ததும்‌ காணப்படுவது ஊஞ்சல்‌ மண்டப 
மாகும்‌. சைவசமயத்‌ தத்துவங்களை விளக்கத்‌ 
தொண்ணூற்றாறு திண்ணிய கற்றூண்க 
ளால்‌ அழகுபெற அமைக்கப்பட்டது, இம்‌ 
மண்டபம்‌. இதன்‌ தளவரிசைகள்‌ சலவைக்‌ 
கற்களால்‌ ஆனவையாம்‌. நிலைக்கண்ணாடி 
அறை உண்டு. ஐப்பசித்‌ திங்களில்‌ திருக்‌ 
கல்யாணத்‌ திருநாளில்‌ காந்திமதியம்மை 
திருமணம்‌ நிறைவேறியதும்‌ மூன்று 
நாட்கள்‌ ஊஞ்சல்‌ திருவிழா நடைபெறு 
கிறது. மேலும்‌ இவண்‌ நான்மறைகள்‌ 
ஓதலும்‌, சமயச்‌ சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்து 
தலும்‌, திருமுறைகளை இளஞ்சிறார்களுக்குக்‌ 
கற்பித்துக்கொடுத்தலும்‌, கன்னியர்‌ பின்னல்‌ 
கோலாட்டம்‌ நிகழ்த்துதலும்‌ நடைபெறும்‌. 
கோவிலின்‌ நூல்‌ நிலையமும்‌, தேவாரப்‌ 
பாடசாலையும்‌ அமைந்து சீர்த்தி பெற்றுச்‌ 
சிறப்பது, சிந்தை குளிரச்‌ செய்யும்‌. பத்திர 
தீப விழா லட்ச தீப விழா போன்ற இக்காலங்‌ 
களில்‌ திருவோலக்‌ காட்சியும்‌ இங்குக்‌ 
காணலாம்‌. இம்மண்டபத்தை அமைத்து 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


தவியவர்‌, சிந்துபூந்துறை மண்டபமாகிய 
தைப்பூச மண்டபத்தைக்‌ கட்டியருளிய சேர 
குளம்‌ பிறவிப்‌ பெருமாள்‌ பிள்ளையன்‌ அவர்‌ 


களாவார்கள்‌. 
6. ஆக்கோட்டம்‌ : 


இது முன்பு கோவிலின்‌ தென்‌ கீழ்ப்‌ 
பக்கம்‌ அமைந்திருந்தது. இப்பொழுது 
அம்மன்‌ கோவிலின்‌ வடகிழக்கில்‌ அமைந்‌ 
துள்ளது. இதில்‌ திரு நீராடல்‌ செய்யப்‌ 


பயன்பட ஆநிரைகள்‌ கட்டப்பட்டுள்ளன. 
திருக்கல்யாண மண்டபம்‌ 


ஆனிரைத்‌ தொழுவத்திற்கு மேற்புறம்‌ 
இம்மண்டபம்‌ 520 அடி நீளம்‌, 63 அடி 
அகலமுடன்‌ ஆயிரங்கால்‌ மண்டபம்‌ என்ற 
சிறப்புப்‌ பெயருடன்‌ திகழ்கின்றது. இதில்‌ 
காந்திமதியம்மை திருமணச்‌ சடங்கும்‌, 
பங்குனி உத்திரச்‌ செங்கோல்‌ திருவிழாவும்‌ 
நடைபெறும்‌. 


7. பொற்றாமரைக்குளம்‌ 


இஃது ஊஞ்சல்‌ மண்டபத்திற்கு வட 
புறம்‌ விளங்கும்‌ புண்ணியப்‌ பொய்கையாகும்‌. 
முழுமுதற்‌ பரம்‌ பொருளாகிய சிவபெரு 
மானே நீர்வடிவாயினன்‌. பிரமன்‌ பொன்‌ 
மலருடன்‌ வந்தெழுந்தனன்‌. ஆகவே, 
இத்தடம்‌ பொற்றாமரை என்ற பெயர்‌ 
பெறுவதாயிற்று. இத்திருவாவியின்‌ நான்கு 
பக்கங்களும்‌ கற்படி த்துறைகளும்‌, சுற்றுக்‌ 
கால்‌ மண்டபமும்‌ அமைந்துள்ளன. இதன்‌ 
கீழ்ப்புறம்‌ படித்துறை, மண்டபம்‌ 
முதலியவை திருவாவடுதுறை ஆதீனத்‌ 
தாராலும்‌, தென்புறம்‌ படித்துறை, மண்டபம்‌ 
தருமபுரம்‌ ஆதீனத்தாராலும்‌, மேற்புறம்‌, 
வடபுறம்‌, மேல்பாதிப்‌ படித்துறை மண்ட 
பங்கள்‌ கி. பி. 1756இல்‌ மகமதீகபுகான்‌ 
மேலாளராக விளங்கிய வேங்கட கிருஷ்ண 
முதலியாராலும்‌, வடபுறம்‌ கீழ்பாதிப்‌ படித்‌ 
துறையும்‌ மண்டபமும்‌ ஆயம்‌ தானப்ப 
முதலியாராலும்‌ செய்தமைக்கப்பட்டன. 20 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ வாழ்ந்த கற்பூரப்‌ 
பணிவிடை சிவசூரியப்‌ பரதேசியாரின்‌ பெரு 
முயற்சியால்‌ மேற்படி, க்கட்‌ 
மாற்றிப்‌ புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 


ன ரை 


பொன்விழா மலர்‌ 


திருநெல்வேலி மேலைத்‌ தேர்‌ வீதியி 
லுள்ள சுந்தரத்‌ தோழ பிள்ளை தெருவின்‌ 
மேல்பக்கமுள்ள வாய்க்காலிலிருந்து மடை 
வைத்து அவ்வாய்க்கால்நீர்‌ இப்பொய்‌ 
கைக்குக்‌ கொண்டுவரப்பட்டுப்‌ பின்‌ கல்லத்தி 
முடுக்கு வழியாக நகர்க்குக்‌ கீழ்ப்புறமுள்ள 
தெப்பக்குளத்துக்கும்‌ கொண்டு போகப்‌ 
படுகிறது. இப்பொற்றாமரையில்‌ மாசித்‌ 
திங்கள்‌ மகநாளில்‌ வேளாண்‌ குடிச்செல்வர்‌ 
திருநாவுக்கரசு நாயனார்‌ தெப்பத்‌ திருவிழா 
நடைபெறும்‌. இப்பொற்றாமரையின்‌ மேற்‌ 
புறம்‌ அமர்ந்திருக்கும்‌ பொற்றாமரைப்‌ பிள்ளை 
யார்‌, வாணி, தக்கணா மூர்த்தி, பால்வண்ண 
நாதர்‌ இவர்களை வழிபட்டு அம்மன்‌ கோவி 
லுக்குள்‌ சென்றுவழிபடலாம்‌, 


8. அம்மன்‌ திருக்கோவில்‌ 


சுந்தரத்‌ தோழ பிள்ளை அவர்களின்‌ 
அறத்தின்‌ பயனாய்‌ நிருதி மண்டபத்திற்கு 
வடபக்கம்‌ இருக்கும்‌ கொடிமரத்தின்‌ அருகில்‌ 
திருநந்தியம்‌ பெருமானை வணங்கிக்‌ கோவி 
லுக்குட்‌ சென்று இடப்புறமாய்த்‌ திரும்பி 
மணிமண்டம்‌ வழியாக நடுமண்டபம்‌ புகுந்து 
உள்புறம்‌ அஃதாவது இறைவி வீற்றிருக்கும்‌ 
இடத்தில்‌, சென்னியில்‌ வயிர மணிமுடி, 
ராக்கடி, முதலியனவும்‌, முகத்தில்‌ பொட்டு, 
மூக்குத்தி, புல்லாக்கும்‌, மார்பில்‌ நவமணி 
வட முதலியனவும்‌, அடியில்‌ மணிச்சிலம்பும்‌ 
அழகு துலங்க, வலக்கையுயர்த்தி, இடக்கை 
தாழ்த்தியும்‌, தாமரை, கிள்ளை இவற்றுடன்‌ 
ஒளி சிறந்து விளங்கும்‌ வடிவம்மையை 
வணங்கலாம்‌. அங்குத்‌ திருநீறு, குங்குமம்‌ 
பெற்றணிந்து நடுமண்டபம்‌ வடபால்‌ விளங்‌ 
கும்‌ பொன்மயமாய்‌ இலங்கும்‌ பள்ளியறை 
யைக்‌ கண்டு மகிழலாம்‌. வடிவு அம்மையைச்‌ 
சுற்றி வலம்வரின்‌, கன்னி மூலையில்‌ அமர்ந்‌ 
திருக்கும்‌ கணபதியையும்‌ வாயுவில்‌ விளங்கும்‌ 
முருகனையும்‌ வழிபட்டு, உமையின்‌ திருமஞ்‌ 
சனக்‌ காப்புப்‌ பொட்டிட்டுச்‌ சண்டேசுரரை 
வணங்கிப்‌ பின்‌ பிரதோட விழா மண்டபத்‌ 
தைக்‌ கடந்து ஈசானத்தில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ ஆறுமுகப்பெருமானையும்‌ வழிபாடியற்றிச்‌ 
சுற்றி வலம்‌ வரலாம்‌. ஆயிரக்கால்‌ மண்ட 
பத்தை யடுத்து வடபுறம்‌ மேல்புறம்‌ நாலு 
கால்‌ மண்டபத்துடன்‌ இணைந்த சுற்றும்‌ 
முக்கால்‌ பங்கு தளவாய்‌ அழகப்ப முதலியா 
ரவர்கள்‌ செய்த அறச்‌ செயலாகும்‌. மேற்‌ 


[81] 


புறம்‌ காற்பங்கும்‌, வடபுறச்‌ சுற்றும்‌ ஒரு 
பத்தி மண்டபமும்‌ மண்டபப்‌ படியும்‌ திருமலை 
யப்ப பிள்ளையன்‌ அறச்செயலாகும்‌. 


கருமாறிக்‌ குளம்‌ 


இஃது அம்மன்‌ கோவில்‌ மேற்புறமுள்ள 
வெளிச்‌ சுற்றைச்‌ சுற்றி வரும்போது 
விளங்குவது. துருவாச முனிவர்‌ இட்ட சாப 
மொழியால்‌ யானையான இந்திரத்துய்மன்‌ 
என்ற மன்னன்‌ இதில்‌ மூழ்கியதும்‌, தன்‌ 
பழைய வடிவை அடைந்தனனாம்‌. அதனால்‌ 
இது கருமாறி என்‌ றழைக்கப்பட்டது. 
அம்மன்‌ கோவில்‌ வெளி வட்டச்சுற்றில்‌ ஆறு 
கால நீர்க்குண்டம்‌ உள்ளது. இத்துணைச்‌ 
சிறப்புற்று விளங்குவது நெல்லையப்பர்‌ வடி 
வம்மை கோவில்‌. 


9. கோவிலின்‌ சிற்பச்‌ சிறப்புக்கள்‌ 


இக்கோவில்‌ முன்‌ மண்டபங்களாகிய 
இரண்டு அம்பலங்களும்‌ மரத்தினால்‌ அழகு 
செய்யப்பட்டுள்ளன. இத்தகைய வேலைப்‌ 
பாடுகள்‌ பொதுவாக மரத்‌ தேர்களில்‌ அமை 
யப்‌ பெற்றிருப்பன. சிலவகைச்‌ சித்திர 
வேலைப்பாடமைந்த மரச்சிற்பத்‌ திறங்களைச்‌ 
சீபலி மண்டபத்தில்‌ தெக்கணாமூர்த்தி முகப்‌ 
பிலும்‌ கண்டு மகிழலாம்‌. 


சுவாமி கோவிலின்‌ திருமுன்‌ விடை 
(ரிஷப) மண்டபத்திற்குத்‌ தெற்கே கற்றூண்‌ 
களில்‌ மிளிரும்‌ இசையாளர்‌, வீரர்கள்‌ முதலி 
யோர்‌ உருவங்களின்‌ அருமை கண்டு மகிழத்‌ 
தக்கவை. பெரிய கொடி மரத்திற்கு மேற்கே 
கோவில்‌ முகப்பு மண்டபத்தின்‌ தூண்களில்‌ 
வீரபத்திரர்‌ முதலிய கற்சிலைகளும்‌ கற்சிற்பி 


யின்‌ கைவண்ண த்தைக்‌ காட்டுவனவாம்‌. 


கோவில்‌ மணிமண்டபத்தின்‌ அமைப்புத்‌ 
தனிச்கிறப்பானது. இதில்‌ அமையப்பெற்ற 
தூண்கள்‌ ஒரேகல்லில்‌ செதுக்கப்பட்ட வல்ல. 
சிறு தூண்கள்‌ கொண்ட கூட்டங்களால்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. அத்‌ தூண்களை 
ஒலிப்பித்தால்‌ வெவ்வேறு இசையைப்‌ பிறப்‌ 
பிக்கும்படி செய்யப்பட்டிருப்பது எங்கும்‌ 
காண வியலாத வியத்தற்குரிய சிற்ப வேலை 
யாக அமைந்திருக்கின்றது. 


486 


.. ஈசான திக்கில்‌ பொலிவுறும்‌ பெரிய 
தடேசரின்‌, செப்புச்‌ சிலை உண்மையில்‌ ஒருவர்‌ 
ஆடுவது ' போன்ற அழகுடன்‌ விளங்கு 
தத்‌ 


தெற்கு வெளிச்சுற்றில்‌ பொல்லாப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலின்‌ எதிரிலுள்ள பிள்ளை த்‌ 
தொண்டு கல்லாலமைத்திருப்பது செல்பவர்‌ 
மெய்‌ வலியைச்‌ சோதிக்க விளங்குவது. 
மேலை "வெளிச்‌ சுற்றில்‌ கல்லினாலமைக்கப்‌ 
பட்ட நடன மண்டபமும்‌ தாம்பிர சபையும்‌ 
அதில்‌ மரத்தில்‌ சித்தரித்திருக்கும்‌ சிற்பங்‌ 
களும்‌, தாம்பிர சபைக்கு வடபக்கம்‌ நடேசர்‌ 
சிலை உருவமும்‌ அரிய வேலைப்பாடுக 
ளுடையன. 


த்‌ சீபலி மண்டபச்‌ சுற்று வெளியில்‌ உள்ள 
திருப்பணி, ஆறுமுக நயினார்‌ உருவமாகும்‌. 
ஒரே கல்லில்‌ மயில்‌ வாகனத்‌ துணைவியர்‌ 
களோடு அமைந்துள்ளது. 


சங்கிலி மண்டபம்‌, வசந்த மண்டபம்‌, 
சோமவார மண்டபம்‌, ஊஞ்சல்‌ மண்டபம்‌ 
இவற்றின்‌ அமைப்பு, பண்டைக்கால 
திராவிட நாகரிகச்‌ சின்னங்களாகும்‌. 


சுதையினால்‌ இலங்கும்‌ பெரிய நந்தி 
தேவர்‌, இராமேசுரம்‌, தஞ்சை முதலிய 
(இடங்களை நினைப்பூட்டுவதாகும்‌. 


கோவிலிலுள்ள கொடி வகைகள்‌, வாக 
னங்கள்‌ பழைமையானவை யாயினும்‌ கலை 
யுணர்ச்சியை யூட்டுவன. கல்வெட்டுக்களும்‌ 
அபதல சதக வையகம்‌: 


1. கோவிலில்‌ காணும்‌ கல்வெட்டுக்கள்‌ 


இக்கோவிலில்‌ பல கல்வெட்டுக்கள்‌ 
இருக்கின்றன. இவற்றில்‌ மிகப்‌ பழைமை 
யானவை கிட்டத்தட்ட கி.பி.950இல்‌ இருந்த 
வீரபாண்டியன்‌ சாசனங்கள்‌ ஐந்தாம்‌; இவை 
வட்டெழுத்தில்‌ எழுதப்பட்டவை. அம்பைக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ கூறுவதுபோல்‌, இவற்றி 
லும்‌ பாண்டியர்‌, சோழர்‌ தலைகளைக்‌ கைக்‌ 
கொண்டு வென்றதாகச்‌ சொல்லப்பட்‌ 
டுள்ளன... : தத்‌ 


ட முதலாவது இராசராசேந்திரன்‌ (கி. பி. 
10111044) முதலாவது குலோத்துங்க 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


சோழன்‌ (கி. பி. 1074-1118) இவ்விருவர்‌ 
சாசனங்களினாலும்‌ சோழர்கள்‌ திருநெல்‌ 
வேலிச்‌ சீமையை வென்றுள்ளமை வெளி 


யாகின்றது. 


19ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாண்டியர்‌ பெரு 
மையை நிலைநாட்டியதாகக்‌ கூறப்படும்‌ முத 
லாவது மாறவர்ம சுந்தர பாண்டியன்‌ (கி.பி. 
1216-1295) சாசனங்கள்‌ பலவற்றில்‌ இரண்‌ 
டனுள்‌ தாம்சோழர்களை வென்று நாட்டைப்‌ 
பங்கிட்டுக்‌ கொண்ட தாகவும்‌, முடிகொண்ட 
சோழபுரத்தில்‌ முடி சூடியதாகவும்‌ தெரிவிக்‌ 
கின்றார்‌. 2ஆவது மாறவர்ம சுந்தர பாண்டி 
யன்‌ (கி. பி. 1238-1251) தம்‌ சாசனத்தில்‌ 
தம்‌ ஹொய்சாலா நண்பர்‌ வீரசோமேஸ்வர 
தேவரைக்‌ குறிக்கிறார்‌. முதலாவது, சடா 
வர்ம சுந்தர பாண்டியன்‌ கர்நாடக காலத்‌ 
திய மன்னர்கள்‌ வெற்றியைப்‌ பற்றிக்‌ கூறு 
கிறார்‌. மற்றப்‌ பாண்டிய மன்னர்களில்‌ 
கி. பி. 1268-13808 வரை விளங்கியவன்‌ 
தலாவது மாறவர்ம குலசேகரத்தேவன்‌ 
கி.பி. 1814-1321இல்‌ விளங்கியவன்‌ 2ஆவது 
மாறவர்ம குலசேகரத்தேவன்‌ இவர்களது 
சாசனங்கள்‌ பல காணப்படுகின்‌ றன. 


இத்தலம்‌ கீழ்வேம்பு நாட்டுக்குலசேகர 
சதுர்வேதி மங்கலம்‌ என்று அழைக்கப்படு 
வதுடன்‌ இறைவன்‌ திருநெல்வேலி உடை 
யார்‌ அல்லது உடைய நாயனார்‌ என்றும்‌, 
இறைவி திருக்காமக்‌ கோட்டமுடைய நாச்சி 
யார்‌ என்றும்‌ குறிப்பிடுவதைக்‌ காண்பர்‌. 
குலசேகர பாண்டியன்‌ என்பவன்‌ கேரள 
சோழ, ஹொய்சால மன்னர்களை முறியடித்து 
வென்று கொண்ட பொருளைக்‌ கொண்டு, 
சுவாமி கோவில்‌ பெரிய சுற்றுவெளி மதிலை 
அமைத்துள்ளார்‌ என்பது பாண்டிய மன்னர்‌ 
தம்‌ பொருளைச்‌ சிவத்திருப்பணியில்‌ பயன்‌ 
படுத்துவதில்‌ பெரும்‌ பற்றுடையவர்கள்‌ 
என்பதை விளக்குவதாகும்‌. மேலும்‌ பூசை 
முறைகளுக்கு அமுதுபடி, சாத்து ப்படி, 
மலர்கள்‌, நத்தவனம்‌, விளக்கு, எண்ணெய்‌ 
முதலியவைகட்கு அக்காலப்‌ பாண்டிய 
மன்னர்களும்‌, வேள்களும்‌ பிற அன்பர்களும்‌ 
நிலம்‌, பொருள்‌ முதலியன உதவியிருப்பது 
சாசனப்பகுதிகளைக்‌ காண்போர்‌ மகிழுந்‌ 
தன்மையது. சாசனங்கள்‌ பலவற்றிலும்‌ 
அந்த அந்தக்‌ கால மன்னர்கள்‌ தங்கள்‌ 
பெருமையைப்‌ பற்றித்‌ தெரிவித்துக்கொள் 


பொன்விழா மலர்‌ 


வதுடன்‌ திருநெல்வேலியிலிருந்து சாசனங்‌ 
களை வெளிப்படுத்தியிருப்பதும்‌ விளங்கும்‌. 
இதிலிருந்து திருநெல்வேலி எத்தகைய 
சிறப்புடையது என்பதை அறியலாம்‌. 


மதுரை நாயக்க மன்னர்‌ தம்‌ ஆட்சிக்‌ 
காலத்தும்‌ திருநெல்வேலி நகரையே தங்கள்‌ 
தென்‌ திசையின்‌ தலைநகராகக்‌ கொண்டுள்‌ 
ளார்கள்‌. இதற்கு மூன்று கல்‌ தொலைவில்‌ 
கிழக்கேயுள்ள பாளையங்கோட்டையைத்‌ 
தலைநகர்க்‌ கோட்டையாக அமைத்தனர்‌. 
நவாப்‌ ஆட்சிக்‌ காலத்தும்‌ திருநெல்வேலி 
தலைநகராயிருந்தது. 


11. நெல்லை இறைவனையும்‌ இறைவியையும்‌ 
வழிபடும்‌ பாடல்கள்‌ 


 மருந்தவை மந்திரம்‌ மறுமைநன்‌ 

னெறியவை மற்றுமெல்லாம்‌ 
அருந்துயர்‌ கெடுமவர்‌ நாமமே 

சிந்தைசெய்‌ நன்னெஞ்சமே 

பொருந்துதண்‌ புறவினிற்‌ கொன்றைபொன்‌ 
சொரிதரத்‌ துன்றுபைம்பூம்‌ 

செருந்தி செம்பொன்‌ மலர்‌ திருநெல்வேலி 
யுறை செல்வர்தாமே.'? 


“பெருந்தண்‌ மாமலர்‌ மிசையயனவ 
னனையவர்‌ பேணுகல்வித்‌ 
திருந்துமா மறையவர்‌ திருநெல்வே 
லியுறை செல்வர்தம்மைப்‌ 
பொருந்துநீர்த்‌ தடமல்கு புகலியுள்‌ 
ஞானசம்பந்தன்‌ சொன்ன 

அருந்தமிழ்‌ மாலைகள்‌ பாடியா 
டக்கெடும்‌ அருவினையே..'' 


௨௩. ௬௨-௧, கக. 
“நிறைக்‌ கொண்ட சிந்தையான்‌ 
நெல்வேலி வென்ற 
தின்றசீர்‌ நெடுமாறன்‌ 
அடியார்க்கும்‌ அடியேன்‌.' 
திருத்தொண்டத்‌ தொகை. 


15% 


* கார்த்தண்‌ முற்கைக்‌ கடற்காழியர்‌ 
பெருமாற்‌ கெதிராய்‌ 
ஆர்த்த அமணர்‌ அழிந்தது 
கண்டுமற்‌ மாங்கவரைக்‌ 
கூர்த்த கழுவின்‌ நுதிவைத்த 
பஞ்சவன்‌ என்றுரைக்கும்‌ 
வார்த்தையது பண்டுநெல்‌ 
வேலியில்‌ வென்ற மாறனுக்கே.'? 


திருத்தொண்டர்‌ திருவந்தாதி, 


**அங்குறைந்து கண்ணுகலார்‌ 

அடி.சூடி அகன்றுபோய்ப்‌ 
பொங்குதமிழ்த்‌ திருநாட்டுப்‌ 
புறம்பணைசூழ்‌ நெல்வேலி.” 


திருநாவுக்கரசு நாயனா புராணம்‌. 


“வாரா திருந்தால்‌ இனி நான்‌ உன்‌ 
வடிவேல்‌ விழிக்கு மையெழுதேன்‌ 
மதிவாள்‌ நுதற்குத்‌ திலக மிடேன்‌ 
மணியால்‌ இழைத்த பணிபுனையேன்‌ 
பேராதரத்தினொடு பழக்கம்‌ 
பேசேன்‌ சிறிதும்‌ முகம்‌ பாரேன்‌ 
பிறங்கு முலைப்பால்‌ இனிதூட்டேன்‌ 
பிரிய முடன்‌ ஓக்‌ கலையில்‌ வைத்துத்‌ 
தேரார்வீதி வளங்காட்டேன்‌ 
செய்ய கனிவாய்‌ முத்தமிடேன்‌ 
இகழும்‌ மணித்தொட்டிலில்‌ ஏற்றித்‌ 
திருக்கண்வளரச்‌ சீராட்டேன்‌ 
தாரார்‌ இமவான்‌ தடமார்பில்‌ 
தவழுங்‌ குழந்தாய்‌ வருகவே! 
சாலிப்பதிவாழ்‌ காந்திமதித்‌ 
தாயே! வருக வருகவே!'? 


பவம கற்றும்‌ பரனடி வாழ்கவே 

சிவனை ஏத்துவோர்‌ சிறப்புடன்‌ வாழ்கவே 
தவத்தினால்‌ நெல்லையைச்‌ சார்ந்தவர்‌ வாழ்கவே 
சைவசிக்‌ தாந்தக்‌ கழகமும்‌ வாழ்கவே! 


திருமயிலைக்‌ கபாலீச்சுரம்‌ 


(திரு. தேவ. நடராஜன்‌, எம்‌.ஏ., எப்‌.ஆர்‌.இ.எஸ்‌.] 


சைவசித்தாந்தச்‌ செம்மல்‌ 
உயர்திரு அ. ரா. தேவராச முதலி 
யாரவர்களுக்கும்‌ முனிரத்தினம்‌ 
அம்மையாருக்கும்‌ 6-12-1932 
இல்‌ தோன்றிய இவர்‌, எம்‌.ஏ. 
டிப்‌ (மானிடவியல்‌) பட்டங்கள்‌ 
பெற்றவர்‌. இவர்‌ சென்னைப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகத்தில்‌ ஆராய்ச்சிப்‌ 
பயிற்சியும்‌ பெற்றவராவர்‌. சிறு 
வயதிலிருந்தே கவிதைகளும்‌ 
கட்டுரைகளும்‌ எழுதிப்‌ புகழ்‌ 
பெற்ற இவர்‌ வரலாறு, பொரு 
ளியல்‌, மானிடவியல்‌, சமூகவியல்‌, 
புவியியல்‌ போன்ற பல துறை 
களில்‌ புலமை பெற்றவர்‌. இவர்‌ 


“மட்டிட்ட புன்னையங்‌ 
கானல்‌ மடமயிலைக்‌ 
கட்டிட்டங்‌ கொண்டான்‌ 
கபாலீச்‌ சரம்‌அமர்ந்தான்‌...'' 
_— திருஞான சம்பந்தர்‌. 


செந்தமிழ்‌ நாட்டின்‌ தலைநகரான 
சென்னை மாநகரும்‌ அதன்‌ அணித்தே 
அமைந்த ஒரு சில இடங்களும்‌ ஆயிரக்‌ 
கணக்கான ஆண்டுகளாக அருள்‌ ஒளி 
பரப்பும்‌ ஆலயங்களைக்‌ கொண்டவை. 
வடக்கே திருவொற்றியூரும்‌, தெற்கே 
திருவான்மியூரும்‌ இம்‌ மாநகருக்குத்‌ 
தெய்வீகக்‌ கலங்கரை விளக்குகளாக விளங்கு 


கின்றன. வட திரு முல்லைவாயில்‌, திரு 
வேற்காடு, திருப்போரூர்‌ முதலிய திருத்‌ 
தலங்கள்‌ சென்னை மா நகரினின்றும்‌ சிறிது 
தொலைவிலேயே அமைந்து மாநகரின்‌ 
தெய்வீக மேன்மையை மேலும்‌ மிளிரச்‌ 
செய்கின்றன. இத்தகைய தெய்வீகச்‌ 
சூழலில்‌ திகழும்‌ சென்னை மாநகரின்‌ 

7, கல்‌ வெட்டு எண்‌ 1882 

கல்‌ வெட்டு எண்‌ 161 

2. கல்‌ வெட்டு எண்‌. 333 

கல்‌ வெட்டு எண்‌ 355 

கல்‌ வெட்டு எண்‌ 2386 


தம்‌ ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ கலைக்‌ 
களஞ்சியத்திலும்‌ பிற திங்கள்‌, 
கிழமை நாளிதழ்களிலும்‌ வெளி 
யாகியுள்ளன. உலகத்தமிழ்‌ 
மாநாடு, உலகப்‌ புவியியல்‌ 
மாநாடுபோன்ற பலகருத்தரங்கு 
களில்‌ இவர்‌ கலந்து கொண்டுள்‌ 
ளார்‌. இந்திய அரசின்‌ திட்டக்‌ 
குழுவின்‌ ழ்‌ இயங்கிய சென்னை 
மாநகர்‌ பற்றிய ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ சிறிதுகாலம்‌ ஆராய்ச்‌ 
சியாளராகப்‌ பணியா ற்றிய இவர்‌ 
தற்பொழுது தமிழக அரக 
மாவட்ட விவரச்‌ சுவடிகளின்‌ 
மாநிலப்‌ பதிப்பாசிரியராவர்‌. 


சிறப்பான 
அழகிய கடற்கரையின்‌ அருகில்‌ அமைந்த 


பகுதிகளில்‌ ஒன்று திருமயிலை. 


அப்‌ பகுதி பொதுவாக 
வழங்கப்‌ படுகின்றது. 


“மயிலாப்பூர்‌” என 


தீருமயிலையின்‌ தொன்மையும்‌ தனிப்‌ 


பெருமையும்‌ : 
_ திருமயிலை பழமையும்‌ பெருமையும்‌ 
வாய்ந்தது. ஈராயிரம்‌ ஆண்டுகட்கு முன்‌ 


பிருந்தே அது சிறந்து விளங்கி வந்திருக்‌ 
கின்றதென வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ விளம்பு 
கின்றன. பழங்காலத்து மேனாட்டுப்‌ புவி 
யியல்‌ பேரறிஞரான டாலமி (Ptolemy) தமது 
எழுத்தோவியங்களில்‌ மயிலையைப்‌ பற்றிக்‌ 
குறித்துள்ளார்‌. அவருடைய காலம்‌ கி. பி. 
2 ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. அவர்‌ மயிலையை 
“மயிலார்பன்‌'' (Mylarphan) என்று குறிக்‌ 
கின்றார்‌. கல்வெட்டுக்களில்‌ இவ்வூர்ப்‌ 
பெயர்‌, ““மயிலார்ப்பு'' (Mylarpu-9th century 
A. D.)! எனவும்‌, “மயிலாப்பில்‌''* எனவும்‌ 


(1912ஆம்‌ ஆண்டு) ; 
(1910ஆம்‌ ஆண்டு) ; 
(1911ஆம்‌ ஆண்டு) ; 
(1911ஆம்‌ ஆண்டு) ; 
(1913ஆம்‌ ஆண்டு) ; 


*மயிலார்ப்பில்‌'” (Mayilarppil-12 th century 
A.D.) எனவும்‌ காணப்படுகின்றது. 
(மயிலார்ப்பில்‌' என்றால்‌ “மயில்‌ அகவும்‌ 
(ஒலித்துக்‌ கொண்டிருக்கும்‌) இடம்‌' என்று 
பொருள்‌. இச்‌, சொற்றொடரே இவ்வூர்ப்‌ 
பெயரின்‌ சரியான பழைய வடிவம்‌ என்றும்‌, 
அது நாளடைவில்‌ *மயிலாப்பில்‌? அல்லது 
மயிலாப்பு' எனத்‌ திரிந்தது என்றும்‌ சில 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


முதலாழ்வார்கள்‌ கி. பி. 5-6 ஆம்‌ 
நூற்றாண்டுகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இவர்‌ 
களுள்‌ ஒருவரான பேயாழ்வாரின்‌ சீடர்‌ 
திருமழிசை ஆழ்வார்‌ என்பவர்‌. இவர்‌ 
திருவல்லிக்கேணியைப்‌ பற்றிப்‌ பேசுங்கால்‌ 
“மாமயிலை மாவல்லிக்‌ கேணியான்‌'' என்‌ 
கின்றார்‌. கி. பி. ஏழாம்‌ நூற்றாண்டவரான 
திருஞான சம்பந்தரின்‌ தேவாரத்தில்‌ இவ்‌ 
வூர்‌ “மயிலை'?, *மயிலாப்பு' என வழங்கு 
கின்றது. ஞான சம்பந்தரின்‌ சமகாலத்த 
வரான திருநாவுக்கரசர்‌ மயிலையை “மயிலாப்‌ 
பில்‌” எனக்‌ குறித்துள்ளார்‌. கி. பி. 9 ஆம்‌ 
நூற்றாண்டினைச்‌ சேர்ந்த **நந்திக்‌ கலம்பக 
மும்‌!', 12 ஆம்‌ நூற்றாண்டினைச்‌ சேர்ந்த 
“கலிங்கத்துப்‌ பரணியும்‌”! இவ்வூரினை 
“மயிலை! என்றே குறிக்கின்றன. சுந்தரரும்‌, 
திருமங்கை யாழ்வாரும்‌ **மயிலை'' என்றே 
இவ்வூரினை அழகுற அமைத்துள்ளனர்‌. 
கி. பி. பதினைந்தாம்‌ நூற்றாண்டவரான 
அருணகிரியாரும்‌ இவ்வூரினை “மயிலை'' 
என்றே அழைக்கின்றார்‌. கி. பி. பன்னி 
ரண்டாம்‌ நூற்றாண்டவரான சேக்கிழார்‌ 
பெருமான்‌ மயிலையை ““திருமயிலாபுரி'' என 
வழங்கியுள்ளார்‌.  “மயிலாப்பு' என்றால்‌ 
“மயிலாதல்‌' என்று பொருள்‌. உமை 
யம்மை இவ்விடத்து மயில்‌ உருக்கொண்டு 
இறைவனை வழிபட்டு உய்ந்த அற்புதத்‌ 
தினையே இப்‌ பெயர்‌ குறிக்கின்றது. 
“மயிலாப்பு' என்னும்‌ சொற்றொடருடன்‌, 
பின்னாட்களில்‌, தெளிவு நோக்கி **ஊர்‌'' 
என்ற சொல்லும்‌ சேர்ந்து, “மயிலாப்பூர்‌” 
என்று ஆயிற்று என ஒரு சில ஆராய்ச்சி 
யாளர்‌ கருதுகின்றனர்‌. அவர்‌ தம்‌ 
கருத்துப்படி இவ்வூர்ப்‌ பெயரின்‌ சரியான 
பழைய வடிவம்‌ *மயிலாப்பு' என்பதேயாகும்‌. 


159 


திருமயிலைக்குக்‌ கபாலி நகரம்‌, சுக்கிர 
புரி,” வேதபுரி? என்ற வேறு பெயர்களும்‌ 
உண்டு. பண்டை நாட்களில்‌, திருமயிலை 
தொண்டை நாட்டின்‌ புலியூர்க்‌ கோட்டத்‌ 
தினைச்‌ சேர்ந்த தாயிருந்தது. 


வள்ளுவர்‌, பேயாழ்வார்‌, வாயிலார்‌ : 


திருமயிலைதான்‌ வான்முறை தந்த 
திருவள்ளுவப்‌ பெருந்தகையார்‌ தோன்றிய 
திருத்தலம்‌ என்று கருதப்படுகின்றது. அப்‌ 
பெருமகனாருக்கு இவ்விடத்தில்‌ ஒரு திருக்‌ 
கோயிலும்‌ உண்டு. 


முதலாழ்வார்களுள்‌ ஒருவரான பேயாழ்‌ 
வாரும்‌, அறுபத்து மூன்று நாயன்மார்களுள்‌ 
ஒருவரான வாயிலார்‌ நாயனாரும்‌ தோன்றிய 
திருத்தலமும்‌ இதுவே யாகும்‌. வாயிலார்‌ 
அகப்‌ பூசையால்‌ இறைவனை வழிபட்டு 
வீடு பேறு அடைந்தது திருமயிலையில்‌ தான்‌. 
அவர்‌ ஆற்றிய அரிய வழி பாட்டின்‌ திறன்‌ 
அறிந்து போற்றுதற்குரியது. கீழ்க்கண்ட 
பாடல்‌ அதனை அறிவிக்கின்றது : 


“மறவாமை யான்‌அமைத்த 

மனக்கோயி லுள்ளிருத்தி 

உறவாதி தனைஉணரும்‌ 
ஒளிவிளக்குச்‌ சுடரேற்றி 

இறவாத ஆனந்தம்‌ எழுந்தரு 
மஞ்சனம்‌ ஆட்டி 

அறவாணர்க்‌ கன்பென்னும்‌ 
அமுதமைத்தர்ச்‌ சனைசெய்தார்‌."' 

(திருத்தொண்டர்‌ புராணம்‌. ) 


மயிலைநாதர்‌ : 


இத்திருத்தலத்தில்‌ பழங்காலத்தில்‌ 
சமண சமயத்தினரான நேமிநாதர்‌ என்னும்‌ 
தீர்த்தங்கரரின்‌ திருக்கோயில்‌ ஒன்று 
இருந்ததாகக்‌ கருதப்படுகின்றது. இத்‌ 
தீர்த்தங்கரருக்கு மயிலைநாதர்‌ என்ற 
மற்றொரு பெயரும்‌ உண்டு. ஏறத்தாழ 
கி. பி, 14-ம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
அவிரோதாழ்வார்‌ என்ற சமண சமயப்‌ 
புலவர்‌ தமது “* திருநூற்றந்தாதி '' என்ற 


1. இத்‌ தலத்தில்‌ சுக்கரன்‌ சிவபெருமானை வழிபட்டு இழந்த தன்‌ கண்ணைப்‌ பெற்றான்‌. 
8. இத்‌ தலத்தில்‌ வேதங்கள்‌ சிவபெருமானை வழிபட்டுத்‌ தமக்கு அசுர பரிசத்தால்‌ உண்டாள்‌ 


ப] 


பாவத்தைப்‌ போக்கிக்‌ கொண்டன, 


160 


நூலில்‌ திருமயிலையில்‌ இருந்த நேமிநாத 
தீர்த்தங்கரரின்‌ திருக்கோயில்‌ பற்றிக்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. இவ்வாறு, திருமயிலை பிற 
சமயத்தினரும்‌ போற்றிய ஒரு திருத்தல 
மாக விளங்கியிருந்த பெருஞ்சிறப்பு ஈண்டுக்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. ்‌ 


செல்வமல்கிய திருமயிலாபுரி : 


கி, பி. ஏழாம்‌ நூற்றாண்டவரான 
நாவுக்கரசர்‌ ஞானசம்பந்தர்‌ ஆகியோரின்‌ 
தேவாரத்‌ திருப்பாக்களிலிருந்து, திருமயிலை 
அக்காலத்திலேயே, மாடமாளிகைகளும்‌, 
மலிவிழா வீதிகளும்‌ கொண்ட ஒரு மிகச்‌ 
சிறந்த நகராக விளங்கியிருந்தது எனத்‌ 
தெரிகின்றது. சேக்கிழார்‌ பெருமானார்‌ திரு 
மயிலையினைப்‌ '“பல்பெருங்குடி நீடுபரம்பரைச்‌ 
செல்வமல்கிய திருமயிலாபுரி'' எனப்‌ 
போற்றுகின்றனர்‌. கி. பி. எட்டாம்‌ 
தூற்றாண்டினரான திருமங்கையாழ்வாரால்‌ 
பேோற்றப் பெற்ற திருவல்லிக்கேணி, 
மயிலாப்பூருக்கு அணித்தேயமைந்த ஒரு 
திருத்தலமாகும்‌. திருமங்கையாழ்வாரின்‌ 
காலத்தில்‌, திருவல்லிக்கேணி ஒரு சின்னஞ்‌ 
சிறு சிற்றாராகவோ அல்லது புகழ்பெற்ற 
திருமயிலையின்‌ ஒரு பகுதியாகவோ இருந்‌ 
திருக்கவேண்டும்‌. இக்காரணம்‌ பற்றியே 
போலும்‌ திருமங்கையாழ்வார்‌, திருவல்லிக்‌ 
கேணியைக்‌ குறிப்பிடும்பொழுதெல்லாம்‌ 
ட... .மயிலைத்‌ திருவல்லிக்கேணி '' என 
திருமயீலையை அதனுடன்‌ சேர்த்தே 
குறிப்பி கின்றார்‌. இவர்‌ காலத்திற்கு 
முற்பட்ட காலத்தவரான திருமழிசை 
ஆழ்வாரும்‌ இவ்வாறே குறிப்பிட்டுள்ள தனை 


முன்பே கண்டோம்‌. 


காஞ்சியினைத்‌ தலைநகராகக்கொண்டு 
அரசோச்சிய பல்லவப்பேரரசர்‌ தம்மை 
* மயிலைகாவலன்‌ ' என்று அழைத்துப்‌ பெரு 
மிதம்‌ பூண்டனர்‌. பல்லவர்காலத்தில்‌, 
மாமல்லபுரம்‌ முக்கிய துறைமுகமாக அமைவ 
தற்குமுன்னர்‌, மயிலாப்பூரே பல்லவர்களின்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கருதப்படுகின்றது. மாமல்லை தோன்றிய 
பின்பும்‌, மயிலை தனது தனிச்சிறப்புக்‌ 
குன்றாது, தொடர்ந்து சிறந்த துறைமுகமாக 
விளங்கி வந்திருக்கிறது. மயிலை பல்லவப்‌ 
பேரரசில்‌ ஒரு பகுதியின்‌ முக்கிய நகரமாக 
இருந்ததென்றும்‌, கண்ட சோழன்‌ 
என்பான்‌ மயிலையை முக்கிய நகரமாகக்‌ 
கொண்ட நாட்டின்‌ அரசனாய்‌ இருந்தான்‌ 
என்றும்‌, அவன்‌ ““மயிலையர்கோன்‌ '' என்று 
புகழப்பெற்றான்‌ என்றும்‌, பராந்தக வீர 
நாராயண பாண்டியனின்‌ தளவாய்புரம்‌ 
செப்பேடுகளைக்‌ கொண்டு, ஆராய்ச்சியாளர்‌ 
ஒருவர்‌ அறிவித்துள்ளார்‌. 


மயிலை பண்டை நாட்களில்‌ பன்னாட்டி 
னரும்‌ கூடும்‌ ஒரு புகழ்பெற்ற பெரிய துறை 
முகமாக (International Port) விளங்கியது 
என்பதில்‌ ஐயமில்லை. கி. பி. பதினொராம்‌ 
நூற்றாண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று இதனை 
உறுதிப்படுத்துகின்‌ றது. அக்கல்வெட்டு, 
மயிலையில்‌ நானாதேசிகள்‌ (பலநாட்டினைச்‌ 
சேர்ந்த வணிகர்‌) கூடிச்‌ சில திர்மானங்கள்‌ 
செய்தனர்‌ எனச்‌ சொல்லுகின்றது. கி. பி, 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ இந்தியாவிற்கு 
வந்திருந்த புகழ்பெற்ற வெனீஸ்‌ நாட்டு 
வழிப்போக்கரான மார்க்கோ போலோ 
(Marco Polo) மயிலாப்பூருக்கும்‌ வந்தார்‌. 
அவர்‌ “மயிலாப்பூர்‌ ' என்று அவ்வூர்ப்‌ 
பெயரினைக்‌ குறிப்பிடவில்லை என்றாலும்‌, 
தூயதாமஸ்‌ (51. 111088) என்ற கிறித்துவ 
அடிகளாரின்‌ “சமாதியிருந்த ஒரு சிறுநகர்‌ 
பற்றிய வருணனையைத்‌ தந்துள்ளார்‌. 
அந்நகர்‌ மயிலாப்பூரேயாகும்‌. அவர்‌ 
அந்நகர்‌ மயில்களுக்குப்‌ பெயர்பெற்றிருந்த 
தென்றும்‌, தாமஸ்‌ அடிகளார்‌, பறவைகளை 
வேட்டையாடும்‌ வேடன்‌ ஒருவன்‌ ஒரு 
மயிலின்மீது எறிந்த அம்பு குறிதவறிப்‌ 
பாய்ந்ததால்‌ இறந்தனர்‌ என்று அக்‌ 
காலத்தில்‌ நம்பப்பட்ட கருத்தினையும்‌ குறித்‌ 
துள்ளார்‌. கி. பி, பதினான்காம்‌ நூற்றாண்டின்‌ 
இடைப்‌ பகுதியில்‌ ஜான்‌ டீ மறிக்நோலி 


முக்கிய துறைமுகமாக விளங்கியதெனக்‌ (3௦1 De Marign௦lli) என்ற வழிப்போக்கர்‌ 
1. “மறமே முனிர்த்து மயிறாபுரி நின்றுமன்னுயிர்கட்கு அறவே பொழியும்‌ அருட்‌ 

கொண்டலே...... க 
...2, .இல்வடிகளார்‌ இிறித்துவச்‌ சமயத்தினைப்‌ பரவச்செய்ய மயிலாப்பூர்ப்‌ பகுதிக்குப்‌ போந்த 


| 


காலம்‌ ௪. பி. முதலாம்‌ நூற்றாண்டு என்பது பொதுவாக நம்பப்படும்‌ ஒரு செவி வழிச்செய்தியாகும்‌, 


(It is ‘‘ an important Christian tradition ”".) 


பொன்விழா மலர்‌ 


மயிலாப்பூருக்கு வந்திருந்தார்‌. அவர்‌ 
மயிலையை '** மைராபோலிஸ்‌ '' (1441800118) 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. மயிலாப்பூரின்‌ 
மயில்களைப்பற்றியும்‌, மயிலாப்பூருக்குச்‌ சீன 


நாட்டிலிருந்து கப்பல்கள்‌ வருவது 
உண்டென்ற செய்தியினையும்‌ அவர்‌ 
அறிவித்துள்ளார்‌. கி. பி. பதினைந்தாம்‌ 


நூற்றாண்டில்‌ விசயநகர மன்னர்‌ தேவ 
ராயனின்‌ ஆட்சியின்கீழ்‌ இருந்த மிக 
முக்கியமான துைமுகங்களுள்‌ மயி 
லாப்பூரும்‌ ஒன்றாக விளங்கியது. பின்னர்‌ 
கி, பி. பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ மயிலாப்பூரி 
லுள்ள சென்தோம்‌ (581 11௦௦) என்ற 
பகுதியில்‌ போர்ச்சுக்கீசிய பாதிரிமார்களும்‌ 
போர்ச்சுக்கீசியரும்‌ குடியேறத்‌ தொடங்கி 
னர்‌. விரைவில்‌ சென்தோம்‌ ஒரு மும்முர 
மான போர்ச்சுக்கீசியக்‌ குடியிருப்பாக 
வளர்ந்தது. மயிலை சென்தோம்‌ பகுதி, கிழக்‌ 
குக்‌ கடற்கரையிலுள்ள பலவிடங்களுடன்‌ 
வாணிபம்‌ செய்ய மிகவும்‌ ஏதுவான இடமாக 
விருந்ததும்‌, இவ்வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய 
காரணமாகும்‌. கி. பி, பதினாறாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ மயிலாப்பூருக்கு வந்திருந்த டூரேட்‌ 
பார்போஸா (19யாக(6 Barbosa) என்பவர்‌ 
மயிலாப்பூரிலிருந்தும்‌ சென்னைக்கு 
அருகிலுள்ள பழவேர்க்காட்டி 
லிருந்தும்‌(Pulicat) ஏற்றுமதியான துணிகள்‌, 
மலாக்கா (Malacca), பெகு (80), சுமத்தரா 


(Sumatra), சீனா (China) முதலிய நாடுகளின்‌ 
கடைகளில்‌ காணப்பட்டன எனக்‌ குறித்‌ 
துள்ளார்‌. அவர்‌, மயிலைப்பூர்நகர்‌ (City ௦71 


‘Mailapora’) முற்காலத்தில்‌ 12 லீக்‌ (16820௦) 
நீளமுடையதென்றும்‌, அது முன்பு கடற்‌ 
கரையினின்றும்‌ தொலைவில்தான்‌ இருந்த 
தென்றும்‌, பின்பு கடலரிப்பினால்‌ நிலம்‌ 
கடலுள்‌ மூழ்கி அந்நகரின்‌ வெகு 
அருகிலேயே கடல்‌ வந்துவிட்டதென்றும்‌ 
விவரித்துள்ளார்‌. சீசர்‌ பிரெடரிக்‌ (Ceasar 
Frederic) என்பவர்‌ கி. பி, 1567இல்‌ 
மயிலாப்பூரைப்பற்றித்‌ தாம்‌ எழுதிய 
குறிப்புக்களில்‌, அவ்விடத்தில்‌ மக்கள்‌ 
படகுகளை (982046 00806) ஓட்டும்‌ பெருந்‌ 
திறனை வியந்து போற்றியுள்ளார்‌. ஜான்‌ 
நையுப்‌ (1011 Neiuhef) என்பவர்‌ கி.பி. 1662 
இல்‌ சென்தோமினைப்‌ பற்றி எழுதுங்கால்‌ 
அதனை உலகின்‌ கிழக்குப்‌ பகுதியிலுள்ள 
செல்வம்‌ மல்கிய துறைமுகங்களில்‌ ஒன்று 
(‘one of the richest sea ports of the East”) 


21 


161 


என வருணித்துள்ளார்‌. இவ்வாறு, ஈராயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு மேலாகப்‌ பல்வேறு காலங்‌ 
களிலும்‌ திருமயிலை ஒரு மிகமுக்கியதலமாகத்‌ 
திகழ்ந்திருக்கக்‌ காண்கிறோம்‌. 
பேரற்புதங்‌ கண்டி திருமயிலை: 

நற்றமிழ்‌ வல்ல ஞானசம்பந்தர்‌ 
“்‌ அங்கம்‌ பூம்பாவை '' ஆக்கிய பேரற்புதம்‌ 
நிகழ்ந்ததும்‌ திருமயிலையில்‌ தான்‌. கி.பி. அழாம்‌ 
நூற்றாண்டில்‌, மயிலையில்‌ சிவநேசர்‌ என்ற 
வணிகர்‌ வாழ்ந்து வந்தார்‌. அவர்‌ ஞான 
சம்பந்தரிடம்‌ பேரன்பு பூண்டவர்‌, . தம்‌ 
ஆருயிர்மகள்‌ பூம்பாவையை அவருக்கே 
மணம்‌ முடிப்பது என்று அவர்‌ உறுதி 
கொண்டிருந்தார்‌. ஆனால்‌ அம்மகளோ 
அரவு தீண்டி இறந்தாள்‌. அவள்‌ உடலை 
எரித்து எடுத்த எலும்பும்‌, சாம்பலும்‌ 
நிறைந்த குடத்தை அவர்‌ ஞானசம்பந்தர்‌ 
மயிலை வந்தபோது அவரிடம்‌ சேர்ப்பித்து 
வணங்கினார்‌. சிறந்த பக்திச்‌ செல்வரான 
சிவநேசரின்‌ துயரினைத்‌ துடைக்கத்‌ 
திருவுள்ளங்கொண்ட திருஞானசம்பந்தர்‌, 
குடத்தில்‌ எலும்பும்‌ சாம்பலுமாகக்‌ கிடந்த 
பூம்பாவையினை நோக்கித்‌ திருப்பதிகம்‌ 
பாடித்‌ திருவருளைச்‌ சிந்தித்தார்‌. ஒவ்வொரு 


திருப்பாடலிலும்‌ பூம்பாவையின்‌ உருவம்‌ 
வளர்ந்தது. பத்தாவது திருப்பாடல்‌ பாடி 
முடிந்ததும்‌ பூம்பாவை முழுதும்‌ உயிர்‌ 


பெற்றுக்‌ குடத்தை உடைத்துக்கொண்டு 
வெளியேவந்து நின்றாள்‌. எல்லாம்‌ வல்ல 
இறைவன்‌ தன்‌ ஞானக்குழந்தையான 
ஞானசம்பந்தரின்‌ அளவிடற்கரிய பெருமை 
யினை உலகிற்கு அறிவிக்கவே இப்பேரற்புதச்‌ 
செயலை அவர்மூலம்‌ நிகழ்த்தினான்‌ போலும்‌. 
மண்ணினிற்‌ பிறந்தார்‌, பிறவியின்‌ பயனாகத்‌ 
தவறாது செய்யவேண்டுவன அடியார்தமை 
அமுது செய்வித்தலும்‌, இறைவனின்‌ 
நல்விழாப்பொலிவுகளைக்‌ கண்டு நலம்‌ 
பெறுதலுமாகும்‌ என்பதனைத்‌ திருஞான 
சம்பந்தரின்‌ திருப்பதிகத்தின்மூலம்‌ இப்‌ 
பெருநிகழ்ச்சி உலகிற்கு உணர்த்தியது. இப்‌ 
பேரற்புதம்‌ கண்ட திருமயிலை, ஞான 
சம்பந்தர்‌ நவின்ற பேருண்மைகளை 
உலகிற்கு என்றும்‌ நினைவூட்டி நிற்கிறது. 
கபாலீச்சரம்‌ 

பழமையும்‌ பெருமையும்‌ மிக்க 
மயிலையில்‌ உள்ளது கபாலீச்சுரர்‌,' 


திரு 
திருக்‌ 


162 


கோயில்‌. இது, தமிழ்‌ நாட்டின்‌ தலைசிறந்த 
சிவத்தலங்களுள்‌ ஒன்று. இது, சைவ 
சமயாசாரியர்களான நாவுக்கரசர்‌, ஞான 
சம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூவரும்‌ போந்து 
வழிபட்டதாகக்‌ கருதப்படும்‌ பெரும்‌ 
புண்ணியத்தலம்‌. இது திருஞான சம்பந்தர்‌ 
பக்தியோங்கச்‌ செய்யும்‌ தேவாரத்‌ திருப்‌ 
பாக்களால்‌ பரவிய (பாடல்‌ பெற்ற தலம்‌'. 


இஃது, அருணகிரியாரால்‌ பாடப்பெற்ற 
சிங்காரவேலர்‌ திருக்கோயில்‌ கொண் 
டிருக்கும்‌ திருத்தலம்‌. 


இத்திருத்தலத்தில்‌ இறைவன்‌ மேற்கு 
நோக்கிய திருமுகத்துடன்‌ இருப்பதும்‌, அத்‌ 
திருமூர்த்தம்‌ நோக்கும்‌ மேற்குத்‌ திக்கிலேயே 
திருக்குளம்‌ அமைந்து இருப்பதும்‌, இத்‌ 
திருத்தலத்தின்‌ அரிய சிறப்பியல்புகளாகும்‌. 
இத்‌ தனிப்பெருஞ்‌ சிறப்பினைச்‌ சைவசமயச்‌ 
செல்வர்‌ ஒருவர்‌ தெளிவுறக்‌ கீழ்க்கண்டவாறு 
விளக்கியுள்ளார்‌ : 


“சென்னை மயிலாப்பூரில்‌ கோயில்‌ 
கொண்டு எழுந்தருளியிருக்கும்‌ கபாலீச்சுர 
மூர்த்தம்‌ “சத்தியோஜாத மூர்த்தம்‌? ; 
ஆதலால்‌, அது வழிபடுவார்க்கு உடனே 
காட்சிதந்து அருள்‌ வழங்குவதாகும்‌.” 


“சிவபெருமானுக்கு ஐந்து திரு 
முகங்கள்‌ உண்டு. அவற்றுள்‌ மேற்கு 
நோக்கிய திருமுகம்‌ சத்தியோஜா தம்‌! எனப்‌ 
படும்‌. கபாலீச்சுர மூர்த்தம்‌ மேற்கு 
நோக்கிய மூர்த்தமாகும்‌. அந்த மூர்த்தம்‌ 
நோக்கும்‌ மேற்குப்‌ பக்கத்திலேயே தடாகம்‌ 
இருக்கிறது. இறைவனின்‌ நெற்றியைக்‌ 
குளம்‌ என்ற சொல்‌ குறிக்கும்‌. அவன்‌ 
நெற்றி நோக்கும்‌ தடாகமே உண்மையில்‌ 
திருக்குளமாகும்‌. எனவே, மயிலைத்‌ 
தடாகமே, உண்மையில்‌ திருக்குளம்‌ எனப்‌ 
படும்‌, கபாலீச்சுர மூர்த்தத்தின்‌ நெற்றிக்‌ 
கெதிரே இருத்தலால்‌. கபாலீச்சுரரின்‌ 
உள்ள த்தில்‌ குடிகொண்டிருக்கும்‌ அம்பிகை 
கற்பகாம்பாள்‌ என்று அழைக்கப்‌ பெறு 
கிறாள்‌. விரும்பியதைத்‌ தருவது கற்பகம்‌. 
எனவே, விரும்பியதை உடனே அளிப்பவள்‌ 
கற்பகாம்பாள்‌. விரும்பியதை உடனே 
பெறவிழைபவர்‌, மயிலைத்‌ திருக்குளத்தில்‌ 
தீராடிக்‌ கற்பகாம்பாளுடன்‌ கோயில்‌ கொண்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 

டிருக்கும்‌ கபாலீச்சுர ரை வழிபடல்‌ 
வேண்டும்‌''. 

கபாலீச்சுரத்தில்‌ சிங்காரவேலர்‌ திருக்‌ 
கோயில்‌ கொண்டுள்ளது பிறிதொரு சிறப்‌ 
பாகும்‌. “சிங்காரவேலர்‌', கபாலீச்சுரரை 
வழிபட்டு, சூரபதுமன்‌ முதலிய அரக்கர்களை 
வெல்ல *சக்திவேல்‌' பெற்றதால்‌ அப்பெயர்‌ 
பெற்றார்‌. அருணகிரியார்‌ இச்‌ சிங்கார 
வேலரைப்‌ பரவிப்‌ பாடியுள்ளார்‌. 

இனி கபாலீச்சுரம்‌' என்ற பெயர்க்‌ 
காரணத்தைப்‌ பார்ப்போம்‌. *காபாலிகம்‌' 
என்பது சைவசமய உட்பிரிவுகளுள்‌ ஒன்று 
என்றும்‌, அப்‌ பிரிவினர்‌ சிறப்பாக வழிபட்ட 
கோயில்கள்‌ “கபாலீச்சுரம்‌' என வழங்கப்‌ 
பட்டன என்றும்‌, அத்தகைய கோயில்‌ 
களுள்‌ மயிலைக்‌ கபாலீச்சுரமும்‌ ஒன்றாகும்‌ 
என்றும்‌ அறிஞர்‌ கூறுவர்‌. பிரளய 
காலத்தில்‌ பரம்பொருளான சிவன்‌ கையில்‌ 
கபாலம்‌ ஏத்தித்‌ தனித்து நிற்பதாக ஒரு 
ஐதிகம்‌. அவன்‌ தனது எல்லையற்ற அருட்‌ 
கருணையால்‌ மீண்டும்‌ ஆக்குந்‌ தொழிலினை 
யும்‌ மேற்கொள்ளுகின்றான்‌. ஒடுக்குந் 
தொழிலினை ஆற்றும்‌ பரம்பொருளே மீண்டும்‌ 
ஆக்குந்‌ தொழிலினையும்‌ செய்யவல்ல தாகும்‌. 
ஆதலால்‌ கபாலீச்சுரத்‌ தத்துவம்‌ மிக 
உயர்ந்த ஒன்றாகும்‌. இஃதன்றி, கபாலீச்‌ 
சுரம்‌ பற்றிய ஒரு சுவையான புராணச்‌ 
செய்தியும்‌ உண்டு. ஒரு பொழுது, கயிலையில்‌, 
பிரமனின்‌ அகங்கார த்தினை அடக்க 
எண்ணிய சிவபெருமான்‌, பிரமனது தலை 
களில்‌ ஒன்றினை வெட்டிச்‌ சே தப்படுத்தினார்‌. 
பின்னர்‌, பிரமன்‌ மயிலைத்‌ திருத்தலத்தில்‌ 
சிவனை வழிபட்டு நலம்‌ பெற்றான்‌. இச்‌ 
சிரச்சேத நிகழ்ச்சியினை நினைவுகூரும்‌ வகை 
யில்‌, இத்தலத்தில்‌ சிவபெருமான்‌ “கபாலி 
என்று திருநாமம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ எனப்‌ 
பிரமன்‌ வேண்டினான்‌. அவ்வாறே சிவ 
பெருமான்‌ அருள, மயிலைத்‌ திருக்கோயிலில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ இறைவர்‌ “கபாலீச்‌ 
சுரர்‌' எனப்‌ பெயர்‌ பெற்றார்‌. கோயிலின்‌ 
திருக்குளம்‌ 'கபாலிதீர்த்தம்‌' என்றும்‌ திருக்‌ 
கோயில்‌ “கபாலீச்சுரம்‌' என்றும்‌ வழங்க 
லாயின. 

திருமயிலையில்‌ உமையம்மை மயிலுரு 
வெடுத்துச்‌ சிவவழிபாடு செய்து, சிவபெருமா 


3. *சத்திறோஜாதம்‌' என்றால்‌ “தோற்றுவித்தல்‌' என்று பொருள்‌, க 


பொன்விழா மலர்‌ 


னுடன்‌ சேர்ந்ததும்‌ ஒரு சுவையான புராண 


வரலாறாகும்‌. ஒருபொழுது, கயிலையில்‌, சிவ 
பெருமான்‌ அம்மையுடன்‌, திருநீறு, 
திருவைந்தெழுத்து முதலியன பற்றி 


உரையாடிக்‌ கொண்டிருக்கையில்‌ அம்மை 
யின்‌ நினைவு இறைவனின்‌ பேச்சில்‌ முற்றும்‌ 
பொருந்தாமல்‌ அங்குத்‌ தோகையை விரித்‌ 
தாடிக்‌ கொண்டிருந்த ஒரு மயில்‌ மீது 
சென்றதாம்‌. அம்மையின்‌ தவற்றினை 
அறிந்த சிவனார்‌, அம்மை மயிலுருப்‌ பெற்றுத்‌ 
தம்மை வழிபட்டு உய்க எனத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றினார்‌. தன்‌ தவற்றினை உணர்ந்த 
அம்மையும்‌ மயிலுருவில்‌ மயிலாப்பூரில்‌ 
புன்னை மரத்தடியில்‌ சிவலிங்க வழிபாடு 
செய்து, சிவனருளால்‌ மயிலுரு நீங்கப்‌ 
பெற்றுச்‌ சிவனாருடன்‌ சேர்ந்தனள்‌. இந்‌ 
நிகழ்ச்சி பற்றியே அம்மை மயிலுருவில்‌ சிவ 
வழிபாடு செய்த இடம்‌ மயிலாப்பு', 
“மயிலாப்பூர்‌, £மயிலை' என வழங்கலாயிற்று. 
மயிலைத்‌ திருத்தலத்திற்குத்‌ திருவண்ணாமலை 
ஆதினத்தினைச்‌ சார்ந்த தவத்திரு அமிர்த 
லிங்கத்‌ தம்பிரான்‌ அவர்களால்‌ இயற்றப்‌ 
பட்ட தலபுராணம்‌ உண்டு. அந்நூலில்‌ 
டுத்திருத்தலத்தின்‌ அற்புதங்கள்‌ பற்றிய 
பல அரிய செய்திகள்‌ உள்ளன. இஃதன்றி, 
“திருமயிலை உலா”, *திருமயிலைக்‌ கலம்பகம்‌", 
“கபாலீஸ்வரர்‌ பஞ்சரத்தினம்‌”, “கற்பகவல்லி 
மாலை', “சிங்காரவேலர்‌ வெண்பா”, “திரு 
மயிலை யமக அந்தாதி' முதலியவற்றினையும்‌ 
இத்‌ திருத்தலம்‌ பெற்றுள்ளது. 


பழைய கபாலீச்சுரமும்‌! புதிய கபாலீச்சுரமும்‌ : 


பொதுவாக, மக்கள்‌ இன்று திரு 
மயிலையில்‌ நடுநாயகமாக விளங்கும்‌ கபாலீச்‌ 
சுரமே, ஞானசம்பந்தரும்‌ அருணகிரியாரும்‌ 
போந்து பாடிய திருக்கோயில்‌ என 
எண்ணுவர்‌. ஆனால்‌, தொல்‌ பொருள்‌ 


168 


ஆராய்ச்சி யிலிருந்தும்‌ கல்வெட்டு ஆராய்ச்சி 
யிலிருந்தும்‌ கிடைக்கப்‌ பெற்றுள்ள சில 
சான்றுகளிலிருந்து, இப்பொழுது மயிலையி 
லுள்ள கபாலீச்சுரம்‌, தேவாரம்‌ பாடப்‌ 
பெற்ற காலத்திலிருந்த கபாலீச்சுரம்‌ அன்று 
என்றும்‌, அக்‌ காலத்தில்‌ அத்திருக்கோயில்‌ 
வேறு இடத்தில்‌ பெரும்பாலும்‌ சென்தோம்‌ 
(San Thome) கடற்கரையின்‌ வெகு அருகில்‌- 
அமைந்திருக்க வேண்டும்‌ என்றும்‌ தெரிய 
வருகின்றன. இப்பொழுதுள்ள கபாலீச்‌ 
சுரம்‌ கி. பி, 15 ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிற்‌ 
பட்டதேயென வரலாற்று ஆராய்ச்சியாளர்‌ 
எண்ணுகின்றனர்‌. அஃது ஏறத்தாழ 300 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ அமைக்கப்பட்டது 
எனக்‌ கொள்ளலாம்‌ எனவும்‌ அறிஞர்‌ குறிக்‌ 
கின்றனர்‌. மேலும்‌, இத்திருக்கோயில்‌ 
ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு முன்னர்‌, 
மயிலை நாட்டு முத்தையப்ப முதலியார்‌ 
என்பவராலும்‌ அவர்‌ வழி வந்தோராலும்‌ 
அமைக்கப்பட்டது என்றும்‌ கோயிலுக்கு 
மேற்குத்‌ திக்கிலுள்ள திருக்குளமும்‌” 
அவர்கள்‌ வெட்டியதே யென்றும்‌ விளம்பும்‌ 
செய்திகளும்‌ உண்டு. 


இனி, கபாலீச்சுரம்‌ முன்பு இருந்த 
பழைய இடத்தினை விட்டு இடம்‌ பெயர்ந்து 
அமைந்துள்ளது எனக்‌ கருதுவதற்கான 
சில முக்கிய காரணங்களைப்‌ பார்ப்போம்‌. 
தற்பொழுதுள்ள கபாலீச்சுரத்தின்‌ கட்டடத்‌ 
தினை ஊன்றிக்‌ காண்போமேயானால்‌, அது 
பல்லவர்‌ காலத்திலோ அல்லது சோழர்‌ 
காலத்திலோ கட்டப்பட்ட ஒரு பழமையான 
கட்டடமாகத்‌ தெரியவில்லை. அக்கோயிலி 
லுள்ள தூண்‌ வேலைப்பாடுகள்‌ (001615 
pillar-brackets) பிற்கால விசயநகர முறை 
யில்‌ அமைந்து, கி. பி. 16-அல்லது 17-ஆம்‌ 
தூற்றாண்டினைச்‌ சேர்ந்தவையாய்‌ இருக்க 
லாம்‌ எனத்‌ தெரிகின்றன. மேலும்‌, இக்‌ 


1. இக்‌ கோயிற்‌ பெயரினை ஞானசம்பந்தர்‌*கபாலீர்சரம்‌' என்றே குறிக்கின்றார்‌. 
2. இரு 9, எம்‌. இராமசந்திரன்‌ செட்டியார்‌ மயிலாப்பூர்‌ பற்றி வரைந்துள்ள ஒரு குறிப்பினை, 
1950இல்‌ வெளிவந்த “திருத்தொண்டர்‌ புராணம்‌ தொகுதி 5? என்ற நூலில்‌ காண்க; பக்கங்கள்‌ : 


1385-6. 


3. இத்திருக்குளத்தினை ஆண்டுக்கொருமுறை “முஹரத்தின்‌' (Mமங்காரகா) கடைசி நாளன்று 


முகமதியரும்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்ளுகின்றனர்‌. 


இவ்வாறு ஒர்‌ இந்து சமயக்‌ கோயிலினைச்‌ சேர்ந்த 


திருக்குளத்தை முகமதியர்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்வது வேறு எங்கும்‌ காணக்கூடியதன்று. இது தமிழ்‌ 
மக்களின்‌ பரந்த மனப்பான்மையினையும்‌, அவரிடையே நிலவும்‌ சமய ஒற்றுமையினையும்‌ வெளிப்படுத்து 


வதாகும்‌, 


செந்தமிழ்‌ நாட்டினர்‌ எல்லாச்‌ சமயக்‌ கூட்டுறவில்‌ என்றும்‌ இன்பம்‌ காண்பவரன்றோ ? 


164 


கோயிலில்‌ பழமையான முழுக்‌ கல்வெட்டு! 
ஒன்று கூடக்‌ காணப்படவில்லை. இவற்றி 
லிருந்து பழைய கபாலீச்சுரத்தின்‌ கட்டடங்‌ 
கள்‌ முற்றிலும்‌ கைவிடப்பட்டு, அஃது இருந்த 
இடத்தில்‌ இப்பொழுதுள்ள கபாலீச்சுரத்தின்‌ 
கட்டடங்கள்‌ முற்றிலும்‌ புதியனவாக நிர்‌ 
மாணிக்கப்பட்டிருக்கலாம்‌ என்றோ, அல்லது 
ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால்‌ 
புதிய கபாலீச்சுரம்‌ பழைய கபாலீச்சுரம்‌ 
இருந்த இடத்தில்‌ அமைக்கப்படாது, 
முற்றிலும்‌ புதிய இடத்தில்‌ தோற்றுவிக்கப்‌ 
பட்டது என்றோ கருதவேண்டியுள்ள து. 


மேற்கூறிய இரு கருத்துகளுள்‌, முற்றி 
லும்‌ புதிய இடத்தில்தான்‌ புதிய கபாலீச்சுரம்‌ 
தோன்றியிருக்க வேண்டும்‌ என்னும்‌ கருத்‌ 
தினை வலியுறுத்தும்‌ பல வரலாற்றுச்‌ சான்று 
கள்‌ கிடைத்துள்ளன. சென்தோம்‌ கடற்‌ 
கரையின்‌ அருகே இந்திய அரசின்‌ தொல்‌ 
பொருள்‌ ஆய்வுத்துறையினர்‌ பழைய கபா 
லீச்சுரத்தினைச்‌ சேர்ந்தவையாய்‌ இருக்க 
லாம்‌ என்று எண்ணத்தக்க சில கட்டடப்‌ 
பகுதிகளைக்‌ கண்டெடுத்தனர்‌. இத்துறை 
யினர்‌ கி. பி. 1923 இல்‌ சென்தோம்‌ மாதா 
கோயிலின்‌ அருகில்‌ புததபொருள்‌ ஆராய்ச்சி 
நடத்தினர்‌. அப்பொழுது, '*கூத்தாடுவார்‌ 
(நடராசர்‌) சிலைக்கு முன்பு ஒரு விளக்கு 
எரிக்க நிலம்‌ வரியிலியாக விடப்பட்டது” 
என்னும்‌ செய்தியினைச்‌ சொல்லும்‌ கி. பி. 
பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டினைச்‌ சேர்ந்த 
கல்வெட்டினைக்‌ கொண்ட ஒரு கல்‌ நிலத்துக்‌ 
கடியிலிருந்து கிடைத்தது.” இவ்வகழ்வா 
ராய்ச்சிக்கு முன்பே, ::மயிலாப்பூரிலுள்ள 
சிவன்‌-பார்வதி இவர்‌ தம்‌ கருவறைகள்‌ 
உள்ளிட்ட எல்லாக்‌ கட்ட டங்களும்‌'' என்ற 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


செய்தியினைக்‌ கூறும்‌ கி. பி. பன்னிரண்டாம்‌ 


நூற்றாண்டினைச்‌ சேர்ந்த கல்வெட்டினைக்‌ 
கொண்ட ஒரு கல்லை, கி. பி, 1921இல்‌, 
ஆஸ்டன்‌ பாதிரியார்‌ (ஈather Hosten) 


சென்தோம்‌ மாதாகோயில்‌ அருகில்‌ கண்‌ 
டெடுத்தார்‌. இவையன்றி சென்தோமில்‌ 
வேறு சில கல்வெட்டுக்களையும்‌ இந்திய 
அரசின்‌ கல்வெட்டுத்துறையினர்‌ கண்டுள்ள 
னர்‌. அவற்றுள்‌ மிகவும்‌ குறிப்பிடத்தக்க 
ஒன்று, ““திருமயிலாப்பூரில்‌ உள்ள திருப்பூம்‌ 
பாவை'' என்னும்‌ சொற்களைக்‌ கொண்ட 
கல்வெட்டாகும்‌.* இக்கல்வெட்டுக்களன்‌ நி 
உடைந்த சிலை ஒன்றும்‌, இந்து சமய வேலைப்‌ 
பாடுகளைக்‌ கொண்ட சில மெல்லிய தூண்‌ 
களும்‌ சென்தோமில்‌ கண்டெடுக்கப்பட்‌ 
டுள்ளன. சென்‌தோம்‌ மாதாகோயில்‌ 
அருகில்‌ கிடைத்த அச்சிலை, தனது வாகன 
மான மயில்மீது சாய்ந்த நிலையில்‌ காட்சி 
தரும்‌ முருகக்‌ கடவுளின்‌ திரு உருவமாகும்‌. 
மேற்கூறியவற்றினின்றும்‌ சென்தோம்‌ 
கடற்கரையின்‌ வெகு அருகில்‌ பழமையான 
சிவன்‌ கோயில்‌ ஒன்று இருந்திருக்க வேண்‌ 
டும்‌ என்பதும்‌, அதுவே பழைய கபாலீச்சுர 
மாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ புலனா 
கின்றன. அருணகிரியாரும்‌ “கடற்கரைத்‌ 
திரையருகே சூழ்‌ மயிலைப்‌ பதிதனில்‌ உறை 
வோனே! என்று கி. பி, 15 ஆம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ பாடியுள்ளதும்‌ ஈண்டுக்‌ குறிப்பிடத்தக்க 
தாகும்‌. 


கடற்கரையின்‌ வெகு அருகிலிருந்த 
பழைய கபாலீச்சுரம்‌ பின்னாள்களில்‌ ஏற்‌ 
பட்ட கடலரிப்பினால்‌, கைவிடப்பட்டு அழிந்‌ 
திருக்க வேண்டும்‌ என்று சில வரலாற்று 
அறிஞர்‌ கருதுகின்றனர்‌.” மயிலாப்பூர்ப்பகுதி 


3. இக்கோயிலில்‌ தலை--கால்‌ இல்லாத கல்வெட்டுப்‌ பகுதிகள்‌ மட்டும்‌ ஒரு சில கற்களில்‌ 
உள்ளன. இக்கற்கள்‌ பழைய கோயிலின்‌ கற்களாக இருக்கலாகுமா என்பது ஆராயப்படவேண்டிய 


ஒன்றாகும்‌ என அறிஞர்‌ ஒருவர்‌ குறித்துள்ளார்‌. 


2. இத்திருக்கோயிலுக்கு அருகிலுள்ள பழமையான திருக்கோயில்களான 


திருவல்லிக்கேணி, 


திருவொற்றியூர்‌, திருவான்மியூர்‌ முதலியவற்றில்‌ எல்லாம்‌ பழங்காலந்துக்‌ கல்வேட்டுக்தள்‌ காணப்படு 


கின்றன என்பதும்‌ எண்டு கவனிக்கத்தக்கதாகும்‌. 


3. “இந்தியத்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறையின்‌ அறிக்கை' (“Report of the Archaeological 
Survéy of India’), 1922-23, பக்கங்கள்‌ 120-121; கல்வெட்டு எண்‌ 217 (1923ஆம்‌ ஆண்டு). 


4. . கல்வெட்டு எண்‌ 218 (1923ஆம்‌ ஆண்டு). 


உல 5). ஏறிவாசாச்சாரி, இ. எஸ்‌. (Sரinivasachari, C.S.): 


“சென்னை மாநகரின்‌ வரலாறு?” 


( History of the City of Madras’), 1939, பக்கம்‌ XiX. 


பொன்விழா மலர்‌ 


யில்‌ உக்கிரமான கடக௫ரிப்புப்‌ பல்லாண்டு 
களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது என்பது 
வெகுவாக நம்பப்படும்‌ ஒரு செவிவழிச்‌ 
செய்தியாகும்‌. இக்கடலரிப்பினலேயே 
மயிலையின்‌ கடற்கரையில்‌ இருந்த ஒரு 
சமண  சமயக்கோயிலும்‌ கைவிடப்பட்டு 


அழிந்தது என்றும்‌ கருதப்படுகின்றது. ! 


வேறுசில அறிஞர்‌ கி. பி. 16ஆம்‌ நூற்‌ 
ரண்டில்‌ போர்ச்சுக்கீசியர்‌ சென்தோமில்‌ 
குடியேறியபின்‌, பழைய கபாலீச்சுரம்‌ 
அவரால்‌ அழிந்து பட்டிருக்கலாம்‌ 
கருதுகின்றனர்‌.” இக்கருத்தினை வலியுறுத்‌ 
தும்‌ ஒரு வரலாற்று நிகழ்ச்சியும்‌ உண்டு. 
கி. பி, 1558இல்‌ போர்ச்சுக்கீசியர்‌ மயிலாப்‌ 
பூரில்‌ இருந்த சில இந்து சமயக்கோயில்களை 
அழித்தனர்‌. இதனால்‌ வெகுண்டெழுந்த 
இந்துக்கள்‌ விசயநகர மன்னன்‌ சதாசிவ 
ராயனின்‌ சார்பில்‌ ஆட்சி செலுத்தி வந்த 
இராமராயனிடம்‌ முறையிட்டனர்‌. அவன்‌ 
சென்தோமின்‌ மீது பெரும்‌ படையெடுத்து 
வந்து அப்படைக்குத்‌ தானே தலைமை 
தாங்கிப்‌ போர்ச்சுக்கீசியரை அடக்கினான்‌.” 


எனக்‌ 


மேற்கண்டவாறு, மயிலாப்பூர்க்‌ கடற்‌ 
கரையைச்‌ சார்ந்திருந்த பழைய கபாலீச்‌ 
சுரம்‌ கடலரிப்பின லா அல்லது போர்ச்சுக்‌ 
கீசியரின்‌ வன்செயலாலோ அழிந்து பட்‌ 
டிருக்க என்று தெள்ளிதின்‌ 
ஊகிக்கலாம்‌. பழைய கபாலீச்சுரம்‌ மறைந்த 
காலமும்‌ புதிய கபாலீச்சுரம்‌ தோன்றிய 
காலமும்‌ இன்னதென உறுதியாகத்‌ தெரிய 
வில்லை. ஆனால்‌, அருணகிரியார்‌ காலம்‌ 
(கி. பி. 15ஆம்‌ நூற்றாண்டு) வரை பழைய 
கபாலீச்சுரம்‌ மயிலைக்கடற்கரையின்‌ வெகு 
அருகிலேயே விளங்கிற்று எனக்‌ கொள்ள 
லாம்‌.“ 


வேண்டும்‌ 


7. டெய்லரின்‌ (William Taylor), 


165 
இன்றுள்ள கபாலீச்சுரம்‌ பற்றிய பிறசெய்திகள்‌ : 


இத்திருக்கோயிலின்‌ இறைவர்‌ கபாலீச்‌ 
சுரர்‌ பிரதிட்டை செய்யப்பெற்ற சிவலிங்கம்‌. 
இறைவி கற்பகாம்பாள்‌ (கற்பகாம்பிகை 
அல்லது கற்பகவல்லி), கபாலீச்சுரரின்‌ சந்‌ 
நிதிக்கு வடபாகத்தில்‌ தனிச்‌ சந்நிதியில்‌, 
நிற்கின்ற கோலத்தில்‌ தெற்கு நோக்கிய 
திருமுகத்துடன்‌ காட்சி தரும்‌ திருமேனி 
உடையவள்‌. இத்திருக்கோயிலின்‌ தல 
விநாயகர்‌ கூத்தாடும்‌ விநாயகர்‌. இங்கு, 
அருணகிரியாரால்‌ பாடப்பெற்ற சிங்கார 
வேலர்‌ ஒரு தனிக்கோயிலில்‌ திருக்காட்சி 
தருகின்றார்‌. பழனியாண்டவர்‌, சனீசுவரர்‌, 
வாயிலார்‌ நாயனார்‌, திருஞானசம்பந்தர்‌, 
அங்கம்‌ பூம்பாவையார்‌ முதலியவர்க்கும்‌ 
இங்கு தனிச்‌ சந்நிதிகள்‌ உண்டு. இக்கோயி 
லின்‌ அழகிய உருவ வேலைப்பாடுகளைக்‌ 
கொண்ட கோபுரம்‌ ஏறத்தாழ 120 அடி 
உயரமுடையதாய்‌ கபாலீச்சுரத்தின்‌ சிறப்‌ 


பினைக்‌ காண்போர்‌ அனைவருக்கும்‌ நினை 
வூட்டி நிற்கின்றது. 
இத்திருக்கோயிலில்‌ பங்குனி மாதம்‌ 


(மார்ச்சு-ஏப்ரல்‌) வளர்பிறைப்‌ பெளர்ணமி 
யைத்‌ தீர்த்த நாளாகக்‌ கொண்டு பத்து 
நாள்கள்‌ திருவிழா (பிரம்மோற்சவம்‌) வெகு 
சிறப்புற நிகழும்‌. அவ்விழாவின்‌ எட்டாவது 
நாளன்று நடக்கும்‌ “அறுபத்து மூவர்‌ திரு 
விழா, திருமயிலைக்கே சிறப்புத்‌ தருவ 
தாகும்‌. அவ்விழாவினைக்‌ காண ஏறத்தாழ 
ஐந்து லட்சம்‌ மக்கள்‌ திருமயிலையில்‌ கூடும்‌ 
திருக்காட்சி அனைவரும்‌ கண்டு கழிபே 
ருவகை கொள்ளத்தக்கதாகும்‌. திருச்செங்‌ 
காட்டங்குடியில்‌ நிகழும்‌ 4 அமுது படையல்‌ 
விழா,' காரைக்காலில்‌ நிகழும்‌ *மாங்கனி 
வீழா,' திருவொற்றியூரில்‌ நிகழும்‌ *மகிழடி 


‘A Catalogue Raisonne of Oriental Manuscripts in 


Government Library’ என்ற நூலினைக்‌ காண்க, தொகுதி 8, பக்கம்‌ 372. 


2. திரு, சி. எம்‌. இராமச்சந்திரன்‌ செட்டியார்‌ அவர்களின்‌ முன்னர்க்குறித்த மயிலாப்பூர்‌ பற்றிய 


குறிப்பினைக்‌ காண்க, 


3. இராபர்ட்‌ சுவல்‌ (Ropert Sewell): மறக்கப்பட்ட பேரரசு? 


1984, பக்கங்கள்‌ 193-194. 


தீ. இராமன்‌, கே.வி. (Raman K. V) 


(‘The Forgotten Empire’), 


: “சென்னைப்‌ பகுதியின்‌ முற்கால வரலாறு' (The Early 


History of the Madras Region’), 1959, பக்கம்‌ 36. 


166 


“அறுபத்து மூவர்‌ 
கபாலீச்சுரத்தின்‌ 


சேவை போன்றே 
விழாவும்‌' திருமயிலைக்‌ 
தனிப்பெரும்‌ விழாவாகும்‌." 


திருமயிலைக்‌ கபாலீச்சுரம்‌ ஏறத்தாழ 
இரண்டு ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ அமைந்‌ 
துள்ளது. இத்திருக்கோயிலுக்கு ஏறத்தாழ 


41 இலட்சம்‌ ரூபாய்‌ மதிப்புள்ள பழமையான 


நகைகளும்‌, பல அழகிய வாகனங்களும்‌, 
திருத்தேரும்‌ உண்டு. இத்திருக்கோயில்‌ 
தெய்வத்தானத்தினர்‌, மக்களுக்கு மிகவும்‌ 


பயன்படும்‌ முறையில்‌ ஒரு நல்ல இடத்தில்‌ 
ஒரு திருமண மண்டபத்தினையும்‌, திருமுறை 
களைப்‌ பயிற்றுவிக்கத்‌ தேவாரப்‌ பாடசாலை 
யொன்றினையும்‌ அமைமத்துள்ளார்கள்‌. 
அவர்கள்‌ “கபாலீச்சுரர்‌ நகர்‌' என்ற கட்டிட 
விடுதிகளையும்‌ கட்டியுள்ளனர்‌. தமிழ்நாட்டு 
அரசின்‌ இந்து அறநிலைய ஆட்சித்துறை 
யினைச்‌ சேர்ந்த ஓர்‌ அலுவலரும்‌ (நிர்வாக 
அதிகாரி—Executive Officer) மூன்று அறங்‌ 
காவலர்களும்‌ (105668) இத்திருக்கோயி 
லின்‌ பணிகளை நடாத்துகின்‌ றனர்‌. 


மங்குள்‌ ரதிதவழு மாடவீதி 
மயிலாப்பி லுள்ளார்‌ மருக துள்ளார்‌ 
கொங்கிற்‌ கொடுமுடியார்‌ குற்றா லத்தார்‌ 
குடமூக்கி லுள்ளார்போய்க்‌ கொள்ளம்‌ 
தங்குமிட மறியார்‌ சால நாளார்‌ [பூதூர்த்‌ 
தரும புரத்துள்ளார்‌ தக்க ளூரார்‌ 
பொங்குவெண்‌ ணிறணிந்து பூதஞ்‌ சூழப்‌ 
புலியூர்ச்‌ சிற்றம்பல மேபுக்கார்‌ தாமே." 
(திருநாவுக்கரசர்‌, கோயில்‌ 
சிதம்பரம்‌, புக்கதிருத்தாண்டகம்‌ ) 


“ழலிவிழா வீதி மடநல்லார்‌ மாமயிலைக்‌ 


கலிவிழாக்‌ கண்டான்‌ கபாலீச்‌ சரம்‌ அமர்ந்‌ 
[தான்‌...!? 


(திருஞானசம்பந்தர்‌. பூம்பாவைப்‌ 
பதிகம்‌.) 
துறைக்கொண்ட செம்பவளம்‌ 
இருளகற்‌ றுஞ்சோதித்‌ 
தொன்மயிலை வாயிலா 
னடியார்க்கு மடியேன்‌...” 


(சுந்தரர்‌, திருத்தொண்டத்‌ தொகை) 


சொல்வி எங்குசீர்த்‌ தொண்டைநன்‌ னாட்டிடை 
மல்லல்‌ நீடிய வாம்மை வளம்பதி 

பல்பெ ருங்குடி நீடு பரம்பரைச்‌ 

செல்வம்‌ மல்கு திருமயி லாபுரி 

நீடு வேலைதன்‌ பால்நிதி வைத்திடத்‌ 

தேடும்‌ அப்பெருஞ்‌ சேமவைப்‌ பா மென 

ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி 

மாடு தள்ளு மரக்கலச்‌ செப்பினால்‌ 


தவள மாளிகைச சாலை மருங்கிறைத்‌ 
துவள்ப தாகை நுழைந்தணை தூமதி 

பவள வாய்மட வார்முகம்‌ பார்த்தஞ்சி 
உவள கஞ்சேர்ந்‌ தொதுங்குவ தொக்குமால்‌ 
வீதி எங்கும்‌ விமா௮ணிக்‌ காளையர்‌ 

தூதி யங்குஞ்‌ சுரும்பணி தோகையர்‌ 

ஒதி எங்கும்‌ ஒழியா அணிறிதி 

பூதி எங்கும்‌ புனைமணி மாடங்கள்‌ 


_பெரியபுராணம்‌, (வாயிலார்‌ 1, 2, 4, 5) 


1. பண்டைக்‌ காலத்திலேயே 'மலிவிழாவீதி மாமயிலை! விழாக்களுக்குப்‌ 
என்பதனை ஞானசம்பந்தரின்‌ 'பூம்பாவைத்‌ திருப்பதிகத்தினின்றும்‌' 


பெயர்பெற்றது 


அறியலாம்‌. அப்பதிகத்தில்‌ 


மயிலையில்‌ நடைபெற்ற திருவிழாக்கள்‌ பலவும்‌ குறிக்கப்பெற்றுள்ளன. அவை ஓணவிழா, விளக்கீடு, 


ஆதிரைநாள்‌, தைப்பூசம்‌, 
என்பன, 


கடல்‌ஆட்டு, உத்திரதாள்‌, 


அட்டமிநாள்‌, பொன்தாப்பு, பெருஞ்சாந்தி 


தமிழகக்‌ கோயிற்‌ கட்டிடக்‌ கலை 


[திரு. சீ. ஈ. ராமச்சந்திரன்‌, எம்‌.ஏ., எம்‌.லிட்‌.] 


திரு சி. பி. ஏகாம்பர முதலி 
யாருக்கும்‌ திருமதி விசாலாட்சி 
அம்மையாருக்கும்‌ 25-11-1929 
இல்‌ இவா்‌ தோன்‌ நினார்‌. 
சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரி 
யில்‌ படித்து வரலாற்றுத்துறை 
யில்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. 
பத்துப்பாட்டிலுள்ள வரலாற்‌ 
றுச்‌ செய்திகளை ஆய்ந்து எம்‌.லிட்‌ 
பட்டம்‌ பெற்றார்‌. பதினைந்து 
ஆண்டுகள்‌ பச்சையப்பன்‌ கல்லூ 
ரியில்‌ துணைப்பேரா சிரியராகத்‌ 


திகழ்ந்த இவர்‌ தற்பொழுது 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகவரலாற்‌ 
றுத்‌ துணைப்‌ பேராசிரியராகப்‌ 


தமிழகம்‌ கலைக்கோயில்களின்‌ இருப்பிட 
மாக விளங்குவது கண்கூடு. சிறப்பாகப்‌ 
பல்லவ மன்னர்களின்‌ தலைநகராகிய காஞ்சி 
யும்‌ பாண்டியக்‌ கோநகராகிய மதுரையும்‌, 
சோழப்பெரு நகராகிய தஞ்சையும்‌, இந்தியக்‌ 
கட்டிடக்‌ கலையை அறிவிக்கும்‌ காட்சிச்சாலை 
களாய்க்‌ கண்டோர்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்‌ 
அமைந்துள்ளன. இக்கோயிற்‌ சின்னம்‌ 
தமிழக அரசின்‌ மாநிலச்‌ சின்னமாக அமைந்‌ 
திருப்பதும்‌ பொருத்தமானதே யாகும்‌. 

இன்று காணப்படும்‌ கோயில்கள்‌ கி. பி, 
6 ஆம்‌ நூற்றாண்டுக்குப்பின்‌ தோன்றியவை 


யாகும்‌. காலத்தால்‌ முந்திய கோயில்கள்‌ 
தமிழகத்தில்‌ இருந்துள்ளன. இரட்டைக்‌ 
காப்பியங்கள்‌ அக்காலத்திலிருந்த கோயில்‌ 
களைப்‌ பற்றிப்‌ டேசுகின்றன. மண்ணாலும்‌, 
சுதையாலும்‌ ஆக்கப்பட்டன ஆதலின்‌ 
அவையனைத்தும்‌ அழிந்துபட்டனபோலும்‌. 
சோழன்‌ கோச்செங்கணான்‌ எண்தோள்‌ 


ஈசர்க்கு எழுபதிற்கும்‌ மேற்பட்ட கோயி 
லெடுத்தான்‌ என்பதைத்‌ திருமங்கை 
மன்னன்‌ திருவாக்காலும்‌, தேவாரப்பதிகங்க 
ளாலும்‌அறிகிறோம்‌.கி.பி. 7ஆம்நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்தவரான அப்பரடிகள்‌ திருவாக்கி 
னின்றும்‌, அவர்‌ காலத்து விளங்கிய பல்‌ 
வகைக்‌ கோயில்களைப்பற்றி அறிகின்றோம்‌. 


பணியாற்றுகிறார்‌. பல்கலைக்கழக 
இதழிலும்‌ பிற திங்கள்‌ இதழ்‌ 
களிலும்‌ வரலாற்றுத்துறை 
பற்றிய சிறந்த ஆய்வுக்‌ கட்டுரை 
களை எழுதியுள்ளார்‌. ஆங்கில 
வரலாற்றுப்‌ பேராசிரியரான 
ஜி எம்‌ டிரவெல்லியனின்‌ "ஆங்‌ 
கிலேயரீன்‌ சமுதாய வரலாற்‌ 
றைத்‌ தமிழாக்கம்செய்துள்ளார்‌. 
“தமிழ்நூல்‌ வேளியீட்டுக்‌ கழகம்‌ 
இதை வெளியிட்டுள்ளது. இவர்‌ 
'பத்துப்பாட்டு ஆராய்ச்சி' (1715. 
torical Studies in the Pattup 
pattu) சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழக வெளியீடாக வந்துள்ளது. 


பெருங்கோயில்‌, கரக்கோயில்‌, ஞாழற் 
கோயில்‌, கொகுடிக்கோயில்‌, இளங்கோயில்‌, 
மணிக்கோயில்‌, ஆலக்கோயில்‌ என்பன 
அவர்தம்‌ பாடலால்‌ அறியப்படும்‌ திருக்‌ 
கோயில்களாகும்‌. 


ஆயின்‌ அழியாத கற்கோயில்கள்‌ 
முதன்‌ முதலில்‌ பல்லவமன்னர்களால்தாம்‌ 
கட்டப்பட்டன. முதலாம்‌ மகேந்திர 
வர்மனின்‌ மண்டகப்பட்டுக்‌ கல்வெட்‌ 
டொன்று அம்மன்னன்‌ கட்டிய கோயிலைப்‌ 
பெருமிதத்துடன்‌ அறிவிக்கின்றது. 
செங்கல்‌, சுண்ணாம்பு, மரம்‌, உலோகம்‌ 
இவை எதுவுமின்றியே பிரமனுக்கும்‌, 
சிவனுக்கும்‌, திருமாலுக்கும்‌ கோயில்‌ கட்டு 
வித்தான்‌ என்பதே அக்கல்வெட்டுச்‌ செய்தி 
யாகும்‌. இதனினின்றும்‌, அவன்‌ காலத்துக்கு 
முற்பட்ட கோயில்கள்‌ மண்‌, மரம்‌ முதலான 
பொருள்களால்‌ கட்டப்பட்டிருக்கவேண்டும்‌ 
என்பது. பெறப்படுகின்றது. மகேந்திர 
வர்மனால்‌ ஏற்படுத்தப்பட்டவை மலைச்‌ 
சாரலில்‌ குடையப்‌ பெற்ற மண்டபங்களே 
எனலாம்‌. உருவத்தில்‌ அவை அஜந்தா 
விலும்‌, கார்லேயிலும்‌ காணப்படும்‌ குகைக்‌ 
கோயிலைப்போன்று இருத்தமையின்‌, குகைக்‌ 
கோயில்கள்‌ என்று அழைக்கப்பட்டன. 
உண்மையில்‌ மகேந்திரனால்‌ கட்டப்பட்ட 


168 


கோயில்‌ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட அறையுடன்‌ கூடிய மண்டபமே ஆகும்‌. 


பல்லவக்கோயிற் கட்டிடக்கலையின்‌ 
அடுத்த வளர்ச்சியை மகேந்திரனின்‌ மகன்‌ 
முதலாம்‌ நரசிம்மவர்மன்‌ காலத்துக்‌ காண 
லாம்‌. கடன்மல்லையில்‌ அவன்‌ எழுப்பிய 
பஞ்சபாண்டவர்‌ தேர்கள்‌, தனிக்கற்களைக்‌ 
குடைந்து உருவாக்கப்பட்டவை ஆகும்‌, 
இவ்வைந்து தேர்களும்‌, பண்டு தொட்டுத்‌ 
தமிழகத்தே நிலவிவந்த கோயிற்கட்டிடக்‌ 
கலையின்‌ பல்வேறு வளர்ச்சிகளை அறிவிப்‌ 
பதற்கென்றே செதுக்கப்பட்டன போன்று 
ஐயேவேறு வகையில்‌ அமைந்துள்ளன. 
அவற்றுள்‌ துர்க்கைக்கோயிலின்‌ விமானம்‌ 
ஓலை வேயப்பெற்ற கூரைபோன்ற தோற்ற 
மளிக்கின்றது. அர்ச்சுனர்‌ தேரும்‌, தர்ம 
ராஜர்‌ தேரும்‌ அக்காலத்‌ தமிழகத்தே 
நிலவிய விமான அமைப்பினைக்‌ காட்டும்‌ 
தனித்தன்மை வாய்ந்தவையாகும்‌. 


மாமல்லபுரத்தே அமைந்த கடற்‌ 
கரைக்கோயில்‌ அடுத்த வளர்ச்சியினை 
அறிவிப்பதாம்‌. ஒரு பாறையினைக்‌ குடைந்து 
செதுக்கி அமைத்தற்குப்‌ பதிலாகக்‌ கற்களைத்‌ 
தனித்தனியே செதுக்கிப்‌ பின்‌ இசைவோடு 
அடுக்கிக்‌ கட்டிய கோயிலாக மாமல்லபுரக்‌ 
கடற்கோயில்‌ விளங்குகின்றது. மேல்‌ 
நோக்கி உயர்ந்து விளங்கும்‌ விமானமும்‌ 
இக்கோயிலின்கண்‌ காணப்‌ படுவதொன்றாம்‌. 


காணப்படும்‌ 
வைகுந்தப்‌ 
பல்லவக்‌ கோயிற்‌ 


அடுத்துக்‌ காஞ்சியில்‌ 
கைலாசநாதர்‌ கோயிலும்‌, 
பெருமாள்‌ கோயிலும்‌ 
கட்டிடக்‌ கலையின்‌ முழுவளர்ச்சியைக்‌ 
குறிப்பன எனலாம்‌. கைலாசநாதர்‌ 
கோயில்‌, முன்‌ மண்டபத்தையும்‌, பலநிலை 
களையுடைய வீமானத்தையும்‌ கொண்டதாய்‌ 
நீண்ட சதுரவெளியில்‌ அமைந்துள்ளது. 
இவை அனைத்தையும்‌ சுற்றுச்‌ சுவர்‌ பாது 
காக்கின்றது. கருவறையினைச்‌ சுற்றிலும்‌ 
அதை ஒட்டியே நான்கு மூலைக்கு ஒன்றாக 
நான்கும்‌ இடைவெளிகளில்‌ ஒவ்வொன்று 
மாக மொத்தம்‌ ஏழு சிறு கோயில்கள்‌ 
அமைக்கப்பட்டிருக்கின்‌ றன. சுருங்கக்‌ 
கூறின்‌, பல்லவக்‌ கோயிற்கட்டிடக்‌ கலையின்‌ 
சிறப்புக்‌ கூறுகள்‌ அனைத்தும்‌ ஒருங்கே 
அமைந்துள்ள இடம்‌ கைலாச நா தர்‌ 
கோயிலே எனலாம்‌, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


கோயில்களின்‌ அமைப்புமுறை, பல்லவ 
ஆட்சி இறுதிக்‌ காலத்தில்‌ ஒரு முழுமை 
அடைந்தது எனலாம்‌. கோயிலின்‌ நடு 
இடத்தில்‌ இறைவரின்‌ திருமேனி விளங்‌ 
கியது. இவ்விடம்‌ கர்ப்பக்கிரகம்‌ (கருவறை) 
எனப்பட்டது. கர்ப்பக்கிரகம்‌ கீழ்த்திசையை 
நேக்கி அமைக்கப்பட்டது. இதற்கு முன்பாக 
அலமந்த மண்டபம்‌ மக்கள்‌ இருந்து நோக்கி 
இறைவனை வணங்குதற்குரிய மு றயில்‌ 
அமைக்கப்பட்டிருந்தது. 
கிரகமும்‌, இம்மண்டபமும்‌ ** அந்தராலா 
என்றழைக்கப்பட்ட சிற்றறைறழயினால்‌ 
இணைக்கப்பட்டிருந்தது. மண்டபத்தை 
அடுத்த வெளி இடம்‌ அர்த்தமண்டபம்‌ 
என்றழைக்கப்பட்டது. அர்த்தமண்டபத்தின்‌ 
வழியாகத்தான்‌ கோயிலின்‌ உள்ளே நுழைய 
முடியும்‌. கர்ப்பக்கிரகத்தின்‌ மேற்புறத்தே 
மிகவுயரமான விமானமும்‌, கோயிலின்‌ 
மற்றைய இடங்களின்‌ மேற்புறத்தில்‌ சிறு 
விமானங்களும்‌ விளங்கின. நான்கு பக்கமும்‌ 
சுற்றுச்‌ சுவர்களால்‌ காக்கப்பட்ட நீண்ட 
சதுரமான இடத்தில்‌ கோயில்‌ கட்டப்‌ 
பட்டது. கோயிலின்‌ கர்ப்பக்கிரகம்‌ கிழக்கு 
நோக்கியிருப்பது போலவே, நுழைவாயிலும்‌ 
கீழைச்சுவரில்‌ அமைக்கப்பட்டிருந்தது. 


கர்‌ ப்.பக்‌ 
9 


கி. பி. 9ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
விஜயாலயச்சோழரின்‌ வழித்தோன்றல்‌ 
முதலாம்‌ ஆதித்யசோழர்‌ பல்லவர்களிட 
மிருந்து ஆட்சியைக்‌ கைப்பற்றினார்‌. இக்‌ 
காலச்‌ சோழர்கள்‌ கட்டிடக்கலையில்‌ துறை 
போயவர்களாய்த்‌ துலங்கினர்‌. திராவிடக்‌ 
கட்டிடப்பாணி இவர்களால்‌ வளர்ந்து 
சிறந்தது எனலாம்‌. கலைவளம்‌ கொழிக்கும்‌ 
கவின்‌ மிகு கோயில்களைப்‌ பெருமளவில்‌ 
கட்டிய பெருமை சோழ மன்னர்களையே 
சாரும்‌. முதலாம்‌ இராசராசன்‌ கட்டிய 
தஞ்சைப்பெரிய கோயிலும்‌, அவன்‌ மகன்‌ 
முதலாம்‌ இராசேந்திரன்‌ கட்டிய கங்கை 
கொண்டசோழபுரக்‌ கோயிலும்‌ சோழர்‌ தம்‌ 
கலையுள்ளத்தைப்‌ புலப்படுத்தும்‌ சிறந்த 
எடுத்துக்காட்டுக்கள்‌ எனலாம்‌. 

பல்லவர்‌ காலத்து இருந்தது போலன்‌ 
றிச்‌ சோழர்‌ காலத்தே விமானங்கள்‌ மிக 
உயரமாகக்‌ கட்டப்பட்டன. தஞ்சைப்‌ பெரிய 
கோயிலின்‌ விமானம்‌ 190 அடி உயரமுடைய 
தாய்‌ வானளாவி நிற்கின்றது. 14 நிலை 
களைக்‌ கொண்ட அவ்விமானத்தின்‌ உச்சியில்‌ 


பொன்விழா மலர்‌ 


அமைந்த சிகரம்‌ 20 டன்‌ நிறையுடைய ஒரே 
கல்லால்‌ ஆனது ஆகும்‌. இங்கு விமானம்‌ 
உயரமாக இருந்தமையால்‌ சுற்றுவாயிலோ, 
வெளிக்‌ கோபுரமோ அதை விஞ்சுவதாய்‌ 
அமையவில்லை. ஆயின்‌ சிலவிடத்துப்‌ 
பழைய கோயில்கள்‌ பெரிதாகக்‌ கட்டப்‌ 
படாத நிலையில்‌, வெளிவாயிற்‌ கோபுரங்கள்‌ 
உயர்ந்தும்‌, சிறந்த வேலைப்பாடுகளுடனும்‌ 
விளங்கின. பிற்காலச்‌ சோழர்‌ காலம்‌ வரை 
இதே முறையில்தான்‌ கோயில்கள்‌ கட்டப்‌ 
பட்டன. பல்லவர்‌ காலத்தே, கர்ப்பக்‌ 
கிரகத்தை ஒட்டியே சிறு ஆலயங்கள்‌ கட்டப்‌ 
பட்டன. ஆயின்‌ சோழர்கள்‌ அத்‌ 
தகைய சிறு ஆலயங்களைக்‌ கர்ப்பக்‌ கிரகத்‌ 


தோடு இணைக்காமல்‌ கோயிலின்‌ பரந்த 
சுற்றுச்‌ சுவர்க்குள்ளே தனித்தனி ஆலயங்‌ 
களாக அமைத்தனர்‌. சோழர்‌ கோயில்‌ 


களில்‌ காணப்படும்‌ வேலைப்பாடு அருமை 
வாய்ந்தவை. அக்‌ கோயிற்‌ கட்டிடங்கள்‌ 
துண்மையான சிற்ப வேலைப்பாடுகளுடன்‌ 
விளங்குவன. விடா முயற்சியுடன்‌ மெய்‌ 
வருத்தம்‌ பாராது செய்யப்பட்ட அச்‌ சிற்ப 
வேலைப்பாடுகள்‌ கண்டார்‌ வியத்தற் 
குரியவை. “சோழக்‌ கலைஞர்‌ அரக்கர்களைப்‌ 
போலச்‌ செயல்‌ தொடங்கி நுண்வினைப்‌ 
பொற்கொல்லர்‌ போல்‌ செய்து முடிக்கும்‌ 
திறம்‌ வாய்ந்தவர்‌!” எனப்‌ பெர்குசன்‌ 
கூறுவது முற்றிலும்‌ பொருத்தமாகும்‌. 


இதனை அடுத்த நிலையில்‌, விமானங்‌ 
களைவிடச்‌ சுற்றுச்‌ சுவரில்‌ அமைந்த வாயிற்‌ 
கோபுரங்கள்‌ சிறப்பாகக்‌ கருதப்பட்டன. 
திராவிடக்‌ கோயிற்‌ கட்டிடக்‌ கலையமைப்பு 
இந்நாள்‌ வரை திருத்தமாக அமைக்கப்பட்டு 
விட்டதால்‌, சோழர்க்குப்‌ பின்‌ 18 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ அரசாண்ட பாண்டியர்கள்‌, 
அதே பாணியைக்‌ கைக்கொண்டு பழையன 
புதுக்கியும்‌, இருந்தவை திருத்தியும்‌ வாழ்ந்‌ 
தனர்‌. இப்‌ பாண்டியர்‌ பழங்‌ கோயில்களைச்‌ 
சுற்றிலும்‌ மதிற்‌ சுவர்கள்‌ பல எழுப்பினர்‌. 
நீண்ட சதுரமாக அமைந்த மதிற்‌ சுவரின்‌ 
ஒவ்வொரு நுழைவாயிலின்‌ மேலும்‌ விமா 
னத்தையே மறைக்கக்‌ கூடிய பெருங்‌ 
கோபுரங்கள்‌ கட்டப்பட்டன. உள்வாயிலின்‌ 
கோபுரத்தைக்‌ காட்டிலும்‌, அதனைச்‌ சுற்றி 
யுள்ள மதிற்சுவரின்கண்‌ அமைந்த வாயிற்‌ 
கோபுரங்கள்‌ அளவில்‌ பெரியனவாயும்‌ 
உயர்ந்தும்‌ விளங்கின. தவிரவும்‌ பாண்டிய 

92 


நற 


மன்னர்கள்‌ ஏற்கெனவே இருந்த கோயில்‌ 
களில்‌ பல மண்டபங்களைக்‌ கட்டியும்‌, மதிற்‌ 
சுவர்க்குள்‌ மேலும்‌ சிறு ஆலயங்களை 
அமைத்தும்‌, கோபுரங்களைத்‌ தோற்று 
வித்தும்‌ தம்‌ கடனாற்றினர்‌. 


விஜயநகர மன்னர்களால்‌ மேலும்‌ இக்‌ 
கலை வளர்ச்சி அடைந்தது. பல கோயில்களில்‌ 
இறைவிக்கென்று தனிக்கோயில்‌ அமைக்கப்‌ 
பட்டது. இவர்களாட்சியில்‌ ஏற்பட்ட 
மற்றொரு சிறப்பு ஆயிரங்கால்‌ மண்டபம்‌ 
கட்டப்பட்டதாகும்‌. இறைவனும்‌, இறைவி 
யும்‌ திருமணக்‌ கோலங்‌ கொண்டு காட்சி 
கொடுத்தருளும்‌ திருமண மண்டபங்களும்‌ 
இவர்கள்‌ காலத்தேதான்‌ ஏற்பட்டன. 
கோயிற்‌ கற்றூண்கள்‌ பல்வேறு அமைப்புக்‌ 
களைக்‌ கொண்டு விளங்கின. குதிரைகளும்‌, 
யாளி முதலான விசித்திர விலங்குகளும்‌ 
தூண்களினின்றும்‌ பாய்ந்து வெளியே 
வருவதேபோல்‌ அமைக்கப்பட்டன. 


விஜயநகர வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ ஆட்சிக்கு 
வந்த மதுரை நாயக்க மன்னர்களும்‌ சமயப்‌ 
பற்று உடையவர்களாக விளங்கிய காரணத்‌ 
தால்‌ அவர்களது ஆட்சியிலும்‌ கோயில்கள்‌ 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றன. 
பிற்காலப்‌ பாண்டியர்களைப்‌ போலவே 
நாயக்க மன்னர்களும்‌ பழைய கோயில்களைப்‌ 
புதுக்கியும்‌, திருத்தியும்‌ பணிபுரிந்தனர்‌. 
இவர்கள்‌ காலத்து, கர்ப்பக்‌ கிரகத்தைச்‌ 
சுற்றிலும்‌ பிரகாரச்‌ சுவர்கள்‌ மேலும்‌ கட்டப்‌ 
பட்டன. அப்‌ பிரகாரங்களின்‌ நான்கு பக்கங்‌ 
களிலும்‌ வாயில்களும்‌, அவற்றிற்கு மேல்‌ 
கோபுரங்களும்‌ அமைக்கப்பட்டன. இப்‌ 
பிரகாரங்கள்‌, புதியனவாகக்‌ கட்டப்பட்ட 
ஆயிரங்கால்‌ மண்டபங்களையும்‌, கோயிற்‌ 
குளங்களையும்‌ இணைப்பனவாய்‌ அமைந்தன. 
திருவரங்கம்‌, சிதம்பரம்‌, இராமேஸ்வரம்‌, 
திருவண்ணாமலை ஆகிய இடங்களில்‌ அமைந்‌ 
துள்ள கோயில்கள்‌, நாயக்கர்களது கலை 
வளர்ச்சியினையும்‌, சமயப்‌ பற்றையும்‌ அறி 
விக்கும்‌ சான்றுகளாகும்‌. 


தமிழ்‌ நாட்டைக்‌ காணவரும்‌ எவரும்‌, 
நாடெங்கும்‌ நிறைந்து விளங்கும்‌ கோயில்‌ 


களைக்‌ காணாமல்‌ செல்லுதல்‌ இல்லை. வான 
ளாவிய கோபுரங்களும்‌, விமானங்களும்‌ 
தமிழர்‌ தம்‌ திறமையையும்‌, கற்பனை 


வளத்தையும்‌, கலை ஆர்வத்தினையும்‌ அறி 


170 


விப்பன. கலைக்‌ கருவூலமாக விளங்கும்‌ இக்‌ 
கோயில்கள்‌, தம்‌ செல்வத்தை யெல்லாம்‌ 
கோயிற்‌ பணிக்கே செலவிட்டுத்‌ தொண்டு 
செய்த மன்னர்களையும்‌ நமக்கு நினைவூட்டு 
கின்றன எனலாம்‌. 


இக்‌ கோயில்கள்‌ நம்‌ முன்னோர்‌ ஆக்கி 
வைத்த சமயச்‌ சின்னங்களாக மட்டும்‌ 
விளங்கவில்லை. கோயில்கள்‌ மக்களின்‌ சமய- 
பொருளா தார - கலைவாழ்க்கையில்‌ பெரும்‌ 
பங்கு கொண்டு சேவை புரிந்ததை அறி 
கிறோம்‌. இக்‌ கோயில்‌ மண்டபங்களில்தான்‌ 
சமுதாய-சமயக்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்றன; 
இசை, நடனம்‌, கூத்து முதலான கலை 
நிகழ்ச்சிகள்‌ இங்கு இடம்‌ பெற்றன ; நீதி 


வழங்கும்‌ அவையாகவும்‌ கோயில்கள்‌ 
விளங்கின. கோயில்‌ பரிவாரம்‌ என்றழைக்‌ 
கப்பட்ட எண்ணற்ற மக்களுக்கு வேலை 


யளிக்கும்‌ தலமாகவும்‌, துறவியர்க்கும்‌, வழிப்‌ 
போக்கர்க்கும்‌ உணவளிக்கும்‌ அன்ன சத்திர 
மாகவும்‌ இக்‌ கோயில்கள்‌ பணிபுரிந்தன. 
இவைகளேயன்றி இன்றைய பாங்குகளைப்‌ 
போல்‌, மக்களுக்குக்‌ கடனாகப்‌ பணம்‌ 


கொடுத்தும்‌ உதவி வந்தன. 


இங்ஙனம்‌ பல்லாற்றானும்‌ மக்கட்குத்‌ 
தொண்டு புரிந்து, குன்றென உயர்ந்து 
தோன்றும்‌ தமிழகக்‌ கோயில்களின்‌ கலை 
வளம்‌ தமிழர்‌ தம்‌ அழியாப்‌ புகழினை அறி 


விப்பனவாம்‌. 


அழியாத வேலைப்பாடுகள்‌ 


பண்டைக்‌ காலத்தில்‌ தமிழ்நாட்டிலே செங்கற்‌ கட்டிடங்‌ 
களாக இருந்த கோயில்களின்‌ உருவ அமைப்புக்களின்‌ மாதிரிகளை, 
நரசிம்மவர்மன்‌ கருங்கற்பாறைகளில்‌ அமைத்து வைத்ததை நாம்‌ 
பெரிதும்‌ பாராட்டவேண்டும்‌. அக்காலத்துச்‌ செங்கற்‌ கட்டிடக்‌ 
கோயில்கள்‌ நெடுங்காலம்‌ நிலைபெறாமல்‌ பல நூறாண்டுகளுக்கு 


முன்னரே அழிந்துவிட்டன. 


ஆனால்‌, 


அவற்றின்‌ மாதிரிகளாக 


அமைந்த இந்தக்‌ கற்பாறைக்‌ கோயில்கள்‌ அழியாமல்‌ அவற்றின்‌ 
பழைய உருவ அமைப்புகளை இன்றும்‌ காட்டிக்‌ கொண்டிருக்‌ 


கின்றன. 


மயிலை சீனி. வேங்கடசாமி 
நரசிம்மவர்மன்‌” பக்‌: 68-69 


தெய்வச்‌ சேக்கிழார்‌ தெளிவுறக்‌ கூறிய 
திருப்பதிகப்‌ பண்ணொன்று 


[குடந்தை திரு. ப. சுந்தரேசன்‌ ] 


தஞ்சை மாவட்டம்‌ சீர்காழி 
யில்‌ 29-5-1914 இல்‌ தோன்றி 
பவர்‌ இவர்‌ தந்தையார்‌ து. 
பஞ்சநதம்‌ பிள்ளை. தாயார்‌ 
குப்பம்மாள்‌. தமிழ்‌. வடமொழி 
தெலுங்கு மொழிகளுடன்‌ இசை 
ஆசிரிய மாணவ பரம்பரையில்‌ 
முறையாகத்‌ தென்னிந்திய 
இசைப்பயிற்சியும்‌ பெற்றவர்‌ இரு 
வையாறு அரசர்‌ கல்லூரியிலும்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக 
இசைக்‌ கல்லூரியிலும்‌ இசை 
யாசிரியராகப்‌ பணியாற்றியுள்‌ 
ளார்‌. ஆதனங்களாலும்‌ சங்கங்‌ 
களாலும்‌ இசைத்‌ தொண்டுக்‌ 


ஞா 


ஞு 


சிவம்‌ முயன்று அடைந்து, தெய்வக்‌ 
கலை பல திருந்த ஓதித்‌ திகழும்‌ தமிழக த்தில்‌, 
தெய்வத்‌ தன்மை மெய்ம்மொழி வானிழல்‌ 
கூறிய பொருளின்‌ ஆகும்‌ எனப்‌ புகன்ற 
திருத்தொண்டர்‌ புராணத்துள்‌, நம்‌ தெய்வச்‌ 
சேக்கிழார்‌ அருளிய, 


““கொத்தார்மலர்க்‌ குழலாள்‌ ஒரு 

கூறாய்‌ அடி யவர்பால்‌ 

மெய்த்தாயினு மினியானையவ்‌ 
வியனாவலர் பெருமான்‌ 

பித்தாபிறை சூடீஎனப்‌ 
பெரிதாந்திருப்‌ பதிகம்‌ 

இத்தாரணி முதலாம்‌ உல 
கெல்லாம்‌ உ(ய்‌)ய வெடுத்தார்‌?' 


எனும்‌ பாட லொன்றையும்‌ தடுத்தாட்‌ 
கொண்ட புராணத்துட்‌ பயிலாதார்‌ யார்‌? 
அந்‌ நாவலர்‌ பெருமான்‌ பித்தா பிறை ௬ூடி 
எனும்‌ பெரிதாம்‌ திருப்பதிகந்தான்‌ ! எவ்‌ 
வாறே எடுத்தார்‌? எடுத்த வகைதானும்‌ 
எவ்வாறோ! திருவருட்டிறத்தினாலே 
உணர்ந்த நம்‌ தெய்வச்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌, 
மிகப்‌ பழங்காலத்திய இசைத்‌ தமிழின்‌ முத 


இ, 


காகப்‌ பட்டங்கள்‌ வழங்கப்‌ 
பெற்றுப்‌ பாராட்டப்பெற்றவர்‌. 
பழந்தமிழ்‌ இசை ஆராய்ச்சியில்‌ 
பேரீடுபாடுடையவர்‌, :முதலைந்‌ 
திசைப்‌ பண்கள்‌' *இசைத்தமிழ்ப்‌ 
பயிற்சிநூல்‌' போன்ற இசைநூல்‌ 
களின்‌ ஆசிரியர்‌. பண்டைய 
இசைத்‌ தமிழ்க்‌ கருத்தை 
இலக்கிய இலக்கண எடுத்துக்‌ 
காட்டுடன்‌ பாடிக்காட்டுபவர்‌. 
சென்னைத்‌ தமிழிசைச்‌ சங்கத்தின்‌ 
சார்பில்‌ ஆண்டுதோறும்‌ நடை 
பெறும்‌ பண்ணாராய்ச்சிக்‌ கூட்டங்‌ 
களில்‌ கலந்துகொண்டு பல அரிய 
கருத்துக்களை எடுத்துக்‌ கூறுபவர்‌. 


லமைதியினை நன்கறிந்து, அப்‌ பாடலுக்‌ 
குரிய பண்ணொன்‌ நினையும்‌ செவ்விதி 
னுணர்ந்து, அடுத்த செய்யுளொன்றில்‌ 
பண்ணினிலக்கணம்‌ விளங்கப்‌ பதிவு செய்‌ 
துள்ளார்‌. அப்பாடல்‌ தான்‌, 


“முறையால்வரு மதுரத்துடன்‌ 

மொழியிந்தள முதலில்‌ 

குறையா நிலை மும்மைப்படி 
கூடும்கிழ மையினால்‌ 

நிறைபாணியி னிசைகோள்புணர்‌ 
நீடும்புகழ்‌ வகையால்‌ 

இறையான்மகி ழிசைபாடின 
னெல்லாம்நிக ரில்லான்‌'' 


என்ற பாடலாகும்‌. 


பித்தா பிறை சூடி எனும்‌ அப்பதிகத்‌ 
திற்குரிய பண்ணின்‌ பெயர்‌ இந்தளம்‌. அவ்‌ 
விந்தளமோ, மொழியிந்‌ தளம்‌. அஃதும்‌ 
முதலில்‌ குறையா நிலையில்‌ மும்மைப்படி கூடு 
மாம்‌. அவ்வாறு கூடுவதற்கு அப்பண்‌, 
முறையால்‌ வரு மதுரத்துடன்‌ வருவதே 
யாம்‌. இக்‌ கருத்துமுறை யாவும்‌ எவ்வாறோ? 


172 


மிக்க விரிவின்றிச்‌ சுருங்க, அதன்‌ அடிமணை 


மட்டும்‌ ஈண்டறியலாம்‌. 


முறையால்‌ என்பது, மிக்க பழங்காலத்திய 
ஐம்புழைக்‌ குழல்‌ வழியும்‌ வில்யாழ்‌ என்றதொரு 
நரம்புக்‌ கருவி வழியும்‌ எழுந்த ஐந்திசை 
முறையால்‌ என அறிந்துணர்தல்‌ வேண்டும்‌. 
இவற்றுள்‌ இசைகளில்‌ முற்றோன்றியது 
தாரம்‌ என அடியார்க்கு நல்லார்‌ கூறியாங்கு, 
தாரம்‌ என்ற முதலிசை வழித்‌ தோன்றிய 
முதலைந்திசையினை, 


தாரம்‌, குரல்‌, துத்தம்‌, உழை, இளி 
எனக்‌ கொள்ள வேண்டும்‌. 


கைக்கிளையும்‌, விளரியும்‌ ஈங்கில்லை 
என்பதையும்‌ அறிய வேண்டும்‌. தார நரம்பே 
முதலில்‌ தோன்றிய தென்பது பழந்தமிழிசை 


நூற்றுணிபு, என்பார்‌ விபுலானந்தர்‌. இவ்‌ 
வைந்திசைகளின்‌ ஒலியலகுகள்‌, 
தாரம்‌ குரல்‌ ்‌ துத்தம்‌ உழை இளி 
.0 ௪ ௮ ௧௩ ௧௭ 
என திற்ப தியல்பாம்‌. 
இதுவே முறை, பழையமுறை, மிகப்‌ 


பழைய முறை, தமிழகத்திற்கே யுரிய தனித்த 


முறை. இதனையே “முறையால்‌! எனச்‌ 
சேக்கிழார்‌, அவர்‌ காலத்தே விளங்கிய 
எளிமையோடும்‌ கூறினார்‌. இவ்வாறு 


அமைவுற்ற முதலைந்திசையில்‌ முதற்பண்‌, 
ஆசான்‌ எனவும்‌, ஆசான்‌ திறம்‌ எனவும்‌ 
கூறப்‌ பெற்றுத்‌ திருப்பதிகம்‌ அருளிப்‌ பாடிய 
அருளாளர்கள்‌ காலத்தே காந்தாரம்‌ என்ற 
பெயரோடே நன்கே திகழ்ந்தது. இதனை 
ஒருமைப்படி எனலாம்‌. தாரப்பண்‌ என்பதுமது. 
பாடுவது பண்‌ தாரமே என்றருளினார்‌ திரு 
ஞான சம்பந்தர்‌. 


இப்பண்‌, முறையால்‌ வரு மதுரத்துடன்‌ 
இசைகளமைந்த முதற்‌ பண்ணாகும்‌. முத 
லிசையான தார இசைக்கு, குறியீட்டெழுத்து 
கா ஆதலான்‌ காந்தாரம்‌ எனப்‌ பெயரெய்‌ 
தியது. முற்றோன்‌ நிய முதற்‌ பண்ணான 
காந்தாரமே, இரண்டா மிசையான குரல்‌ 
முதலாக ஒலித்த காலத்து, 
குரல்‌ துத்தம்‌ 
என உணரப்‌ பெறுவதாயிற்று. 


உழை இளி தாரம்‌ 


A 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகக்‌ 


இத்தகு இரண்டாம்‌ ஐந்திசைகளின்‌ 
ஒலியலகுகள்‌, 
உழை இளி தாரம்‌. 
௧௩ ௪௮ 


குரல்‌ துத்தம்‌ 
௦ ஸு ௯ 


என நிற்ப தியல்பே. 


இப்‌ பண்ணின்‌ திருப்‌ பெயரினைச்‌ செவ்‌ 
விய திறம்‌ என்னும்‌ பொருளில்‌ செந்திறம்‌ 
எனக்‌ கூறப்பட்டது. செந்திற மென்பது 
செந்துருத்தி யாம்‌. திருநாவலூராளியாம்‌ 
நம்பியாரூரர்‌, (மீளாவடிமை' எனுந்‌ திருப்‌ 
பதிகத்தினை, இப்‌ பண்ணிலேயே அருளிப்‌ 
போந்தமை யுணரலாம்‌. இதனை, இருமைப்‌ 


படி எனலாம்‌. 


இப்‌ பண்‌, மூறையால்‌ வரு மதுரத்‌ 
துடன்‌ இசைகள்‌ முதற்‌ பண்ணில்‌ இருந்‌ 
தாங்கு இருந்த படியே அமைவுற்ற இரண்‌ 
டாம்‌ பண்‌. குரல்‌ என்ற இசை, மகளிர்‌ குர 
லினை யொத்து இசைத்ததால்‌ மகரக்‌ குறி 
யீட்டெழுத்தினை உடைய தாயிற்று. 


முதன்‌ முதற்‌ பண்ணான காந்தாரந்தான்‌ 
மூன்றா மிசையான துத்தம்‌ முதலாக ஒலிக்கும்‌ 
காலத்தே, 

துத்தம்‌ உழை இளி தாரம்‌ குரல்‌ 


என உணர்வ தியல்பு. 
இவ்வைந்‌ திசைகளின்‌ ஒலியலகுகள்‌, 


துத்தம்‌ இளி 
௦ டு - 


குரல்‌ 
௧௮ 


தாரம்‌ 
கள 


உழை 


என வமைவ தியல்பு. 


இப்‌ பண்ணின்‌ அருட்பெயரே இந்தளம்‌. 
இதனமைப்பினையே மும்மைப்படி எனப்‌ பாடி 


யுணர்த்தினார்‌ நம்‌ தெய்வச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌, மும்மை யென்பது மூன்றாம்‌ 
முறை என்ற பொருளில்‌ வரும்‌. இருமை 
வகை தெரிந்து, எனுந்‌ திருக்‌ குறட்பா 


ஒன்றிற்குப்‌, பரிமேலழகர்‌, இருமை, ஈண்டு 
எண்ணின்‌ கண்‌ வந்தது. அது தெரிமாண்‌ 
டமிழ்‌, மும்மைத்‌ தென்னம்‌, பொருப்பன்‌ 
போல, எனக்‌ குறித்துள்ளமை கொண்டு 
ஈங்கும்‌ நாம்‌ நன்கே உணரலாம்‌. 


தாரமுறை, ஒருமை, குரல்முறை, ஒருமை 
துத்தமுறை, மும்மை. ; 


பொன்விழா மலர்‌ 


தாரமுறையில்‌ அமைந்த இயல்பான 
ஒலியலகுகள்‌, குரல்‌ முறையினும்‌, துத்த 
முறையினும்‌ திரிபுருது முன்னர்‌ இருந்த 
வாறே குறையாது நிற்றலின்‌, “முதலிற்‌ 
குறையா நிலை' எனச்‌ சேக்கிழார்‌ பெருமா 
னாரால்‌ விதந்தோதி, மும்மைப்படி நின்ற 
முறைமைக்கு முன்னரே அலகுநிலை உணரத்‌ 
தக்கவாறு “மொழி இந்தளம்‌' முதலிற்‌ 
குறையா நிலை மும்மைப்படி அமைந்தது,எனக்‌ 
கூறி அருள நேரிட்டது. இந்‌ நுண்‌ 
கருத்தினை ஒல்லும்‌ வகையானெல்லாம்‌ 
உணர்தல்‌ வேண்டாவோ ? 


முதலைந்திசை முறைமையில்‌ முதலில்‌ தாரம்‌ 
பின்னர்‌ குரல்‌ 


இடையே, துத்தம்‌ 
அதன்பின்னர்‌, உழை 
இறுதியில்‌, இளி. 


துத்தம்‌ மூன்ருமிசை யாதலால்‌ பகை 
இசை. ஆகவே ப என்னும்‌ எழுத்தைக்‌ 
குறியீட்டெழுத்தாகக்‌ கொண்டது. இடை 
நிலை என நிற்றலால்‌, இடை நின்ற தளம்‌ 
போன்று, ஆற்றிடைக்‌ குறை போன்று, 
நின்ற துத்தம்‌, துந்தம்‌, துருத்தி என்ற 
பொருட்‌ சொல்லாகி நின்று இடைநின்ற 
தளம்‌, இந்தளம்‌ எனப்‌ பெயரெய்தியது. 
இசையை ஒரு மொழியெனக்‌ கருதலும்‌ மிகப்‌ 
பழைய வழக்கே. அது பற்றியே மொழியிந்‌ 
தளம்‌ எனக்‌ கூறப்‌ பெற்றது. இந்தளம்‌ என்ற 
தொரு சொல்லை இந்தோளம்‌ எனப்‌ பிற்‌ 
காலத்தார்‌ கூறினார்‌. 


“இந்தளம்‌ இந்தோளமே' 


178 


(தாரம்‌), மிகப்‌ பழங்காலத்திய, ஆசான்‌, 
ஆசான்றிறம்‌, காந்தாரமான பண்‌, இக்‌ 
காலம்‌ மோகனம்‌. 


(குரல்‌), மிகப்‌ பழங்காலத்திய, செந்‌ 
திறம்‌, செந்துருத்தியான பண்‌, இக்காலம்‌ 
மத்தியமாவதி. 


(துத்தம்‌), மிகப்‌ பழங்காலத்திய, 
தளம்‌ என்ற பண்‌ இக்‌ காலம்‌ இந்தோளம்‌. 


இந்‌ 


(உழை), மிகப்‌ பழங்காலத்திய சாதாளி 
என்றதொரு பண்‌ (சாதாரியன்று) இக்காலம்‌ 
சுத்த சாவேரி. 


(இளி), மிகப்‌ பழங்காலத்திய, தனாசி 
எனும்‌ பண்‌ இக்‌ காலம்‌ சுத்த தனியாசி 
உதய ரவிச்சந்திரிகை, (இரு பெயர்‌) எனப்‌ 
பெயர்‌ மாற்றம்‌ பெற்றன. 


ஆயினும்‌ இசையொலி யலகுகள்‌ அக்‌ 
காலத்தும்‌ இக்‌ காலத்தும்‌ இனி எக்‌ 
காலத்தும்‌ ஒன்றேயாம்‌. 


இத்தகு ஐந்திசைப்‌ பண்களாய ஐந்து 
பண்களே மிகப்‌ பழைய இசைத்‌ தமிழில்‌ 


முதன்முதற்‌ ரோன்றியவை யாகும்‌. இவற்‌ 
றுள்‌ இடைநின்ற பண்ணான துத்தப்பண்‌ 
என்னும்‌ இந்தளப்‌ பண்ணே, தெய்வச்‌ 


சேக்கிழார்‌ தெளிவுறக்‌ கூறிய திருப்பதிகப்‌ 
பண்களில்‌ ஒன்றாகும்‌. குன்றை முனி 
குரைகழல்‌ வாழ்க! வாழ்க!! வாழ்க!!! , 


பொன்விழாக்‌ காணும்‌ நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌ மேன்மேலும்‌ சிறந்தோங்குக. 
பழைய பொன்போல்‌ மிளிர்க. 


இசைத்‌ திறன்‌ 


மேதக்க எண்ணங்களை உள்ளத்தெழுப்ப, கடுஞ்சினங்‌ கனிந்‌ 


தெழும்படி தூண்ட, அன்பைப்‌ பெருக்க மனிதரை இயக்கி ஆட்‌ 


கொள்ளச்‌ செய்ய, 
மறைகலை இல்லை. 


எதற்கும்‌ இசையினும்‌ அருந்திறல்‌ வாய்ந்த 


_—அடிசன்‌ 


சிவயோக சித்தி 


(கவியோகி சுத்தானந்த பாரதியார்‌) 


11-5-1897இல்‌ தோன்றிய 
இவர்‌ இளமை முதலாகவே 
குடும்பப்பற்று அற்று விளங்கினார்‌. 
இவர்‌ றிது காலம்‌ 
ஆசிரியப்‌ பணியாற்றிய பின்‌ 
துறவு நிலையை மேற்கொண்டார்‌ 
அப்பொழுதே எல்லாப்‌ பாடங்‌ 
களையும்‌ தமிழில்‌ நடத்துதற்‌ 
கேற்றவகையில்‌ நூல்கள்‌ எழுதி 
னார்‌. பாரதி, சுப்பிரமணிய சிவா. 
வ. ௨. சி. போன்ற பெரும்புலவர்‌ 
களிடமும்‌, நாட்டுத்‌ தலைவர்‌ 
களிடமும்பழகும்பேறு பெற்றவர்‌ 
இருபத்து மூன்று ஆண்டுகட்கு 
பேல்‌ பாண்டிச்சேரியிலுள்ள, 


உலகுக்கு இரு நூல்கள்‌ : 


அச்சகம்‌ ஆயிரம்‌ ஆயிரமாக நூல்களை 
அருளி மழை போலப்‌ பொழிகிறது. பேழை 
பேழையா க நூ ற்கணங்கள்‌ உலகமொழிகளில்‌ 
நிரம்பி நிலவுகின்‌ றன. இத்தனையும்‌ படிக்க 
முடியாது. ஒருநூலைப்‌ படித்தால்‌ எல்லா 
நூற்கருத்துக்களும்‌ அதில்‌ அறியவேண்டும்‌. 
அத்தகைய நூல்கள்‌ இரண்டு: ஒன்று 
திருக்குறள்‌. மற்றொன்று திருமந்திரம்‌. இரண்‌ 
டிற்கும்‌ இணையாயிருப்பது சேக்கிழாரின்‌ 
பெரியபுராணம்‌. இங்குத்‌ திருமந்திரத்தை 
ஆராய்வோம்‌. எனது திருமந்திர விளக்கம்‌ 
மூன்று பகுதிகளைத்‌ தமிழ்மணி சுப்பையா 
பிள்ளை வெளியிட விரும்பியுள்ளார்‌. 
அதில்‌ சைவப்‌ பகுதியைத்‌ தனிச்‌ சிறப்பு 
நூலாக வகுத்துள்ளேன்‌. அதன்கண்‌ சிவ 
யோகம்‌ பற்றிய அரிய கருத்துக்களை இங்கே 
வழங்குகிறேன்‌. 


சுந்தர - மூவர்‌ 

சுந்தர மூர்த்தி நாயனார்‌ திருமூலரை 
நம்பிரான்‌'' என்று அழைக்கிருர்‌. நம்பி 
யாண்டார்‌ மூலர்‌ பிரான்‌ திருவடியைத்‌ 
தலைமேல்‌ வைத்துப்‌ போற்றுகிறார்‌. “திரு 


அரவிந்தர்‌ ஆச்சிரமத்தில்‌ பேசா 
விரதமிருந்துள்ளார்‌. அவ்வமயம்‌ 
அவர்படைத்த நூலே பாரதசத்தி 
மாகாவியம்‌.' இதுதவிர நூற்றுக்‌ 
கணக்கான அரிய நூல்களை எழுதி 
யுள்ளார்‌. இவர்‌ எழுதிய திருக்‌ 
குறளின்பம்‌' சிலம்புச்செல்வம்‌ 
கவிக்குயில்‌ பாரதியார்‌, கழகவழி 
வெளிவந்தள்ளன. ஆங்கிலம்‌, 
பிரெஞ்சு செர்மன்‌ போன்ற பல 
மொழிகளிலும்‌ எழுதவும்பேசவும்‌ 
வல்லவர்‌. இவர்தம்‌ குறள்‌ பெரிய 
புராண ஆங்கில மொழி பெயர்ப்‌ 
புக்கள்‌ பிறர்‌ செய்தற்கரிய 
செயல்களாகும்‌. 


மூலரைப்‌ படி கருமூலம்‌ படியும்‌'' என்றொரு 
புலவர்‌ சாற்றுகிறார்‌. சேக்கிழார்‌ “நந்தி 
அருள்பெற்ற நான்மறை யோகி'' என்கிறார்‌. 
மூலர்‌ வரலாற்றை அவரே குறிப்பாகப்‌ பாடி 
யுள்ளார்‌. அவர்‌ பெயர்‌ சுந்தரநாதன்‌ 
என்பர்‌. '*மந்திரம்‌ அளித்த ச௬ுந்தரதாதன்‌.”' 
இவரது ஞானாசிரியர்‌ நந்திதேவரே. 


“தந்திரம்‌ என்பது சார்வு மூவாயிரம்‌ 
சுந்தர ஆகமச்‌ சொல்மொழிந்‌ தானே. 


“நந்தி அருளாலே நாதனாம்‌ பேர்‌ பெற்றோம்‌." 


நீண்டகாலம்‌ தவம்புரிந்து உடல்முதிர்ந்த 
சுந்தரநாதர்‌ இளவலான இடையன்‌ மூலன்‌ 


உடலிற்‌ புகுந்தது என்னே. அந்த 
இளவுடலைத்‌ தாங்கித்‌ திருமந்திரம்‌ 
அளிக்கவே; 


நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின்‌ 
நந்தி அருளாலே சதாசிவன்‌ ஆயினேன்‌ 
நந்தி அருளாலே மெஞ்ஞானத்துள்‌ நண்ணினேன்‌ 
நந்தி அருளாலே நான்‌ இருந்‌ தேனே.'' 


சிவச்‌ சேர்வு : 


கயிலையிலிருந்து நமது சித்தர்‌ சிதம்பரம்‌ 
வந்து, ஆவடு தண்துறையில்‌ மூலனுட்‌ 


புகுந்து, முனிக்கோலத்துடன்‌ தவமிருந்து 
மூவாயிரம்‌ அரிய அறிவுப்‌ பாடல்களை 
அருளினார்‌. “*தேரத்தீரததிற்குத்‌ திருவாசகம்‌ 
சாத்திரத்திற்குத்‌ திருமந்திரம்‌” என்பார்‌ அருட்‌ 
சோதி வள்ளலார்‌. திருமூலர்‌ ஏரொளிச்‌ 
சக்கரத்தில்‌ குண்டலியை இணைத்து, அருந்‌ 
தவ சக்தியால்‌ ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையில்‌ 
சிவனைக்‌ கலந்தார்‌. 
“சேர்ந்திருந்தேன்‌ சவமங்கைதன்‌ பங்கனை 
சேர்ந்திருந்தேன்‌ சிவநாமங்கள்‌ ஓதியே '' 
திருமூலர்‌ சிவனைந்‌ தெழுத்தையே 
சபதபமாகக்‌ கொண்டார்‌. அவர்‌ மந்திரம்‌ 
“சுத்த சைவத்துக்கு உயிரதே'' எனப்‌ 
போற்றப்படுகிறது. 


சிவமணம்‌ : 


திருஞான சம்பந்தர்‌ திருவாவடுதுறைக்‌ 
கோயிலிற்‌ பாடினார்‌: **இங்குச்‌ சிவத்தமிழ்‌ 
மணக்கிறதே'' என்று ஓரிடத்தில்‌ அகழ்ந்து 


திருமந்திரத்தைக்‌ கண்டார்‌. ஏழாம்‌ நூற்‌ 
ருண்டில்‌ வாழ்ந்த ஞானசம்பந்தருக்கு 
முன்பே திருநாவுக்கரசருக்கு முன்பே, 


கண்ணப்பருக்கும்‌ மணிவாசகருக்கும்‌ முன்பே 
மூன்றாம்‌ நூற்றாண்டில்‌ திருமூலர்‌ வாழ்ந்த 
தாகப்‌ புலவர்‌ கருதுவர்‌. அக்காலமே 
சிவயோகத்தை வாழ்ந்து, சிவ தத்துவ 
சாதனங்களை விளக்கிப்‌ பின்வந்த நாயன்மார்‌ 
களுக்கு வெற்றியரங்கை அமைத்தார்‌ திரு 
மூலர்‌. 

*“என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தான்‌ 

குன்னை நன்றாகத்‌ தமிழ்செய்யு மாறே ' 


வடமொழியில்‌ மறைந்து கொண் 


டிருந்த சிவாகமத்தை மீண்டும்‌ தமிழில்‌ 
அருளவே மூலர்‌ தோன்றினார்‌. 
ஆகமம்‌ : 

அண்ணல்‌ அருளால்‌ அருளும்‌ 
சிவாகமம்‌'' இப்போது தமிழுடை தாங்கித்‌ 
திருமந்திரமாக விளங்குகின்றது. 

“நந்தி மதிபுனை அரனடி நாள்தொறும்‌ 

சிந்தைசெய்து ஆகமம்‌ செப்பலுற்‌ றேனே.” 
யோக நுட்பங்களை உள்ளுணர்ந்துரைப்பது 
ஆகமமே. வடக்கே புத்தர்‌ போதியடியில்‌ 
சில நாட்கள்‌ தியானித்து அறநெறியை 


175 


உலகிற்கு அளித்தார்‌. தெற்கே திருமூலர்‌ 
நம்‌ தமிழ்‌ ஆவடுதுறையில்‌ அரசடியில்‌ 
அமர்ந்து அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு, 
சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ எல்லாம்‌ 
பொதுளிய திருமந்திரத்தை அளித்தார்‌. 
புத்தர்‌ எதையும்‌ எழுதி வைக்கவில்லை. 
புத்தர்‌ பெயரால்‌ பின்னே வந்தவர்‌ தம்ம 
பதம்‌ பிடகம்‌ முதலிய நூல்களை யாத்தனர்‌. 
புத்தர்‌ பெயர்‌ புவியெங்கும்‌ பொலிகிறது. 
அ அரசடியில்‌ தவம்புரிந்து மூலரே 
அனுபவித்து அருளிய திருமந்திரம்‌ இப்‌ 
போதுதான்‌ தமிழருக்கு அறிமுகமாகிப்‌ 
பெயரளவில்‌ விளங்குகிறது. 


திருமந்திர வள்ளம்‌ : 

மூலன்‌ உரைசெய்த மூவாயிரம்‌ தமிழை 
யும்‌ வடித்துப்‌ பார்த்தால்‌ ஆறு வரிகள்‌ 
முதன்மையாகக்‌ காணும்‌. 

'“திரையற்ற நீர்போலச்‌ சிந்தை தெளிவார்க்குப்‌ 
புரையற்‌ றிருந்தான்‌ புரிசடை யோனே” 
எண்ணாயிரம்‌ ஆண்டு யோகம்‌ இருப்பினும்‌ 
கண்ணார்‌ இறைவனைக்‌ கண்டறிவார்‌ இல்லை 
உண்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினால்‌ 
கண்ணாடி போலக்‌ கவர்ந்திருந்‌ தானே.'' 

இதுவே திருமந்திரம்‌ போற்றும்‌ சிவ 
யோக ரகசியம்‌ ஆகும்‌. ஒளிபெற உள்ளே 
நோக்குதல்‌. 
்‌ அவனருளே கண்ணாகக்‌ காணின்‌ அல்லால்‌ 
இப்படியன்‌ இந்நிறத்தன்‌ இவ்வண்ணத்தன்‌ 
இவன்‌ இறைவன்‌ என்றெழுதிக்‌ காட்டொணாதே'' 
என்கிறார்‌ அப்பர்‌. 
கடவுளைக்‌ காணும்‌ யோக நுட்பத்தைத்‌ 
திருமூலர்‌ தெளிவாக்குகிறார்‌. வள்ளுவரும்‌, 
““ஒர்தீதுள்ளம்‌ உள்ளது உணரின்‌ ஒருதலையாப்‌ 
பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு" 
என்கிறார்‌. வேதமும்‌ * 
பொருள்‌, 


* அவனே சிவனே உள்‌ 
உட்பொருள்‌ - உளங்கனிந்து 


உணரும்‌ பொருள்‌.” என்கிறது. 
சிவக்காட்சி : 
சீவனுக்கும்‌ சிவனுக்கும்‌ இடையே 


தற்போத ஆணவத்திரை மறைக்கிறது. 


176 


இதைக்‌ குறிக்கவே நமது கோயிற்‌ கருவறை 
யில்‌ திரை தொங்குகிறது. சிவன்‌ பலி 
பீடத்தில்‌ ஆசையான மாசுகளைப்‌ பலி 
கொடுத்து நந்தி தேவர்‌ போல அமைதியாக 
மூல சந்நிதியை நோக்கித்‌ தியானம்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. தியானத்திற்கு மனத்தை அலை 
யாது உள்ளத்தில்‌ அமைதியாக்க வேண்டும்‌. 
அதற்குக்‌ '*காற்றைப்‌ பிடிக்கும்‌ கணக்கு'' 
அறிய வேண்டும்‌. காற்றைப்‌ பிடிக்கும்‌ 
கணக்கறிந்தால்‌ கூற்றையுதைக்கும்‌ ஆற்றல்‌ 
எய்தும்‌. தியானத்தின்‌ பண்பை மூலர்‌ 
தெளிவாக்குகிருர்‌. 
சீவன்‌ சிவமயமாதல்‌. 
நாட்டம்‌ இரண்டு நடுமூக்கில்‌ வைத்திடில்‌ 

வாட்டமும்‌ இல்லை; மனைக்கும்‌ அழிவில்லை; 

ஓட்டமும்‌ இல்லை; உணர்வில்லை; தான்‌ இல்லை 

தேட்டமும்‌ இல்லை சவன்‌ அவன்‌ ஆமே '' 
சீவன்‌ சிவமயமாதலே யோக சித்தியாகும்‌. 
என்றும்‌ இருக்கும்‌ பொருள்‌ சிவன்‌. அதில்‌ 
என்றும்‌ இருத்தலே யோகம்‌. 

“என்றும்‌ இருப்பதனில்‌ 
என்றும்‌ இருப்பதுவே 
என்றும்‌ இருக்கும்‌ இருப்பு'' 
என்றும்‌ இருக்கும்‌ ஒன்று சிவமே. அந்த 
ஒன்றினை ஒன்றலே யோகம்‌. மனம்‌ ஒன்று 
பட்டாலே அந்த ஒருமை எய்தும்‌. 
ஒன்றினை ஒன்றலே 
யோகம்‌; அனைமனத்தை 
வென்றிடின்‌ ஒன்றாகும்‌ விரைந்து 


இந்தத்‌ தியானநிலையை அப்பர்‌, 
““உயிராவணம்‌ இருந்து உற்றுநோக்கி 
என்கிறார்‌. உயிர்ப்பு வெளியே செல்லச்‌ 
செல்ல மனமும்‌ புறம்‌ செல்லும்‌. அஃது 
அடங்கிச்‌ சுழுமுனையில்‌ படியப்படிய மனமும்‌ 
அடங்கும்‌. மூச்சு எழும்‌ இடத்திலேதான்‌ 
மனமும்‌ எழும்‌. இதைச்‌ சித்தர்கள்‌ 
“வாசியைக்‌ குடத்தில்‌ வகையுற அடக்குதல்‌!" 
என்பர்‌. 
வாசியோகம்‌ : 
மூலர்‌ வாசியோகத்தை வகுக்கிறார்‌. 
வாசிவாசி என்றால்‌ சிவா சிவா என்றாகும்‌, 


சைவசித்தாந்த நூற்திப்புக்‌ கழகப்‌ 


வாசி வாசி வாசி சிவா--சிவா'' வாசி அடங்‌ 
கினால்‌ சிவம்‌ துலங்கும்‌. 

“மூலத்து வாரத்தை முக்காரம்‌ விட்டிரு 
மேலைத்து வாரத்தின்‌ மேல்மனம்‌ வைத்திரு 
வேலொத்த கண்ணை வெளியில்‌ விழித்திரு 
காலத்தை வெல்லும்‌ கணக்கிது தானே. 


மூலபந்தம்‌ (முக்காரம்‌ எய்தி; மூச்சை அடியி 
லிருந்து உள்முகமாக இழுத்து, அனாகத 
சக்கரத்தில்‌ அடக்கி, கண்ணைப்‌ பரவெளி 
யான சிதாகாசத்தில்‌ ஏரொளிச்‌ சக்கரத்தில்‌ 
உயர்த்தி, உச்சித்‌ தொளையான, பிரமரந்தி 
ரத்தில்‌ உணர்வை நாட்டி, அதே நினைவா 
யிருந்தால்‌ காலத்தை வெல்லலாம்‌. மடை 
வாயில்‌ கொக்குப்போல்‌ ஒரே குறிப்பாக 
அசையாது இருத்தல்‌ வேண்டும்‌; அப்போது 
உடல்‌ பவுரி குறையாமல்‌ குண்டலிக்‌ கன 
லேறி ஊழி காலம்‌ இருத்தல்‌ ஆகும்‌. 
“'கடைவாச லைக்கட்டிக்‌ காலை எழுப்பி 
இடைவாசல்‌ நோக்கி இனிதுள்‌ இருத்தி 
மடைவாயில்‌ கொக்குப்‌ போல்வந்‌ திருப்பார்‌ 
உடையாமல்‌ ஊழி இருத்தலும்‌ ஆமே.'' 


தூங்காமல்‌ தூங்குதல்‌ : 


மூலபந்தனத்தால்‌ குண்டலியை எழுப்பி, 
இடைவாசல்‌ ஆன சுழுமுனையில்‌ நாட்டி 
அங்கிருந்து உச்சிக்கேறும்‌ அமுத நாடியில்‌ 
ஏறிச்‌ சிதாகாசத்திலே கலந்து சமாதி உறக்‌ 
கம்‌ கொண்டால்‌ ஊழிக்காலம்‌ அப்படியே 
இருக்கலாம்‌. அதுவே ஆங்காரம்‌ அற்றுத்‌ 
தூங்காமல்‌ தூங்குதல்‌ ஆகும்‌. 

“நயனம்‌ இரண்டும்‌ நாரிமேல்‌ வைத்திட்டு 

உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கித்‌ 

துயர்‌ அறா நாடியே தூங்கவல்‌ லார்க்குப்‌ 

பயனிது காயம்‌; பயம்‌ இல்லை தானே.'' 


இதுவே உடல்‌ எடுத்த பயம்‌; உடம்பில்‌ 
உத்தமனைக்‌ காணலாம்‌. இக்கருத்தை அனு 
பவித்த அப்பர்‌, “காயமே கோயிலாக்‌ கடி 
மனம்‌ அடிமையாக, மன மணி இலிங்கமாக, 
பூசித்து நேசித்து நின்றார்‌ சிவமயமாவார்‌”? 
என்கிறார்‌; இறைவனை எப்போதும்‌ எண்ணி 
ஞார்க்குச்‌ சிவக்கனல்‌ எப்போதும்‌ வீசும்‌. இய 
லுண்மை விளங்கும்‌. 
“எப்போதும்‌ எண்ணி 
இருப்பார்க்கு இயலுண்மை 
தப்பாது வீசும்‌ தணல்‌.” 


பொன்விழா மலர்‌ 


எப்போதும்‌ ஈசனை எண்ணுதல்‌ : 

துஞ்சும்‌ போதும்‌ சுடர்‌ விடும்‌ சோதி; 
நினைத்தார்‌ மனம்‌ கோயிலாய்க்‌ கொண்‌ 
டவன்‌ - அவனை, 


* என்னுளே நிற்கும்‌ இன்னம்பர்‌ ஈசன்‌' 
என்கிறார்‌ அப்பர்‌. அவனை எப்போதும்‌ 
எண்ணி நின்றால்‌, அவன்‌ அடியே தஞ்சமாக 
வாழ்ந்தால்‌, இமைப்பொழுதும்‌ நம்‌ நெஞ்‌ 
சின்‌ நீங்காதான்‌ தாள்‌ பணிந்தால்‌ அதுவே 
சிவயோக சித்தியாகும்‌, சமாதிவயமாகும்‌. 

'பரிசறி வானவர்‌ பண்பன்‌ அடிஎனத்‌ 
துரிசற நாடியே தூவெளி கண்டேன்‌ 
அரியதெனக்‌ கில்லை அட்டமா சித்தி 
பெரிதருள்‌ செய்து பிறப்பறுத்‌ தானே." 


இதையே மாணிக்கவாசகர்‌, 


“பிறப்பறுஃ்கும்‌ பிஞ்ஞகன்தன்‌ 


பெய்கழல்கள்‌ வெல்க !?" 


என்கிறார்‌. “*பெய்கழல்கள்‌'' என்பது அருட்‌ 
சக்தியைப்‌ பொழியும்‌ திருவடிகள்‌ ஆம்‌. 


எண்‌ சித்திகள்‌ : 
அட்டமா சித்திகளும்‌ அடக்கத்தால்‌ 
எய்தும்‌. அட்டமாசித்திகளுக்கு மூலர்‌ அனு 


பவப்‌ பெயர்களைத்‌ தருகிறார்‌. 
(1) அணிமா - அணு, நுண்மை. (2) மகி 


மா-சகம்‌, பருமை (3) கரிமா -நோன்மை 
வீண்தன்மை (4) லகிமா-ககனம்‌, மென்மை 
(5) பிராப்தி - பரகாயத்தேகம்‌ விரும்பியது 
எய்தல்‌ (6) பிராகாமியம்‌ - தானாவது நிறை 
வுண்மை (7) வசித்துவம்‌ - வியாப்பீயம்‌, 
கவர்ச்சி (8) ஈசத்துவம்‌-ஆனாத உண்மை, 
ஆட்சியுறு தல்‌. 


கூற்றுதைத்த கால்‌ : 

சிவபிரான்‌ கூற்றை உதைக்கத்‌ தூக்கிய 
திருவடியை உந்துவதும்‌ வாசியோக தத்து 
வமே - கால்‌ என்பதே வாசிதான்‌. வாசியைச்‌ 
சுழுமுனையின்‌ பால்‌ எழுப்பி அமுத நாடியிற்‌ 
படிந்து உந்தினால்‌ கூற்றையும்‌ வெல்லும்‌ 
குறிப்பதுவாகும்‌. தூக்கிய திருவடியே சூரிய 
தாடியாகும்‌. நடராச வடிவமே சிவயோக 
விளக்கமாகும்‌. 


23 


177 


நடங்கெரண்ட கூத்தன்‌ : 


வாசியின்‌ நடப்பே நடனம்‌. அதைக்‌ 
கலந்து ஒன்றிக்‌ கூடியிருப்பதே தியானம்‌. 
தியானம்‌ முதிர முதிர மோனம்‌ விளங்கும்‌ 
மோன முதிர்ச்சியால்‌ ஞானந்‌ துலங்கும்‌. 
ஞானம்‌ முதிர முதிர “நான்‌ நான்‌'' என்று 
நெஞ்சில்‌ ஆடும்‌ நிமலனைக்‌ கூடலாம்‌. 


“ஒடுங்கி ஓ ங்கி உணர்ந்தங்கு இருக்கில்‌ 
மடங்கி அடங்கும்‌ வரய அவனுள்‌ 

மடங்கி அடங்கிடு மல்னுயிர்‌ உள்ளே 
நடங்கொண்டட கூத்தனை நாடுகின்‌ றேனே." 


மாணிக்கவாசகர்‌ தாம்‌ பெற்ற சிவானுபூதி 
யைப்‌ பாடுகிறார்‌. 


“சித்தமலம்‌ அறுவித்துச்‌ 
சிவமாக்கி எனையாண்ட 
அத்தன்‌ எனக்கு அருளியவாறு 
ஆர்பெறுவார்‌ அச்சோவே !'" 


இதை மூலர்‌ அழகாக வீளக்குகிருர்‌. 


சித்த அலையைத்‌ தடுத்தான்‌ - முத்தி 
இன்னதென்று உணர்த்தினான்‌-மோனமலித்‌ 
தான்‌-ஆணவம்‌, கன்மம்‌, மாயை, மாயேயம்‌, 
திரோதாயி ஆகிய ஐந்து மலங்களையும்‌ 
அறுத்தான்‌. சிவமாக்கினான்‌-சிதாகாசத்தில்‌ 
ஆனந்தக்‌ கூத்து நிகழச்‌ செய்தான்‌. இக்‌ 
கூத்திற்‌ கலந்தவர்களே சிவ யோக முத்த 
ராவார்‌. 


“இத்தம்‌ திரிந்து, சிவமயம்‌ ஆகிய 
முத்தம்‌ தெரிந்து, மோனச்சிவ முத்தர்‌ 
சுத்தம்பெறல்‌ ஆக ஐந்தின்‌ தொடக்கற்றோர்‌ 
சித்தம்‌ பரத்தில்‌ திருநடத்‌ தோரே ! ' 
இந்தச்‌ சிவமுத்திக்கு ஞானசம்பந்தர்‌ 
“காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி'' நமச்சி 
வாய மந்திரத்தை ஓதி நன்னெறிசேரும்‌ 
வகையை இசைத்தார்‌. 
“காத லாகிக கசிந்துகண்‌ ணீர்மல்கி 
ஓதவார்‌ தமை நன்னெறிக்‌ குய்ப்பது 
வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்‌ பொருள்‌ ஆவது 
நாத நாம நமச்சி வாயவே" 


திருமூலர்‌, 
காதலின்‌ ௮ஸ்ணலைக்‌ காண, இனிஅவர்‌ 
நாதன இருந்த நகர்‌ அறி வோரே. 
என்கிறார்‌. 


178 


சுந்தரர்‌ மற்றுப்‌ பற்றின்றி திருநாமமே 

மனதில்‌ பாவித்து மறவாது நினைத்து வாயி 
னால்‌ நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்தை 
உரைப்பவர்க்குப்‌ பேரின்பம்‌ எய்தும்‌ என்‌ 
கிறார்‌. மூலர்‌ இதை விளக்குகிறார்‌ : 

““தாடும்‌ நகரமும்‌ நல்திருக்‌ கோவிலும்‌ 

தேடித்‌ திரிந்து வெயெருமான்‌ என்று 

பாடுமின்‌; பாடிப்‌ பணிமின்‌ ; பணிந்தபின்‌ 

கூடிய நெஞ்சத்துக்‌ கோயிலாக்‌ கொள்வனே.'! 


இதுதான்‌ சிவயோக ரகசியம்‌. சீவன்‌ 

சிவனே என்றிருந்தால்‌ சிவன்‌ சீவனிற்‌ 

கலந்தினிப்பான்‌. 

திருவடிப்பற்றும்‌ சிவானந்தரும்‌ : 
திருவடிப்பற்றே சிவரகசியம்‌ ஆகும்‌: 

திரு அடி என்பது குண்டலி சக்திகுதிக்கும்‌ 

ஆதார நிலையம்‌ ஆகும்‌. 


“மந்திரம்‌ ஆவதும்‌ மாமருந்து ஆவதும்‌ 
எந்தை பிரான்தன்‌ இணையடி தானே'' 


என்றார்‌ திருமூலர்‌. இதையே நால்வரும்‌ 
உணர்த்தினர்‌. திருவடிப்‌ பற்றுடையாரே 
அடியார்‌ ஆவார்‌. திருவடி ஞானமே சித்தி 
யும்‌ முத்தியும்‌ நல்கும்‌. 
்‌ இருவடி ஞானம்‌ சிவமாக்கு விக்கும்‌ 
திருவடி ஞானமே திண்சித்தி முத்தி3ய.'' 


சிவானந்தத்‌ தெளிவே யோக சித்தியாகும்‌. 


“ஜவமான ஞானம்‌ தெளிய ஒண்‌சித்தி 
சிவமான ஞானம்‌ சிவானந்தம்‌ நல்குமே."' 


இந்தச்‌ சிவானந்த சித்தியும்‌ முத்தியுமே 
சிவயோகப்‌ பயனாகும்‌. 


நன்னெறியுண்மை 
மூலனுரை செய்ததமிழ்‌ மூவா யிரமறையும்‌ 
சாலமிகு தொல்தமிழர்‌ சாத்திரமாம்‌_—ஏலஇவை 
கொண்டுதிருக்‌ கோயில்‌ வழிபாடும்‌ மங்கலமும்‌ 
உண்டுசிவ நன்னெறிக்கென்‌ நேது. 


மன்னுதிரு மந்திரத்தின்‌ மாண்புணர்வார்‌ வையமி௯ச 
உன்னுதமிழ்‌ நால்வரம்மை ஐயடிகள்‌-—இன்னுநம்‌ 
சேரர்கோன்‌ ஆம்‌எழுவர்‌ செய்ய திருமுறைகள்‌ 


ஓரவரும்‌ நன்னெறியுண்‌ மை. 


_-கழகப்புல்வர்‌ திரு. ப. இராமநாத பிள்ளை 


த்‌ 


ஏன்‌ தமிழ்‌ 


| ஆட்சிமொழிக்‌ காவலர்‌ கீ. இராமலிங்கம்‌, எம்‌.ஏ.] 


திருவள்ளூர்க்‌ கூற்றத்தைச்‌ 
சார்ந்த &ழச்சேரி எனுமரில்‌ 
12-11-1899இல்‌ தோன்றியவர்‌. 
இவர்‌ தந்தையார்‌ ப. இரத்தின 


முதலியார்‌ ஆவர்‌. எம்‌. ஏ 
பட்டம்‌ பெற்ற இவர்‌ துணைப்‌ 
பதிவாளராகவும்‌ பங்கீட்டு 


அதிகாரியாகவும்‌ பல மாவட்டங்‌ 
களில்‌ ஆணையராகவும்‌ பணி 
-யாற்றியுள்ளார்‌. சிறிது காலம்‌ 
தருமையாதீனக்‌ கீழ்க்கலைக்‌ 
கல்லூரியின்‌ முதல்வராகத்‌ 
இகழ்ந்தார்‌. மதுரை மீனாட்சி 
ஆலையின்‌ நலத்துறை அலுவல 
ராகவும்‌ பணியாற்றினார்‌. பத்து - 


தமிழ்‌ நாட்டில்‌, ஆட்சி தமிழில்‌ நடப்ப 
தற்கு எதிர்ப்பு! பாடங்களைத்‌ தமிழில்‌ 
படிப்பதற்கு எதிர்ப்பு! தமிழைத்‌ தமிழாகப்‌ 
பேசுவதற்கும்‌ எழுதுவதற்கும்‌ எதிர்ப்பு! 


இது விந்தையாகத்தா னிருக்கிறது. இங்‌ 
ஙனம்‌ எதிர்ப்பவர்‌ தென்னகத்தின்‌ பிற 
மொழியாளரல்லர்‌; நம்‌ நாட்டின்‌ பிற 


மாநிலத்தவரல்லர்‌ ; பிற நாட்டவருமல்லர்‌ ; 
காலில்‌ முள்‌ தைத்தால்‌, “அப்பாடா ! அம்‌ 
மாடி! ஐயையோ !' என்று, தமிழில்‌ கதறும்‌ 
சில தமிழர்களே யாவர்‌. தங்கள்‌ தாய்மொழி 
“தமிழ்‌' தான்‌ என ஒப்புக்‌ கொள்ளுகிற இச்‌ 


சிலரே, இவ்வாறு எதிர்க்கிறார்கள்‌ என்று 
அறியவரும்‌ பிறமொழியாளர்‌ எவரும்‌, 
“இப்படியுமா !' என்று வியப்படையாமல்‌ 


இரார்‌. 


எதிர்ப்பு ஏன்‌? என்று இத்தமிழர்களைக்‌ 
கேட்டால்‌, தமிழில்‌ ஆட்சி நடந்தால்‌, 
புரிந்து. கொள்ள முடியாது என்று சொல்‌ 
வார்கள்‌. தமிழில்‌ பாடங்களைப்‌ பயிற்று 
வித்தால்‌ வாழ்க்கைக்கும்‌ அப்படிப்புப்‌ பயன்‌ 


படாது; பிற மாநிலங்களில்‌ வேலைக்குப்‌ 
போகமுடியாது; அறிவியல்‌ நூல்களைத்‌ 
தமிழில்‌ படிப்பது இயலாது; தமிழில்‌ 


ஆண்டுகட்குமேல்‌ தமிழக அரசின்‌ 
ஆட்சிமொழித்‌ தனி அலுவல 
ராகப்‌ பணியாற்றிய பின்‌ ஓய்வு 
பெற்றார்‌. தமிழ்‌ ஆட்சி மொழி 
யாதல்‌ வேண்டுமென்று தொடக்க 
காலம்‌ முதல்‌ அயராது உழைத்து 
வருதலான்‌ இவருக்கு “ஆட்சி 
மொழிக்‌ காவலர்‌ என்ற சிறப்புப்‌ 
பட்டம்‌ வழங்கப்பெற்றது. 
நகராட்சிகள்‌ தமிழில்‌ நடைபெற 
“நகராட்சி என்ற நூலும்‌ தமிழக 
அரசின்‌ பல்வேறு துறைகளும்‌ 
தமிழில்‌ நடைபெற “ஆட்சித்‌ 
fh துறைத்‌ தமிழ்‌' என்ற அரிய 
நூலையும்‌ இயற்றியுள்ளார்‌. 


சொற்கள்‌ ஆக்குவது கடினம்‌: என்றெல்லாம்‌ 
கூறுவார்கள்‌. தமிழில்‌ பேசும்போதும்‌ 
எழுதும்‌ பதும்‌ எந்தமொழிச்‌ சொல்லையும்‌ 
கலந்து பேசுவதும்‌ எழுதுவதுந்தான்‌ தமிழ்‌ 
ன்ன வளர்ச்சியாக்கும்‌. அங்ஙனம்‌ 
பேசுவதும்‌ எழுதுவதுமே எளிதில்‌ விளங்கும்‌ 


என்பார்கள்‌. 


இவர்கள்‌ கூறும்‌ காரணங்களை மேற்‌ 
போக்காகப்‌ பார்க்கும்போது, உண்மை 
போலத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அவை 
முழுதும்‌ உண்மையாகா. எங்ஙனம்‌ ஆகா 
என்பதை ஆராய்ந்து அறிவோம்‌. 

இடையில்‌ சில நூற்றாண்டுகள்‌ ஆட்சி 
ஆங்கிலத்தில்‌ நடந்து வந்தது. அதற்கு 
முன்பு தமிழிலேயே நடந்திருக்கிறது. 
பல்லவர்‌, நாயக்கர்‌, முகமதியர்‌ ஆண்ட 
போதும்‌ தமிழையே பெரும்பாலும்‌ பயன்‌ 
படுத்தினர்‌. சில வடசொற்களும்‌, அரபுச்‌ 
சொற்களும்‌ ஆட்சியில்‌ கலந்திருக்கலாம்‌, 
பழைய சேர, சோழ, பாண்டியர்‌ காலத்தில்‌ 


ஆட்சி முழுக்க முழுக்கத்‌ தமிழிலேயே 
நடந்தது என்பதில்‌ எவருக்கும்‌ இல்ல்‌ 
தோன்றாது. எனவே, இப்போது த 


180 


ஆட்சியை நடத்துவதென்பது புதிதன்று. 
இடையில்‌ இருநூறு முந்நூறு ஆண்டுகள்‌ 
விட்டுப்போன நமது மொழியை இன்று 
மீளவும்‌ ஆட்சிக்குப்‌ பயன்படுத்த முற்படு 
கிறோம்‌. அவ்வளவே. 


இன்றைக்கு விரிந்து பரந்து இருக்கும்‌ 
ஆட்சிக்குரிய சொற்களை நாம்‌ நமது நூல்‌ 
வழக்கு, உலக வழக்கிலிருந்து தெரிந்‌ 
தெடுத்தக்‌ கொள்ள வேண்டியிருக்கிறது. 
அவ்வகையில்‌ கிடைக்காத சொற்களை நாம்‌ 
ஆக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. இவ்வாறு 
தெரிந்தெடுத்தும்‌, ஆக்கியும்‌ பயன்படுத்தப்‌ 
பெறும்‌ சொற்கள்‌, பழக்கக்‌ குறைவினாலும்‌, 
பழக்கமின்மையினாலும்‌ புதியனவாயும்‌ புரியா 
தனவாகவும்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. அயல்‌ 
மொழிச்‌ சொற்கள்‌ ஆட்சியில்‌ பயன்படுத்தப்‌ 
பெற்ற போதும்‌, அவை புதியனவாகவே 
இருந்திருக்கும்‌. அதனால்‌ புரியா தனவாகவும்‌ 
தோன்றியிருக்கும்‌. நாளா வட்டத்தில்‌ அச்‌ 
சொற்களில்‌ பலவற்றை ஆங்கிலமே தெரியா 
தவர்களும்‌ அவற்றின்‌ பொருளைக்‌ குறிப்பி 
னால்‌ புரிந்து கொண்டிருப்பதை அறிவோம்‌. 
அயல்‌ சொற்களை இவ்வாறு புரிந்து கொள்ளு 
வதற்குப்‌ பிடித்த அவ்வளவு காலமா, புதுத்‌ 
தமிழ்ச்‌ சொற்களைப்‌ புரிந்து கொள்வதற்கு 
வேண்டியிருக்கப்‌ போகிறது? *ஆபீசு', 
'கலெக்டர்‌', “இன்ஸ்பெக்டர்‌, “ஆர்டர்‌”, 
“முனிசிபாலிடி' என்பன போன்ற சொற்களை 
மனப்பாடஞ்‌ செய்து புரிந்துகொண்டார்கள்‌. 
“அலுவலகம்‌”, 'ஆட்சியர்‌', “ஆய்நர்‌', 
“ஆணை', 'நகராட்சி' என்னும்‌ சொற்களை 
நினைவில்‌ இருத்திக்கொண்டு புரிந்து 
கொள்வது கடினமான செயலாகுமா? 
மாறுதல்‌ காலத்தில்‌ இருப்பவர்கள்‌ இரண்டு 
மொழிச்‌ சொற்களையும்‌ கலந்து புழங்கிக்‌ 
கொண்டாலும்‌, இனி வரும்‌ மக்கள்‌, நல்ல 
தமிழ்ச்‌ சொற்களை இனிது பயன்படுத்‌ 
தட்டுமே; இனீமேற்‌ பிறக்கப்போகும்‌ நம்‌ 
கால்‌ வழியினரையும்‌ ஏன்‌ ஆங்கிலச்‌ சொற்‌ 
களையே பயன்படுத்தும்படி வற்புறுத்த 
வேண்டும்‌? மாறுதல்‌ காலத்தில்‌ வாழும்‌ 
நாம்‌ பொருத்தமான நல்ல தமிழ்ச்‌ சொற்‌ 
களைத்‌ தெரிந்தெடுத்தும்‌ ஆக்கியும்‌ வைப்பது 
நமது கடமையாகக்‌ கொள்ள வேண்டாமா ? 
அக்கடமையை ஆற்றாமற்‌ போனால்‌ நம்‌ 
முடைய கால்வழியினர்‌ நம்மைப்‌ பழிக்க 
மாட்டார்களா ? 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


தமிழில்‌ சொற்கள்‌ இல்லை, ஆக்கவும்‌ 
இயலாது, என்னுமிடங்களில்‌, பிறமொழிச்‌ 
சொற்களை அப்படியே பயன்படுத்திக்‌ கொண்‌ 
டால்‌ பெரும்‌ குறை சொல்வதற்கு இராது. 
எளிதில்‌ கிடைக்கக்‌ கூடிய சொற்களைத்‌ 
தேடியமைக்கச்‌ சோம்பிக்‌ கொண்டும்‌, 
அமைத்த சொற்கள்‌ புதியன”, *புரியா தன” 
என்று குறை கூறிக்‌ கொண்டும்‌ அவற்றைப்‌ 
புறக்கணித்துவிட்டு, அயல்‌ மொழிச்‌ சொற்‌ 
களையே ஆண்டுகொண்டு போகவேண்டும்‌ 
என்பது நமது மொழியின்‌ ஆற்றலுக்கும்‌ 
பெருமைக்கும்‌ இழுக்காகும்‌ அன்றோ? பிற 
மொழியினர்‌ நமது போக்கைக்‌ கண்டு எள்ளி 
நகையாடமாட்டாரா ? 


மேலும்‌, தமிழில்‌ ஆட்சி நடத்துவதை 
நாமாக விரும்பிச்‌ செய்ய வேண்டியது ஒரு 
புறமிருக்க நம்நாடு உரிமை பெற்றபின்‌, 
1950இல்‌இயற்றப்பெற்ற அரசியல்‌ அமைப்புச்‌ 
சட்டம்‌ 345 ஆம்‌ பிரிவில்‌ அச்சட்டம்‌ 
செலாவணிக்கு வந்தபின்‌ 15 ஆண்டுக்குள்‌ 
அந்தந்த மாநில மொழியை ஆட்சிமொழி 
யாக்கிக்‌ கொள்ளாவிட்டால்‌ இந்திமொழி, 
தானாகவே வேறு ஒரு சட்டமோ ஆணையோ 
இன்றி அம்மாநிலத்தின்‌ ஆட்சிமொழியாகி 
விடும்‌ என்று சொல்லியிருக்கும்போது, எந்த 
மாநிலந்தான்‌ தனது பெருவாரியான மொழி 
யைச்‌ சட்டப்படி ஆட்சிமொழியாக்கிக்‌ கொள்‌ 
ளாமல்‌ இருந்துவிடும்‌ ? 1956இல்‌, நமது 
மாநிலத்தின்‌ ஆட்சிமொழி தமிழாக இருக்க 
வேண்டும்‌ என்று அரசு சட்டம்‌ செய்தது. 
1958 முதல்‌ அலுவலகங்களில்‌ படிப்படி 
யாகத்‌ தமிழைப்‌ பயன்படுத்தி வருகிறது. 
சட்டம்‌ செய்து 14 ஆண்டுகள்‌ ஆகியும்‌ 
இன்னமும்‌ ஆட்சி முழுக்க முழுக்கத்‌ தமிழாக 
மாறவில்லையே என்று வருந்துகிறவர்கள்‌ ஒரு 
புறம்‌ இருக்க, தமிழாக மா றிவிடுகிறதே என்று 
கவலைப்பட்டுக்கொண்டும்‌, எதிர்ப்புக்‌ கூறிக்‌ 
கொண்டும்‌ இருக்கும்‌ சில தமிழரைத்‌ தமிழர்‌ 
என்று கருதவும்‌, அயல்மொழியாரும்‌ அரு 
வருப்பர்‌. 

தமிழ்‌ பயிற்றுமொழியாக ஆவதால்‌, 
கற்கும்‌ பொருள்களைத்‌ தமிழர்கள்‌ உள்ளத்‌ 
துணர்வுடன்‌ புரிந்துகொள்ள வாய்ப்பு 
ஏற்பட்டிருக்கிறது. அப்பொருள்கள்‌ பற்றி 
மேற்கொண்டு தாமாகச்‌ சிந்திக்கவும்‌, புதுக்‌ 
கருத்துக்களைக்‌ காணவும்‌, இயல்பாக அப்‌ 
பொருள்கள்‌ குறித்து மூலநூல்கள்‌ எழுதவும்‌, 


பொன்விழா மலர்‌ 


அவற்றில்‌ உலகம்‌ போற்றும்‌ நுண்ணறி 
வாளர்களாகவும்‌, நோபல்‌ பரிசு போன்ற 
உலகப்‌ பரிசுகளைப்‌ பெறவும்‌, அறிஞர்கள்‌, 
ஆற்றல்‌ வளர்ந்தவர்கள்‌ ஆவார்கள்‌. விதி 


வீலக்கா, விளங்கிய சர்‌. சி. வி. இராமன்‌, 
சகதீசு சந்திர போசு போன்றவர்களை 
மனத்தில்‌ கொண்டு, தாய்‌ மொழியில்‌ 


அவரவர்கள்‌ ஆராய்ந்த அறிவியற்‌ பொருள்‌ 
களைப்‌ பயின்றதனால்தானா, அவாகள்‌ பேரறி 
ஞர்கள்‌ ஆனார்கள்‌ என்று கேட்க எவரும்‌ 
முன்வரார்‌. எதிர்காலத்தில்‌ நம்‌ நாட்டவர்‌ 
பலர்‌ அறிவியல்‌ உலக மேதைகளாக 
ஆவதற்கு அடிப்படை தாய்மொழியில்‌ பாடப்‌ 
பொருள்களைப்‌ பயில்வதுதான்‌. 


ஆங்கிலத்தில்‌ படித்து 
வீட்டால்‌, பிற மா நிலங்களில்‌ வேலை வரய்ப்புக்‌ 
கிட்டிவிடும்‌ என்று எதிர்‌ பார்ப்பது, எதிர்‌ 
காலத்தில்‌ இயலாத செயலாகும்‌. ஏனெனில்‌ 
ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, அரசியலமைப்புச்‌ 
சட்டப்படி அந்தந்த மாநிலத்தின்‌ மொழி 
பயிற்று மொழியாகி வருகின்றது. சிறிது 
காலத்தில்‌ நாட்டின்‌ எல்லா மா நிலங்களிலும்‌, 
இது முழுச்‌ செயலாகிவிடும்‌. நமக்குத்‌ 
தெரிந்த அளவு ஆங்கிலங்கூட அயல்‌ 
மாநிலத்தவர்களுக்குத்‌ தெரியப்போவதில்லை 


பாடங்களைப்‌ 


எனவே, நம்மை ஆங்கிலப்‌ பாடங்களைப்‌ 
படித்ததற்காக அயல்‌ மா நிலங்களில்‌ 
வேலைக்கு அமர்த்துவார்கள்‌ என்று எதிர்‌ 
நோக்குவது ஏமாற்றந்தரும்‌ செயலாக 
முடியும்‌. 

மேலும்‌, நமது மாநிலத்தில்‌ ஆங்கி 


லத்தை விட்டுவீடக்‌ கருதவீல்லை. அதற்கு 
மாறாக ஆட்சிமொழியை இப்பொழுதுள்ள 
தைக்‌ காட்டிலும்‌ சிறப்பான முறையில்‌ 
பயிற்றுவிக்க வழிவகைகள்‌ செய்யப்பெறு 
கின்றன. பிற பாடங்களைத்‌ தமிழில்‌ படித்‌ 
தாலும்‌, ஆங்கில மொழியில்‌ திருத்தமாய்ப்‌ 
பேசவும்‌, எழுதவும்‌, அம்மொழியிலுள்ள 
நூல்களைப்‌ படிக்கவும்‌ அம்மொழியில்‌ வளமை 
பெறுவதற்கான மாறுதல்கள்‌ செயலுக்கு 
வந்து கொண்டுள்ளன. இதுவரையில்‌ ஆங்கி 
லத்தில்‌ பாடங்களைப்‌ பயில்கின்றவர்களுக்கு 
ஆங்கில அறிவு திருத்தமான தாகவும்‌, 
திறமையுள்ள தாகவும்‌ இருக்கின்றது என்று 
சொல்வதற்கில்லை. ஆங்கில அறிவு சிறக்க 
ஆங்கில மொழிப்‌ பாடத்தைத்‌ தக்கவாறு 
மாற்றுவது இக்‌ காலத்துக்குத்‌ தேவையே 


181 


யன்றி, பிற பாடங்களை ஆங்கிலத்தில்‌ 
பயிற்றவேண்டுமென்பது கட்டாயம்‌ செய்ய 
வேண்டுவதாகாது. 


ஆங்கில அறிவு திடம்‌ பெற்றுவிடும்‌ 
போது, தமிழில்‌ கற்றுப்‌ பொருளை நன்கு 
உணர்ந்துகொண்ட பிற பாடங்களில்‌ பெற்ற 
அறிவை மேலும்‌ உளமுறுத்திக்‌ கொள்ள 
அப்பாடப்‌ பொருள்‌ பற்றிய ஆங்கில நூல்‌ 
களை எளிதில்‌ படித்துப்‌ புலமை மிகுவதற்கு 
நல்ல வாய்ப்பு உண்டாகிவிடும்‌. தமிழில்‌ 
உலகம்‌ வரவேற்கும்‌ அறிவியல்‌ நூல்களையும்‌ 
எழுதும்‌ காலம்‌, தமிழில்‌ அறிவியலைப்‌ படிப்‌ 
பதனால்தான்‌ ஏற்பட முடியும்‌. 


சிதம்பர த்கில்‌, 1943இல்‌ ஒருவர்‌ ஓர்‌ 
எந்திர ஏற்றத்தைப்‌ பொம்மை யளவில்‌ 
செய்கு கொண்டு வந்து காட்டினார்‌. அவர்‌ 
தமிழ்‌ மட்டுமே சிறிது படித்தவர்‌. அக்கருவி 
நுண்ணிய எந்திரப்‌ பொறி அறிவோடு 
செய்யப்பெற்றிருந்தது. அதைப்‌ பற்றிய 
விளக்கங்களைச்சொல்லி இயக்கிக்‌ காட்டினார்‌. 
திரு. கசபதி நாயகர்‌ அவர்கள்‌ அப்போது 
அங்கு மாவட்ட நடுவராக இருந்தார்‌. இரு 
வரும்‌ அவ்‌ எந்திர ஏற்றத்தின்‌ அருமையைப்‌ 
பாராட்டினோம்‌. அப்போது பொறியியல்‌ 
நூல்கள்‌ ஒன்றுகூடத்‌ தமிழில்‌ இல்லாமை 
யால்‌ அதைச்‌ செய்தார்‌. மேலும்‌ அத்துறை 
யில்‌ அறிவு சிறக்கவும்‌, அவர்‌ செய்த ௧௬ 
வியை ஆங்கிலம்‌ படித்த பொறிஞர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளும்படி செய்யவும்‌ இயலாது 
போயிற்று. தமிழில்‌ பொறிக்கலைப்‌ படிப்புச்‌ 
சொல்லிக்‌ கொடுக்கின்ற காலமாக அஃது 
இருந்திருப்பின்‌, தமிழில்‌ பயின்ற பொறி 
ஞர்கள்‌ அத்துறையில்‌ அலுவல்களைப்‌ புரி 
கின்றவர்களாக இருந்திருப்பின்‌, தமிழ்‌ 
மட்டுமே தெரிந்த அந்த எளிய கிராமத்தவ 
நடைய பொறியியல்‌ இயற்கை அறிவு வளர 
முடியாதுபோயிருக்காது. அவர்‌ அத்துறை 
யில்‌ நூல்கள்‌ எழுதமுடியாதுபோயிருக்காது. 
அவர்‌ அறிவை நாடு பயன்படுத்திக்கொள்ள 
முடியாதும்‌ போயிருக்காது. சிறிது படித்த 
ஆங்கிலேயர்‌ ஒருவர்‌ இவ்வாரான பொறி 
யியல்‌ இயற்கை யறிவு பெற்றிருந்தால்‌, 
அவர்‌ பின்னால்‌ பெரிய பொறிஞராக விளங்கி 


யிருப்பார்‌. 


பிற பாடங்களைக்‌ கற்பிக்கும்‌ மொழி 
ஆங்கிலமாக இருப்பதால்‌ ஆங்கில மொழி 


182 


யறிவும்‌ ஒரு சிறிது வளரக்கூடும்‌. ஆனால்‌, 
ஆங்கில அறிவை வளர்ப்பதற்காகவே 
பாடங்களை ஆங்கிலத்தில்‌ பயிற்ற வேண்டு 
மென்பதில்லை. தமிழ்‌ பயிற்று மொழியாக 
இருப்பது தமிழை வளர்ப்பதற்காக அன்று. 
பாடப்‌ பொருள்களைப்‌ பற்றிய அறிவைத்‌ 
தெளிவாகவும்‌ சிறப்பாகவும்‌ பெறுவதே 
தமிழ்‌ பயிற்றுமொழியாக இருப்பதன்‌ நோக்க 
மாகும்‌. அதனால்‌ தமிழ்‌ மொழியும்‌ ஓரளவு 
வளம்‌ பெருது போகாது. 


அவ்வளத்தை ஆட்சிக்குப்‌ பயன்படுத்‌ 
திக்கொள்ளவே, தமிழைப்‌ பயிற்று மொழி 
யாகக்கொண்டு தேறியவர்களை, தமிழில்‌ 
ஆட்சி நடக்கும்‌ அலுவலகங்களில்‌ வேலைக்கு 
அமர்த்திக்கொள்ள அரசு முனைந்திருப்பது, 
ஆட்சி மொழிச்‌ சட்டப்படி தமிழாக ஆகிவிட்‌ 


டதனால்‌, தமிழில்‌ வளமை மிகுவதற்கான 
வாய்ப்புகளைப்‌ பெற்றது கொண்டு அம்‌ 


மொழியில்‌ வளமை மிக்கவர்கள்‌ தமிழில்‌ 
ஆட்சி நடக்கும்‌ அலுவலகங்களில்‌ பணி 
புரியத்‌ தேர்ந்தெடுப்பது சட்டப்படியான 
செயலே யாகும்‌. 


அறிவியல்‌ பாடங்களைக்‌ கற்பிக்க, ஆவ்‌ 
கில அறிவியற்‌ சொற்களுக்கு நேரான 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ காண்பது அடியோடு இய 
லாத செயலாகாது. இன்றைக்கே அவ்‌ 
வளவு சொற்களுக்கும்‌ தமிழ்ச்சொல்‌ சொல்லி 
விட முடியாது என்பது உண்மையே என்றா 
லும்‌, நாளாக நாளாகத்‌ தமிழ்ச்சொற்களின்‌ 
எண்ணிக்கை பெருகிவரும்‌. ஒரு காலத்தில்‌ 
எல்லாம்‌ தமிழிலேயே இருக்கும்நிலை வராமற்‌ 
போகாது. அத்துறையில்‌, எளிதில்‌ தமிழ்‌ 
காண முடியாத அறிவியற்‌ சொற்களையும்‌ 
பிற பாடச்‌ சொற்களையும்‌, இப்போதுள்ள 
பிறமொழி ஓசையிலேயே தமிழில்‌ எழுதியும்‌ 
உச்சரித்தும்‌ வரலாம்‌. 


‘Bearing’, ‘Ball bearing’, ‘Spring bearing’, 
‘Flat spring bearing’, ‘Spinal spring bearing’ 
‘Roller bearing’, ‘Bush bearing’. 


இச்சொற்களுக்குத்‌ தமிழ்‌ காணவேண்டி 
யிருந்தது. பொறியறிவு படைத்த ஒருவ 
ரோடு அமர்ந்து சொல்லாக்க முயன்றேன்‌. 
தாங்கி, *உருண்டைத்‌ தாங்கி', “வில்‌ 
தாங்கி', *தட்டை வில்‌ தாங்கி', “சுருள்வில்‌ 
தாங்கி', உருளைத்‌ தாங்கி, “சுரை தாங்கி' 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


என்னும்‌ தமிழ்‌ ஆக்கங்களைக்‌ கூறிவத்த 
போது, தமிழில்‌ இச்‌ சொற்களுக்கு ஈடான 
சொற்களைக்‌ காணமுடியாது என்று கருதி 
யிருந்தவர்கள்‌, அப்படியே ஆங்கில ஓசை 
யைத்‌ தமிழில்‌ எழுதிக்கொள்ளலாம்‌ என்றும்‌ 
சொன்னேன்‌. இத்தமிழ்‌ ஈடுகளைக்‌ கேட்ட 
தும்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தார்‌. நமது மொழிக்‌ 
குள்ள ஆற்றலைப்‌ போற்றினார்‌. இவ்வாறு 
முயன்றால்‌, முயன்று கொண்டே வந்தால்‌, 
சில ஆண்டுகளுக்குப்‌ பிறகு பெரும்பாலான 
அறிவியற்‌ சொற்களுக்குத்‌ தமிழ்‌ கண்டுவிட 
முடியும்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே 
இதனை இங்குச்‌ சொன்னேன்‌. 


இனி, கடைசியாகத்‌ தமிழில்‌ பிற 
மொழிச்‌ சோற்களைக்‌ கலந்தால்‌ என்ன 
என்று பேசுபவர்களின்‌ பேச்சை ஆராய்‌ 
வேம்‌ :--- 


ஒவ்வொரு மொழிக்கும்‌ வெவ்வேறு 
தனி ஓசைநயம்‌ உண்டு. தமிழில்‌ பிறமொழிச்‌ 
சொற்களைக்‌ கலட்பதால்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
இனிய ஓசை கெட்டுப்‌ போகும்‌. ஒவ்வொரு 
மொழியை அதன்‌ ஓசை இயல்பு கெடாமல்‌ 
இயக்குவதே, அம்மொழியை இனிது சுவைப்‌ 
பதற்கு ஏற்றதாகும்‌. “கதலிப்பழம்‌ நிவே 
தனம்‌ சமர்ப்பியாமி' என்பதை “பிளாட்டன்‌ 


பழம்‌ நிவேதனம்‌ ஆப்பராமி' என்றால்‌ 
எப்படியிருக்கும்‌ ? 

தமிழனுக்குத்‌ தமிழ்மொழியை நல்‌ 
லெண்ணம்‌ இயக்குவதற்கே நாக்கு, 


அண்ணம்‌, பல்‌, குரல்‌ வளை முதலிய கருவி 
களை இயற்கை அளித்திருக்கிறது. தமிழன்‌ 
தமிழ்ச்‌ சொற்களை இயைந்து வரும்‌ தமிழ்‌ 
மொழியைப்‌ பேசி வந்தால்‌ அவன்‌ 
இயற்கைக்‌ குகந்த செயலைச்‌ செய்பவ 
னாகின்றான்‌. அவன்றன்‌ கருவிகள்‌ கெடா. 
வலிவு பெறும்‌ தமிழை அவன்‌ புரிந்து 
கொள்வது எளிது, 


அம்மொழிவழி அவன்‌ அறிவு பெற 
முயல்வது இயற்கைக்குப்‌ பொருத்தமாவ 
தோடு அவனுக்கு அறிவும்‌ எளிதில்‌ கைவரக்‌ 
கூடும்‌. எத்துணையோ செயல்களில்‌ இயற்‌ 
கைக்கு மாறாக நடந்தும்‌ நாம்‌ காலந்‌ தள்ளிக்‌ 
கொண்டு போவதுபோல்‌, பிற மொழிகளைத்‌ 
தமிழன்‌ பயின்று அவற்றில்‌ வெற்றி பெறக்‌ 
கூடும்‌, எனினும்‌, பிறமொழி பயில்வது, 
இயற்கைக்கு மாரானதே. 


பொன்விழா மலர்‌ 


தமிழில்‌ பிறமொழியைக்‌ கலந்து 
கொண்டே வந்தால்‌, பிறமொழி நூற்று 
வீதம்‌ பெருகி, மொழியின்‌ தன்மையையே 
மாற்றிவரும்‌. தென்னகத்தில்‌ தமிழ்‌ என்று 
ஒரு மொழியாக இருந்தது, வடமொழிக்‌ கலப்‌ 
பால்‌, ஆங்காங்கே வழங்கிய கொச்சைமொழி 
வழக்குடன்‌ கூடித்‌ தமிழை நான்கு ஐந்து 
மொழிகளாக்கிவிட்டது. இது வரலாற்றுச்‌ 
செய்தி. தெலுங்கு, கன்னடம்‌, மலையாளம்‌, 
துளுவம்‌ இவை முதலில்‌ தமிழின்‌ வட்டார 
மொழிகளாக இருந்தனவே. பாலை ஐந்து 
குவளைகளில்‌ விட்டு, ஒன்றில்‌ காப்பிச்‌ சாறும்‌, 
மற்றொன்றில்‌ தேயிலைச்‌ சாறும்‌, இன்‌ 
னான்‌ நில்‌ “ஓவல்டின்‌” சாறும்‌, வேரன்‌ நில்‌ 
சுக்கு நீரும்‌ துளித்துளியாகச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டே வந்தால்‌ பாலுக்கு மாறுக, 
காப்பி, தேநீர்‌, ஓவல்டின்‌, சுக்கு நீர்‌ என்னும்‌ 
பானங்கள்‌ உண்டாகிவிடும்‌. ஒரு குவளையே 
பாலாக நிற்கும்‌. இவ்வைந்தும்‌ ஐந்து வேறு 
பட்ட இலக்கணங்களை உடையதாகப்‌ 
பிரித்துப்‌ பேசப்படும்‌. இதே கதி பண்டைத்‌ 
தமிழுக்கும்‌ ஏற்பட்டு விட்டது. இப்போது 
தமிழென வழங்கும்‌ மொழியிலும்‌ பிற 
மொழிகள்‌ கலந்துகொண்டே வருமானால்‌, 
சில நூற்றாண்டுகளுக்குப்‌ பிறகு இது மேலும்‌ 
நான்கு மொழிகளாகப்‌ பிரிந்து போய்விடும்‌ 
என்பது திண்ணம்‌. 


188 


பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழில்‌ 
கலந்து எழுதுவது தமிழில்‌ போதிய சொற்‌ 
கள்‌ இல்லையென்று பிறர்‌ எண்ணும்படி 
செய்யவும்‌ வடமொழியைக்‌ கலந்து பேசியும்‌ 
எழுதிக்‌ கொண்டும்‌ வந்து வடமொழிதான்‌ 
தமிழுக்கு மூலம்‌; வடமொழியின்றித்‌ தமிழ்‌ 
இயங்காது, என்னும்‌ தவரான கருத்துக்கள்‌ 
பரவுவதற்கு இடந்‌ தந்துவிட்டது. அதை 
மாற்ற எவ்வளவு முயன்றும்‌ இன்னும்‌ சிலர்‌ 
அக்கருத்தை உடும்புப்‌ பிடியாகப்‌ பிடித்துக்‌ 
கொண்டுள்ளனர்‌. இத்‌ தவரான எண்‌ 
ணத்தை வலுப்படுத்தலே, தேவையற்ற பல 
வடசொற்களைத்‌ தமிழில்‌ வேண்டுமென்றே 
சீலர்‌ கலப்பதையும்‌ தமிழ்ச்‌ சொற்களுக்கும்‌ 
வடமொழிப்பேர்‌ கூறி, அவை வடசொற்களி 
லிருந்துவந்தன என்று எழுதி வைப்பதையும்‌ 
இன்றும்‌ காண்கிறோம்‌. எனவே, தமிழின்‌ 
தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்கும்‌, பிற 
மொழி கலக்காமல்‌ தமிழை இயக்க வேண்டி 
யுளது. 


இவ்வாறாக, ஆட்சிகளுக்கும்‌, பாடங்‌ 
களைப்‌ பயிலுதற்கும்‌ ஏன்‌ தமிழ்‌ தேவை 
என்பதையும்‌, பிற சொல்‌ கலப்பின்றித்‌ 


தமிழை எழுதுவதும்‌, பேசுவதும்‌ ஏன்‌ இன்றி 
யமையா தது என்பதையும்‌, மேலும்‌ சிந்திப்ப 
தற்கு இக்‌ கட்டுரை தூண்டுகோலாக 
இருக்கும்‌. 


எல்லாப்‌ படிப்பும்‌ தாய்‌ மொழியிலேயே 
சொல்லித்‌ தரவேண்டும்‌ 
கென்னிந்தியத்‌ தமிழ்ச்சங்கத்தார்‌ 23-11-1936 இல்‌ தமிழ்‌ 
நாட்டுக்கு இந்திவேண்டுமா? என்ற துண்டறிக்கையினைப்‌ பார்வை 
யிட்டு மூதறிஞர்‌ திரு. ச. இராசகோபாலாச்சாரியார்‌ (இராஜாஜி) 
அவர்கள்‌ எழுதிய 26-11-36 மறுமொழி அடியிற்‌ கண்டவாறு. 
“தங்கள்‌ சுற்றுக்‌ கடிதம்‌ 2895-11-96 தேதி கொண்டது 


வரப்பெற்றேன்‌. 


கல்விமுறையில்‌ தாய்பாஷையே முதல்ஸ்கானம்‌ பெற்று 
எல்லாப்‌ படிப்பும்‌ அதைக்கொண்டே சொல்லித்‌ தரவேண்டும்‌ . 


ஹிந்தி ஒரு இரண்டாம்‌ 
வேண்டும்‌ 


பாஷையாகத்தான்‌ 


சொல்லித்தர 


ஆங்கிலமும்‌ கல்விகற்கும்‌ தமிழ்மக்கள்‌ அனைவரும்‌ படிக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அது எல்லாப்‌ படிப்புக்கும்‌ பொதுவாயிலாக 


இருப்பது தவறு.” 


சங்க இலக்கியங்களில்‌ திருக்குறள்‌ 


[க. த. திருநாவுக்கரசு, எம்‌.ஏ., எம்‌.லிட்‌.] 


செங்கற்பட்டு மாவட்டத்தைச்‌ 
சார்ந்த இவர்‌ சென்னையில்‌ பிறந்‌ 
தார்‌. பிறந்த நாள்‌ 20-11-1931 
சென்னை விவேகானந்தர்‌ கல்லூரி 
யிலும்‌ பச்சையப்பன்‌ கல்லூரி 
யிலும்‌ பயின்று தமிழ்‌ இலக்கி 
யத்தில்‌ பி. ஏ. ஆனர்சு பட்டம்‌ 
பெற்றவர்‌. அத்தேர்வில்‌ பல்கலைக்‌ 
கழக முதல்வராகத்‌ தேறிய 
தோடன்றி அதற்குமுன்‌ யாரும்‌ 
பெறாத அளவு அதிக மதிப்பெண்‌ 
களையும்‌ பெற்றார்‌. அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தில்‌ ஆராய்ச்சி 
செய்து எம்‌. லிட்‌. பட்டமும்‌ 
பெற்றார்‌. வரலாற்றுத்‌ துறையில்‌ 


தமிழ்‌ மொழியில்‌ இன்று 


. ன்‌ ௬. ௬. ௬ கிடைக்கும்‌ 
இலக்கியத்துள்‌ தொன்மைச்‌ சிறப்பு வாய்ந்‌ 


தவை சங்க இலக்கியங்களாகும்‌. அவை 
தொல்காப்பியம்‌, திருக்குறள்‌, பத்துப்பாட்டு, 


எட்டுத்தொகை என்பனவாகும்‌. அவை 
காலத்தால்‌ முற்பட்டவை மட்டுமல்ல. 
உணர்த்துகின்ற கருத்துக்களாலும்‌, அக்‌ 


கருத்துக்களை எடுத்தியம்பும்‌ முறைகளாலும்‌, 
மக்கள்‌ வாழ்க்கையைப்‌ பிரதிபலிக்கும்‌ வகை 
யாலும்‌, கவர்ச்சிமிகு கலையழகால்‌ கற்பவர்‌ 
உள்ளத்தைக்‌ கொள்ளை கொள்ளுவதாலும்‌ 
அவை சிறப்புமிக்க செந்தமிழ்‌ இலக்கியங்க 
ளாகும்‌. 


அவற்றுள்‌ தன்னிகரற்ற தனிப்‌ பெரும்‌ 
சிறப்பு வாய்ந்த இலக்கியமாய்‌ விளங்குவது 
திருக்குறள்‌. காலத்தால்‌ கறைபடாத கவின்‌ 
மிகு கருத்துக்களையும்‌, இடத்தால்‌ இழிவுரு த 
ஏற்றமிகு கருத்துக்களையும்‌ எளிமையும்‌ 
இனிமையும்‌ நிறைந்த சிறிய சொற்களால்‌ 
எடுத்துரைப்பது திருக்குறள்‌. மனித இனம்‌ 
மண்ணில்‌ நல்லவண்ணம்‌ வாழ்வதற்கு வழி 
காட்டும்‌ வான்பொருளாய்‌ - வாழ்வியல்‌ 


இலக்கியமாய்‌ இலங்குவது திருக்குறள்‌. 


எம்‌. ஏ பட்டமும்‌ மொழியியல்‌ 
துறையில்‌ டிப்ளமோவும்‌ பெற்‌ 
றுள்ளார்‌. பதினைந்து ஆண்டு 
கள்‌ பல்வேறு அரசினர்‌ கல்லூரி 
களில்‌ பணியாற்றியபின்‌ சிறிது 
காலம்‌ மணலி தமிழ்க்‌ கல்லூரி 
முதல்வராகத்‌ திகழ்ந்தார்‌. தற்‌ 
பொழுது சென்னைப்‌ பல்கலைக்‌ கழ 
கத்தின்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ பணியாற்றுகிறார்‌. 
சிந்துவெளி தரும்‌ ஒளி,திருக்குறள்‌ 
நீதிஇலக்கியம்‌ போன்ற பத்துக்கு 
மேற்பட்ட நூல்களின்‌ ஆசிரியர்‌. 
உயர்ந்த ஆங்கிலப்‌ பாட நூல்‌ 
J களைத்‌ தமிழாக்கம்‌ செய்துள்ளார்‌. 


அவ்விழுமிய நூலின்‌ கருத்துக்களும்‌ 
தொடர்களும்‌ எடுத்தாளப்‌ பெருத இலக்‌ 
கியங்களே நம்மொழியில்‌ இல்லை எனலாம்‌. 
இதனை என்னுடைய வணக்கத்திற்குரிய 
பேராசிரியர்‌ வெ. சு. சுப்பிரமணியாச்சாரி 
யார்‌, 


்‌உலகத்தே எறும்பு முதல்‌ யானை 
யீருக உள்ள எல்லா உடலிலும்‌ உயிர்‌ 
நுழைந்திருத்தல்‌ போலத்‌ திருக்குறள்‌ 
எல்லா நூல்களிலும்‌ நுழைந்துள்ளது. 
அகரம்‌ மற்றைய எழுத்துக்களை இயக்கு 
வது போன்று திருக்குறள்‌ மற்றைய நூல்‌ 
களை இயக்குகின்றது. அகர ஒலி இல்லாத 
எழுத்துக்களில்லை. குறட்‌ கருத்திலாத 
நூல்களில்லை. அகரம்‌ தூய்மையான 
ஒலியை உடையது. குறளும்‌ தூய்மையான 
கருத்துக்களை யுடையது. அகரம்‌ எழுத்துக்‌ 
களுள்‌ முதன்மையானது. குறள்‌ தூற்‌ 
களுள்‌ முதன்மையானது. குறிலினது 
விகாரமே நெடிலாதல்‌ போலக்‌ குறளினது 
விகாரமே விரிந்து கிடக்கும்‌ நூற்க 
ளாயின. இவற்றை நோக்கியே அகரத்தை 
முதலாக உடைய செய்யுள்‌ குறளுக்கு 


v 


முதற்‌ குறளாக அமைந்துள்ளது. குற 
ளாசிரியர்‌ எவரையும்‌ போற்றிப்‌ புகழ 
வில்லை. ஆனால்‌, குறளைப்‌ போற்றிப்‌ 
புகழாத நூல்களில்லை'' 


என்று நவின்றுள்ளமையால்‌ நாம்‌ 
குணரலாம்‌. 


தமிழ்க்குழவி வள்ளுவர்‌ தந்த முப்பாலை 
உண்டு மழலை மாருத இளங்குழந்தையாய்‌ - 
கன்னித்‌ தமிழாய்‌ - முழுவளர்ச்சியைப்‌ 
பெற்றுத்‌ தமிழ்கூறும்‌ நல்லுலகத்தில்‌ தனி 
யரசு நடத்துவதை, 
க கரை முப்பாலும்‌ 
மிஞ்சப்‌ புகட்ட மிக வளர்த்தாய்‌'' 

(த. தூ 25) 
என்று தமிழ்வீடு தூது ஆசிரியர்‌ அறிவித்‌ 
துள்ளார்‌. திருக்குறள்‌ தமிழ்‌ இலக்கியங்‌ 
களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்கும்‌ வற்றாத 
அறிவு ஊற்றாய்‌ விளங்குவதையே தமிழ்விடு 
தூதின்‌ ஆசிரியர்‌ இவ்வாறு எடுத்துரைத்‌ 
துள்ளார்‌. 

தமிழ்‌ இலக்கியப்‌ பூங்காவில்‌ காலந்‌ 
தொறும்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ வண்ண மலர்க 
ளாகிய இலக்கியங்களில்‌ குறள்‌ மணம்‌ வீசாத 
நறுமலர்களே இல்லை என்று நாம்‌ உறுதி 
யாகக்‌ கூறலாம்‌. திருக்குறள்‌ தனிச்சிறப்பு 
வாய்ந்ததொரு நீதி இலக்கியம்‌. அந்நூலை 
அனைவரும்‌ கற்று மனத்தே நிலையாக வைப்‌ 
பதற்கு ஏற்றவகையில்‌ இழுமென்‌ மொழியால்‌ 
விழுமிய பயப்பதாகவும்‌, சுருங்கச்‌ சொல்லி 
விளங்க வைப்பதாகவும்‌ இயற்றப்‌ பெற்‌ 
றுள்ளமை அதற்குரிய தனிச்சிறப்பாகும்‌. 
அதனால்தான்‌ “முன்னோர்‌ மொழிபொருளைப்‌ 
பொன்னேபோல்‌ போற்றும்‌” பைந்தமிழ்ப்‌ 
பாவலர்கள்‌ தங்கள்‌ இலக்கியப்‌ படைப்பு 
களில்‌ இயன்ற இடங்களில்‌ எல்லாம்‌ திருக்‌ 
குறளின்‌ சொற்களையும்‌, தொடர்களையும்‌, 
கருத்துக்களையும்‌ குறிப்பாகவும்‌ வெளிப்படை 
யாகவும்‌ அமைத்து அழகு செய்துள்ளனர்‌. 


நன்‌ 


இம்முறையைச்‌ சங்ககாலப்‌ புலவர்களே 
கடைப்பிடித்துள்ளனர்‌. அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌ என்ற மூவகைப்‌ பேறுகளை “முப்‌ 
பாலாகத்‌ திருக்குறள்‌ மொழிந்தபோ திலும்‌, 
அதனைச்‌ சங்ககாலச்‌ சான்றோர்கள்‌ “அறம்‌' 
என்ற பெயரால்‌ அழைத்தமை இங்குக்‌ குறிப்‌ 
பிடத்‌ தக்கதாகும்‌, ஆலத்தூர்‌ கிழார்‌ என்ற 
புலவர்‌, 


24 


185 


'நிலம்புடை பெயர்வ தாயினும்‌ ஒருவன்‌ 
செய்தி கொன்றோர்க்கு உய்தி யில்லென 
அறம்‌ பாடிற்றே ' (புறம்‌ - 94) 


என்று அறிவித்துள்ளமையால்‌ இதனை நாம்‌ 
அறிகிறோம்‌. இவ்வாறு சிறப்பாகப்‌ போற்றப்‌ 
படும்‌ திருக்குறளின்‌ கருத்துக்கள்‌ சங்க 
இலக்கியங்களில்‌ இலைமறை காய்போல்‌ 
இங்குமங்கும்‌ இடம்‌ பெற்றிருப்பதில்‌ வியப்‌ 
பில்லை. அவை அனைத்தையும்‌ இக்கட்டுரை 
யில்‌ காட்ட இயலாமையால்‌, அவற்றுள்‌ 
மிகச்‌ சிறந்தவற்றை மட்டும்‌ இங்குச்‌ சுட்டிக்‌ 
காட்ட முயலுகிறேன்‌. 


பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌, 
உணர்த்தும்‌ பொருளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு அகப்பொருள்‌ சார்புடைய 
இலக்கியம்‌, புறப்பொருள்‌ சார்புடைய 


இலக்கியம்‌ என்று அவற்றைப்‌ பாகுபடுத்திக்‌ 
கூறுவது மரபாகும்‌. அம்‌ மரபிற்கு இணங்க 
நாம்‌ அகப்பொருள்‌ இலக்கியங்களுள்‌ திருக்‌ 
குறள்‌ பெற்றுள்ள சீரையும்‌ சிறப்பையும்‌ 
முதலில்‌ காண்போம்‌. 


(1) அகப்பொருள்‌ இலக்கியங்கள்‌ 


சங்க இலக்கியங்களுள்‌ ஐங்குறு நூறு, 
குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, 
கலித்தொகை என்ற ஐந்தும்‌ காதலர்‌ 
வாழ்க்கையைச்‌ சொல்லோவியமாகத்‌ தீட்டிக்‌ 
காட்டும்‌ அகப்பொருள்‌ இலக்கியங்களாகும்‌. 
அவை இன்ப வாழ்க்கையின்‌ எழிலோவியங்‌ 
களாக விளங்குகின்றன. எனினும்‌, அறத்‌ 


தைப்பற்றிய அறவுரைகளும்‌, பொருளைப்‌ 
பற்றிய பொன்மொழிகளும்‌ சிறப்புமிக்க 
முறையில்‌ உவமைகளாகவும்‌, அறிவுரைக 


ளாகவும்‌, நயமிகு மூதுரைகளாகவும்‌ அவற்‌ 
றுள்‌ அழகுற அமைக்கப்‌ பெற்றுள்ளன. 
இவ்வாறு அகப்பொருள்‌ இலக்கியங்கட்குப்‌ 
பொலிவூட்டும்‌ கருத்துக்களுள்‌ பல திருக்‌ 
குறளின்‌ கருத்துக்களாகவும்‌, செஞ்சொல்‌ 
கவியின்பம்‌ பயக்கும்‌ தமிழ்மறையின்‌ சொற்க 
ளாகவும்‌, தொடர்மொழிகளாகவும்‌ ஒளிர்‌ 
கின்றன. சங்ககாலச்‌ சான்றோர்கள்‌ தங்கள்‌ 
பாடல்களின்‌ மூலம்‌ உலகிற்கு உணர்த்த 
விரும்பிய உண்மைகளைக்‌, கருத்துக்‌ களஞ்‌ 
சியமாகிய திருக்குறளில்‌ இருந்து எடுத்‌ 
தாண்டுள்ளனர்‌. குறட்பாக்களை அப்படியே 
தம்‌ பாடல்களில்‌ சிலர்‌ பயன்படுத்தி 
யுள்ளனர்‌. மற்றும்‌ சிலர்‌ குறட்பாக்களைச்‌ 


186 


சிறிது மாற்றியும்‌ திரித்தும்‌ புதுமெருகு 


கொடுத்துக்‌ கையாண்டுள்ளனர்‌; வேறுசிலர்‌ 
திருக்குறளின்‌ விழுமிய கருத்துக்களைத்‌ தம்‌ 


முடைய அறிவாற்றலுக்கேற்ற வகையில்‌ 
எளிமைப்படுத்திப்‌ புதிய வடிவில்‌ உவமைக 
ளாகவும்‌, மூதுரைகளாகவும்‌ வழங்கி 
யுள்ளனர்‌. 

(௮) ஐங்குறுநூறு 


சங்க இலக்கியங்களுள்‌ வடிவால்‌ மிகவும்‌ 
சிறிய பாக்களை உடையது ஐங்குறு நூறு. 
மருதம்‌, நெய்தல்‌, குறிஞ்சி, பாலை, முல்லை 
என்ற ஜந்திணைகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ 
நூறு நூறு பாக்களை இந்நூல்‌ கொண்டிருக்‌ 
கிறது. இதில்‌ உள்ள பாக்கள்‌ மூன்று அடிச்‌ 
சிறுமையும்‌ ஐந்துஅடிப்‌ பெருமையும்‌ உடைய 
குறுகிய வடிவுடையனவாகும்‌. இந்நூலின்‌ 
ஐந்து பகுதிகளை ஐந்து புலவர்கள்‌ பாடி 
யுள்ளனர்‌. 

முதல்‌ பகுதி மருதத்திணை பற்றியது. 
அதை ஓரம்போகியார்‌ என்ற புலவர்‌ பாடி 
யுள்ளார்‌. அவருடைய பாக்களில்‌ குறளின்‌ 
கருத்துக்கள்‌ பல இடம்‌ பெற்றுள்ளன. முதல்‌ 
பத்துப்‌ பாடல்களை “வேட்கைப்‌ பத்து” 
என்பர்‌, அதில்‌ தோழி வாயிலாகச்‌ சேரவரசன்‌ 
ஆதனுடைய நாடு நலம்பல பெற்றுச்‌ சிறக்க 
வேண்டும்‌ என்ற தம்‌ விழைவினை அவர்‌ 
எடுத்துரைக்கின்றார்‌. அவற்றுள்‌ காணப்‌ 
பெறும்‌ பல கருத்துக்கள்‌, திருக்குறளின்‌ 
எழுபத்துநான்காவது அதிகாரமாகிய * நாட 
என்பதனுள்‌ திருவள்ளுவர்‌ தெரிவித்துள்ள 
கருத்துக்களாக உள்ளன. 

“(பசி இல்லாகுக! பிணிசேண்‌ நீங்குக!!! 

(ஐங்குறு. 5) 

“வேந்து பகை தணிக!'' (ஐங்குறு. 6) 

என்ற கருத்துக்களை, 


“உறுபசயும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 


சேரா இயல்வது நாடு?' (குறள்‌ - 734) 
என்ற குறட்பாவில்‌ நாம்‌ ஒருங்கே 
காணலாம்‌. 


“நெல்‌ பல பொலிக! பொன்‌ பெரிது சிறக்க!” 
(ஐங்குறு 1) 
*ஜிளைக வயலே! வருக இரவலர்‌! 
(ஐங்குறு. 4) 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


“பால்‌ பல ஊறுக! பகடு பல சிறுக்க।!'' 


(ஐங்குறு. 3) 
“பகைவர்‌ புல்‌ ஆர்க! பார்ப்பார்‌ ஓதுக!'' 

(ஐங்குறு. 4) 
“அறம்‌ நனி சிறக்க! அல்லது கெடுக!!! 

(ஐங்குறு. 7) 


என்பன போன்ற கருத்துக்கள்‌, 

“தள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
(குறள்‌ - 781) 
என்ற குறட்பாவிற்குத்‌ தரப்படும்‌ விளக்க 


வுரையாக அமைந்துள்ளன. 


செல்வரும்‌ சேர்வது நாடு”' 


இதைப்‌ போன்றே காமத்துப்பாலில்‌ 
காணப்பெறும்‌ கருத்துக்கள்‌ சில ஐங்குறு 
நூற்றில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. தலைவ 
னுடைய அழகிய மார்பினைக்‌ காணுகின்ற 
மகளிர்‌, அதனுடைய அழகில்‌ ஈடுபட்டுத்‌ 
தலைவனைத்‌ தழுவி இன்புற விரும்புகின்றனர்‌. 
இவ்வாறு “மகளிர்‌ பலர்‌ கண்டு மகிழும்‌ 
தலைவனுடைய மார்பைத்‌ தழுவமாட்டேன்‌' 
என்று தலைவி கூறுகிறாள்‌. இக்கருத்தினை, 
“பெண்ணியலார்‌ எல்லாரும்‌ கண்ணின்‌ 
பொது உண்பர்‌ 
நண்ணேன்‌ பரத்தநின்‌ மார்பு" 


என்று வள்ளுவர்‌ இயம்புகிறார்‌. பரத்தைய 
ரிடத்துச்‌ செல்லுதலைக்‌ கண்டிக்கும்‌ 
வள்ளுவர்‌, தாம்‌ படைத்த தலைவனை மகளிர்‌ 
பலர்‌ விரும்புவதாகச்‌ சித்திரிப்பதன்‌ மூலம்‌ 
அவனுடைய ஒழுகலாற்றின்‌ தூய்மையைப்‌ 
புலப்படுத்துகிறார்‌. 

ஐங்குறு நூற்றுப்‌ பாடல்‌ ஒன்றில்‌ 
தலைவன்‌ பரத்தையரிடத்துச்‌ சென்று 
வந்ததனால்‌, அவனைத்‌ தழுவமாட்டேன்‌ 
என்று தலைவி அறிவிக்கிருள்‌. 


(குறள்‌- 7511) 


“எந்நலந்‌ தொலைவ தாயினும்‌ 
துன்னலம்‌ பெருமபிறாத்‌ தோய்ந்த மார்பே” 
(ஐங்குறு. 68) 
வள்ளுவர்‌ இலட்சிய நோக்கில்‌ நயமுறக்‌ 
காட்டிய கருத்தை, ஓரம்போகியார்‌ உலகிய 
லில்‌ நிகழ்வியல்‌ பாங்கிற்கேற்ற வகையில்‌ 
இங்கு எடுத்துரைத்துள்ளார்‌. 


(ஆ) குறுந்தொகை 
இது நானூறு பாடல்களைக்‌ கொண்ட 
அகப்பொருள்‌ நூல்‌. பாடல்கள்‌ நான்கடிச்‌ 


பொன்விழா மலர்‌ 


சிற்றெல்லையும்‌ எட்டடிப்‌ பேரெல்லையும்‌ 
உடையவை. :** நல்ல குறுந்தொகை'' என்று 
பெரியோர்களால்‌ பாராட்டப்‌ பெறும்‌ சிறப்‌ 
புடையது இந்நூல்‌. 


மலர்‌ மென்மையானது; அழகுடையது; 
நறுமணம்‌ மிக்கது! அம்மலரினும்‌ காமமானது 


மென்மைத்‌ தன்மையுடையது என்பது 
வள்ளுவர்‌ கருத்து. 

“மலரினும்‌ மெல்லிது காமம்‌'' (குறள்‌-1289) 
இக்கருத்து, 

“ஐதே காமம்‌" குறுந்‌. 217) 


என்று குறுந்தொகைப்‌ பாடலில்‌ குறிப்பிடப்‌ 
படுகிறது. *ஐதே' என்பதற்கு நுண்மை 
யானது, மென்மையானது என்பன பொருள்க 
ளாகும்‌. 


வள்ளுவர்‌ “பழைமை' என்ற அதிகாரத்‌ 
தில்‌, * நண்பன்‌ ஒருவன்‌ துன்பம்‌ தரக்கூடிய 
செயலைச்‌ செய்துவிடுவானானால்‌ அறியாமை 
யால்‌ மட்டும்‌ செய்துவிட்டான்‌ என்று 
நினைக்கக்‌ கூடாது; நட்பின்‌ உரிமை 
பாராட்டிச்‌ செய்ததாகவும்‌ உணர வேண்டும்‌ 
என்ற கருத்தமைய, 


“பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க 
தோதக்க நட்டார்‌ செயின்‌'' (குறள்‌:805) 


என்று குறிப்பிடுகிறார்‌. 


இதை அறிவுடை நம்பி என்ற அரசப்‌ 
புலவர்‌, “தலைவனுக்கு அறியாது தீங்கு 
செய்து விட்டோமோ என்று தலைவி ஒருத்தி 
எண்ணி ஏங்கும்‌ பொழுது, 


“பேதை மையாற்‌ பெருந்தகை கெழுமி 
நோதகச்‌ செய்ததொன்‌ றுடையேன்‌ 


கொல்லோ (குறுந்‌. 230) 


என்று ஐயுறுவதாகப்‌ பாடியுள்ளார்‌. 


மற்றும்‌, 


“கேடில்‌ விழுச்‌ செல்வம்‌'' (குறள்‌-400) 


என்ற திருக்குறளின்‌ தொடர்‌, 'கேடில்‌ விழுப்‌ 
பொருள்‌' என்று குறுந்தொகை (216) யிலும்‌ 
கையாளப்பட்டுள்ளதை நாம்‌ காணுகின்‌ 


றோம்‌. 


16 


மேலும்‌, 


“பாலொடு தேன்கலம்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி நூறிய நீர்‌'' (குறள்‌: 1121) 


என்ற குறளை அடியொற்றி, 
“வாலெயி றூறிய வசைஇல்‌ தீநீர்‌ ' (குறுந்‌, 267) 


என்று குறுந்தொகைப்‌ பாடலின்‌ அடி 


யொன்று அமைந்து இருப்பதையும்‌ இங்கு 
நாம்‌ குறிப்பிடலாம்‌. 


(இ) நற்றணை 


இந்நூல்‌ அன்பின்‌ ஐந்திணையினுடைய 
சீரையும்‌ சிறப்பையும்‌ செந்தமிழின்‌ இனிய 
நலத்தோடு குழைத்துத்‌ தரும்‌ நயமிகு 
பாடல்கள்‌ தானூற்றைக்‌ கொண்டதாகும்‌. 
பாண்டியன்‌ மாறன்‌ வழுதி இந்நூலைத்‌ 
தொகுப்பித்தவனாவான்‌. இதில்‌ ஒன்பதடி 
முதல்‌ பன்னிரண்டு அடிகள்‌ வரையிலுள்ள 


பாடல்கள்‌ உள்ளன. 


இந்நூலில்‌ திருக்குறளின்‌ கருத்துக்கள்‌ 
பல அப்படியே சொல்‌ பிறழாமல்‌ எடுத்தாளப்‌ 
பெற்றுள்ளன. 


“நீரின்று அமையாது உலகெனின்‌ யார்யார்க்கும்‌ 

வானின்று அமையாது ஒழுக்கு'' (குறள்‌: 20) 
என்பது குறட்பா. “உலகமும்‌ உயிர்களும்‌ 
நிலைத்து நிற்பதற்கு நீர்‌ இன்றியமையாது 
வேண்டப்படுவது' என்ற கருத்தமைந்த 
* நீரின்று அமையாது உலகு” என்றதொடரை, 
தலைவிக்குத்‌ தலைவன்‌ மிகவும்‌ இன்றியமை 
யாதவன்‌ என்பதை விளக்குவதற்கு உவமை 
யாக, 


* நீரின்று அமையா உலகம்‌ போலத்‌ 
தம்மின்று அமையா நந்நயந்‌ தருளி 
(நற்றிணை, 1) 
என்று புலவரொருவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 


“நட்பு ஆராய்தல்‌' என்ற அதிகாரத்தில்‌ 
அரசர்‌ முதலியோர்‌ எவ்வாறு ஒருவரை 
ஆராய்ந்து நட்புக்கொள்ள வேண்டும்‌ 
என்பதைச்‌ சொல்லுமிடத்து, 

“நாடாது நட்டலின்‌ கேடில்லை; நட்டபின்‌ 

வீடில்லை நட்பாள்‌ பவர்க்கு?” (குறள்‌-791) 
என்று வள்ளுவர்‌ அறிவிக்கிறார்‌. இதற்குக்‌ 
கபிலர்‌, k 


RN ப்‌ பெரியோர்‌ 
நாடி நட்டி ஏற்றது 
தட்டு நாடார்தம்‌ ஓட்டியோர்‌ திறத்தே'' 
(நற்றிணை-3 8) 
என்று சிறியதொரு விளக்கம்‌ தந்துள்ளார்‌. 


பழகினவரிட த்தில்‌ கண்ணின்‌ வழியாக 
அன்பைச்‌ செலுத்துதலாகிய 'கண்ணோட்டம்‌' 
பற்றிப்‌ பேசுகின்றபொழுது வள்ளுவர்‌, 
“எல்லாரும்‌ விரும்பும்‌ முறையில்‌ நாகரிக 
வாழ்வு வாழ வேண்டும்‌ என்று நினைப்பவர்‌, 
தம்மால்‌ பிறருக்குத்‌ தீமை உண்டாகிறது 
என்று ஒருவர்‌ எண்ணி நஞ்சை அளித்தாலும்‌ 
அதை உண்டு அமைதியாக இருப்பர்‌' என்று 
கூறுகிறார்‌ : 
*பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌'' (குறள்‌-580) 


என்பது வள்ளுவர்‌ வாய்மொழி. இதனை, 


“முந்தை யிருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌ 
நஞ்சு முண்பர்‌ நளிநா கரிகர்‌'” (நற்றிணை: 355) 


என்று பெயர்‌ தெரியாப்‌ புலவர்‌ ஒருவர்‌ 
நற்றிணைப்‌ பாடலில்‌ எடுத்தாண்டுள்ளார்‌. 
இவை அல்லாமல்‌ பின்வரும்‌ குறட்பாக்‌ 
களின்‌ கருத்துக்களும்‌ சொற்களும்‌ நற்றிணை 
யில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளமை அவ்வக்‌ 
குறளின்‌ கீழே நாம்‌ காணலாம்‌ : 
“விழுப்புண்‌ படாதநாள்‌ எல்லாம்‌ வழுக்கினுள்‌ 
வைக்குந்தன்‌ ஞாளை எடுத்து'' (குறள்‌-776) 
*“'அழுந்துபடு விழுப்புண்‌ வழும்புவாய்‌ புலரா” 
(நற்றிணை-97) 


“பிணிக்கு மருந்து பிறமன்‌ அணியிழை 


தன்னேய்க்குத்‌ தானே மருந்து'' (குறள்‌.1102) 
“அருந்துய ரவலந்‌ தீர்க்கு 
மடுந்துபிறி தியா லுற்ற நோய்க்கே'' 
(நற்றிணை. 140) 


“இரந்தும்‌ உயிர்வாழ்தல்‌ வேண்டிற்‌ பரந்து 
கெடுக வுலகியற்றி யான்‌'' (குறன்‌:-1062) 


ஐதே கம்மவிவ்‌ வுலகுபடைத்‌ தோனே * 
(நற்றநிணை-2 40) 


“்ழரலையோ வல்லை மணந்தார்‌ உயிருண்ணும்‌ 
வேலைநீ வாழி பொழுது? (குறள்‌- 1221) 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


“*உயிர்செறத்‌ நுனைதரு மாலை 
செயிர்‌ தீர்‌ மாரியொ டொருங்குதலை வரினே'' 


(நற்றிணை-364) 


"ஆள்வினையுடைமை (குறள்‌-அதி. 68) 
*ஆள்வினைக்கு அகறியாயின்‌ இன்றொடு'' 
(நற்றிணை:205) 
(ஈ) அகநானூறு 


அகப்பொருள்‌ கருத்துக்களை அழகுற 
எடுத்துரைக்கும்‌ இந்நூலிற்கு *அகம்‌' என்ற 
பெயரையே இதன்‌ சிறப்புக்கருதி ஆன்‌ 
றோர்கள்‌ வழங்கியுள்ளனர்‌. இதற்கு “நெடுந்‌ 
தொகை' என்ற மற்றொரு பெயரும்‌ வழங்கி 
வருகின்றது. நானூறு பாடல்களைக்‌ கொண்ட 


இந்நூலில்‌ சற்றேறக்குறைய நாற்பது 
பாடல்களில்‌ திருக்குறளின்‌ கருத்துக்களும்‌, 
தொடர்‌ மொழிகளும்‌ எடுத்தாளப்‌ பட்‌ 
டுள்ளன. 

“அறத்தாறு' என்ற தொடர்‌ “அற 
நெறி” என்ற பொருளில்‌, 
“அறத்தாறு இதுவென வேண்டா'' (குறள்‌-37) 


என்று வள்ளுவரால்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
இதே பொருளில்‌, 
LLLP அறத்தாறு 
அன்றென மொழிந்த தொன்றுபடு இளவி ' 
(அகம்‌. 5) 
என்று பாலைபாடிய பெருங்கடுங்கோ அக 
நானூற்றில்‌ வழங்கியுள்ளார்‌. 
காமத்துப்பாலில்‌ 'புணர்ச்சி மகிழ்தல்‌” 
என்ற அதிகாரத்தில்‌ தலைவன்‌, ''தாம்‌ 
விரும்பும்‌ காதலியின்‌ மென்மையான தோள்‌ 
களில்‌ துயிலும்‌ துயில்போல்‌ தாமரைக்கண்ண 


னுடைய உலகம்‌ இனிமை யுடைய 
தாகுமோ ?'' என்று வினாவினை எழுப்பு 
கின்றான்‌. 
“தாம்வீழ்வார்‌ மென்றோள்‌ 
துயிலின்‌ இனிதுகொல்‌ 
தாமரைக்‌ கண்ணான்‌ உலகு”? 
: (குறள்‌-11023) 


இக்கருத்தைப்‌ பாலைபா டிய பெருங்கடுங்கோ , 
“செய்வுறு விளங்கிழைப்‌ பொல்ந்த தோள்சேர்பு 
எய்திய கனைதுயில்‌ ஏற்றொருந்‌ தருக 
மெய்புகு வன்ன கைகவர்‌ முயக்கின்‌ 
மீகுதிகண்‌ டன்தே இலனே'' 

என்று தலைவன்‌ மூலம்‌ எடுத்துரைக்கின்ருர்‌, 


(அகம்‌, 379) 


வபோன்விழா மலர்‌ 


தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ இடையே 
உண்டாகியுள்ள நட்பு முறைகள்‌ உடம்போடு 
உயிர்க்கு உள்ள தொடர்புகள்‌ எத்தன்மை 
யானவையோ அத்தன்மையானவை என்ற 

கருத்தில்‌ வள்ளுவர்‌, 

“உடம்பொடு உயிரிடை என்னமற்‌ றன்ன 
மடந்தையொடு எம்மிடை நட்பு? 

(குறள்‌-1122) 


என்னும்‌ குறட்பாவை அமைத்துள்ளார்‌. இக்‌ 
கருத்தினை நக்கீரர்‌, 


“ஓ யிர்கமந்‌ தொன்றிய தொன்றுபடு நட்பிச்‌ 
செயிர்தீர்‌ நெஞ்சமொடு செறிந்தோர்‌ போல 
தையல்‌! நின்வயின்‌ பிரியலம்‌ யாமென'” 
(அகம்‌. 205) 


என்று விளக்கியுள்ளார்‌. 


தலைவனோடு கூடும்போது உயிர்க்கு 
வாழ்வு போன்றும்‌, பிரியும்போது உயிர்க்குச்‌ 
சாவுபோன்றும்‌ தலைவி தோன்றுகிறாள்‌. 


“வாழ்தல்‌ உயிர்க்கன்னள்‌ ஆயிழை! சாதல்‌ 
அதற்கன்னள்‌ நீங்கு மிடத்து”  (குறள்‌-1124) 


என்பது வள்ளுவர்‌ வாய்மொழி. இக்‌ 
குறட்பாவின்‌ பொருளைத்‌ தெளிவுறுத்தும்‌ 
வகையில்‌, 


த கக்கல்‌ யாக்கைக்கு 
உயிர்‌ இயைந்தள்ன நட்பின்‌ அவ்வுயிர்‌ 
வாழ்தல்‌ அன்ன காதல்‌ 


சாதல்‌ அன்ன பிரிவு அரியோளே'' (அகம்‌. 339) 


என்ற அகநானூற்றுப்‌ பாடலின்‌ பகுதி 


அமைந்துள்ளதை நாம்‌ காணலாம்‌, 
மனைவியின்‌ நற்பண்பே இல்‌ 

வாழ்க்கைக்கு மங்கலம்‌ என்று கூறுவர்‌. 
அவ்‌ வில்வாழ்க்கைக்கு நல்ல மக்களைப்‌ 
பெறுதல்‌ அணிகலம்‌ போன்றது'' என்பது 
திருவள்ளுவரின்‌ கருத்து. 

*' மங்கலம்‌ என்ப மனைமாட்சி மற்றதன்‌ 

நன்கலம்‌ நன்மக்கட்‌ பேறு'' (குறள்‌- 60) 
இக்கருத்திற்கு இலக்கியமாக விளங்கும்‌ ஓர்‌ 
அன்னையை, 

“கடவுட்‌ கற்பொடு குடிக்கு ஸிலக்‌ காகிய 

புதல்வற்‌ பயந்த புகழ்மிகு சிறப்பின்‌ 


நன்ன ராட்டி'' (அகம்‌. 184) 


159 


என்று மருதனிள நாகனார்‌ அறிமுகப்‌ 
படுத்துகிறார்‌. 
தலைவனைப்‌ பிரிந்து உயிர்‌ வாழ 


விரும்பாத தலைவி ஒருத்தி தலைவனிடம்‌, 
“நீ என்னை விட்டுப்‌ பிரிந்து செல்லவில்லை 
என்றால்‌ எனக்குச்‌ சொல்‌ ஆனால்‌, பிரிந்து 
விரைந்து வருவேன்‌ என்ற சொல்லை, நீ 


திரும்பி வரும்வரையீல்‌ உயிரோடு வாழக்‌ 
கூடியவர்களுஃககுச்‌ சொல்லுக! என்று 
அறிவிக்கிறாள்‌ . 


“செல்லாமை உண்டேல்‌ எனக்குரை மற்றுநின்‌ 
வல்வரவு வாழ்வார்க்கு உரை'' (குறள்‌: 1151) 
என்ற குறட்பாவின்‌ கருத்தை மருதனிள 
நாகனார்‌ என்ற புலவர்‌ பல சொற்களால்‌ 
தெளிவாக விளக்கியுள்ளமை இங்குக்‌ குறிப்‌ 
பிடத்‌ தக்கதாகும்‌. 
“திருந்து இழை நெகிழ்ந்து பெருந்தோள்‌ சாஅய்‌ 
அடீமதர்‌ மரைக்கண்‌ கலுழச்‌ செல்வீர்‌! 
வருவீர்‌ ஆகுதல்‌ உரைமின்‌ மன்னே 
நின்றாங்குப்‌ பெயநும்‌ காணும்‌ 
சென்நேர்மன்னென இருந நிற்‌ போர்க்க” (அகம்‌. 387 


(௨) கலித்தொகை 

இந்நூல்‌ “கற்றோர்‌ ஏத்தும்‌ கலி' 
யென்று பெரியோர்களால்‌ போற்றப்‌ பெறும்‌ 
சிறப்புடையது கலிப்பாவினால்‌ இயற்றப்‌ 
பெற்ற இந்நூல்‌ நூற்றைம்பது செய்யுட்‌ 
களைக்‌ கொண்டிலங்குகிறது. அகப்பொருள்‌ 
இலக்கியங்களுள்‌ அகநானூற்நிலே வர 
லாற்றுச்‌ செய்திகள்‌ மிகுதியாக இடம்‌ பெற்‌ 
றிருப்பதைப்‌ போன்று, கலித்தொகையில்‌ 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ பற்றிய கருத்துக்‌ 
களும்‌ புராணக்கதைக்‌ குறிப்புகளும்‌ பேரள 
வில்‌ காணப்பெறுகின்‌ றன. 


இல்லறத்தை நல்லறமாக நடத்தும்‌ 
இல்லத்தரசி தெய்வத்தையும்‌ தொழும்‌ 
நினைவீல்லாதவளாய்த்‌ தன்னை மணந்த 
தலைவன்‌ வழியொழுகும்‌ பண்புடையவ 
ளாவாள்‌; அவள்‌ மழையைப்‌ பெய்விக்கும்‌ 
ஆற்றல்‌ உடையவளாக விளங்குகிறாள்‌ 
என்பது வள்ளுவரின்‌ நம்பிக்கை. 
“தெய்வம்‌ தொழாஅள்‌ கொழுநன்‌ 
தொழுதெழுவாள்‌ 
பெய்யெனப்‌ பெய்யும்‌ மழை (குறள்‌- 55) 


190 


இத்நம்பிக்கை சங்க காலத்‌ தமிழ்‌ மக்க 
ளிடத்து ஆழ வேரூன்றியிருந்ததைப்‌ பின்‌ 
வரும்‌ கலித்தொகைப்‌ பாடற்பகுதிகள்‌ அறி 
விக்கின்றன ; 
““வறனோடின்‌ வையத்து வரன்தரும்‌ கற்பிறள்‌'? 
(கலி. பா. 16) 
“அருமழ தரல்வேண்டின்‌ தருகிற்கம்‌ பெருமையளே' 
(கலி. குறிஞ்‌. 3) 
“குறவர்‌ மடமகளிர்‌ 
தாம்பிழையர்‌ கேள்வர்த்‌ தொழுதெழலாற்‌ 
[(றம்மையரும்‌ 
தாம்பிழையார்‌ தாந்தொடுத்த கோல்‌'' 
(கலி. குறிஞ்‌. 3.) 
காதலன்‌ பிரிவைத்‌ தாங்கமாட்டாத 
தலைவி, தான்‌ படுகின்ற துன்பத்தை எப்‌ 
பொழுதும்‌ நினைந்து உடல்‌ மெலிந்து துன்‌ 
புறுகிறாள்‌. அவள்‌ “காமமும்‌, “நாணும்‌, பிரிவு 
வேதனையைத்‌ தாங்கமுடியாத என்னுடைய 
உடம்பினுள்ளே, உயிரையே காவடித்‌ தண்‌ 


டாகக்‌ கொண்டு இருபக்கமும்‌ தொங்கு 
கின்றன'' என்று கூறிப்‌ பெருமூச்சு விடு 
கின்றாள்‌. 


“கரமமும்‌ நாணும்‌ உயிர்காவாத்‌ தூங்கும்‌என்‌ 
நோனா உடம்பி னகதிது'' (குறள்‌- 1163) 


இக்கருத்தினைச்‌ சிறிதுமாற்றி, 
“நலிதரும்‌ காமமுங்‌ கெளவையும்‌ என்றிவ்‌ 
வலிதின்‌ உயிர்காவாத்‌ தூங்கியாங்‌ கென்னை 
நலியும்‌ விழுமம்‌ இரண்டு'' (கலி. 14) 
என்று நயமுற நல்லந்துவனார்‌ எடுத்துரைக்‌ 
கின்றார்‌. 

இவற்றைப்‌ போன்றே வேறுபல குறட்‌ 
பாக்களின்‌ கருத்துக்களும்‌ கலித்தொகையின்‌ 
பாடல்கள்‌ பலவற்றில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ சிறப்புமிக்க சிலவற்றைக்‌ கீழே 
காணலாம்‌. 
(1) -: குடிபுறங்‌ காத்தோம்பிக்‌ குற்றங்‌ கடிதல்‌ 

வடுவன்று வேந்தன்‌ தொழில்‌" 
(குஜள்‌-5 49) 

*'குடிபுறங்‌ காத்தோம்புஞ்‌ 

செஙிகோலான்‌ வியன்றானை 

விடுவழி விடுவழி சென்றாங்கவர்‌ 

தொடுவழி தொடுவழி 


நீங்கன்றாற்‌ பசப்பே'" (கலி. 180) 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


(2) 'துஞ்சுஙிகால்‌ தோண்மேல 
ராகி விழிக்குங்கால்‌ 
நெஞ்சத்த ராவர்‌ விரைந்து'' 
(குறள்‌- 1218) 
''தெற்றெனக்‌ கண்ணுள்ளே 
தோன்ற இமையெடுத்துப்‌ 
பற்றுவென்‌ என்றியான்‌ 
விதிக்குங்கால்‌ மற்றுமென்‌ 
நெஞ்சத்துள்‌ ளோடி 
யொளித்தாங்கே துஞ்சாநோய்‌ 
செய்யும்‌ அறனி லவன்‌'' 
(கலி. 144) 
(3) ““ஊடற்கண்‌ சென்றேன்மன்‌ 
தோழி அதுமறந்து 
கூடற்கண்‌ சென்றதென்‌ நெஞ்சு" 
(குறள்‌-12884) 
“ஊடுவென்‌ என்பேன்பன்‌ | 
அந்நிலையே அவற்காணின்‌ 
கூடுவென்‌ என்னும்‌ 
இக்கொள்கைஇல்‌ நெஞ்சே" 
(கலி. 67) 
(4) எண்ணென்ப ஏனை 
எழுத்தென்ப இவ்விரண்டும்‌ 
கண்ணென்ப வாழும்‌ உயிர்க்கு" 
குறள்‌ 391) 
“கல்லாது முதிர்ந்தவன்‌ 
கண்ணில்லா நெஞ்சம்‌ போல்‌'' (கலி 130) 
(5) “சமன்செய்து சீர்தூக்கும்‌ 


கோல்போ லமைந்தொருபால்‌ 
கோடாமை சான்றோர்க்‌ கணி" (குறள்‌ 118] 


“அஆர்வுற்றார்‌ நெஞ்சம்‌ அழிய விடுவானே 
ஓர்வுற்‌ ரொருதிறம்‌ ஒல்காத நேர்கோல்‌ 
அறம்புரி நெஞ்சத்‌ தவன்‌”' (கலி 42) 

(6) :: அஞ்சுவ தஞ்சாமை பேதைமை யஞ்சுவது 

அஞ்சல்‌ அறிவார்‌ தொழில்‌?” (குறள்‌-42 8) 
“எஞ்சா தெல்லா கொடுமை நுவலாதி 
அஞ்சுவ தஞ்சா அறனிலி யல்லன்‌ என்‌ 


நெஞ்சம்‌ பிணிக்கொண் டவன்‌'' (கலி. 42) 


அகப்பொருள்‌ இலக்கியங்களுள்‌ கலித்‌ 
தொகையில்‌ மட்டுமே காமத்துப்‌ பாலிலுள்ள 
குறட்பாக்களின்‌ கருத்துக்களும்‌ தொடர்‌ 
மொழிகளும்‌ அல்லாமல்‌, அறத்துப்பால்‌; 
பொருட்பால்‌ ஆகிய பகுதிகளிலுள்ள குறட்‌ 
பாக்களின்‌ கருத்துக்கள்‌ பேரளவில்‌ சிறப்‌ 
பாகப்‌ பயன்படுத்தப்‌ பெற்றுள்ளன. சற்‌ 


பொன்விழா மலர்‌ 


றேறக்குறைய எழுபது இடங்களில்‌ திருக்‌ 
குறளின்‌ கருத்துக்கள்‌ கலித்தொகையில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ கால்பகுதி 
கபிலரால்‌ இயற்றப்‌ பெற்றதாகக்‌ கருதப்‌ 
பெறும்‌ “குறிஞ்சிக்‌ கலியில்‌' காணப்பெறு 
கின்றன. 
(2) புறப்பொருள்‌ இலக்கியங்கள்‌ 

ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ சேர்ந்து வாழும்‌ 
வாழ்க்கையில்‌ பெற்ற அனுபவத்தைப்‌ 
புறத்தார்க்குப்‌ புலனாகுமாறு எடுத்துரைப்பன 
வெல்லாம்‌ “புறப்‌ பொருளெனப்‌' போற்றப்‌ 
பெறும்‌. அறம்‌, பொருள்‌ ஆகியவற்றின்‌ பல்‌ 
வேறு கூறுகளும்‌ அதனுள்‌ அடங்கும்‌. 
எட்டுத்தொகை நூல்களுள்‌ :புறப்பொருள்‌' 
பற்றியன இரண்டு. ஒன்று புறநானூறு: மற்‌ 
ரொன்று பதிற்றுப்பத்து. இவை இரண்டும்‌ 
அல்லாமல்‌ பாட்டு வகையால்‌ தொகுக்கப்‌ 
பெற்ற “பரிபாடல்‌! என்றொரு நூலும்‌ 
இருக்கிறது. அத்தொகை நூலில்‌ தெய்வங்‌ 
களைப்‌ பற்றிய பாடல்களே பெரிதும்‌ இடம்‌ 
பெற்று இருப்பதால்‌, அதையும்‌ நாம்‌ புறப்‌ 


பொருள்‌ பற்றியதாகவே கொள்ளலாம்‌. 


(௮) புறநானூறு 

பண்டைத்‌ தமிழக வரலாற்று நிகழ்ச்சி 
களின்‌ களஞ்சியமாக விளங்குவது புற 
நானூறு. சங்ககாலத்‌ தமிழகத்து அரசர்‌ 
களின்‌ வீரமும்‌, கொடைத்திறனும்‌ இந்‌ 
நூலில்‌ இனிது எடுத்துரைக்கப்‌ பெற்‌ 
றுள்ளன. மேலும்‌, அக்காலத்திய மக்க 
ளுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம்‌, பண்‌ 
பாடு, வாணிகம்‌ போன்ற பிற செய்திகளும்‌ 
கற்பவர்‌ உள்ளத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ 
இந்நூலில்‌ பாடப்‌ பெற்றுள்ளன. அவை 
அனைத்தும்‌  தன்னுணர்ச்சிப்‌ பாடல்களாக 
அமைந்துள்ளன. நானூறு பாடல்களைக்‌ 
கொண்ட இந்நூலுள்‌ திருக்குறளின்‌ கருத்‌ 
துக்களும்‌ தொடர்‌ மொழிகளும்‌ பொன்னே 
போல்‌ போற்றப்பட்டுள்ளன. 

மனித வாழ்க்கையில்‌ அறமே முதன்மை 
யானது. மனிதன்‌ அறநெறியில்‌ நின்று 
பொருளை ஈட்டவேண்டும்‌. அதை அற 
வழியில்‌ செலவழித்து இன்பம்‌ துய்க்க 
வேண்டும்‌. அவ்வாறு அறநெறியில்‌ ஒழுகு 
வதால்‌ உண்டாகும்‌ இன்பமே சிறந்தது; 
போற்றத்தக்கது என்பது வள்ளுவரின்‌ 
கொள்கையாகும்‌, 


191 


* சிறப்பீனும்‌ செல்வமும்‌ ஈனும்‌ அறத்தினூங்‌ கு) 
ஆக்கம்‌ எவனோ உயிர்க்கு? (குறன்‌-3 1) 
“அறத்தான்‌ வருவதே யின்பம்மற்‌ றெல்லாம்‌ 
புறத்த புகழு மில'' (சூறள்‌-39) 
இவ்விரு குறட்பாக்களின்‌ கருத்தையும்‌ 
சுருக்கி இரண்டு தொடர்களில்‌ கோவூர்‌ 
கிழார்‌, 
*திறப்புடை மரபிற்‌ பொருளும்‌ இன்பமும்‌ 
அறுத்து வழிப்படுஉம்‌ தோற்றம்‌ பேல"? 
(புறம்‌. 31} 


என்று சிறப்பித்துள்ளமை இங்குக்‌ கருதத்‌ 
தக்கதாகும்‌. 
ஒருவர்‌ நமக்குச்‌ செய்த உதவியை 
மறவாமல்‌ நன்றியுணர்வோடு அவர்களைப்‌ 
போற்றி நாம்‌ வாழவேண்டும்‌ என்று 
வள்ளுவர்‌ அறிவுறுத்தும்‌ குறட்பாவை 
அறியா தார்‌ தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகில்‌ இல்லை 
எனலாம்‌. 
“எந்நன்றி கொன்றார்க்கும்‌ 
உய்வுண்டாம்‌ உய்வில்லை 
செய்ந்தன்றி கொன்ற மகற்கு" 

(குறள்‌: 110 
என்ற குறட்பாவின்‌ கருத்தினை ஆலத்தூர்‌ 
கிழார்‌ என்ற புலவர்‌ பெருமான்‌, 

'நிலம்புடை பெயர்வ தாயினு மொருவன்‌ 
செய்தி கொன்நேர்க்‌ குய்தி யில்றென 
அறம்பா டிற்றே ஆயிழை கணவ!'' (புறம்‌. 34) 
என்று விரித்துரைக்கின்றார்‌. 
பிள்ளையைப்‌ பெற்றவுடன்‌ ஒரு தாய்‌ 
அடையும்‌ மகிழ்ச்சியைவிட, அப்பிள்ளையைச்‌ 
“சான்றோன்‌' என்று உலகம்‌ போற்றுகின்ற 
பொழுது அவள்‌ பெரும்மகிழ்ச்சியுறுவாள்‌ 
என்று வள்ளுவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
்‌ ஈன்ற பொழுதிற்‌ பெரிதுவக்குந்‌ தன்மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌'' (குறள்‌ 69) 
இதைப்‌ புறநானூறு, 
“ஈன்ற ஞான்றிறும்‌ பெரிதுவந்‌ தனளே'' (புறம்‌, 278) 
என்று எடுத்துரைக்கின்றது. 
குழந்தைகளின்‌ மழலை மொழியின்‌ 
சிறப்பை வள்ளுவர்‌, 
“குழலினிது யாழினிது என்பதம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொல்‌ கேளா தவர்‌!” (குறள்‌. 66) 


192 
என்று பாராட்டுகிறார்‌. இக்கருத்தினை, 
ஒளவையார்‌, 


“யாடுழாடுங்‌ கொள்ளா பொழுதொடும்‌ புணரா 
பொருளறி வாரா வயினுந்‌ தந்தையர்க்கு 
அருள்வந்‌ தனவால்‌ பு5ஃவர்தம்‌ மழலை”? 


(புறம்‌. 92) 
என்று விரித்துரை த்துள்ளார்‌. 
இதைப்போன்று, 
**நெடும்புனலுள்‌ வெல்லும்‌ முதலை அடும்புனலில்‌ 
நீங்கின்‌ அதனைப்‌ பிற!" (குறள்‌-495) 
என்ற குறட்பாவின்‌ கருத்தை, 


“போற்றுமின்‌ மறவீர்‌ சாற்றுது நும்மை 

ஊர்க்குறு மாக்கள்‌ ஆடக்‌ கலக்கும்‌ 

தாட்படு சின்ளீர்க்‌ களிறட்டு வீற்க்கும்‌ 

ஈர்ப்புடைக்‌ கராஅத்‌ தள்ள வென்னை 

நுண்பல்‌ கரும நினையாது 

.இளையனென்‌ றிகழிற்‌ பெறலரி தாடே'' 

(புறம்‌. 104) 

என்று ஒளவையார்‌ தெளிவுறுத்தியுள்ளார்‌. 


தன்னை நாடிவருகின்ற புலவர்‌, பாணர்‌ 


முதலியோரின்‌ வரிசையறிந்து, அரசன்‌ 
அவர்களைப்‌ போற்றிப்‌ பரிசு அளிக்க 


வேண்டும்‌ என்பதை, 

“பொதுநோக்கான்‌ வேந்தன்‌ வரிசையா நோக்கின்‌ 
(குறள்‌-528) 
என்று வள்ளுவர்‌ அறிவித்துள்ளார்‌. 

இக்கருத்தைக்‌ கபிலர்‌ என்ற புலவர்‌, 


அதுநோக்கி வாழ்வார்‌ பலர்‌'' 


பலரும்‌ வருவர்‌ பரிசின்‌ மாக்கள்‌ 
வரிசை யற்தலோ வரிதே பெரிதும்‌ 
ஈத லெளிதே மாவண்‌ தோன்றல்‌ 
அதுநற்‌ கறிந்தனை யாயிற்‌ 
பொதுநோக்‌ கொழிமதி புலவர்‌ மாட்டே! 
(புறம்‌. 121) 
என்று விரிவாக விளக்கியுள்ளார்‌. 


(ஆ) பதிற்றுப்பத்து 


புறப்பொருள்பற்றிய நூறு பாடல்களைக்‌ 
கொண்டது இந்நூல்‌. சேரவேந்தர்கள்‌ 
பதின்மரைப்‌ பத்துப்‌ புலவர்கள்‌ பப்பத்துப்‌ 
பாடல்களால்‌ போற்றிப்‌ பாடியமையால்‌ இந்‌ 
நூல்‌ பதிற்றுப்பத்து என்ற பெயர்பெற்றது. 
இந்நூலின்‌ முதற்பத்தும்‌, பத்தாம்‌ பத்தும்‌ 
கிடைக்கவில்லை. இந்நூலில்‌ உள்ள ஒவ்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


வொரு பாட்டின்‌ இறுதியிலும்‌ துறை, வண்‌ 
ணம்‌, தூக்கு, பெயர்‌ என்பனவற்றை அதி 
விக்கும்‌ பழைய குறிப்புகள்‌ உள்ளன. 


வீரர்களை ''வில்லேருழவர்‌'' (குறள்‌ 
871) என்று வள்ளுவர்‌ குறிப்பிட்டுள்ளமை 
நாம்‌ யாவரும்‌ அறிந்த செய்தியாகும்‌. 
இதைப்‌ ““படையேர்‌ உழவர்‌'' (பதிற்‌. 14) 
என்றும்‌, ''வில்லேர்‌ உழவர்‌'' (பதிற்‌ 40) 
என்றும்‌ பதிற்றுப்‌ பத்தில்‌ வழங்கப்பட்டுள்‌ 
ளதை நாம்‌ காணலாம்‌. 

பிரிந்து சென்ற தலைவனை வழிமேல்‌ வீழி 
வைத்துத்‌ “திரும்பி வருவானா! என்று 
ஆவலோடு பல நாட்கள்‌ தலைவி எதிர்‌ 
பார்த்து, ஒளியிழந்த கண்ணோடு துன்புறு 
கிருள்‌. அவன்‌ பிரிந்து சென்ற நாட்களைக்‌ 
கணக்கிடுவதற்கு நாள்தோறும்‌ சுவரில்‌ 
நகத்தினால்‌ கோடிட்டுக்‌ கோடிட்டு அவ 
ளுடைய கைவிரல்களும்‌ தேய்ந்துவிட்டன 
என்ற கருத்தை, 


““வாளற்றுப்‌ புற்கென்ற கண்ணு மவர்சென்ற 
நாளொற்றித்‌ தேய்ந்த விரல்‌'" (குறள்‌.1261) 
என்று வள்ளுவர்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
பதிற்றுப்‌ பத்தும்‌ அத்தகைய தலைவி 
யரை, 
“ நெடும ணிஞ்? நீணகர்‌ வரைப்பி 
ஜேவுறழ்‌ நெடுஞ்சுவர்‌ நாள்பல்‌ வெழுதிச்‌ 
செவ்லீரல்‌ சிவந்த வவ்வரிக்‌ குடைச்சல்‌ 

அணங்கெழி ஸரீவையர்‌'' (பதிற்று. 68) 
என்று நமக்குச்‌ சொல்லோவியமாகத்‌ தீட்டிக்‌ 
காட்டுகிறது. 

“பிரிந்து சென்ற தலைவரைக்‌ கனவில்‌ 
காண்பதனால்தான்‌ நான்‌ இன்னும்‌ உயி 
ருடன்‌ வாழுகின்றேன்‌' என்று தலைவி 
யொருத்தி, 

“நனவினால்‌ நல்கா தவரைக்‌ கனவினால்‌ 
சாண்டலி னுண்டென்‌ னுயிர்‌'' (குறள்‌-12] 4) 
என்று கூறுவதாக வள்ளுவர்‌ ஒரு குறட்‌ 
பாவை அமைத்துள்ளார்‌. இக்குறளின்‌ கருத்‌ 
தினைப்‌ பெருங்குன்றூர்‌ கிழார்‌, 
“கனுளினும்‌ பீரியா வுறையுனொடு... 
மீனொடு புரையுங்‌ கற்பின்‌ 
வாணுதல்‌ அரிவை” 
என்று எடுத்தியம்பியுள்ளார்‌, 


(பதிற்‌, 89) 


பொன்விழா மலர்‌ 


(இ) பரிபாடல்‌ 
இசைப்பாவாகிய பரிபாட்டினால்‌ பாடப்‌ 
பெற்ற இந்நூல்‌ முழுவதும்‌ கிடைக்கவில்லை. 
கிடைத்துள்ள இருபத்திரண்டு பாடல்களுள்‌ 
திருமாலைப்பற்றி ஆறும்‌, முருகனைப்‌ பற்றி 
எட்டும்‌, வையை ஆற்றைப்பற்றி எட்டும்‌ 
பாடப்பெற்றனவாக உள்ளன. இந்நூலில்‌ 
நான்கு இடங்களில்‌ திருக்குறளின்‌ கருத்துக்‌ 
கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 
அரசருக்கு ஒற்றர்கள்‌ கண்களைப்‌ 
போன்று மிக இன்றியமையாது தேவைப்‌ 
படுபவராவர்‌. இதை வள்ளுவர்‌, 
“ஒற்று முரைசான்ற நூலு மிவையிரண்டும்‌ 
தெற்றென்க மன்னவன்‌ கண்‌ ' (குறள்‌ 581) 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 
பாண்டிய மன்னனுக்குக்‌ கண்போன்‌ 
றிருந்த அதிகாரிகளை, 
“கடளரி காரியம்‌ கண்ணுல ரோடு” 
என்று பரிபாடல்‌ சுட்டுகிறது. 
நல்ல குடியில்‌ பிறந்தவன்‌ தன்னை 
நாடிவந்து [பொருள்‌ இல்லை; வறுமையால்‌ 
வாடுகிறோம்‌, என்று இரவலர்‌ கூறுகின்ற 
பொழுது, தன்னுடைய வறுமைத்துன்‌ 
பத்தை அவர்களிடத்துக்‌ கூறாது, தன்னால்‌ 
இயன்ற உதவியைச்‌ செய்வான்‌ என்பது 
வள்ளுவருடைய கருத்து. 
**இல னன்னும்‌ எவ்வம்‌ உரையாமை யீதல்‌ 
குலனுடையான்‌ கண்ணே யுள'' (குறள்‌: 223) 
தை, 
“இழ்ரது நோக்கி இளிவரவு கூருமுன்‌ 
அல்லது வெஃகி வினைசெய்வார்‌'' (பரி 10: 87-88 ) 
என்று கரும்பிள்ளைப்‌ பூதனார்‌ விளக்குகிறார்‌. 
““நாணாகிய தாளினைக்‌ கோத்த நிறை 


யென்னும்‌ கதவினைக்‌ காமவேட்கையாகிய 


(பரி. 19: 28) 


கோடரி முறிக்கின்றது. அதனால்‌, இனி 
அவை நிற்றலும்‌ இல்லை; யான்‌ அவற்றைப்‌ 
பொறுத்தலும்‌ இல்லை'' என்று தலைவி 
கூறுகிறாள்‌. 


"காமக்‌ கணிச்சி யுடைக்கும்‌ நிறை யென்னும்‌ 
நாணுத்தாழ்‌ வீழ்த்த ககவு'' (குறள்‌ 1251) 
மதுரை மாநகரத்து மகளிரும்‌ இந்‌ 
நிலையை அடைந்தனர்‌ என்பதை, 
காமக்‌ கணிச்ரீயாற்‌ கையறவு எட்டித்துச்‌ 
சேமத்‌ தீரைவீழ்த்துச்‌ சென்றமளி சேர்குவோர்‌' 

(பரி. 10: 34.35) 
என்று பரிபாடல்‌ கூறுகிறது. இவற்றைப்‌ 
போன்று இன்னும்‌ சில காட்டுக்களை நாம்‌ 
பரிபாடலிலிருந்து காட்டலாம்‌. 

25 


193 


(3) பத்துப்‌ பாட்டு 
சங்க இலக்கியங்களுள்‌ பத்து நீண்ட 
நெடும்பாட்டுக்களைக்‌ கொண்ட தொ கைநூல்‌ 
“பத்துப்‌ பாட்டு' என்பதாகும்‌, இதில்‌ 
செம்பாதி “ஆற்றுப்படை” என்ற துறையில்‌ 
அமைந்த பாடல்களாகும்‌. எஞ்சியவற்றுள்‌ 
ஒன்று காஞ்சித்திணையில்‌ அமைந்தது. 
மற்றவை முல்லை, குறிஞ்சி, பாலைத்‌ திணை 
களைக்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டனவாகும்‌. 
பிற்காலப்‌ பொருள்‌ தொடர்நிலைச்‌ செய்யுள்க 
ளாகிய காப்பியங்களுக்கு இப்பாடல்கள்‌ முன்‌ 
னோடிகளாக அமைந்துள்ளன. இத்தொகை 
யின்‌ ஆறுவது பாட்டாகிய “மதுரைக்‌ 
காஞ்சி'யை வீரகாப்பிய மரபில்‌ தோன்றிய 
*குறுங்காவியம்‌' என்று நாம்‌ கூறலாம்‌. 'நெடு 
நல்வாடை' என்ற ஏழாவது பாட்டு உலக 
இலக்கியச்‌ செல்வத்தின்‌ முதல்வரிசையை 
அணிசெய்யத்தக்க சிறப்பு மிக்கதாகும்‌. 
இந்நூலினுள்‌ இடம்பெற்றுள்ள குறட்‌ 
பாக்களுள்‌ மூன்றினை நாம்‌ இங்குக்‌ 
காணலாம்‌. 
(1) “பொதுநோக்கான்‌ வேந்தன்‌ 
வரிசையா நோக்கின்‌ 
அதநோக்கி வாழ்வார்‌ பலர்‌!” 
(குறள்‌-528) 
“வரிசை யறிதலும்‌ வரையாது கொடுத்தலும்‌ 
பரிசில்‌ வார்க்கைப்‌ பரிசிலர்‌ ஏத்த” 
(சிறுபாண்‌: 217 . 218 
(2) “ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது) 
ஊதியம்‌ க த்தது (குறள்‌ -231) 


0066666605600 566௦s 


யீதல்‌ உள்ளமோ சா குலவையே”? 
(மதுரைக்‌. 204.205) 
(3) “வித்தும்‌ இடல்‌ வேண்டுங்‌ 
கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சில்‌ மிசைவான்‌ புலம்‌'' (குறள்‌: 85) 
“ஜிருந்நுன்‌ டெந்சிய மீர்சில்‌ பெருந்தகை 
நீன்னே டூண்டலும்‌ புரைவதென்‌ ரங்கு!” 
(குறிஞ்சி. 206.207) 
இவ்வாறு சங்க நூற்களில்‌ குறட்‌ 
பாக்களையும்‌, அவற்றின்‌ தொடர்மொழிகளை 
யும்‌ தம்‌ பாக்களில்‌ எடுத்தாண்ட புலவர்‌ 
பெருமக்கள்‌ பல்வேறு காலத்தில்‌ பல்வேறு 
இடங்களில்‌ வாழ்ந்தவராவர்‌. அவர்க 
ளுடைய உள்ளங்களை யெல்லாம்‌ திருக்குறள்‌ 
கவர்ந்திருக்கிறது என்பதற்கு மேற்கண்ட 
காட்டுக்களே போதிய சன்றுகளாகும்‌. 
இவற்றிலிருந்து சங்ககாலத்திலேயே திருக்‌ 
குறள்‌ சிறப்புமிக்கதோர்‌ அறநூலாகப்‌ பெரு 
வாழ்வு பெற்றிருந்தமை புலனாகின்றது. 


நவரத்தினங்கள்‌ 
(திரு. கே, ஆர்‌. எஸ்‌. மணி] 


கோயமுத்தூரில்‌ திரு கே.இராம 
கிருஷ்ணபிள்ளைக்கும்‌ திருமதி 
ஜானகியம்மாளுக்கும்‌ 29.7- 
1927இல்‌ தோன்றியவர்‌ இவர்‌, 
கோவை நகராண்மை உயர்நிலைப்‌ 
பள்ளியிலும்‌ பூ. சா. கோ, கலைக்‌ 
கல்லூரியிலும்‌ படித்தவர்‌. தம்‌ 
தந்தையாரின்‌ தொழிலான தங்க 
வைர நகை வணிகத்திலும்‌ பெட்‌ 
ரோல்‌ விற்பனையிலும்‌ இவரும்‌ 
ஈடுபட்டுள்ளார்‌. கோவையி 
அள்ள “கே ஆர்‌ அண்டு சன்ஸ்‌? 
நிலையத்தின்‌ பங்காளர்‌. கல்லூரி 
யில்‌ படிக்கும்பொழுதே மாணவர்‌ 
மன்றத்தில்‌ தலைவராகத்‌ திகழ்ந்து ள்‌ 


தவரத்தினங்களின்‌ பிறப்பிடங்கள்‌ பல. 
பரந்து கிடக்கும்‌ இப்புவி எங்கும்‌ மறைந்து 
கிடக்கின்றன. நீரிலும்‌ நிலத்திலும்‌ நிலவி 
முத்துக்கள்‌, இரத்தினங்கள்‌, என விலை 
மதிக்க வொண்ணாத அரும்‌ பொருள்களாகத்‌ 
திகழுகின்‌ றன. 

மேல்‌ நாட்டினரும்‌ மதிப்பு மிக்க இரத்‌ 
தினங்களை (Precious Gems) என்றும்‌ மற்ற 
வற்றை உபரத்தினங்கள்‌ (Semi Precious 
Stones) என்றும்‌ சிறப்பாகக்‌ கூறுவர்‌. 

பொதுவாக நாம்‌ இரத்தினங்களைக்‌ 
்‌*கல்‌'' என்றே குறிப்பிடுகின்றோம்‌. ஆனால்‌ 
முத்தும்‌ பவளமும்‌ கல்‌ இனத்தைச்‌ சார்ந்‌ 
தவை அன்று. நவரத்தினங்கள்‌ என்று 
ஒன்பது மணிகளை மிகச்‌ சிறப்பாகப்‌ போற்றி 
வருகின்றோம்‌. எனவே நவமணிகள்‌ 
என்பன ₹-- 
வைரம்‌ (Diamond) 
முத்து (Pearl) 
மரகதம்‌ (Emerald) 
மாணிக்கம்‌ (Ruby) 
நீலம்‌ (Sapphire) 
புஷ்பராகம்‌ (10082) 
வைடூரியம்‌ (8 Eye) 


வைம 


பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ சிறப்புப்‌ 
பெற்று விளங்கினார்‌. :*பேரூர்‌ 
சிறப்பு' (நாடகமும்‌ நடிப்புக்கலை 
யும்‌? போன்ற கட்டுரைகள்‌ பல 
வற்றை எழுதியுள்ளார்‌. அண்மை 
யில்‌ ஜப்பானில்‌ நடைபெற்ற 
எக்ஸ்போ? கண்‌ காட்சிக்குச்‌ 
சென்று வந்து “எக்ஸ்போ 70- 
பசுமை நிறைந்த நினைவுகள்‌" 
என்ற தலைப்பில்‌ சுபவவ யான 
கட்டுரை எழுதியுள்ளார்‌. 
கோவை இளங்குற்ற வாளிகள்‌ 
நீதிபதியாகவும்‌ பொன்‌, வெள்ளி 
நகை தயாரிப்போர்‌ சங்கத்தின்‌ 
செயலராகவும்‌ திகழ்கிருர்‌. 


8. கோமேதகம்‌ (Ciறnam௦n) 
9. பவளம்‌ (Cal) 


ஒன்பது மணிகளும்‌ ஒன்பது கிரக நாய 
கர்களுக்குரியவை என்று காலக்‌ கணித 
நூல்‌ கூறுகிறது. நவமணிகளை அணிவதால்‌ 
நவக்கிரக வழிபாட்டின்‌ பயனைப்‌ பெறலாம்‌. 


புதன்‌ சுக்கிரன்‌ சந்திரன்‌ 
மரகதம்‌ வைரம்‌ முத்து 
குரு சூரியன்‌ செவ்வாய்‌ 
புஷ்பராகம்‌ | மாணிக்கம்‌ பவளம்‌ 
கேது சனி ராகு 
வைடூரியம்‌ நீலம்‌ கோமேதகம்‌ 


நவமணிகளின்‌ குணங்களும்‌ குற்றங்களும்‌ 


நவமணிகள்‌ உள்ளே வெடிப்பின்றி 
நல்ல தெளிவான நிறம்‌ பெற்று, கீறல்‌, 


புள்ளி. நுரை இன்றி அழகிய வடிவங்கள்‌ 
உடையவாய்‌ உயர்ந்த ஒளியுடன்‌ விளங்கு 
பவை சிறந்தன. இம்மணிகளை அணி 
வோர்க்குச்‌ செல்வம்‌, வன்மை, புகழ்‌, நீண்ட 
ஆயுள்‌ ஆகிய நான்கும்‌ மிகும்‌. 

விந்து, சுழி, உமி போன்ற புள்ளி, ஒளி 
நடுக்கம்‌, ரேகை, களங்கம்‌, முளை போன்ற 
புள்ளி ஆகியவை மணிகளுக்குரிய பொது 
வான குற்றங்களாகும்‌. இவை வீலக்கத்‌ 
தக்கவை. இவை கேடும்‌ துன்பமும்‌ பயமும்‌ 
உண்டாக்கி மன அமைதியைக்‌ கெடுக்கும்‌. 


வைரம்‌ 
நவரத்தினங்களில்‌ தலைசிறந்ததும்‌, 
விலை உயர்ந்ததும்‌ வைரம்‌. அழகு, நிறம்‌, 


ஒளி ஆகியவற்றைப்‌ பொறுத்து வைரத்தின்‌ 
விலை வரையறுக்கப்படும்‌. 

வைரத்தின்‌ குற்றங்கள்‌ : காகபாதம்‌, களங்‌ 
கம்‌ (கரும்‌ புள்ளி), விந்து (ரத்த விந்து), 
ரேகை (ஈக்கால்‌) ஆகிய இந்த நான்கும்‌ 
கொடுங்‌ குற்றங்களாகும்‌. இவற்றை அணி 
தல்‌ கூடாது. இவற்றை அணிவதால்‌ ஆயு 
ளைக்‌ கெடுத்து, அச்சத்தைக்‌ கொடுத்துச்‌ 
செல்வத்தை அழித்து ஆயுதம்‌, விடம்‌ 
முதலிய பயத்தைக்‌ கொடுக்கும்‌. 


வைரத்தின்‌ தோற்றம்‌: பல்லாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்னர்‌ நிலப்பரப்பின்‌ மேல்‌ 
மரங்கள்‌ அடர்ந்த காடுகள்‌ இயற்கை மாற்‌ 
ஐத்தால்‌, நிலத்துள்‌ புதையுண்டு நிலக்கரிப்‌ 
பாறைகளாக மாறிமேலும்‌ அழுத்தத்தாலும்‌ 
உட்டிண த்தாலும்‌ பல மாறுதல்களுக்கு உட்‌ 
பட்டு, வெறும்‌ கரிப்பாறைகள்‌ நாளடைவில்‌ 
வைரமணிப்‌ பாறைகளாகின்றன. 


வைரங்கள்‌ எந்தத்‌ திரவத்திலும்‌, கரை 
வதேோ தேய்வதோ அழிவதோ இல்லை. 
சாதாரண வெப்பத்திற்கு உருகுவதோ, 
உடைவதோ, நிறம்‌ மாறுபடுவதோ இல்லை. 
கரி, நிலக்கரி, கிராபைட்‌, வைரம்‌ என்பவை 
கரிப்‌ பொருளின்‌ பலவகை நிலைகளாகும்‌. 
மனிதன்‌ அறிந்தவற்றுள்‌ மிக்க திண்ணம்‌ 
வாய்ந்தது வைரமேயாகும்‌. 


வைரம்‌ விளையும்‌ இடங்கள்‌: மத்திய 
இந்தியாவில்‌ பண்டில்கண்ட்‌ பகுதியில்‌ 
உள்ள “பன்னா!” என்னும்‌ இடத்திலும்‌ 


இப்போது வைரங்கள்‌ மிகுதியாக வெட்டி 


195 


எடுக்கப்படுகின்‌ றன. மேலும்‌ ஐதராபாத்‌, 
சப்பல்பூர்‌, வஜ்ரகரூர்‌ (கர்நூல்‌ ஜில்லா), 
பங்கன்பள்ளி ஆகிய இடங்களில்‌ இன்றும்‌ 
வைரங்கள்‌ பூமியின்‌ மேற்பரப்பின்‌ மேலே 
காணப்படுகின்றன. கிம்பர்லி, டிபீர்ஸ்‌, பிரிமி 
யர்‌, சுரஸ்தா, தென்‌ ஆப்பிரிக்காவிலும்‌, 
தென்‌ அமெரிக்கா, பிரேஜில்‌ நாட்டிலும்‌, 
ருஷ்யாவில்‌ சைபீரியாவிலும்‌ பெருமளவில்‌ 
கிடைக்கின்றன. வைரத்தின்‌ சிறப்பை 
முதன்‌ முதலில்‌ அறிந்திருந்தவர்கள்‌ நமது 
பாரதநாட்டு மக்களே என்று ஜெர்மெய்யின்‌ 
பாதிரியார்‌ கூறுகிறார்‌. 


வைரத்தின்‌ குணங்கள்‌, குற்றங்கள்‌, பரீட்சை: 
வைரத்தின்‌ குணம்‌, குற்றம்‌, தரம்‌ இவைகளை 
நன்கு தெரிந்துகொள்ளாமல்‌ அணிதலும்‌ 
விலை மதித்தலும்‌ கூடாது. இரத்தின 
லட்சண சாத்திரத்தை, நன்கு தெரிந்து 
கொள்ளாமல்‌, வைரத்தை மதிப்பிடுகிற 
வனுக்கும்‌, சிநேக பந்தத்தாலோ, அரச 
பயத்தாலோ, மட்டமான வைரத்திற்கு 
உயர்ந்த விலையும்‌, சிறந்த வைரத்துக்குக்‌ 
குறைந்த விலையும்‌ கூறுகின்‌ றவனுக்குப்‌ 
பெரும்கேடுகள்‌ ஏற்படும்‌ என்று “இரத்தின 
பரீட்சை? என்ற நூல்‌ விளக்குகிறது. 


முத்து 


நவரத்தினங்களில்‌ வைரத்தை அடுத்‌ 
துச்‌ சிறப்புப்‌ பெற்றது முத்து. பண்டைக்‌ 
காலத்திலேயே தமிழ்நாட்டின்‌ பெருமையை 
ஏனைய நாடுகளெல்லாம்‌ நன்குணரும்படி 
செய்தது முத்தே. இந்திய நாட்டுக்கு வந்து 
சென்ற கிரேக்கர்கள்‌, அராபியர்கள்‌, ரோமா 
னியர்கள்‌, வெனிஸ்‌ வணிகர்கள்‌ ஆகியோர்‌ 
இந்த நாட்டு முத்துக்களைச்‌ சிறப்பாகக்‌ 
கொண்டாடினார்கள்‌. தமிழ்‌ நாட்டுக்கும்‌ பிற 
நாட்டுக்கும்‌ வணிகத்‌ துறையில்‌ தொடர்பு 
கொள்வதற்குக்‌ காரணமாக இருந்தது 
முத்துக்களே. 


தோற்றம்‌: முத்துக்களின்‌ மூலப்பொருள்‌ 
சுண்ணாம்புச்‌ சத்து. முத்துச்‌ சிப்பியின்‌ 
உள்ளுடல்‌ மெல்லிய தசையாலானது. கடின 
மான சிறு மண்தூள்களைச்‌ சீரணிக்கச்‌ செய்‌ 
யும்‌ சக்தி அதற்கில்லை. சிப்பிகளின்‌ வயிற்‌ 
றுக்குள்‌ மண்தூள்‌ புகுந்து கொண்டால்‌ 
உள்ளுடலில்‌ அதனைச்‌ சுற்றிக்‌ கடினமான 
தசை வளரும்‌, அது காலப்போக்கில்‌ கடின 


196 


மான பொருளாகிவிடும்‌. முத்துச்‌ சிப்பி ஒரு 
வகை உயிர்‌. ஆகவே உள்ளே புகுந்த 
மண்‌ தூளைச்‌ சுற்றிலும்‌ தசை வளர்ந்த 
போது அதுவே கெட்டியான, ஒளி மிகுந்த 
முத்தாகிறது. 


முத்துக்குளிக்கும்‌ இடங்கள்‌ ஜ இலங்கையில்‌ 
தலைமன்னார்‌ என்னும்‌ இடம்‌ பழைமையும்‌, 
பெருமையும்‌ வாய்ந்தது. இதனை அடுத்துக்‌ 
கொற்கைக்கும்‌ தூத்துக்குடிக்கும்‌ (சூசிக்‌ 
கரை) இடையே முத்துக்‌ குளிக்கும்‌ தொழில்‌ 
நடைபெற்று வருகிறது. 


பாரசீக வளைகுடாவில்‌ கிடைக்கும்‌ 
முத்துக்கள்‌ மஞ்சள்‌ கலந்த பழுப்பு நிறத்‌ 
தவை. விலையும்‌ குறைவு. சூலு (ZULU) 
கடற்கரை, ஆஸ்திரேலியக்‌ கடற்கரை, 
மத்திய அமெரிக்கத்‌ தென்பசிபிக்‌ தீவுகள்‌ 
ஆகிய இடங்களிலும்‌ முத்துக்கள்‌ கிடைக்‌ 
கின்றன. 


நமது தமிழ்நாட்டுக்‌ கடற்கரை முத்துக்‌ 
களே வெண்மையும்‌, ஒளியும்‌ மிக்கவை. 
ஆகவே தரத்தில்‌ உயர்ந்து விலை அதிகம்‌ 
பெறுகின்‌ றன. 


வெண்மை, செம்மை, மஞ்சள்‌, கருமை 
நிற முத்துக்கள்‌ சந்திரனுக்கு இன்பம்‌ 
பயக்கும்‌. மஞ்சள்‌ செல்வத்தையும்‌, சிவப்பு 
அறிவையும்‌, வெண்மை புகழையும்‌, நீலம்‌ 
(கல்ச்சர்‌) துன்பத்தையும்‌ கொடுக்கும்‌. 


செயற்கைருத்துக்கள்‌: மிகிமோடோ என்ற 
ஜப்பானியர்‌ தாமே ஆராய்ச்சி செய்து சிறிய 
கண்ணாடி, மணி போன்ற பொருள்களைச்‌ 
சிப்பியின்‌ உடலில்‌ புகுத்தி 3 அல்லது 4 
வருடங்களுக்குப்‌ பிறகு சிப்பிகளைச்‌ 
சோதித்துச்‌ செயற்கை மணியைச்‌ சுற்றிப்‌ 
படலம்‌ படலமாக வட்ட அடுக்குகள்‌ 
அமைந்த கோளங்கள்‌ முத்தாகப்‌ பரிணமிப்‌ 
பதைக்‌ கண்டுபிடித்தார்‌. எனவே சிப்பியின்‌ 
வயிற்றில்‌ சுரக்கும்‌ பசை போன்ற திரவம்‌ 
நாளடைவில்‌ முத்தாக மாறுகிறது என்று 
கண்டு முத்துச்‌ சிப்பிப்‌ பண்ணை நிறுவிப்‌ 
பொருளாதார வளமும்‌, செல்வமும்‌ பெருக்க 


அடி கோலினார்‌. நாமும்‌ முயற்சி செய்தால்‌ 
இந்தத்‌ தொழிலில்‌ பலவகையில்‌ பயன்‌ 
பெற்று முன்னேற முடியும்‌ என்பது 


திண்ணம்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


மரகதம்‌ 


பச்சையாக உள்ள மணிக்கு மரகதம்‌ 
என்று பெயர்‌. இதனைப்‌ :: பச்சை '' என்றே 
வழங்குவதுண்டு. மற்ற மணிகளைவிட இது 
மிருதுவானது. சுலபத்தில்‌ உடைந்து 
தெறிக்கும்‌ தன்மையுள்ளது. எனவே வைர 
அணிகளின்‌ நடுவில்‌ மரகதம்‌ நடுநாயகமாக 
அமைக்கச்‌ சுத்தமான பசும்பொன்னில்‌ 


பதித்து அழகு செய்யப்படுகிறது. 


நல்ல பச்சை நிறமும்‌, தெளிவான 
நீரோட்டமும்‌ உள்ளவை விலைமதிக்க 
ஒண்ணாதவையாகும்‌. சூரிய ஒளி மரகதத்‌ 
தின்‌ மீது பட்டால்‌ ஒப்பற்ற மரகதமணியில்‌ 
உண்டாகும்‌ ஒளி அதன்‌ பக்கங்களிலுள்ள 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ பச்சை வண்ணத்‌ 
துடன்‌ கோலமூட்டும்‌ தன்‌ மையது. 
சாதாரணப்‌ பச்சைக்‌ (கண்ணாடி) கல்லில்‌ 
இத்தன்மை இராது. 


மரகதத்தின்‌ வகைகளும்‌ நிறங்களும்‌ : பாசிக்‌ 
கொத்தின்‌ நிறம்‌ உள்ளதாய்‌, ஓட்டை, 
கொப்புளம்‌, வெடிப்பு, நுரை, புகை போன்ற 
படலம்‌ முதலிய தோட மற்றதாயுள்ள 
மரகதம்‌ எல்லா வகையான நஞ்சுகளையும்‌ 
முறிக்கும்‌ தன்மைபெற்றது. 


மயில்‌ தோகை, நீலநிறப்‌ பறவையின்‌ 
சிறகு, சிக்கிமுக்கிக்கல்‌, பாசிக்கொத்து, மின்‌ 
மினிப்‌ பூச்சியின்‌ பின்‌ சிறகு, கிளிக்‌ குஞ்சின்‌ 
செட்டை, பசும்புல்‌, வாகைப்பூ ஆகிய 
எட்டுப்‌ பொருள்களின்‌ நிறங்கள்‌ சிறந்த 
மரகத மணியின்‌ நிறங்களாகும்‌. 


மரகதம்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌: நம்‌ 
நாட்டில்‌ ராஜபுதனத்திலுள்ள ஜெய்ப்பூர்‌, 
காசுமீரம்‌ ஆகிய இடங்களில்‌ நல்ல மரகதம்‌ 
கிடைக்கின்றன. ஜெய்ப்பூர்‌ பச்சைகள்‌ 
வெளி நாடுகளில்‌ நல்ல மதிப்பும்‌ அதிக 
விலையும்‌ பெறுகின்றன. 

நோய்‌ தீர்க்கும்‌ மரகதம்‌: பண்டைக்‌ 
காலத்து வைத்திய சாத்திரத்தில்‌ மரகத 
மணியின்‌ பல உயர்ந்த குணங்கள்‌ சிறப்‌ 
பிக்கப்பட்டுள்ளன. வயிற்றுக்‌ கடுப்பைக்‌ 
குணப்படுத்தியும்‌, மகளிர்‌ சுகப்பிரசவத்திற்கு 
உறுதுணையாக நின்றும்‌, பேய்பிசாசு முதலிய 
வற்றை அணுகவிடாத தன்மையும்‌, மேலும்‌ 
கண்நோய்களைப்‌ போக்கிக்‌ கண்களுக்குப்‌ பார்‌ 


பொன்விழா மலர்‌ 


வையும்‌, விஷத்தை முறிக்கும்‌ தன்மையும்‌, 
மேக நோயைப்‌ போக்கும்‌ தன்மையும்‌ 
உண்டு என்று :: இரத்தின தீபிகை '' என்ற 
நூல்‌ விளக்குகிறது. 

மரகதப்‌ பரீட்சை : மரகதக்‌ கற்களை 
உரைகல்லில்‌ தேய்த்தால்‌ செயற்கையாயின்‌ 


சிதறும்‌ : இயற்கையாயின்‌ தேயாது ஒளியும்‌ 
குன்றாது விளங்கும்‌. மேலும்‌ **மரகதக்‌ 
கண்ணாடி ''யின்‌ வாயிலாகச்‌ சாதி மரக 


தத்தைப்‌ பிரகாசமான ஒளியில்‌ சோதித்துப்‌ 
பார்த்தால்‌ இயற்கையாயின்‌ ஆரஞ்சு பழுப்பு 
நிறத்துடன்‌ காணும்‌. செயற்கையாயின்‌ 
பச்சையாகவே தோன்றும்‌. இந்தச்‌ சோதனை 
முறைக்கு “(EMERALD CLASS TEST)” 


என்று பெயர்‌. 


மாணிக்கம்‌ 


சிவப்பு நிறமுள்ள மணியை மாணிக்கம்‌ 
என்று சொல்வதுண்டு. :: கெம்பு '' அல்லது 
“சிவப்பு '' என்றும்‌ வழங்குகிறோம்‌. இதனை 
இரத்தினங்களின்‌ அரசன்‌ என்று வடமொழி 
நூல்கள்‌ கூறுகின்றன. 


குற்றமும்‌ குணமும்‌ : துளை, கரடு, மங்கல்‌, 
விகாரம்‌, சிதறிய ஒளி, அவல்‌ வடிவம்‌, 
இலேசு, கோணல்‌, நசனை போன்ற தோட 
முள்ள மாணிக்கக்‌ கற்களை வீட்டில்‌ வைத்‌ 
திருப்பதும்‌ கூடாது. 


அழகிய நிறம்‌, கனம்‌, மாசு இல்லாமல்‌ 
நல்ல தெளிவான நீரோட்டம்‌ கோணம்‌ 
ஆகியவை மாணிக்கத்தின்‌ சிறந்த குணங்‌ 
களாம்‌. இவற்றை அணிவதால்‌ ஆயுள்‌ 
நீடிக்கும்‌. மனமயக்கம்‌ தீரும்‌. உடல்‌ 
ஒளிபெற்று விளங்கும்‌ என்று முன்னோர்‌ 
நம்பினர்‌. பருமன்‌ அதிகமாக ஆக விலையும்‌ 
கூடும்‌. இத்தகைய மாணிக்கங்கள்‌ மிக 
எளிதில்‌ கிடைப்பதில்லை. 

மாணிக்கம்‌ கிடைக்குமிடங்கள்‌ : சிங்களத்‌ 
தில்‌ உண்டாகும்‌ சிவப்புநிற மாணிக்கம்‌ 
ஒளியிலும்‌ தரத்திலும்‌ சிறந்து விலை மதிப்‌ 


புள்ளதாகும்‌. பர்மாவில்‌ மாண்டலேக்கு 
வடக்கே மோஹாக்கிலும்‌, ஏராளமான 
மாணிக்கக்‌ கற்கள்‌ வெட்டி எடுக்கப்படு 


கின்றன. இந்தியாவில்‌ க £ சு மீரத்திலும்‌ 
சிவப்பு மாணிக்கங்கள்‌ சிறிய அளவில்‌ 
கிடைக்கின்றன. 


ட க்‌ 


197 


மாணிக்கப்‌ பரீட்சை அல்லது சோதனை: புரு 
ரத்த நிறமுள்ளது சிறந்த மாணிக்கமாகும்‌. 
கல்லில்‌ தேய்த்தோ அல்லது தண்ணீரில்‌ 
கொதிக்க வைத்தோ இதைப்‌ பரிசோதித்‌ 
தால்‌ செயற்கையாயின்‌ நிறம்‌ குன்றும்‌, 
இயற்கையாயின்‌ நல்ல சுடர்விட்டுப்‌ 
பிரகாசிக்கும்‌ என்று வல்லுநர்‌ கூறுவர்‌. 


நீலம்‌ 


நீல மணிகள்‌ இருவகைப்படும்‌. கனமாக 
உயரமாக இருந்து கருமையான ஒளிவீசும்‌ 
தன்மையது இந்திர நீலம்‌ எனப்படும்‌. 
சிவப்பு ஒளியை உள்ளடக்கிய நீலம்‌ சல 
நீலம்‌ எனப்படும்‌. 


(மயில்‌ பீலி நிறம்‌) கருநீல நிறம்‌. 
கனம்‌, பளபளப்பு, நீரோட்டம்‌, மிருதுத்‌ 
தன்மை, நடுவில்‌ ஒளி வீச்சு, கோணம்‌ 


முதலிய ஏழு அம்சம்‌ பொருந்தியவை மிகவும்‌ 


சிறந்தவை. முழுவதும்‌ நீலமாக முற்றாது. 
ஒருபாதி அல்லது பகுதி நீல நிறம்‌ 
உள்ளது, கனமற்றது. சிறிது செந்நிறம்‌ 


கலந்தது, அவலைப்போன்றது, பளப்பளப்‌ 
பில்லாதது என்பவை :(சில நீலங்களின்‌”! 
வகைகளாகும்‌. இவற்றை ““ இரத்த கந்தி!" 
நீலம்‌ என்றும்‌ குறிப்பிடுவதுண்டு, 


நீல மணியின்‌ குணமும்‌ குற்றமும்‌: நிறம்‌ 
ஏருதது, ஒளி அற்றது, சொரசொரப்பானது, 
வெட்டுப்பட்டது, புள்ளிகள்‌ உள்ளது, 
உடைந்தது, அழுக்கு மணல்‌ உள்ளது, 
பலவித நிறமுள்ளது, குறிப்பாக மஞ்சள்‌ 
நிறம்‌ கலந்து விலக்கத்‌ தக்கனவாகும்‌. 

நீலம்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌ : கொழும்பில்‌ 
இரத்தினபுரியிலும்‌ ரக்வானா மட்டதாரா 
என்னும்‌ இடங்களிலிருந்து கண்டு பிடித்து 
எடுக்கப்படுகிறது. சயாமில்‌ உள்ள 
' பாட்டம்‌ பாங்க்‌ '' என்னும்‌ இடத்திலும்‌ 
நீலமணிகள்‌ கிடைக்கின்றன. மேல்‌ பர்மா 


2» 


வில்‌ நீல மணிகள்‌ கிடைக்கின்‌ றன. 
இவற்றைப்‌ பர்மா நீலம்‌ என்பர்‌. இவை 
தரத்தில்‌ உயர்ந்தவை. விலை மதிப்‌ 
புள்ளவை. 

புட்பராகம்‌ 


வைரத்தைப்‌ போன்று சிறிது மஞ்சள்‌ 
கலந்த வெண்மையாகச்‌ சுற்றிலும்‌ ஒளிவீசி 
மனதைக்‌ கவரும்‌ இயல்புடையது. 


195 


புட்பராகத்தை அணிபவர்‌ உடலில்‌ 
நோய்‌ வருமுன்‌ நிறம்‌ மாறி ஒளிகுன்றி 
முன்பே தெரிந்துகொள்ள வாய்ப்புள்ள 
தென்றும்‌, இவற்றை அணிவதால்‌ செல்வம்‌ 
வளரும்‌, நல்ல தெளிந்த சிந்தனையும்‌, தீய 
கனாக்கள்‌ ஏற்படாதவாறு தடுக்கும்‌ எனவும்‌ 
முன்னோர்கள்‌ நம்பிக்கையுடன்‌ பூசனை 
புரிந்து வந்தனர்‌ என இளங்கோ அடிகள்‌ 


கூறியுள்ளார்‌. 


புட்பராகத்தின்‌ குணமும்‌ குற்றமும்‌: தங்க 
நிறம்‌ உடையதும்‌ வட்ட வடிவமானதும்‌, 
நெருப்புத்‌ துண்டம்போல ஒளிர்வதும்‌, கண்‌ 
டோர்‌ மனதைக்‌ கவர்ந்தீர்ப்பதும்‌ ஆகிய 
இவையாவும்‌ நல்ல புட்பராகங்களின்‌ குணங்‌ 
களாகும்‌. கருமஞ்சள்‌ நிறமுள்ளது, கரடு 
முரடானது, ஒளியற்றது, மந்தமானது, 
நாசனையுடன்‌ இருப்பது, கஞ்சி போன்ற 
படலம்‌ கொண்டது நீக்கத்‌ தக்கனவாகும்‌. 


புட்பராகம்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌: தென்‌ 
அமெரிக்காவில்‌. பிரேசில்‌ நாட்டிலும்‌ கிழக்கு 
சைபீரியாவிலும்‌, வடக்கு நைஜீரியா, ஆஸ்‌ 
திரேலியாவில்‌ டாஸ்மேனியா, நியூ இங்கி 
லாந்திலும்‌ பெருமளவில்‌ கிடைக்கின்றன. 
மற்ற எல்லாவற்றிலும்‌ பிரேசில்‌ நாட்டு 
Capas Do Lane மலைச்‌ சரிவில்‌ கிடைக்கும்‌ 
புட்பராகமே சிறந்தது. எனவே இவ்‌ 
வகையை :]111001181 Topaz" என்று சிறப்‌ 
பாகக்‌ கூறுவர்‌. 


வைடுரியம்‌ 


வைடூரியம்‌ வெண்மையான ஒளி ரேகை 


யுடன்‌ முற்றிய வேப்பங்கனியின்‌ நிறம்‌ 
அல்லது பழுப்பு நிறம்‌ கொண்டு வட்ட 
மாகவோ, நீள வட்டமாகவோ இருக்கும்‌. 
மேலும்‌, கனமும்‌ ஒளியும்‌ வழவழப்பான 


மேற்பரப்பும்‌ கூடியதாகும்‌. 


வைடூரியத்தின்‌ குணமும்‌ குற்றமும்‌: வைடூரி 
யத்தில்‌ சுழலும்‌ வெண்மையான நூலிழை 
போன்று எப்பக்கம திரும்பினாலும்‌ அப்பக்கம்‌ 
ஒளி தோன்றிவீசும்‌ இதனை, “நூலோட்டம்‌' 


என்று கூறுவார்கள்‌. இந்த நூலிழைக்‌ 
கோடுகள்‌ அங்குலத்திற்கு 65,000 வரை 
இருக்கும்‌. இதனை உருவாக்கும்போது 
காப்பிக்‌ கொட்டையின்‌ வடிவம்‌ போல 
நூலிழை நடுநாயகமாக அமைந்து ஒளி 
வீசுமாறு உருவாக்குகின்றனர்‌. இந்த 


சைவசித்தாந்த நாற்பதிப்புக்‌ கழகப்‌ 


நூலிழைக்‌ கோடுகள்‌ எவ்வளவுக்‌ கெவ்வளவு 
குறுகலாகவும்‌, கூர்மையாகவும்‌ உள்ளதோ 
அவ்வளவுக்‌ கவ்வளவு சிறந்தது; விலை 
மதிப்பு உள்ளது; நல்ல பலனைக்‌ கொடுக்க 
வல்லது. 


கருமையான நீர்த்த நிறம்‌, கலங்கிய 
நீர்‌ போன்ற நிறம்‌ பலகையாக இருத்தல்‌ 
கனமின்மை, சொர சொரப்பு, தெளிவற்ற 
நூல்‌ படலம்‌ ஆகியவை வைடுரியத்தின்‌ 
குற்றங்களாகக்‌ கூறப்படுகின்றன. 


வைடூரயத்தின்‌ நிறங்கள்‌ : மஞ்சள்‌ கலந்த 
கருப்பு நிறமுள்ளது, சிவப்புக்‌ கலந்த நீல 
நிறமுள்ளது, வெண்மையான சாம்பல்‌ நிற 
முள்ளது என மூன்று வகை நிறமணிகள்‌ 


கோமேதகம்‌ 


கோமேதகம்‌ என்பது பசுவின்‌ சிறு 
நீர்‌ நிறத்தை ஒத்திருப்பதால்‌ கோ-மேதகம்‌ 
என்று பெயர்‌ பெற்றது. இம்மணி மஞ்சளும்‌ 
சிவப்பும்‌ கலந்தது போன்ற நிறமுடையது. 
இஃது Bery! இனத்தைச்‌ சார்ந்த தென்று 
பூகர்ப்ப வல்லுநர்கள்‌ குறிப்பிடுகின்‌ றனர்‌. 

கோமேதகத்தின்‌ குற்றமும்‌ குணமும்‌: நல்ல 
தெளிவான பசுவின்‌ சிறுநீரின்‌ நிறம்‌ உள்‌ 
ளது, மாசு இன்றிச்‌ சுத்தமானது பள பளக்‌ 
கும்‌ ஒளியுடையது, அழுத்தமானது, கனம்‌ 
மிக்கது, மேடு பள்ளம்‌ அற்றுச்‌ சமனாக 
விளங்குவது, இவை நல்ல இலக்கணம்‌ 
வாய்ந்த கோமேதகங்களாகும்‌. 


மேலும்‌ தேன்‌ சொட்டுப்போன்ற நிறம்‌ 
பசு நெய்யின்‌ நிறம்‌, தங்கம்‌ போன்ற நிறம்‌, 
சிவப்பு நிறத்துடன்‌ கூடிக்‌ குற்றமற்ற 
மனோஹரமானது அணிபவர்கள்‌ தூய மனத்‌ 
தினராகிப்‌ பாவங்கள்‌ நீங்கிச்‌ சுகம்‌ பெறுவர்‌. 


மங்கிய நிறம்‌, கனமற்று இலேசாக 
விளங்கி மேடு பள்ளமாக இருத்தல்‌, உப்புக்‌ 
கசிதல்‌, பாசிபோல்‌ படர்ந்திருத்தல்‌, ஒளி 
யற்றிருத்தல்‌, உருக்குக்‌ கல்போல இருத்தல்‌ 
கோமேதகத்தின்‌ குற்றங்களாகும்‌-இவற்றை 
அணிதல்‌ கூடாது. 

கோமேதகம்‌ கிடைக்குமிடங்கள்‌ : புவி 
எங்கும்‌ பரவிக்‌ கிடக்கும்‌ Peஜுati(€உ என்ற 
பாறை இனங்களில்‌ கூழாங்கற்களுடன்‌ 


பொன்விழா மலர்‌ 


காணப்படும்‌. ஊரல்‌ மலைப்‌ பிரதேசங்களிலும்‌ 
சைபீரியாவிலுள்ள 146(01851% என்ற சுரங்‌ 
கப்‌ பகுதியிலும்‌ புட்பராகப்‌ பாறைகளுடன்‌ 
கலந்து காணப்படுகின்றன. ஸ்காட்லாந்து 
அயர்லாந்து, கார்ன்வால்‌ பகுதியிலும்‌ 
மிகுதியாக அகப்படுகின்‌ றன. 


பவளம்‌ 


பவளம்‌ சிவப்பு நிறமாகச்‌ செடி, கொடி 
களைப்‌ பின்னிப்‌ பிணைந்த புதர்களைப்போலக்‌ 


கடலில்‌ மண்டிக்‌ கிடப்பவை. இவை சுண்‌ 


ணாம்புச்‌ சத்தும்‌, கரிப்‌ பொருளும்‌ கலந்த 
சேர்க்கைத்‌ தன்மை வாய்ந்தது. 

பவள மணிகளை நமக்குத்‌ தரும்‌ உயிரி 
னங்கள்‌ ஆழமில்லாத கடல்‌ பாகத்தில்‌ 
கூட்டம்‌ கூட்டமாக வசிப்பன. பவளப்‌ 
பூச்சிகள்‌ கட்டிக்கொண்ட கூடுகளே பவள 
மாகக்‌ காட்சியளிப்பவை. 


பவளங்களின்‌ நிறங்கள்‌ : சிவப்பு, இளஞ்‌ 
சிவப்பு, வெண்மைகலந்த சிவப்பு தூய 
வெண்மை, கருப்பு, நீலம்‌ என்ற நிறங்களில்‌ 
பவளங்கள்‌ அகப்படுகின்றன. பொதுவாக 
நல்ல சிவந்த பவளங்கள்‌, மதிப்பும்‌, குண 
மும்‌ சிறந்தனவாகப்‌ போற்றப்படுகின்‌ றன. 


பவளங்களின்‌ குணமும்‌ குற்றமும்‌: கொவ்‌ 
வைக்கனி போன்ற நிறம்‌ பெற்று, வட்ட 
உருண்டையான உருவ அமைப்புடன்‌, மேடு 
பள்ளமில்லாமல்‌, சொத்தைஓட்டை முதலிய 
காயங்களில்லாமல்‌ பெரிய உருவு கொண்டது 
மதிப்பு மிக்கனவாகும்‌. 


உள்ளே துளையுடையதாய்‌ இருத்தல்‌, 
கல்லை உடையதாக இருத்தல்‌, வளைவு 
கோணல்‌ மணியமைப்பாக இருத்தல்‌ குற்ற 
முடையவையாகும்‌. மேலும்‌ சாம்பல்‌ படலம்‌ 
போல நிறம்‌, குரூரமான தோற்றம்‌ சிதைந்‌ 
தன, கனமற்றவை, வெளுப்பு நிறமாக 
உள்ளது அணியத்‌ தக்கவை யன்று, என்று 
“இரத்தினப்‌ பரீட்சை' கூறுகிறது. 

நோய்‌ தீர்க்கும்‌ தன்மையுள்ள பவளம்‌: 
நல்ல சிவப்புடன்‌ விளங்கும்‌ பவளம்‌ தன 
தான்யம்‌ அளிக்கும்‌. பவளம்‌ பெரும்பாலும்‌ 
பெண்களே அணிவதற்குரியன. பவளமாலை 
தரிக்கும்‌ மங்கையர்‌ நன்மக்கட்பேறு பெற்றுச்‌ 
சிறப்பாக வாழ்வார்கள்‌. பவளத்திற்குப்‌ 


வனை — 


199 


பாம்பு, தேள்‌, நஞ்சு முதலியவற்றை முறித்‌ 
துப்‌ போக்கும்‌ தன்மை உண்டு என்று திரு 
விளையாடற்‌ புராணம்‌ கூறும்‌. 


பவளங்கள்‌ கிடைக்கும்‌ இடங்கள்‌ : ஆஸ்தி 
ரேலியாவிற்கு வடகிழக்கிலும்‌ வடமேற்கிலும்‌ 
பவளப்‌ புற்றுக்கள்‌ சுமார்‌ 1200 சதுர மைல்‌ 
வரை பரவிக்‌ கிடக்கின்றன. அல்ஜீரியா, 
மொராக்கோ ஆகிய இடங்களில்‌ விளையும்‌ 
பவளங்கள்‌ நல்ல சிவந்தநிறம்‌ கொண்டவை. 


விலைமிக்க பவளங்கள்‌ மத்திய தரைக்‌ 
கடல்‌ ஓரம்‌ பரவியுள்ள தீவுகளிலும்‌, இத்தாலி 
யில்‌ நேப்பிள்ஸ்‌ அருகிலும்‌ கார்சீகா, சார்டீ 
னியா கடற்கரை சமீபத்திலும்‌ நல்லதரமான 


பவளங்கள்‌ ஏராளமாகக்‌ கிடைக்கின்றன. 


பவளங்களின்‌ விலையும்‌ மதிப்பும்‌: பலதரப்‌ 
பட்ட பவளங்களுக்கு விலையிலும்‌ ஏற்றத்‌ 
தாழ்வு உண்டு. நிறம்‌, பரிமாணம்‌, சுத்தம்‌ 
இவற்றைப்‌ பொறுத்து விலையும்‌ மதிப்பும்‌ 
இருக்கும்‌. இந்தியாவிலும்‌ மத்திய ஆசியா 
விலும்‌ பவளங்கள்‌ நல்ல விலைக்கு மதிக்கப்‌ 
படுகின்றன. கீழ்‌ நாடுகளில்‌ அதற்குரிய 
தேவை குறையாமல்‌ விரும்பி அணியத்தக்க 
நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்றபடி மதிப்புடன்‌ 
கூடி விளங்குகிறது. 


இரத்தினங்களின்‌ பொது இயல்புகள்‌ : 
இரத்தினம்‌ என்பது கெட்டியாகவும்‌, அரிய 
தாகவும்‌ மிக்க ஒளி வீசும்‌ தன்மையதாகவும்‌ 
விளங்கும்‌ தாதுப்‌ பொருள்‌. இரத்தினத்தின்‌ 
முக்கிய குணம்‌ அதன்‌ உறுதியைப்‌ பொறுத்‌ 
தது. மிக்க ஒளி வீசும்‌ பொருட்டு மெருகுப்‌ 
பட்டையிடுவதற்குத்‌ தக்க தேய்வைத்‌ தாங்கி 
உறுதியுடன்‌ விளங்குவதே இரத்தினமாகும்‌. 

போலிக்கற்கள்‌ புதியனவாக இருக்கும்‌ 
பொழுது மிக்க ஒளியுடையனவாக இருந்து, 
அணிகலன்களிற்‌ பதித்த பின்‌ உராய்வதா 
லும்‌ இரசாயன மாறுதல்களாலும்‌ விரைவில்‌ 
ஒளிமங்கி விடுகின்றன ஆனால்‌ நல்ல இரத்தி 
னங்கள்‌ ஒளி குன்றாத தன்மை, உறுதி, அரி 
தில்‌ கிடைத்தல்‌ இவைமூன்று தன்மைகளே 
விலை மதிப்புடையனவாகக்‌ கருதப்படுகின்‌ 
மன. முத்துக்கள்‌ உறுதியில்லாத போதினும்‌ 
அவற்றின்‌ ஒளியால்‌, தன்மையால்‌ அணி 
கலங்களை அழகுசெய்யப்‌ பயன்‌ படுத்து 

ரோம்‌. 


ன 


பெரியபுராணத்திற்‌ சைவசித்தாந்தம்‌ 


[மகாவித்துவான்‌ திரு. ச. தண்டபாணி தேசிகர்‌] 


தில்லையம்பதயில்‌ சட்டையப்ப 
தேசிகருக்கும்‌ வாலம்பாள்‌ 
அம்மையாருக்கும்‌ திருமகனாய்த்‌ 
தோன்றியவர்‌. இவர்‌, 1928 இல்‌ 
வித்துவான்‌ தேர்வில்‌ மாநிலத்தி 
லேயே முதல்வராகத்‌ தேறினார்‌. 
இிலகாலம்‌ உயர்‌ நிலைப்‌ பள்ளிகளில்‌ 
ஆசிரியராகப்‌ பணியாற்றிஞர்‌. 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தின்‌ திருக்குறள்‌ ஆராய்ச்சித்‌ 
துறையில்‌ பணியாற்றி வருகின்‌ 
சித்தாந்த தத்துவத்தில்‌ 

பற்றுக்‌ கொண்டவர்‌. 
இலக்கண இலக்கிய அறிவு 
நிரம்பப்பெற்றவர்‌. “திருக்குறள்‌ 


சைவ சித்தாந்தம்‌ பொருளியல்பு கூறி 
அப்பொருளை நுகர்தற்கு உரிய வழிவகை 
களைக்‌ காட்டி, நுகர்ச்சியின்‌ இயல்பையும்‌ 
சுட்டி நுகரப்படு பொருளிடத்தே நம்மைச்‌ 
சேர்த்‌ துயரவைப்பது. அவ்வுயர்வு நூனெறி 
யான்‌ அறிந்து உயர்வதும்‌, பண்டாய 
திருவருளும்‌ நல்லூழும்‌ துணை செய்ய 
அவற்றான்‌ உயர்வதும்‌ என இருதிறப்படும்‌. 


அவற்றுள்‌ நூனெறி ஓரளவு ஆய்வுக்கும்‌ 
துணிவுக்கும்‌ பயன்படுமேனும்‌, ஆய்விலே 
ஆயுள்‌ முழுவதையும்‌ கழிக்கச்‌ செய்து மாருய 
துணிவுக்கும்‌ - அஃதாவது பொருளென 
ஒன்றில்லை என்ற துணிவிற்கும்‌ ஏதுவாக 
லாம்‌. வழி வழிவந்த தல்லூமும்‌ - இறை 
யருளும்‌ உத்த உயர்வதே என்றும்‌ வழி 
தவறிப்‌ போகச்‌ செய்யாது. உறுதியாக 
உண்மைப்‌ பொருளோடு ஒன்றச்‌ செய்யும்‌. 
இத்தகைய நிலை எல்லார்க்கும்‌ இயையக்‌ 
கூடிய எளிமையதன்று. தானாக ஏறமுடி 
யாதவன்‌ ஏற்றுவிக்க ஏறுவது போல 
நூனெறி தானாக அறிந்துய்யும்‌ வாய்ப்பில்‌ 
லாதவனுக்கு வழிகாட்டித்‌ துணை செய்யும்‌. 
அவ்வளவே, அவ்வழியைப்‌ பின்பற்றி உயர 
வேண்டியது உரனுடையான்‌ உள்ளமே. 


ஆகவே, நூல்‌ காட்டும்‌ நெறி அறிவு 


உரைவளம்‌, 'சங்க இலக்கியச்‌ 
சொற்களஞ்சியம்‌' போன்ற 
சிறந்த நூல்களைப்‌ பதிப்பித்‌ 
துள்ளார்‌. கணபதி, முருகன்‌, 


ஆடல்‌ வல்லான்‌ ஆகிய மூன்று 
வண்ண நூல்களை எழுதியவர்‌, 
நன்னூல்‌ விருத்தியுரை, திரு 
வாசகக்‌ குருவருள்‌ விளக்கவுரை, 
திருக்கோவையார்‌ உண்மை 
விளக்க உரை போன்ற அரிய 
நூல்களை எழுதிய உரையாசிரியர்‌. 
ஏறத்தாழ ஐம்பது நூல்களின்‌ 
ஆசிரியர்‌ இவர்‌. நுண்மாண்‌ நுழை 
புல மிக்க ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 
களை எழுதும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌. 


நெறியே. அறிவு நெறி தேனாய்‌ இன்னமுத 
முமாய்த்‌ தித்தித்தது என்று அறிதற்கும்‌ 
அறிந்து ஓரளவை யுட்படுத்திச்‌ சொல்லு 
தற்குமே உரியது. செயல்‌ நெறியோ 
தித்தித்த வாற்றைத்‌ தான்‌ நுகர்ந்து, 
மெய்ப்பாடுகளான்‌ பிறருக்கும்‌ நுகர்த்துவது, 


செய்வன யாவும்‌ சிவச்‌ செயலாகப்‌ புரிய 


நிற்பது. பார்க்குமிடம்‌ எங்கும்‌ நீக்கமற 
நிற்குந்‌ தன்மையை உணர்ந்து ஒழுகச்‌ 
செய்வது. இத்தகைய செயல்முறைச்‌ 


சித்தாந்தத்தைத்‌ தம்‌ வாழ்வில்‌ செய்து 
காட்டியவர்கள்‌ திருத்தொண்டர்களாகிய 
அறுபத்து மூன்று நாயன்மார்கள்‌. அவர்கள்‌ 
வரலாற்றை யுணர்த்தும்‌ திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ என்னும்‌ பெரிய புராணம்‌ செயல்‌ 
முறைச்‌ சித்தாந்தமாம்‌. 


செயல்முறைறச்‌ சித்தாந்தத்தை, 
தொண்டர்‌ வரலாறுகளிற்‌ றோய்ந்து கண்‌ 
டவர்‌ சேக்கிழார்‌. அதனால்‌, திருவருளும்‌ 
நல்லூழும்‌ துணை செய்ய உயரும்‌ நெறி 
யிலேயே தொடங்குகிறார்‌ தொண்டர்‌ 
வரலாற்றை. 


ஆலால சுந்தரர்‌ அணுக்கத்‌ தொண்ட 
இருந்தவர்‌. பலகாலம்‌ தொண்டு 


ராக 


செய்து பழுத்த மனம்‌ உடையவர்‌. 
அவருக்கு, “மாதர்மேல்‌ மனம்‌ வைத்தனை 
தென்புவி மீது தோன்றி அம்‌ மெல்லியலா 
ருடன்‌, காதல்‌ இன்பங்‌ கல ந்து அணைவாய்‌'' 
என அருள்‌ கிடைத்தது. தீதிலாத்‌ திருத்‌ 
தொண்டத்‌ தொகைதரத்‌ தென்றிசைப்‌ 
போந்தார்‌; பிறந்தார்‌ ; வளர்ந்தார்‌ ; 
பாட்டையே அருச்சனையாகப்‌ பாடினார்‌, பயில்‌ 
யோகபரம்பரையின்‌ நின்றார்‌. வெள்ளை யானை 
யாகிய குண்டலினிமீது ஏறித்‌ திருக்கயிலை 
சென்றார்‌. அருளாளர்‌ அருளாற்‌ பிறந்து 
அருணெறியிலே ஒழுகும்போது அவர்கட்கு 
உலகொழுக்காகிய வரம்புகள்‌ ஒன்றுமில்லை. 
அவர்கள்‌ அருள்‌ வெள்ளத்தில்‌ மிதப்ப 
வர்கள்‌. அவ்‌ வெள்ளத்திற்குக்‌ கங்கேது ? 
கரையேது? ஆதலால்‌, இவரை முப்போதும்‌ 
திருமேனி தீண்டுவார்‌ மரபிலே தோற்று 
வித்த திருவருள்‌, இவரால்‌ காதலின்பம்‌ 
கலக்க இருக்கின்ற இருவரையும்‌ உலகியல்‌ 
கடவாமைப்‌ பொருட்டு இவர்‌ தோன்றிய 
மரபிலேயே தோன்றச்‌ செய்திருக்கலாமே ! 
இவரைத்‌ திருமணம்‌ செய்ய இருந்த 
புத்தூர்ச்‌ சடங்கவியின்‌ மகளைக்‌ கலவா 
வண்ணம்‌ செய்திருக்க வேண்டியதில்லையே. 
திருவருள்‌ இயற்றிய இந்த இரு நிகழ்ச்சி 
களிலிருந்தும்‌ அருணெறி யாகிய சித்தாந்த 


நெறி-செயல்முறைச்‌ சித்தாந்ததெறி 
உலகியன்‌ மரபுக்கும்‌ ஆசார வழக்கங்‌ 
களுக்கும்‌ அப்பாற்பட்டது. சித்தாந்த 


நெறியில்‌ சிந்தையை முதன்‌ முதல்‌ புருத்து 
கின்றவர்களுக்குத்தான்‌ சாதியும்‌ - சடங்கும்‌ 
வரம்பும்‌ பழுத்த மனத்தடிய வர்கட்கு 
அவையில்லை என்ற செயல்‌ முறையைச்‌ 
சிந்திக்கச்‌ செய்கிறதல்லவா இந்‌ நிகழ்ச்சி. 
இதனை நன்கு விளக்குவது, 

“ஞாலமதில்‌ ஞானநிட்டை யுடையோருக்கு ..... 

சீலமிலை தவமில்லை...... குலமுமில்லை'” 


என்னும்‌ சித்தியார்‌ திருவிருத்தப்‌ பகுதி. 
இதனை எண்ணி எம்மனோர்கள்‌ குலமில்லை 
சீலமில்லை தவமில்லை ஒன்றுமில்லை என்று 
எண்ணி உலகியல்‌ நெறியிலிருந்து பிறழ்‌ 
தலுங்‌ கூடாது. ஆலால சுந்தரர்‌ அனுபவ 
நிலை அருள்‌ வழி நின்று இங்ஙனம்‌ குலமரபு 
குடிமரபு கடந்து போயிற்றே என்று காய்‌ 
தலும்‌ கூடாது. ஆலால சுந்தரர்‌ நம்மவர்‌ 
என்று அவரைச்‌ சாதியுட்‌ படுத்தித்‌ 
தாழ்த்தலு மாகாது. அவர்‌ ஞாலமதில்‌ 
26 


201 


ஞான நிட்டையோர்‌ என்று போற்றுதல்‌ 
வேண்டும்‌. 
நம்பியாரூரர்‌ புத்தூர்‌ நங்கையை 


மணந்து பாசத்திற்பட இருந்தார்‌. அப்‌ 
போது இறைவன்‌ அந்தணனாக வந்து ஓலை 
காட்டித்‌ தடுத்தாட்‌ கொண்டார்‌. ஆலால 
சுந்தரர்‌ நம்பியாரூரராகத்‌ தோன்றியபின்‌, 
பிறந்த பிறவிக்‌ கேற்பத்‌ தாம்‌ திருவருளாற்‌ 
போ ந்தேம்‌ என்பதனையும்‌ காட்டிய நெறியிற்‌ 
காதலித்துப்‌ பின்‌ அவ்வினை யகன்று 
அரனடிக்கீழ்‌ சார இருப்பவர்‌ என்பதையும்‌ 
மறந்தார்‌. அங்ஙனம்‌ மறக்கச்‌ செய்தது 
பிறவியும்‌ - அதன்‌ காரணமாய மறைப்‌ 
பாற்றலும்‌. (மல ஆற்றல்‌ எண்ணேம்‌ அவர்‌ 
சாமுசித்தரா தலின்‌) (மறைப்‌ பாற்றல்‌ - 
திரோதானசத்தி) அதனால்‌ பெற்றோர்‌ 
மணம்‌ பேசி முடிக்குந்‌ துணையும்‌, மணவறை 


ஏறு மளவும்‌, காப்பு நாண்‌ கட்டுமளவும்‌ 
ஒத்துக்‌ கொண்டார்‌. தம்‌ பிறப்பின்‌ 
நோக்கை யறிந்து ஆய்ந்து தெளிய 


வேண்டிய அவர்‌ மறந்தமையால்‌ அந்தணர்‌ 
தோன்றினார்‌. ஆன்மாக்கள்‌ என்றும்‌ 
இறைவற்‌ கடிமை, அவரருளாணை யின்றி 
எதனையும்‌ தாமாக இயற்றுந்‌ தன்மையவல்ல 
என்பதை யுணர்த்த எழுந்தருளினார்‌. வழி 
வழி யோலையைக்‌ காட்டினார்‌. அப்போதும்‌ 
ஆரூரர்‌ 'ஆசிலந்தணர்கள்‌ மற்றோரந்‌ 
தணர்க்‌ கடிமையாதல்‌, பேச இன்றுன்னைக்‌ 
கேட்டோம்‌ ; பித்தனோ மறையோய்‌ என்று 
குலப்‌ போர்வையில்‌ மறைந்து நின்று கூறு 
கின்றார்‌. இந்‌ நிகழ்ச்சி சிவனருட்‌ குமரன்‌ 
அந்தணரிடத்தே தங்கி வளர்ந்து சிவனருளை 
யறியாது மயங்கி நின்றதையும்‌, இறைவன்‌ 
வேதியனாகி வந்து' என்‌ மகன்‌ நீ என்று 
அவரிற்‌ பிரித்துப்‌ பெருமை யொடுந்‌ தானாக்‌ 
கிப்‌ பேணிய பெருங்‌ கருணையைக்‌ காட்டுவ 
தாம. 


இங்ஙனம்‌ தடுத்தாட்‌ கொண்ட 
அந்தணர்‌ அருட்டுறையுட்‌ புக்கு மறைந்தார்‌. 
சிவபெருமான்‌ அம்மையுடன்‌ விடை. மேற்‌ 
நோன்றி, முன்பும்‌ நீ நமக்குத்‌ தொண்டன்‌ ; 
வேட்கைகூர நம்‌ ஏவலாலே பிறந்தனை 
மண்மேல்‌ ; வாழ்க்கைத்‌ தொடக்கற வந்து 
நாம்‌ தடுத்தாட்‌ கொண்டோம்‌. என்ற 
போது, நம்பியாரூரர்‌ மன்றுளீர்‌ செயலோ 
வலிய வந்து ஆட்கொண்ட தென்றார்‌. 
அப்போது ஆண்டநாதர்‌ வன்றொண்டன்‌ 


20௨ 


என்னும்‌ நாமம்‌ பெற்றனை: அருச்சனை 
பாட்டேயாகும்‌ நம்மைச்‌ சொற்றமிழ்‌ பாடுக 
என்றார்‌. 


இந்‌ நிகழ்ச்சி, “குருவே சிவனெனக்‌ 
கூறினன்‌ நந்தி" எனத்‌ திருமந்திரமும்‌, 
மன்னும்‌ அருட்குருவாகி வந்து அவரின்‌ 
நீக்கி மலம்‌ அகற்றித்‌ தானாக்கி மலரடிக்‌ கீழ்‌ 
வைப்பன்‌' என்ற சித்தித்‌ திருவாக்கும்‌ 
கொண்டறியலுறின்‌ மிகப்‌ பொருத்தமுடைத்‌ 
தாய்ச்‌ செயல்‌ முறைச்‌ சித்தாந்தமானவை 
காணலாம்‌, அன்றியும்‌ வன்றொண்டன்‌ 
என்னும்‌ நாமம்‌ பெற்றனை என்பது சிவ 
தீக்கை முறையில்‌ தானாக்கியபின்‌ குரு 
தீக்கைப்‌ பெயரளித்தலாகிய முறைமையைக்‌ 
குறிப்பது. பழைய பெயர்‌ மலநீக்கப்‌ பெறு 
வதற்கு முன்னிருந்தது. அது பின்னர்ப்‌ 
பொருந்தா தாகலின்‌ புதுப்பெயர்‌ புனைந்தார்‌. 
இதனை வன்றொண்டரும்‌ பின்‌ வன்‌ 
ரொண்டன்‌ என்பதோர்‌ வாழ்வு தந்தாய்‌ 


எனப்‌ பாராட்டுகிறார்‌. இங்ஙனம்‌ எல்லா 
வகையானும்‌ செயல்முறைச்‌ சித்தாந்த 
மாயினமை காண்க, 


மற்றொன்று தடுத்தாட்‌ கொண்ட 
தம்பிரான்‌ ஆணையின்‌ வண்ணம்‌ தமிழ்‌ பாடு 
கின்றவர்‌ “மனத்துன்னை வைத்தாய்‌ மற 
வாதே நினைக்கின்றேன்‌' என்கின்றார்‌. இஃது 
உயிர்கட்கு இறைவனை நினைத்தற்குக்‌ கூடச்‌ 
சுதந்திரமில்லே. அவன்‌ நினையுமா நினைத்‌ 
தாலல்லது என்ற உண்மையை உணர்த்து 


கிறது. 


அருளாணை பெற்ற ஆரூரர்‌ அடியார்‌ 
களோடு பல தலங்களையும்‌ வழிபடச்‌ செல்‌ 
கின்றார்‌. இஃது ஈசன்‌ நேசரொடுஞ்‌ செறிந்‌ 
திட்டு, அங்கவர்தம்‌ திருவேடம்‌ ஆலயங்க 
ளெல்லாம்‌ அரனெனவே தொழுது இறைஞ்‌ 
சுகின்ற தன்மையையும்‌, இறைவனை எங்‌ 
குமாய்‌ எல்லாமாய்க்‌ கண்டின்புறுகின்ற 
தன்மையையும்‌ தெரிவிப்பதாம்‌. 


திருத்துறையூர்க்கு எழுந்தருளினார்‌. 
அங்கு. அத்தா வேண்டிக்‌ கொள்வேன்‌ தவ 
நெறியே, என வேண்டினார்‌ ; இறைவனும்‌ 
புலனொன்றும்‌ படி தவத்தில்‌ புரிந்த நெறி 
கொடுத்தருளினார்‌. இந்‌ நிகழ்ச்சி', தான்‌ 
தேடாப்‌ பொன்னுக்கு உரையு மில்லை 
மாற்று மில்லை' என்பதுபோல, திருவருள்‌ 
வயத்தான்‌ ஞானத்தைப்‌ பெற்றாராயினும்‌ 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


அந்த ஞானம்‌ ஏதோ மலைக்கல்லிற்‌ பெய்த 
மழை போல வழிந்தோடி விடாமல்‌ பள்ளம்‌ 
புகுபுனல்போல்‌ தங்க வேண்டுமானால்‌ நெறி 
நிற்றலாகிய தவமும்‌ வேண்டப்‌ பெறுவது. 
அதனாலே தவநெறியை வேண்டினார்‌. ஒரு 
நாளிற்‌ குபேரனானால்‌ அவனுக்கு உளப்‌ 
பண்பாடு உண்டாகுமா ? அதுபோலத்‌ தவ 
மாகிய படி முறையில்‌ வராத ஞானம்‌ பய 
னளியாது என்பதைத்‌ திருவுளத்‌ தெண்ணி 
யும்‌, தஞ்‌ சிறுமையையும்‌ - இறைவனது 
முதன்மையையும்‌ எண்ணியும்‌ தவநெறியை 
வேண்டினார்‌. அவர்‌ புலனொன்றும்‌ படி 
தவத்தில்‌ புரிந்த நெறியைத்‌ தந்தருளினார்‌. 
உடனே இவரும்‌ பொற்புலியூர்‌ நிருத்தனார்‌ 
திருக்கூத்துத்‌ தொழுகைக்கு நினைவுற்றார்‌. 
வழியிடையிற்‌ கண்ட தலங்களிருக்கட்டும்‌. 
தில்லை சென்றார்‌ புலனொன்றும்‌ படிதவத்திற்‌ 
புரிந்து தொழுதார்‌ என்பதைச்‌ செயல்‌ 
முறைச்‌ சித்தாந்த மாகச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ கூறுகிறார்‌. 


“ஜந்து பேரறிவுங்‌ கண்களே கொள்ள......... ன்‌ 


என்று. புலனொன்றிய அழகைக்‌ காட்டு 
கின்ற செம்மை) சிந்தனைப்‌ பயிற்சிக்கு வழி 
காட்டும்‌ செயல்‌ முறைச்‌ சித்தாந்தமாகும்‌. 


திருவதிகை உழவாரப்‌ படையாளி 
உலக அரசு கைத்‌ தொண்டு செய்த தல 


மாதலின்‌ மிதித்தலாகாது எனக்‌ கருதி, 
வீரட்டானப்‌ பெருமானைத்‌ திருவுளத்‌ 
தெண்ணிச்‌ சித்தவட மடத்தில்‌ துயில்‌ 


கொள்ள இறைவன்‌ கிழ அந்தணராய்த்‌ 
தமிழ்நாதன்‌ திருமுடிமேல்‌ அடிபடத்‌ துயில்‌ 
வார்‌ போலாயினார்‌. வன்றொண்டர்‌ விழித்து 
வினவினர்‌. அந்தணர்‌ திசையறி யாவகை 
செய்த தென்னுடைய மூப்புக்‌ காண்‌" 
என்னத்‌ தமிழ்நாதன்‌ வேறொரு திசையில்‌ 
முடிவைத்துத்‌ துயின்றார்‌. அங்கும்‌ அப்படி 
யாக வன்றொண்டர்‌ சினந்து நீர்‌ யார்‌ 
என்றார்‌. அந்தணர்‌ அறிந்திைலையோ என 
மறைந்தார்‌ ; வன்றொண்டர்‌ இறைவனருள்‌ 
என உணர்ந்து தம்‌ மானை யறியாத சாதி 
யாருளரே' என்ற பதிகம்‌ பாடினார்‌ என்பது 
வரலாறு. 


இஃது இறைவனே ஆசானாக வந்து 
ஆட்‌ கொள்ளப்‌ பெற்றாலும்‌, மலமாயா கன்‌ 
மங்களின்‌ வாசனை சிறிது தாக்கும்‌, 
அதனையும்‌ அகற்றி யாட்கொள்ள இறை 


பொன்விழா மலர்‌ 


வனே பழைய ஆசானாக வந்து சாதி என்ற 
தருக்கையும்‌ ஒழித்துத்‌ தூய்மை யுறுத்துவர்‌ 
என்ற மலமகற்றித்‌ தாகை வைக்கும்‌ குறிப்‌ 
பினை விளக்குவது. 


அங்ஙனமே, ஆரூரடைந்தபோது 
தொண்டர்கள்‌ எதிர்கொண் டழைக்க 
“எந்தை யிருப்பதும்‌ ஆரூர்‌ அவரெம்மையும்‌ 
ஆள்வரோ கேளீர்‌' என்பது, உயிர்களின்‌ 
இழிந்த குணங்களையும்‌, இறைவனுடைய 
உயர்ந்த அருட்டிறத்தையும்‌ உணர்த்துவன 
வாக ஆன்ம இலக்கணமும்‌, பதியிலக்கண 
மும்‌ அமைய விளங்குவன. 


பிறவியுட்பட்டா ரனைவருக்கும்‌ இன்பத்‌ 
துன்பங்களை யளிப்பன அவரவர்‌ செய்த 
வினைகளே என்பதனைப்‌ பரவையார்‌ பதியி 
லார்‌ குலத்துதித்திருந்தும்‌, அவர்‌ மனம்‌ 
மின்னேர்‌ செஞ்சடையண்ணல்‌ மெய்யருள்‌ 
பெற்றுடையவனோ என்னே என்மனந்‌ 
திரித்த இவன்‌ யாரோ' என எண்ணியது. 
இதனால்‌ பரவையார்‌ மனம்‌ தூய வெண்‌ 
பளிங்கு போல ஒருநிறமும்‌ குணமும்‌ இன்றி 
யிருந்தது என்பது, அருளாளராகிய இவரைக்‌ 
கண்டதும்‌ மனந்திரிந்தது எனவும்‌ கூறுமாற்‌ 
ரூல்‌ பண்டை வினையின்‌ நியதியினால்‌ பரமனடி 
யாரைக்‌ கண்டதும்‌ திரிந்தது. வினையூட்டிக்‌ 
கழிக்குமுறையைக்‌ காட்டுகிறார்‌ சேக்கிழார்‌. 
அங்ஙனமே பல்லாயிரம்‌ மகளிரைக்‌ கண்டும்‌ 
தந்நிலையிற்‌ ருழாத வன்றொண்டர்‌ மனம்‌ 
சிவனருளோ என்றதிசயித்தது. பண்டை விதி 
கடைகூட்ட இருவருங்‌ கண்டனர்‌. இங்ஙனமே 
வரலாறு முழுமையும்‌ நமது சைவசித்தாந்த 
துகர்ச்சியாகக்‌ காணலாமாயினும்‌ வீரிவஞ்சி 
இத்துடன்‌ அமைவேம்‌. 


அடுத்து, இவரது ஞானநுகர்ச்சி படி 
முறையில்‌ வந்தது ஆகையால்‌) யோகநெறி 
நின்று ஞானவாரிதி தோய்கின்ற முறையை 
யும்‌ குறிப்பிப்பேம்‌. 


சேக்கிழார்‌ பெருமான்‌, வடகயிலையி 
லிருந்து தென்றமிழ்‌ நாட்டிற்‌ றோன்றினர்‌ 
என்பதிலேயே உயிர்‌, உயிர்ப்பு பிங்கலையி 
லியங்கும்போது பரம்பரனடித்தொண்டிற்கே 
யுரியது. இடையில்‌ இயங்கும்போது உல 
கியல்‌ உலைவிற்கும்‌ போகத்திற்கும்‌ உரிய 
தென்பதைக்‌ குறிப்பித்தார்‌. அடுத்து 

ான்னணி மணியார்‌ யோகப்‌ புரவிமேற்‌ 


208 


கொண்டு போந்தார்‌?” என்பதால்‌ இவர்மேற்‌ 
கொண்டது வாசியோகம்‌ என்பதனைக்‌ குறிப்‌ 
பித்தார்‌. உலகில்‌ உலவும்வரை இடைபிங்‌ 
கலைகளில்‌ மாறி மாறி வாரசரத்திற்கேற்ப 
வாசியியங்குவதைப்‌ பரவை-சங்கிலியார்‌ திரு 
மணக்காட்சியால்‌ காட்டுகின்றவர்‌, பரவை 
யாரைத்‌ தென்றிசையிலும்‌, சங்கிலியாரை 
இவர்‌ தோன்றிய ஊருக்கு வடதிசையிலும்‌ 
தோன்றிவளரச்செய்கிறார்‌. இடை நாடிக்குத்‌ 
தட்சிணாநாடி என்றும்‌ ஒரு பெயருண்டு 
என்று யோகநூல்‌ கூறும்‌. ஆகவே இடை 
நாடியாகப்‌ பரவையாரை யமைத்து. அதன்‌ 
வழியாக உயிர்ப்பையடக்குதலாகிய 
யோகமே பரவையார்‌ திருமணம்‌ என்பதைக்‌ 
குறிப்பானுணர்த்துகின்‌ றவர்‌, 
௮ரவையெனும்‌ மெல்லியல்தன்‌ 
பொன்னாரும்‌ முலைஓங்கல்‌ 
புணர்குவடே சார்வாகப்‌ 
பன்னாளும்‌ பயில்யோக 
பரம்பரையின்‌ விரும்பினார்‌." 
என்றார்‌. 
அங்ஙனமே சங்கிலியாரைப்‌ பிங்கலை 
எண்ணச்செய்து அவர்மணத்தை 
முடித்துவைக்கின்‌ ற சேக்கிழார்‌ சங்கரர்‌ தாள்‌ 
பணிதலும்‌, புகழ்தலுமாதியாய சிவப்பணி 
களைச்‌ செய்து அவர்‌ முன்‌ சபதஞ்‌ செய்து 
கொண்டு மணந்தார்‌. மணந்தபின்‌ பசுபதி 
தன்னருளாலே பேரின்பம்‌ இனிதமர்‌ 
வாராகிச்‌ சென்னிமதிபுனைவார்‌ தம்‌ திருப்‌ 
பாதம்‌ தொழுதிருந்தார்‌ என்கின்றார்‌. இது 
பிங்கலையியக்கம்‌ சிவத்தொண்டிற்கு ஒத்த 
தாய்ப்‌ பேரின்பம்‌ பயப்பது என்ற யோக 
நூற்றுணிபை யுணர்த்துகிறது. 
ஒன்று சிந்தனைக்குரியது: பரவையார்‌ 
மணத்தைச்‌ சூளின்றி முடித்துவைத்த திரு 
வருள்‌ சங்கிலியார்‌ மணத்தைச்‌ சூளுடன்‌ 
முடிக்கத்‌ திருவுளம்‌ பற்றியதென்‌ என்பது; 
பிங்கலையில்‌ சிவப்பணியிலியங்கும்‌ உயிர்‌ இட 
நாடியில்‌ இயங்கலாகாது என்ற சிறு 
தடையை விதிக்கவே என்பதாம்‌. 


யாக 


தென்றற்காற்று வந்தது; திருவாரூர்‌ 
எண்ணம்‌ என்றினி நான்‌ காண்பேன்‌ என்‌ 
னாரூர்‌ இறைவனையே என்று தூண்டியது. 
சூள்பிழைத்தார்‌, ஆரூர்சென்றார்‌ என்று 
வரலாறு யோகசிந்தனையை ஒட்டியே செல்வ 
தாயினும்‌, விரிவஞ்சி இறுதிக்கண்போவோம்‌. 


204 


தம்பியாரூரரின்பத்தில்‌ முதல்‌ கடிய 
வெய்ய இருவினையின்‌ களைகட்டெழுந்து கதிர்‌ 
பரப்பி முடிவிலாத சிவபோகம்‌ முதிர்ந்து 
முறுகிவிளை ந்தது. அதனால்‌ “வெறுத்தேன்‌ 
மன வாழ்க்கையை விட்டொழிந்தேன்‌'' என 
அஞ்சைக்கள த்தப்பர்‌ முன்னே விண்ணப்பிக்‌ 
கிறார்‌. வேண்ட முழுதுந்‌ தருவோனாகிய 
இறைவன்‌ ஆணையின்‌ வண்ணம்‌ வெள்‌ 
ளானை வந்தது. அதில்‌ அமர்ந்து திரு 
வஞ்சைக்களம்‌ சென்றார்‌. சேரர்பெருமான்‌ 
பரிமுன்‌ செல்ல யானை பின்செல்ல *தானெனை 
முன்படைத்தான்‌' என்னும்‌ தமிழ்‌ மாலையை 
விண்ணப்பித்துக்‌ கொண்டே திருக்கயிலைக்கு 
எழுந்தருளினார்‌. இந்நிகழ்ச்சியும்‌, வெள்‌ 
ளானையென யோகநூல்களாற்‌ குறிக்கப்‌ 
பெறும்‌ குண்டலினி சத்தியை ஊர்தியாகக்‌ 
கொண்டு வாசியோகம்‌ வழிகாட்டத்‌ திருக்‌ 
கயிலையை உயிர்‌ அடைந்து சிவத்திருமேனி 
தாங்கி ஒத்த உருப்பெறும்‌ என்பதை 
யுணர்த்துகிறது. 


“மந்திர மாமுனிவர்‌ இவ 
னாரென்ன எம்பெருமான்‌ 
நந்தம ரூரனென்றான்‌ நொடித்‌ 
தான்‌ மலையுத்தமனே.'' 


என்னும்‌ இது சேருறுகாலம்‌ திசைநின்ற 


தேவர்கள்‌. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


“ஆரிவனென்ன அரன்‌ நாம்‌ இவன்‌ ஏன்ன 
ஏருறு தேவர்களெல்லாம்‌ எதிர்கொள்ளக்‌ 
காருறு கண்டனை மெய்கண்டவா.'' 

திருமந்திரம்‌ 
என்ற யோகசித்திக்குரிய அனுபவமா தல்‌ 
காண்க. 


இங்ஙனமே கண்ணப்பநாயனார்‌ வர 
லாறு தத்துவங்கடந்த பொருளை அன்பு 
செய்து அடிஞானம்‌ சேரப்பெற்றாரே சேர்வர்‌. 
கலைஞானமாகிய பாசஞான முடையார்‌ அந்‌ 
நீர்மையறியார்‌ என்பதனை அறிவிக்கிறது, 
திருநீலகண்டர்‌ வரலாறு சிவனடி மறவாத 


சிந்தையும்‌, அரனடியாரை அரனெனவே 
நினைந்து ஆவனசெய்தலின்‌ சிறப்பும்‌ 
உணர்த்துகிறது. இங்ஙன மே ஏனைய 
அனைத்தும்‌. 


ஏனைய அடியார்கள்‌ 
வரலாறுகளிலும்‌ நம்‌ சாத்திரங்களாகிய 
உண்மைநூல்கள்‌ உணர்த்தும்‌ தத்துவ 
அமைதிகள்‌ இயல்பாகவே அமைந்துள்ளன. 
இங்ஙனம்‌ உணரும்போது இலக்கணம்‌ 
சைவ நூல்கள்‌; அவற்றின்‌! இலக்கியம்‌ பெரிய 
புராணம்‌. அறிவியற்‌ சித்தாந்தம்‌ சிவாகமங்‌ 
களும்‌ சாத்திரங்களும்‌ அனுபவநூல்‌ பெரிய 
புராணம்‌ என்‌ பதறியலாம்‌. 


இவ்வணண மே 


தமிழ்ச்‌ சான்‌ றோர்‌ மேற்கொண்ட முறை 


இத்‌ தமிழ்நாட்டிற்‌ புதியராய்ப்‌ புகுந்த ஆசிரியர்‌, பெளத்தா்‌, 
சமணர்‌, மாயாவாத வேதாந்திகள்‌, வைணவர்‌ என்பா ரெல்லாந்‌, தமிழ்‌ 
மக்களை மருட்டுதற்‌ பொருட்டு, அவர்‌ வழங்குந்‌ தமிழ்‌ மொழியிற்‌ றம்‌ 
முடைய கோட்பாடுகளை வரைந்து வையாமல்‌, அவர்‌ அறியாத வட 
மொழியில்‌ அவை தம்மை வரைந்து வைத்து, அவைகளை மறையொரு 
ளாகவே பரப்பி வந்தமையால்‌, அன்னார்‌ செய்த ஏமாற்றத்‌ தினின்றுந்‌ 
தமிழ்‌ மக்களை விடுவிக்கக்‌ கருதிய பிறகாலத்துத்‌ தமிழ்ப்‌ பெரியார்களும்‌, 
பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ கண்ட முடிந்த வுண்மைகளுக்குச்‌ “சைவ 
சித்தாந்தம்‌' என வட மொழியிற்‌ சிறப்புப்‌ பெயர்‌ நிறுவியும்‌, அவ்‌ 
வுண்மைகளை விளக்குங்காற்‌ பற்பல குறியீடுகளை வடசொற்‌ கொண்டே 
புதிய வாய்ச்‌ சமைத்தும்‌, வடமொழியிலேயே “சிவாகமங்கள்‌,” சிவ 
புராணங்கள்‌" இயற்றியுந்‌, தமிழ்ச்‌ சான்றோர்‌ தமது மெய்யறிவாற்‌ 
தெளிந்த மெய்ப்‌ பொருள்களை இத்‌ தமிழ்‌ நாட்டகத்தே பரவச்‌ செய்ய 
லாயினர்‌. 

மறைமலையடிகள்‌. 


“சைவ சித்தாந்த ஞானபோதம்‌' முகவுரை. 


இருபதும்‌ 


எழுபதும்‌ 


[திரு. ௬. நடராசன்‌, பி.ஏ., எல்‌.டி.] 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 5 

நப்புக்கோட்டை நகரத்தில்‌ ௮. 
சுப்பையாபிள்ளை என்பாருக்கும்‌ 
ஞானகுருஅம்மையாருக்கும்‌ 5-9- 
1905இல்‌ தோன்றியவர்‌ இவர்‌. 
மதுரை சேதுபதி உயர்நிலைப்‌ 
பள்ளியிலும்‌, மதுரைக்கல்லூரியி 
லும்‌ பயின்று பி.ஏ பட்டம்‌ 
பெற்றார்‌. சைதை ஆசிரியர்‌ பயிற்‌ 
சிக்கல்லூரியில்‌ படித்து எல்‌ டி. 
பட்டமும்‌ பெற்றவர்‌. செவிட்டு 
ஊமைப்பள்ளித்‌ தலைமை ஆசிரி 
யராக இருபத்தைந்து ஆண்டுகள்‌ 


1 
த்க்‌. 
பணியாற்றி [1 


ை மரசூரிலும்‌ மதுரையிலும்‌ 
கோவையிலும்‌ 
முன்னுரை : 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியும்‌ 
நடுப்பகுதியுமாகிய 1920ஆம்‌ ஆண்டு 1970 
ஆம்‌ ஆண்டு ஆகிய இரண்டாண்டுகளுக்கும்‌ 


உட்பட்ட ஐம்பது ஆண்டுகள்‌, அரை 
நூற்றாண்டுக்காலம்‌, இந்தியப்‌ பெரு 
நாட்டின்‌ வரலாற்றிலும்‌, நம்‌ தமிழக 
வரலாற்றிலும்‌ தனிச்சிறப்புடைய கால 


மாகும்‌. இக்காலத்தில்‌ தமிழகம்‌ பெற்றுள்ள 
சீரினையும்‌, சிறப்பினையும்‌ நோக்குவோம்‌. 


வரலாற்றுக்‌ காலத்திற்கு முற்பட்ட 
தொன்மையுடையது தமிழகமும்‌, அதன்‌ 
வரலாறும்‌. கடல்‌ கொண்ட குமரிக்‌ கண்டத்‌ 
தில்‌ தோன்றி வளர்ந்து இன்றும்‌ இளமைத்‌ 
துடிப்புடனும்‌, நறுமணத்துடனும்‌ வாழ்ந்து 
வருவது தமிழ்ப்பண்பாடும்‌, நாகரீகமும்‌. 
நாகரீகத்தின்‌ தாயகம்‌ தமிழ்நாடு என்று 
கூறினால்‌ மிகையாகாது. மக்கள்‌ இனம்‌ 
தழைத்து ஓங்கத்‌ தமிழகம்‌ அளித்துள்ள 
சிறப்பு நலன்கள்‌ பலபல. 


தமிழகத்தின்‌ தனித்தன்மை : 


தமிழகம்‌ தனிச்சிறப்புள்ளது. அதன்‌ 
நிலம்‌ உலகிலேயே மிகப்‌ பழைமையானது. 


யுள்ளார்‌. மூன்று ஆண்டுகள்‌ 
கோவை நகரமன்றக்‌ கல்விஅதி 
காரியாகப்‌ பணிபுரிந்து ஓய்வு 
பெற்றார்‌. செங்கோட்டையா 
உயர்பள்ளியைத்‌ தொடங்கி 
யவர்‌. தற்பொழுது தம்‌ 
பொறுப்பில்‌ ராணிகுழந்தைகள்‌ 
பள்ளியையும்‌, ஒளவை செந்‌ 
ள்‌ தமிழ்க்‌ கல்லூரியையும்‌ நடத்தி 
வருகிறார்‌. தமிழிலும்‌ ஆங்கிலத்‌ 
திலும்‌ திறம்படப்‌ பேசவல்லவர்‌. 
ப . பல பாடநூல்களையும்‌ கலிலியோ 
2 வாழ்க்கை வரலாற்று நூலையும்‌ 
எழுதியுள்ளார்‌. பொதுப்பணி 

3 யில்‌ பேரீடுபாடுடையவர்‌. 


பல்லூழிகாலமாக நிலவி நிற்பது. பல கடல்‌ 
கோள்களையும்‌ கண்டிருப்பது. இன்றும்‌ 
கண்டு வருவது. இதன்‌ வரலாறும்‌ ஏற்றம்‌ 
மிக்கது. இந்தியப்‌ பெருநாட்டில்‌ தோன்றி 
அழிந்த எந்தப்‌ போரசும்‌ தமிழகத்தின்‌ தன்‌ 
டைசியைக்‌ கவர்ந்ததில்லை. இப்பேரரசுகள்‌ 
தமிழகத்தின்‌ நட்பையும்‌, கலை, நாகரீகம்‌ பண்‌ 
பாடு ஆயவற்றையும்‌ போற்றிப்‌ புகழ்ந்தும்‌ 
ஏற்றும்‌ வந்துள்ளமையை வரலாற்று ஏடு 
களில்‌ பரக்கக்‌ கணலாம்‌. இந்தியாவில்‌ 
தோன்றிய ஆங்கிலப்‌ போரசும்‌ தமிழ்‌ மண்‌ 
ணில்‌ வேரூன்றி இதன்‌ நாகரீகப்‌ படிப்பில்‌ 
ஈடுபட்டு இந்தியப்‌ பெருநாட்டை ஆளும்‌ 
பெற்றியை அடைந்த செய்தி வரலாற்‌ 


றுண்மையாகும்‌. 


ஆரியக்கலப்பு : 


தமிழகம்‌ தன்னாட்சியை இழக்காவிட்டா 
லும்‌, ஆரிய நாகரீகக்‌ கலப்பினைச்‌ சென்ற 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்குமேல்‌ பெற்று 
வந்துள்ளது. ஆரிய நாகரீகம்‌, தமிழ்‌ 
நாகரீகம்‌ ஆய இரண்டும்‌ கலந்த போதிலும்‌, 
தொன்மைச்‌ சிறப்புள்ள தமிழ்‌ நாகரீகம்‌ 
தனது தனித்தன்மையை, மொழித்‌ 
தூய்மையை இழக்கவில்லை. இன்றும்‌ உலக 


206 


நாகரீகங்களின்‌ வரிசையில்‌ மேலான 


இடத்தைப்‌ பெற்றுத்‌ திகழ்கிறது. 
ஐரோப்பிய ஆசிரியர்களின்‌ ஆராய்ச்சி: 


19ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆங்கிலம்‌ கற்ற 
ஐரோப்பிய அறிஞர்கள்‌ இந்திய 
நாகரீகத்தையும்‌, பண்பாட்டையும்‌, 
வரலாற்றுச்‌ சிறப்பையும்‌ ஆராயத்‌ தொடங்‌ 
கினர்‌. இவர்களின்‌ நடுநிலை குன்றா ஆராய்ச்சி 
சிலபல உண்மைகளை உலகிற்கு எடுத்துக்‌ 
காட்டியது. திரு. வின்சென்ட்‌ சுமித்‌ (Vincent 
Sith) போன்ற இந்திய வரலாற்றுப்‌ 
பேராசிரியர்கள்‌ ஓர்‌ உண்மையைக்‌ 
கண்டார்கள்‌. இந்திய நாகரீகத்தின்‌ அடிப்‌ 
படையாக விளங்குவது தமிழ்‌ நாகரீகம்‌ 
என்றும்‌, இந்திய வரலாற்றின்‌ உண்மையை 
யும்‌ பெருமையையும்‌ உணரவிரும்பும்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ தங்கள்‌ ஆராய்ச்சியைக்‌ 
கங்கையாற்றுக்‌ கரையில்‌ தொடங்காமல்‌ 
காவிரியாற்றுக்கரையில்‌ தொடங்க வேண்டும்‌ 


எனவும்‌ கூறலாயினர்‌. இம்‌ மேற்றிசை 
அறிஞர்கள்‌ தமிழைக்‌ கற்று இதன்‌ 
பெருமையை உணர்ந்தனர்‌. இவர்களின்‌ 


ஆராய்ச்சி தமிழக த்தில்‌ ஒரு புத்துணர்ச்சியை 
யும்‌, புது எழுச்சியையும்‌ தூண்டலாயிற்று. 
உயர்திரு. போப்‌ ஐயர்‌, உயர்திரு. கால்ட்‌ 
வெல்‌ ஐயர்‌ போன்ற மேற்றிசை அறிஞர்கள்‌ 
தமிழின்‌ உயிர்த்தன்மையை ஓர்ந்தனர்‌. 
“மெல்லத்‌ தமிழ்‌ இனிச்சாகும்‌ '' என்ற 
நிலை மாறியது. ஆரிய ஆங்கில மோகத்‌ 
துயிலில்‌ இருந்து தமிழகம்‌ விழிப்புற்றது. 


தமிழக வரல்ற்றுக்‌ கூறுகள்‌ : 


தமிழக வரலாற்றினை 4 பெரும்‌ பிரிவுக 
ளாகக்‌ கொள்ளலாம்‌. (1) சங்க காலத்திற்கு 
முற்பட்ட தனித்தமிழ்க்‌ காலம்‌. (2) சங்க 
காலம்‌. (9) ஆரியக்‌ கலப்பு மிகுந்த இடைக்‌ 
காலம்‌. (4) ஆரியக்‌ கலப்பற்ற தனித்‌ 
தமிழ்க்காலம்‌. இந்நான்கு கூறுகளில்‌ ஆரிய 
மாயையினின்று விடுபட்டு விழித்தெழுந்த 
தனித்தமிழ்த்‌ தற்காலத்தின்‌ சிறப்பைப்‌ பற்றி 


நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 
தனித்தமிழ்‌ மறுமலர்ச்சி : 


: தமிழன்‌ என்றோர்‌ இனம்‌ உண்டு 
தனியே அவர்க்கு ஓர்‌ குணம்‌ உண்டு '”. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


என்ற எண்ணம்‌ வலிவு பெற மேனாட்டு 
ஆராய்ச்சியாளர்‌ பெருந்துணை புரிந்தனர்‌. 
எனினும்‌ தமிழ்த்தாயின்‌ தவப்புதல்வர்‌ 
களான, பேராசிரியர்‌ பெ. சுந்தரம்‌ பிள்ளை, 
மறைமலையடிகளார்‌, பரிதிமாற்‌ கலைஞர்‌ 
போன்றவர்கள்‌ இவ்வியக்கத்தின்‌ முன்னோடி 
களாய்‌ விளங்கினர்‌. இம்மூவரில்‌ மறைமலை 
யடிகளார்‌ தூயதமிழில்‌ எழுதுவதும்‌, பேசு 
வதும்‌ தனித்தமிழ்‌ ஆட்சியை நிறுவுவதுமான 
பணிகளில்‌ தம்‌ உடல்‌, பொருள்‌, ஆவி 
மூன்‌ நினையும்‌ இயங்கச்‌ செய்தார்‌. 


பிறப்பில்‌ மக்கள்‌ யாவரும்‌ ஒரே தன்மை 
உடையவர்‌. அவர்களை இனவகையாகப்‌ 
பிரித்து நால்வகைச்‌ சாதியை இங்கு நிலை 
நாட்டி, ஒரு சில இனம்‌, இன்பம்‌ துய்ப்பது 
என்ற நிலையை எல்லாம்‌ மாற்றியமைக்க 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ கொண்டு இந்த 
அரை நூற்றாண்டுக்காலத்தில்‌ நீதிக்கட்சி 
என்ற அரசியல்‌ கட்சி தோன்றியது, இக்‌ 


கட்சியின்‌ ' வளர்ச்சியில்‌ சுய மரியாதை 
இயக்கம்‌, திராவிடக்‌ கழகம்‌, திராவிட 
முன்னேற்றக்‌ கழகம்‌, என்ற அரசியல்‌ 


கட்சிகள்‌ தோன்றினமையைத்‌ தமிழகமும்‌, 
உலகமும்‌ அறியும்‌. 


இவ்‌ அரசியல்‌ கட்சிகள்‌ தமிழ்‌ 
வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவியது. ஆனால்‌ 
அரசியல்‌ என்பது அடிக்கடி மாறும்‌ தன்மை 
யுடையது. “வல்லான்‌ வகுத்ததே வாய்க்‌ 
கால்‌?” என்னும்‌ போக்கையுடையது. 
எனவே தமிழ்மொழி, நாகரீகம்‌, கலை, பண்‌ 
பாடு, கலையொழுங்கு ஆயவற்றைத்‌ தன்‌ 
முழுப்‌ பொறுப்பாகக்‌ கொண்டு தனித்தமிழ்‌ 
இயக்கம்‌ காண மறைமலையடிகளார்‌ விழைந்‌ 
தனர்‌. 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசிந்தாந்த நூற்‌ 
பதிப்புக்‌ கழகத்‌ தோற்றம்‌ : 


மறைமலையடிகளாரின்‌ தனித்தமிழ்க்‌ 
கொள்கை தமிழ்மக்களின்‌ கவன த்தை 
ஈர்த்தது. இக்கொள்கையில்‌ திருநெல்வேலி 
உயர்திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளை அவர்‌ 
களுக்குப்‌ பெரும்பற்று ஏற்பட்டது. பிள்ளை 
அவர்‌ கள்‌ அதுபோழ்து இலங்கையில்‌ 
வணிகத்‌ துறையில்‌ பணியாற்றிவந்தார்கள்‌. 
மறைமலையடிகளாரை இலங்கைக்கு வர 
வழைத்து அந்நாட்டில்‌ சொற்பொழிவு 


பொன்விழா மலர்‌ 


செய்யத்‌ துணைபுரிந்தார்‌. மேலும்‌ அவர்கள்‌ 
இயற்றிய தமிழ்‌ நூல்களைத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ வாங்கிப்‌ படிக்கவும்‌ உற்சாகமூட்டினார்‌. 
உயர்திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளை அவரது 
இயக்கம்‌ வெற்றிபெறப்‌ பொருளும்‌ திரட்டிக்‌ 
கொடுத்தார்கள்‌. 


அவர்கட்கு மறைமலையடிகளாரின்‌ 
தொடர்பு தமிழினத்தின்‌ நல்லூழால்‌ மிகுதி 
யாக இருவரும்‌ நெருங்கிய நண்பராயினர்‌. 
இலங்கையை விட்டுத்‌ தம்மூருக்கு வந்த 
உயர்திரு. வ. திருவரங்களார்‌ தமிழ்‌ 
வளர்ச்சிக்கும்‌, தனித்தமிழ்‌ இயக்கத்திற்கும்‌ 
தமிழ்ச்‌ சமய முன்னேற்றத்திற்கும்‌ தொண்‌ 
டாற்ற ஊக்கம்‌ கொண்டனர்‌. 


வணிகத்துறை வல்லுநரான உயர்திரு. 
வ. திருவரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ கூட்டு 


வாணிப நிறுவனங்களின்‌ திறனை நன்கு 
உணர்ந்திருந்தார்கள்‌. (Power of Joint 
Stock Companies.) ஆங்கில நாட்டில்‌ 


17ஆவது நூற்றாண்டில்‌ தோன்றிய கிழக்‌ 
கிந்தியக்‌ கூட்டு வாணிப நிறுவனம்‌ (15051 
India Company Limited) இந்தியப்‌ பெரு 
நாட்டின்‌ ஆட்சியை ஆங்கில அரசுக்குப்‌ 
பெற்றுத்தந்தது, வரலாறு கண்ட உண்மை 
அன்றோ! கூட்டு வாணிபத்தின்‌ முழுத்‌ 
திறனையும்‌ உணர்ந்த பிள்ளை அவர்கள்‌ தமிழ்‌ 
வளர்ச்சிக்கு ஒரு கூட்டு வாணிக நிறு 
வனத்தை 1920இல்‌ தோற்றுவித்தனர்‌. 
அந்நிறுவன ந்தான்‌ தென்னிந்தியத்‌ திரு 
நெல்வேலிச்‌ சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகம்‌ லிமிடெட்‌. இக்கழகத்தின்‌ வருமானத்‌ 
தில்‌ 6, நூற்றுக்கு ஆறு விழுக்காடு மட்டும்‌ 
ஊதியத்‌ தொகையாய்ப்‌ பங்காளர்கட்குக்‌ 
கொடுப்பது என்றும்‌ எஞ்சியதைத்‌ தமிழ்‌ 
வளர்ச்சி, தமிழ்‌ சமய முன்னேற்றம்‌ ஆய 
வற்றிற்குச்‌ செலவிடுவது என்றும்‌, திட்ட 
மிட்டார்‌. இத்திட்டத்தால்தான்‌ கழகம்‌, 
தமிழுக்கும்‌, தமிழ்நாட்டிற்கும்‌, இதன்‌ சமயத்‌ 
திற்கும்‌ பல அரிய சேவைகளைச்‌ செய்து 
வருகிறது. 


கழகப்‌ பணியும்‌ வளர்ச்சியும்‌ 


கழகத்‌ தொடக்க காலத்தில்‌ பங்குகள்‌ 
சேர்ப்பதென்பது ஓர்‌ அரிய செயலாக இருந்‌ 
தது. தமிழ்‌ மக்களின்‌ அன்பும்‌, ஆதரவும்‌ 
உற்சாகத்தை ஊட்டியது, எனினும்‌ கழகத்‌ 


207 


திற்கு எதிர்ப்பும்‌ இல்லாமல்‌ இல்லை. எதிர்ப்‌ 
புக்க எல்லாம்‌ பொருட்படுத்தாதும்‌, 
தோல்விகளை வெற்றி வித்தாக மாற்றியும்‌ 
இடையறாது உழைத்து மேலான வெற்றி 
யைக்‌ கண்டார்கள்‌. உயர்‌ திரு. வ. திரு 
வரங்கம்‌ பிள்ளை அவர்கள்‌ வருங்காலத்தை 
முன்னரே அறிந்து செயலாற்றும்‌ தன்மை 
பெற்ற உழைப்பாளி, செயல்‌ வீரர்‌. அவரின்‌ 
இளவல்‌ இலங்கையில்‌ மருத்துவத்‌ துறைக்‌ 
கல்வி கற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. அவரைத்‌ 
தமிழகத்திற்கு வரவழைத்துக்‌ கழகப்‌ பணி 
யில்‌ ஈடுபடுத்தினார்‌. 


தந்நலமற்ற பணியில்‌ உடன்பிறந்தார்‌ 
இருவரும்‌ ஊக்கத்துடனும்‌, உயர்‌ ஆற்ற 
லுடனும்‌, தேக்கும்‌ மகிழ்வுடனும்‌ பணிபுரிய 
லாயினர்‌. 


தமிழ்‌ நூல்களை அச்சிடுவதும்‌, அதனை 


விற்பதும்‌ மக்களைப்‌ படிக்கச்‌ செய்வதும்‌ 
எளிதான காரியமல்ல. எனினும்‌ கழகம்‌ 
வெளியிடும்‌ நூல்களே யன்றி அச்சிட்டு 


விற்க முடியாமல்‌ வைத்துக்‌ கொண்டு அவதி 
யுற்றவர்‌ நூல்களையும்‌ தாங்கள்‌ வலிதில்‌ 
சென்று பெற்று, விற்று அவர்கள்‌ இழந்த 
பொருள்களை மீட்டுக்‌ கொடுத்து உதவலா 


யினர்‌. 
தாமரைச்‌ செல்வர்‌ வ. ௬. 


தமது அருமை அண்ணனுக்குப்‌ பின்னர்‌ 
உயர்‌ திரு. வ. சுப்பையாபிள்ளை அவர்கள்‌ 
கழக ஆட்சிப்பொறுப்பினை ஏற்றனர்‌. கழகப்‌ 
பணி இவரது ஆட்சியில்‌ நாளொரு மேனி 
யும்‌, பொழுதொரு வண்ணமுமாக வளரத்‌ 
தொடங்கியது. மங்கி மறையும்‌ தமிழ்‌ இலக்‌ 
கிய நூல்களை எல்லாம்‌ கவினுறு சிறப்பில்‌ 
அச்சிட்டு மக்கள்‌ மனத்தைக்‌ கவர்ந்தனர்‌, 
தமிழ்‌ நூல்களுக்குச்‌ சிறப்பான கட்டுக்கள்‌ 
அமைத்து மேற்றிசை நாட்டு நூல்களுக்கு 
ஒப்ப உலாவச்‌ செய்தனர்‌. ஒரு சிறு கட்டி 
டத்தில்‌ தொடங்கிய கழகம்‌ இன்று நெல்லை 
யில்‌ மூன்று கட்டிடங்களிலும்‌, சென்னையில்‌ 
மூன்று கட்டிடங்களிலும்‌ நடைபெற்று ஊதி 
யம்‌ பெற்று வருகிறது. மேலும்‌ மதுரை, 


கோவை முதலிய நகரங்களில்‌ கிளைகள்‌ 
தொடங்கப்‌ பெற்றுப்‌ பணியாற்றி வரு 
கின்றது. 


208 


வ. ௬. அவர்கள்‌ ஆசிரியர்களைத்‌ தூண்டி எழுதச்‌ 
செய்யும்‌ சிறப்பு 


நல்லாசிரியர்கள்‌ தாமே நல்ல நூல்களை 
எழுத முடியும்‌. நூல்‌ எழுதும்‌ திறமை 
வாய்ந்த ஆசிரியர்கள்‌ பலரைக்கண்டு பிடித்து 
அவரவர்களின்‌ கருத்துக்கேற்ப ஊக்கமூட்டிப்‌ 
பல நூல்களை எழுதச்‌ செய்த திரு. வ.சு. 
அவர்களின்‌ ஆற்றல்‌ மிகமிகப்‌ பாராட்டிற்‌ 
குரியது. அறிவு தேங்கி, மங்கி, மடித்துப்‌ 
போகவிடாமல்‌ தூண்டும்‌ பேராற்றலினால்‌ 
தான்‌ பலவகையான நூல்கள்‌ இலக்கியங்கள்‌ 
கன்னித்‌ தமிழ்‌ மொழியில்‌ மட்டுமல்ல, ஆங்‌ 
கிலத்திலும்‌ எழுதப்பட்டு வெளிவரலாயின. 


சமய நூல்கள்‌, இலக்கிய நூல்கள்‌, 
இலக்கண நூல்கள்‌, அறிவியல்‌ நூல்கள்‌, 
வரலாற்று நூல்கள்‌ என ஒவ்வொரு துறை 
யிலும்‌ இவரது அரியமுயற்சியால்‌ எண்ணற்ற 
நூல்கள்‌ வெளி வந்துள்ளன. பள்ளிப்‌ 
புத்தகங்கள்‌ பலவும்‌ வெளியிடப்‌ பெற்று 
ஆசிரியர்‌ மாணவரிடையே தரமான நூல்கள்‌ 
எனப்‌ புகழ்‌ பெற்று வருவது யாவரும்‌ 
அறிந்ததே. 


வ. ௬. அவர்களின்‌ தமிழ்ப்‌ பாதுகாப்புப்‌ பணி 


வ. ௬. அவர்கள்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌, 
நாட்டிற்கும்‌ ஆபத்து நேரிடும்‌ காலங்களில்‌ 
எல்லாம்‌, துடிதுடிப்புடனும்‌, முழுமூச்சுடனும்‌ 
தமிழ்ப்‌ பாதுகாப்புப்‌ பணியில்‌ இறங்கி விடு 
வார்கள்‌. வீரத்துடனும்‌, துணிச்சலுடனும்‌, 
கட்டுப்பாட்டுடனும்‌ இந்தி மொழி தமிழகத்‌ 
தில்‌ நுழைந்தபோது பலம்‌ வாய்ந்த எதிர்ப்‌ 


பினை உருவாக்கினார்கள்‌. இதற்கெனத்‌ 
தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகம்‌ நிறுவினார்‌. 
தமிழில்‌ ஆட்சி நூல்கள்‌ பலவற்றையும்‌ 


வெளியிட்டார்கள்‌. இந்தி பரவ வொட்டாத 
படி அல்லும்பகலும்‌ உழைத்தார்கள்‌. இவரது 
அயரா உழைப்பின்‌ பயனாய்‌ மக்களிடையே 
தமிழ்ப்‌ பற்றும்‌, அரசியலில்‌ தமிழுணர்ச்சியும்‌ 
ததும்பலாயின. தமிழ்‌ நாட்டில்‌ தி. மு. ௧. 
அரசுரிமை பெறுவதற்கு அடிப்படையான 
வேலைகளை உயர்திரு. வ. சுப்பையா பிள்ளை 
அவர்கள்‌ சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழக 
வாயிலாகச்‌ செய்து புகழ்‌ பெற்றார்‌. தி.மு.க. 
வின்‌ ஒப்பற்ற தலைவர்‌ பேரறிஞர்‌ அண்ணா 
அவர்கள்‌ இவரது அயரா உழைப்பினை 
உணர்ந்து இவருக்குத்‌ தாமரைச்‌ செல்வம்‌, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


(பத்மஸ்ரீ) என்னும்‌ இந்திய அரசாங்க 
விருதைப்‌ பெற்றுக்‌ கொடுத்தனர்‌. 


நழுகத்தின்‌ எதிர்காலம்‌ 


கழகத்தின்‌ எதிர்காலம்‌ உலகிலேயே 
ஒளிபெற்று விளங்கும்‌ ஆற்றல்‌ பெற்றுவிட்‌ 
டது. தமிழ்‌ நூல்களை ஆங்கிலத்திலும்‌ 
மொழி பெயர்த்து அச்சிட்டு உலகமெங்கும்‌ 
பரப்பும்‌ பணியில்‌ ஈடுபட்டுள்ளது, சைவ 
சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, தமிழின்‌ 
பெருமை உலகத்தமிழ்‌ மா நாடுகளின்‌ மூலம்‌ 
உலகில்‌ பரவத்‌ தொடங்கியது. உலகமக்கள்‌ 
தமிழ்‌ நாகரீகத்தை அறியத்‌ துடிதுடித்து 
நிற்கின்றனர்‌. இவர்களது ஆர்வத்தை 
வளர்க்கக்‌ கழகத்தின்‌ நூல்கள்‌ பெருந்துணை 
புரிகின்‌ றன. 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்‌ 
பட்ட தமிழ்‌ நூல்களை ஒரு சேர அச்சிட்டு 
அதற்கென அழகிய பேழை ஒன்றையும்‌ 
அமைத்துக்‌ காலத்திற்கேற்ப மக்களிடை.யே 
பரப்பி வருகிறது கழகம்‌. 


உயர்திரு. இரா. கலியாணசுந்தரம்‌. 
உயர்திரு. இரா. முத்துக்குமாரசுவாமி, 


உயர்திரு. வ. திருவரங்கம்‌ பிள்ளை 
அவர்கள்‌ தம்‌ இளவலாகிய வ. ௬. அவர்‌ 
களைக்‌ கழகப்‌ பணியில்‌ ஈடுபடுத்தியதுபோல்‌ 
வ.சு. அவர்கள்‌ தம்‌ அருமை மருகர்களாகிய 
இரா. கலியாணசுந்தரம்‌, இரா. முத்துக்‌ 
குமாரசுவாமி ஆகிய இருவரையும்‌ கழகப்‌ 
பணியில்‌ ஈடுபடுத்தியுள்ளனர்‌. இவ்விரு 
இளைஞர்களும்‌ பல்கலைக்கழகப்‌ பட்டதாரிகள்‌. 
இவர்கள்‌ வேறு துறைக்குச்‌ செல்லாமல்‌ 
கழகத்தைக்‌ கட்டிக்‌ காத்து வளர்த்து வருவது 
கழகத்தின்‌ எதிர்கால ஏற்றத்திற்கு ஒரு 
நல்ல அறிகுறியாகும்‌. 


மக்களின்‌ கடமை 


கழகம்‌ தோன்றியிராவிட்டால்‌ இன்று 
தனித்தமிழ்‌ இயக்கம்‌ வெற்றி பெற்றிருக்க 
முடியாது. தனித்தமிழ்‌ இயக்கத்தால்‌ தமி 
ழகம்‌ இழந்த சிறப்பைப்‌ பெற்று வருகிறது. 
1920-1970 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 
காலமான 50 ஆண்டுகள்‌ தமிழகத்தின்‌ 
பொற்காலமாக விளங்கி நிற்கிறது. 


பொன்விழா மலர்‌ 


கழகம்‌ உலக மக்களின்‌ முன்னேற்றத்‌ 
தில்‌ ஆர்வம்‌ கொண்டு உழைக்கிறது. உல 
கத்தில்‌ அன்பின்‌ அடிப்படையில்‌ மனித 
சமுதாயம்‌ இயங்குவதற்கு அரும்பணி ஆற்றி 
வருகிறது. 


மக்கள்‌ இதனை உணர்ந்து கழகத்திற்கு 
எல்லா வழி வகைகளிலும்‌ நல்லாதரவு 
கொடுத்து மக்களினம்‌ தழைக்க உதவுவது 
மக்களின்‌ நீங்காக்‌ கடமையாகும்‌. கழகத்‌ 
தின்‌ வளர்ச்சியில்‌ பங்கு கொண்டு உழைத்து 
வரும்‌ உத்தமத்‌ தொழிலாளர்களின்‌ அயரா 
உழைப்பும்‌, ஆர்வமும்‌ இன்று பொன்‌ விழாப்‌ 
பொலிவுற நடக்கப்‌ பெரிதும்‌ துணைபுரிந்‌ 


209 


துள்ளன. இதனை மக்கள்‌ உணர்த்து அவர்‌ 
களது வாழ்வு வளம்பெறச்‌ செயலாற்ற 
வேண்டுவது இன்றியமையாக்கடமையாகும்‌. 


இன்று பொன்‌ விழாக்‌ கொண்டாடும்‌ 
கழகம்‌, பல்லாண்டுகள்‌ மேலும்‌ பணிபுரிந்து 
வைர விழா, முத்து விழா போன்ற விழாக்‌ 
களைச்‌ சிறப்புடன்‌ கொண்டாட எல்லாம்‌ 
வல்ல இறைவன்‌ அருள்புரிவாராக ! 


வாழ்க திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌! 


வாழ்க செந்தமிழ்‌! 


இன்னும்‌ பல ஏடுகள்‌ வெளிவர வேண்டும்‌ 


சைவசித்தாந்தக்‌ 


கழகத்திலுள்ள என்‌ நண்பர்‌ 


சுப்பையா 


அவர்கள்‌, மறைமலையடிகள்‌ பெயரால்‌ ஏற்பாடு செய்துள்ள இந்தப்‌ படிப்‌ 
பகம்‌ மறைமலை யடிகளின்‌ கருத்துக்களை அறிந்து தமிழர்கள்‌ நல்ல பயன்‌ 
பெறுவதற்கு, உபயோகப்படும்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை. 


ஒரு காலத்தில்‌, (தமிழில்‌ எத்தனை புத்தகங்கள்‌ இருக்கின்றன ?' 
என்று சிலர்‌ கேட்டதுண்டு ; ஆனால்‌ இன்றைக்கு ஓர்‌ ஐயாயிரம்‌ ரூபாய்‌ 
எடுத்துக்‌ கொண்டு சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்துக்குப்‌ போனால்‌ 


அத்தனைக்கும்‌ தமிழ்ப்‌ புத்தகங்கள்‌ 


வாங்கிக்கொண்டு திரும்ப முடியும்‌, 


அந்த அளவு தமிழில்‌ இன்று புத்தகங்கள்‌ வெளிவந்திருக்கின்‌ றன. 


சீரிய கருத்துக்களைத்‌ தரும்‌ வண்ண ஏடுகள்‌ ஆங்கிலத்தில்‌ மட்டுமே 


இருந்தன ; 
இன்னும்‌ பல வெளிவர வேண்டும்‌. 


af 


ஆனால்‌, இன்று தமிழிலும்‌ இருக்கின்றன. 


அந்த எடுகள்‌ 


— பேரறிஞர்‌ அண்ணுதுரை 


மறைமலையடிகள்‌ நூல்நிலையத்‌ திறப்பு விழாவில்‌ 
வெளியிட்ட கருத்து. 


Saiva Siddhanta 


[Dr. V. A. Devasenapathi M.A., rh,D.] 


Dr. Devasenapathi, born in ரா 
Madras on 23—7—19I4 to : 
V. S. Arumugam Pillai and 
V. A. Kirupambal. He took 
his M. A. Degree in 136 and 


the Doctorate in Philosophy mo 


Department as Reader and is 
now the Professor of that 
Department. He is a great 
scholar in Saiva Siddhantha 
Philosophy and has made an 
intensive study of the Six 


in 1949. He has learnt ம்‌ commentaries to Sivagnana 
German. From 1940 to 1955 Siddhiyar’. Two books on 
he served in the Pachaiyappa’s % Saiva Siddhantha Philosophy 
College, Madras, first as ம ம்‌ உ Written by him have been 
Lecturer and later on as the ்‌ published. They are ‘Saiva 
Professor. He joined the ப தபா அத ௮ வ  Siddhantha' and ‘Special 
Madras University Philosophy நதித்‌ க! ப பபப lectures on Saiva பர்‌ 


‘Know that Siva resides in everything 
that breathes and cherish love for all living 
things’ says a popular Tamil couplet. To 
that Mad One whose love for all creatures, 
both great and small is boundless no name 
may be fitting and hence all names are 
given! He is the Lord of all creation and 
yet, He is dear to the Southerners (in India) 
as Siva. Thus Saiva Siddhanta while 
peculiarly the product of Tamil genius, 
might yet have a universal appeal in (a) 
recognising the Lord of all creation and (b) 
in insisting on love for everything that 
lives. It is worthwhile considering features 
which, not withstanding its possible 
universality of appeal are recognisably 
unique in Saiva Siddhanta. 


Asa definitive system, Saiva Sid- 
dhanta is of a comparatively late date. But 
its basic concepts are closely related not 
ofily to Tamil literature but also to Tamil 
language itself. -Thus the classification of 
Tamil alphabets into «yi (vowels), mes 
(consonant) and uyir mei (vowel conso- 
nant with an over-all importance given 
to the first vowel (a) is suggestive of 


the Siddhanta concepts of Pat: (the Lord 
of all creation) pas (literally the flock, 
meaning the souls) and pasa (bonds, triple 
cord-anara the principle of egoism; maya 
basic matter out of which the bodies associ- 
ated with the souls, objects of enjoyment and 
the worlds souls live in are made and karma 
literally action, here standing for the fruits 
of one’s deeds). Vowels are necessary for 
meaningful articulation. But the first vowel 
has a unique place as being necessary in a 
subtle way, not only for the consonants but 
for the other vowels also. Likewise, while 
bodies of creatures without the life-principle 
or Soul are dead matter, the souls them- 
selves are sustained and nourished by the 
Lord. The Lord is the life of life (uyiri- 
kuyir). Thus the basic concepts of Saiva 
Siddhanta are closely related to the pattern 
of Tamil alphabets. 


Like vowels, the Lord and souls are of 
the same class. Yet the souls cannot be the 
equal of the Lord. This difference is brought 
out by reference to the classifications oflet- 
tersinto the strong, soft and middling groups 
(vallinam, mellinam and idayinam) Though 


there are six letters of the strong group, 
not all of them can be the initial letter of 
a word. Tamil literary convention rules 
out two of tiem (t andr) as unfit to be 
initial letters for words. Likewise though 
souls are different from matter, they can- 
not be the initial principle in the scheme of 
creation or the order of existence. 


Tamil grammar speaks of two orders 
of existents- high class, (uyar tinai) and “not 
high’ class (ahrinai) It is interesting to note 
that human beings are assigned to the 
‘high’ class, not only in the sense that they 
occupy a high place in the order of evolu- 
tion but also in the sense that at this level, 
they have an opportunity to work out to 
the full their evolutionary possibilities by 
their conduct guided by their intelligence. 


Turning to Tamil literature, we find a 
broad classification into «ham and purant, 
(literally within’ and « without’) The liter- 
ature extant now gives us songs about love 
between man and woman and songs about 
wars. Love between man and woman is a 
training for developing love for God Like- 
wise, war may be understood as a war of a 
different type. Enemies within oneself-lust, 
greed, malice etc. - are more dangerous than 
external war enemies. Overcoming these 
internal enemies is more important than 
overcoming the external ones. In fact, 
victory in the former is a precondition for 
peace that is lasting. Perhaps, this is the 
only war to end all wars, since victory in an 
external war leaves bitterness in the hearts 
of the enemies and makes them prepare for 
wreaking vengeance on their conquerors. 
The moral and spiritual equivalents for 
physical war bring about peace that is abid- 
ing, peace that passeth understanding. 


The  “Sivagnana  Siddhiyar (13th 
century A.D.) says that in whatever forms 
or ways God is worshipped, it is Siva that 
accepts all worship. In other words, the 
Supreme God is One (whom the Saivites 
call Siva, and the followers of other faiths 
by other names). We have in the invocatory 


லிட்டு 


211 


verses of the Sangam literature also the 
same idea. In one such invocatory verse 
we are told that according to differences in 
the physical regions, there are differences 
in the names for the Divinity worshipped. 
But despite the differences in names, the 
object lof worship is one and the same 
Supreme Being. May we not extend the 
scope of this sentiment expressed in ancient 
Tamilnadu to the whole world now? 
Kandazhi of the Tolkappiyam presumably 
refers to the Lord in His aspect as the 
Absolute-That which requiring no support 
for Itself is the support of everything else, 
that which like the fragrance of a flower is 
invisible and yet pervasive, That which is 
like the soul animating a body and that 
which is  darkness-dispelling-effulgence 
which is beyond the grasp of thought and 
words. 


Love of God-not for His gifts but for 
His grace which we see explicitly in the 
lives and songs of the Nayaumars (Saivite 
devotees) is anticipated in the Sungam 
literature. The Sangam 00015 pray not 
for gold, wealth and (worldly) enjoyment 
but for love, righteousness and grace. The 
purpose of their prayer is not even release 
from bondage but deepening and increase 
of their worship. Thus worship is redeemed 
from all narrow self-seeking, Worship is 
for the glory of God. 


Natural impulses are not to be starved 
but to be sublimated into worship. Thus 
song and dance are associated with wor- 
ship. Tamal Isai (Tamil music) is God- 
centred. In addition to aesthetic enjoyment 
there is a transformation of one’s being 
brought about by this divine music. The 
secret of such transformation is revealed by 
Ramalinga Swami (19th century A.D.) ‘Oh 
Manikkavacaga who art in rapport with 
the Divine! When Ienter into the spirit 
of your songs and sing there arises a 
sweetness—as of a mixture of honey, milk 
Juice of ripe fruits, of my body and of my 
soul-It is a sweetness that does not cloy’. 


212 


Likewise dance is associated with 
Nataraja-atonce a symbol of aesthetic and 
metaphysical significance. The metaphysical 
significance relates to the five functions of 
the Lord-creation, maintenance, destruc- 
tion, obscuration and bestowal of Grace. 
As for the aesthetic side, that enchanting 
smile of the Lord is an indication of the 
rapture of divine bliss that awaits us. Divi- 
nity has a stern side, (in its aspect as Justice) 
but it has also a sweet side, in its aspect 
as mercy or love. There is the redness of 
fire in one of His hands, fire that burns all 
impurity, but above it is the smile of His 
rosy lips indicative of His love: thus literally 
and figuratively love is above law (or 
justice) :-the redness of fire is forbidding 
but the rosiness of His lips is alluring. 


«Siva resides in everything that brea- 
thes. So cherish love for all loving things’ 


Love calls for sacrifice, the readiness to 
suffer for others, to bear the burden of 
others and give them happiness. The Saivi- 
tes have a pattern of such love in their 
blue-throated Lord,—the stain of blue on 
His roseate throat being a permanent 
mark of the poison He took to prevent it 
from destroying the universe. A Saivite 
thus may not Kill another life for his own 
sustenance, But he must not stop with such 
a negative virtue as non-killing. He has to 
go further and in everything he does, have 
the blue-throated Lord as his exemplar. In 
brief he has to regulate his life by sacrifi- 
cial love. 


Thus Saivism is rooted in Tamil cul- 
ture in several ways. But to the extent 
Tamil culture is basically human, its appea! 
can be universal. 


SAIVA SIDDHANTA PHILOSOPHY 


So far as my knowledge of various religions and various 
systems of philosophy is concerned, 1 venture to say that 1 
have not come across any religion or any system of philo- 
sophy in which this root - cause of creation, this pre-existent 
principle of evil has been recognized and explicitly mentioned 
as in the system of Saiva Siddhanta. Of course,there is a hint 
of it in the first chapter of the book of Genesis of the Old 
Testament as has been so penetratingly pointed out by 
Dr. F. C. S. Schiller, but it has unfortunately escaped the 
notice of almost all commentators on the book, 


—Maraimalat Adigal, 


Preface to “ The Saiva Siddhanta 
As A Philosophy of Practical Knowledge.’ (Page 11) 


An Elementary Introduction To 
Periyapuranam 


[Navalar 5. Sivakumar, M.A.,] 


Born as the graceful 
son of Saivapperiyar Thiru 
S.  Sachithanandam Pillai, 
a living saint, Thiru Siva- 
kumaran bears the torch of 
Saivism which his father has 
been carrying till this period. 
Holding the Master Degree 
in Economics he entered the 
service in Binny & Co, 
a leading British Firm in 
Madras. After his retirement 
in his 50th year he has started 
a Weaving Mill with modern 
equipments in Salem. He 19 


Truth 
Truth 
These great truths and teachings 


Truth is one. Truth is great. 
is eternal. Truth is knowledge. 
is Love. 
have remained immortal from lime im- 
memorial and works expounding these 
ancient truths of life are called Puranas; 
Puran means old or ancient. Vedas tell 
us what to do and what not to do; these 
are commandments—Prabhu Samhita. 
Puranas convey the same commandments 
with illustrations, as friendly advice and 
as moral conclusions; these are Suhir 
Samhita. The same lessons of life con- 
veyed in Epics or Kavyas in beautiful and 
pleasant settings, rousing not only our 
intellect but also our emotions, are like 
the counsel of a wife—Kantha Samhita. 
Sekkizhar’s Periyapuranam is a rare and 
rich combination of the second and the 
third categories. 


Sekkizhar was born in a rich agri- 
culturist Vellala family in Kunrathur a 


an able orator and great 
scholar in Saiva Siddhantha 
Philosophy. He has toured 
all over the countries where 
the Tamils live, like Africa, 
Moretius, Indonesia-Malay- 
sia, Singapore and Ceylon and 
delivered number of sectures 
on Saiva Religion and Periya 
puranam. Dharmapuram, 
Madurai and Kanchi Mutts 
have honoured him by con- 
ferring Titles on him He has 
presided over many religious 
and literary conferences. 


suburb of Madras City, towards the end 
of 1lth Century or early 13ம்‌ Century. 
He soon acquired wide fame as a 
gifted scholar, poet, administrator, states- 
man, philosopher and above all as a great 
spiritual master. 


Sekkizhar became the Chief Minister 
of the Chola Kingdom under Anabhaya 
Cholan-Kulothunga 11 (1133-46 A.D). 
That period of the history of South India 
was within the golden age of the Cholas. 
In the economic prosperity of those times 
people were revelling in material pleasures 
and even poetry, literature and drama of 
those days were surcharged with love and 
romance.  Sekkizhar wanted to present 
the people with a corrective philosophy of 
life in a palatable form and this gave rise 
to the great Periyapuranam originally 
named ‘ Tiruthondarpuranam ’. 


* * * 


214 


(அ மரக்கள்‌ 
சிந்தையுள்‌ சார்ந்து நின்ற 
பொங்கிய இருளை ஏனைப்‌ 
புறஇருள்‌ போக்கு கின்ற 
செங்கதி ரவன்போல்‌ நீக்கும்‌ 
நீருத்தொண்டர்‌ புராணம்‌ என்பாம்‌.” 
_ சேக்கிழார்‌. 


Sekkizhar had already learned much 
about the South Indian Saiva Saints. In 
his official tours, during his sparetime he 
visited temples and places of interest 
connected with Saiva Saints, He collected 
biographical evidence from stone inscrip- 
tions, copper-plates, sculptures, architec- 
tures and verified his tentative conclusions 
with the descendants of some of the Saints, 
with local legends, etc. Based on those 
historical and other evidences and based 
upon the original work of Saint Sundarar’s 
Tiruthondathogai and above all inspired 
and guided by the divine grace of Lord 
Nataraja in Thiruchitrambalam, (Chidam- 
baram) Saint Sekkizhar gave to posterity 
the richest treasure of his biography of the 
Sixty-three Saiva Saints or Nayanmars. 
The title he gave to his book was Tiru- 
thondar Puranam ; by its quality and 
greatness it became atonce popular as 
Periya puranam. 


The sixty-three Nayanmars belonged 
to different castes and communilies, from 
the “untouchable” to the orthodox 
“« brahmin ". They include bachelors, 
family men, sanyasin, workers, peasants, 
merchants, chicftains, gencrals, kings, 
women, born saints, cic. In all this 
diverse classification, the onc underlying 
current of unity or the one common 
feature binding all the Nayanmars together 
is their life of selfless love of humanity 
and an inborn spirit of service and sacrifice ; 
they were all aware of the end of life and 
of the goal of life and therefore lived a life 
of simplicity, piety and purity. They no 
doubt lived as members of society extend- 
ing help and hospitality to devotees who 
had come out renouncing family life but 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


individually by their own thoughts words 
and dceds and by their acts of Sathsya, 
Ahimsa and Vairakya, radiated the great 
truth that godhood can be achieved in this 
life itself, 


Sekkizhar’s Periyapuranam is  un- 
doubtedly a divine-inspired immortal work. 
This is evident not only in its Hterary and 
poetic form but also in its philosophic 
content and in its spiritual message. The 
hero of the epic is Saint Sundarar himself, 
Periyapuranam deals with the biography 
of Sundarar in Thaduthatkondapuranam, 
Eyarkon kalikamanayanar puranam, Kazha- 
ritrarivarnayanar puranam and in Vellanai- 
charukkam; by dwelling upon the bio- 
graphy of Sundarar at the beginning of the 
great work, in the middle of the book and 
at the end of the epic, it can be admitted 
that Saint Sundarar is the central hero of 
the epic. One of the literary requisites of 
an epic is, the hero must be uncomparably 
great among the characters in the epic; 
that the achievements of Sundarar are 
unique need no mention by me. The 
chapters on Thirumalai (Mount Kailas), 
Thirunadu, Thirunagaram and  Thiru- 
koottam (read with Tirukkuripputhonda- 
nayanar puranam) give out Sekkizhar’s 
philosophy of life and attitude to life. The 
introductory chapters which are an integral 
part of any epic reflect the political history, 
cultural development ind philosophical 
beliefs of the country of the author and 
in this respect Sekkizhar’s introductory 
chapters are very useful, instructive and 
inspiring, 

As Sekkizhar had a specific message 
to humanity his great work abounds in 
bakti, love of God and service to devotees. 
“« Arul” is divine grace and if there is any 
great work in Tamil language with the 
largest number of words derived from 
“« Aru!’’, it is Periyapuranam and Periya- 
puranam alone. If you take the size of 
about 4286 stanzas in Periyapuranam as a 
yard stick, perhaps in no other book in the 


பொன்விழா மலர்‌ 


world, be it In Hebrew or Greek or Latin 
or French or English or Chinese, you have 
such a large and meaningful usage of the 
word “ Arul, or grace as we find in Periya- 
puranam. 


Saiva Siddhantha Philosophy is the 
golden string in which beads of the bio- 
graphies of the Saiva Nayanmars are 
twined in order and unison. God, Soul, 
Bondage are the three entitles we reckon 
with in Saiva Siddhantha. The soul and 
God are eternal. God did not create souls 
but the souls by themselves cannot know, 
or do things; it has no body of its own. 
God is knowledge and grace. He created 
the world and sent the souls to this earth 
in different births and bodies with limited 
knowledge and limited freedom ; the highest 
among His creations is the human being 
endowed also with sense of discretion. By 
process of evolution, souls are elevated to 
human birth. Born as a human being, 
with norms of behaviour and codes of 
conduct, good persons in good company 
are rewarded with divine life and evil doers 
are punished with sufferings even in life 
after death and are perhaps demoted to 
animal Kingdom. This continual process 
of births and deaths, pains and pleasures 
go on and on, until at last by slow dawn of 
knowledge and mature experience, the soul 
becomes an evolved soul, a great man or 
woman and becomes divine. 


Freedom from the ago of “1” and 
‘Mine’, gradually getting away from the 
tumult of sense pleasures, attaching our- 
selves exclusively to Him who has no 
attachments, are the narrow and dificult 
paths to Freedom, freedom from the pain- 
ful cycle of births and deaths. Each soul 
has its own long or short history of Pilgrims, 
Progress. The length of the journey and 
the duration of the journey depend upon 
the individual soul’s spiritual efforts and 
exercise. Death is the end of life; then 
make this life worthy of a divine life after 
exit from this earth. Do not waste this 


215 


lifetime or add to your sins. Life has a 
mission; life has a goal. We are not just 
animals for mere procreation and recreation. 
We do not live to eat; we eat to live. God 
is our Heavenly Father. This world is our 
testing ground and a training school; 
born a man, we must dic a superman. 


Once this sense of detachment grows 
with the growth of our age or with the 
evolution of our soul, even if we earn tons 
of moncy, by righteous means for the good 
of others, we will not attach ourselves to 
our earnings. If there is a test to our 
principles in life, we will effortlessly throw 
ourselves in favour of upholding our 
principles of truth and love and not yield 
to pressure and become victims of circum- 
stances. If death is inescapable and if we 
have to die one day, it is better to face 
death straight away in the event of a severe 
test and gain a moral victory than compro- 
mise with convenience or yield to forces of 
evil and injustice just to save the situation 
and thus live for a few more years. With 
this practical sense and moral courage, we 
develop the right attitude to life resulting 
in our controlling our five senses instead of 
the five senses taking possession of our 
mind and body. In this state of mental 
evolution and physical purity, we have the 
psychological equipoise to bear pains 
and pleasures alike and have tranquility of 
mind, like a sea without waves and like a 
candle light unruffled by wind and like the 
upright point of an accurate balance. This 
state in Saiva Siddhanta is called Iruvinai 
Oppu and Mala Paripagam. At this stage 
of the Soul, God considers it worthy of His 
blessings and appears before such a human 
as his Guru or spiritual Master in a human 
form full of love and compassion. Guru 
as the fountain of truth, love and compas- 
sion is like a merciful mother—Sathi 
nipatham. For still higher souls God as 
Guru may not appear in a human form 
but will dwell in their heart and guide 
them aright by intution, 


216 


Such redeemed souls as have come in 
contact wlth their Guru may continue to 
live in human society but their thoughts, 
words and deeds will all be centred round 
Him and His Temples and around His 
devotees—and our Nayanmars belong to 
this small but spiritually great group of 
angels on earth. 


The three great features of true saiva 
devotees as seen from the biographies of 
the Sixtythree Saiva Saints are, their 
devotion to Lord Nataraja, their chanting 
of the holy Panchakshara Mantra of Five 
Letters and their reverence to Vibuthi or 
the holy ash. God has no name or form 
of His own. He is just knowledge and 
Light and Love. But how can we con- 
ceive of a formless God? Thus for our 
sake and to suit us He appears to us in a 
human form but with differences in details, 
according to the purpose for which He 
takes on an appearance or form. One 
such form which God took upon Himself 
jis that of Lord Nataraja. The salient 
features of Lord Nataraja explained briefly 
are, He stands on His right foot and 
dances cternally. His left foot is swung 
across to the right, but is held up above 
His left foot. He has four hands; two 
right hands and two left hands. In one 
right hand He holds a miniature drum 
with a small stone tied to a short string 
which could strike on both sides of the 
drum and create sound according to the 
way we sway the drum. He shows the 
comforting sign of ‘« Fear Not” by holding 
out His another “right hand of righteous- 
ness”. In one of His left hands, He holds 
a burning fire. He swings across to the 
right His other left arm and points that 
hand downward io His raised left foot. 
His right foot is pressing down a puffed 
up person who is otherwise trying to raise 
his swollen head. The tuft of the Lord is 
flung wide and apart and the robes around 
His waist also flow and flutter depicting 
His fast and unceasing dance. 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


What does this picture or figure of 
Lord Nataraja really conveys to us. Is it 
mere pagan idolatry or curio in a danc- 
ing artist’s drawing room? If Lord Nata- 
raja means the highest form of meaningful 
worship and denotes a truly rational 
philosophy, is it not then the duty of every 
seeker of Truth to know and understand 
the real significance of the cult of Lord 
Nataraja in Saiva Siddhantha ? 


God out of His natural and innate 
compassion does five acts of great good 
collectively known as The Five Acts of God 
or Panchakrityam. These are Creating, 
Protecting, Destroying, Blinding and Bless- 
ing. As mentioned earlier God created every 
thing excepting souls. He is our Protector, He 
is our loving Father and Mother. We have to 
change our births for our own progress; 
this change is death. Death is the stage 
where god gives us reward or punishment 
as deserved by each soul; He then puts 
usina different birth anda body. This 
change is referred to as Destruction. It is 
not really destroying, it is only changing; 
death takes away the existence of this 
physical body but does not destroy the 
soul. 


Until a certain stage upto which point 
the soul is still undeserving, God does not 
disclose Himself to the soul. When the 
soul by its efforts, performance, penance 
etc. becomes deserving, God reveals Him- 
self to the soul and in that highly spiritua- 
listic or evolved state of the soul, He weans 
away that great soul from bondage and ego 
and makes the soul see God and God alone 
in anything and everything. This blinding 
or screening off, to the soul Himself and 
then ultimately showing Himself alone and 
shutting off worldly out look is called 
Blinding or Thirodanam. Finally when 
the soul has passed through all the four 
stages of Bhakti (Chariya or Seelam), 
Penance (Kiriya or Nonbu), Meditation 
(Yoga or Serivu) and Realisation (Gnana 
or Arivy) it is blessed with unison with the 


பொன்விழா மலர்‌ 


Supreme and this is Blessing or Freedom 
from bondage of births and deaths - Arulal. 


In wordly life when one is absolutely 
undone and wishes to surrender most 
unconditionally, he simply falls flat on the 
floor, prostrates before his saviour and 
places himself at the feet of that victorious 
person who alone can save the situation 
and show mercy. Similarly the soul (the 
evolved man) freed from the ego of “1” 
and ‘«Mine” falls at the soft and tender 
(not dried up or barren) lotus feet of the 
Lord. I’ refers to the soul and « Mine’ 
refers to the wordly possessions. The feet 
of the Lord represent the place which only 
those who have shred the ego of <I’ and 
« Mine’ can reach. 


Lord Nataraja in one hand holds the 
tiny drum which produces sound which is 
creation. His comforting hand showing 
“Fear Not” (Abayakaram) is Protection. 
Holding Fire in one hand is to say he will 
burn to ashes anything no longer required- 
Destruction. His pressing a burly person 
under his right foot is to prevent him from 
raising his head and looking around-Blzn4- 
ing. The raised left leg swung across to 
the right, with the foot bent in concave 
shape is to signify “Come Ye unto Me-Put 
your trust in Me, I will comfort thee, I will 
protect 14௦60” If we fall at His feet closely 
and willingly our semicircular skull will fit 
into the concave-shaped sole of His foot; 
this is Lord Nataraja’s Thookia Tiruvadi 
or Kunchithapatham- Blessing. The first 
three acts of Creation, Protection and 
Destruction refer to world and body, the 
last two acts of Blinding and Blessing refer 
to the soul. Ail five together are called 
: Panchakritya ”. 


Here is one more explanation of the 
worship of Lord Nataraja. The tiny drum 
shakes off our illusions. The fire extingui- 
shes evil thoughts and evil acts. His left 
foot presses down our frailties of ego, evil 

15 and illusion which even if shaken off 

28 


517 


may again prop up if not firmly stamped 
down. The raised right swung left foot is 
the Lotus Foot of Bliss. The right hand 
gently ushers the pure soul into that eternal 
Bliss. 


The left arm thrown to the right and 
pointed downward draws our attention to 
His raised Lotus Foot. That Lotus Foot is 
adorned with zingling anklet and that 
proclairns His valour as oir Saviour and 
sings the flowering of the soul becoming 
one with Him. 


The Panchakshara or the Five letters 
are, Na(s), Ma(w), Si(சி), Va(வா) Ya(w), 
according to one classification and Si(சி), 
Va(வா), Ya(w),Na( 5),Ma(w) according to 
another classification and they represent 
Lord Nataraja’s form as under - 


Namasivaya: 
Na Feet 
Ma : Stomach 
Si : Shoulder 
Va : Face 
Ya Head 


Sivayanama : 
Si : Tiny Drum 


Va Right swung left arm point- 
ing to the Kunchitha- 
padam (lifted Foot.) 

Ya The protecting hand show= 
ing ‘ Fear Not” 

Na Fire 

Ma Feet. 


When you chant Namasivaya the 
picture of Lord Nataraja’s form comes to 
our mind but when we chant Sivayanama, 
we also remind ourselves of His five acts of 
grace or Panchakritya and thus not only 
constantly keep close to Him, out of love 
and gratitude, but also keep clear to our 
mind our own path and goal. 


The Holy Ash or Vibuthi or Thiru- 
neeru piously smeared in three lines on our 


௧16. 


forehead upto the ends of the eyebrows is 
the ash of clean cowdung, full of medicinal 
properties and properly prepared and used 
with faith and understanding of the correct 
chanting of Panchakshara, it has the 
quality of protecting us from evil and from 
diseases. This (residual) holy ash also 
reminds us of an end to everything and 
thus helps development of a balanced 
attitude to life. Saint Tirumular, Saint 
Thirugnanasambandar and many other 
Saiva Saints have sung in praise of the 
greatness and efficacy of Vibuthi or Thiru- 
neeru. Neeru means ash, Thiruneeru js 
Holy Ash. Buthi is position or possession. 
Vibuthi means that which leads to the 
highest position and which therefore is 
valued as the highest possession. This 
Thiruneeru and Thiruvainthezhuthu, Holy 
Ash and the Holy Panchakshara, together 
with the worship of Lord Nataraja forms 
the bulwark of Saivism. 71 is important to 
add to this, the holy beads known as 


Rudraksha: Raksha means protection. 
Rudraksha strung together and worn 
around our neck, wrist upper arm and on 
our head is of great psychological elevation 
and physiological good. It is believed that 
inthe olden days when pilgrims passed 
through forests particularly, the Rudraksha- 
malai and Thiruneetrukavacham stood them 
in goodstead. 


To sum up, all the Saiva Saints 
and the Sixty-three Nayanmars in Periya- 
puranam were devout worshippers of 
Lord Nataraja, were holy men always 
chanting Panchakshara Mantra, even while 
going about their wordly duties and were 
luminaries, with sunny benignity and 
radiant graciousness, not only because of 
their inner personality but also because 
they shone with Thiruneeru and Rudraksha. 
In fact, Periyapuranam depicts Saivite way 
of life, a life of love and dedication, service 
and sacrifice, Truth and Vairakya. 


THE GOD 


If God be a substance—a substance indeed it is but 
purely spiritual, it must be known, like other substances, not 
necessarily to ordinary senses bereft of superior mental vision 
as in the case of low animal life, but it must be known to 
the pre-eminent intutive perception of highly developed 


human beings. 


Further it is quite unreasonable to hold 


with the transcendantalists that all forms are perishable, that 
they tained with ills and impurities. 


—Maraimalas Adtgal, 


Preface to ‘The Tamilian Creed’ page 38. 


Periyapuranam as a Gateway 
to a New Social Order 


[Thirumathi Ratna Navaratnam, M.A., T.DIP., M.LIT., M.A. EDN.] 


Tirumati Ratna Navarat- 
nam was born in Jaffna, North 
Ceylon. Her parents were 
S. Chelliah and Karpakam. 
She had a brilliant and distin- 
guished academic record at 
the Presidency College, 
Madras, Annamalai Univer- 
sity and the Institute of 
Education, London. Early in 
her career she was head of 
the Ramanathan College for 
Saiva Girls in Ceylon. Later 
she joined the Educational 
Service of the Government ௦? 


There is a great need today, when 
vital issues in the life of the community 
have been confused, to re-examine the 
social order of the Tamils and revitalize it. 
The elements derived in depth from the 
Saiva Tradition, as for example the justice 
must follow the same canons for a King’s 
son as well as for the lowliest creatures of 
his State, and that promises to marry 
should be honoured—prove that Love 
which fulfils the Law does not supersede 
the Law ; it gives the profoundest descrip- 
tion of its meaning. It was on this deduc- 
tive theory from the Concept of Love that 
Periyapuranam fulfils the Law— nothing of 
itself can be labelled as wrong, 


Today, there is an urgent need among 
our society to think about the deep-down 
meaning of human life in terms of Love. 
These seekers will find in Periyapuranam 
the heart of the matter. People assume 
too easily that faith may be taken for 
granted, and at best needs only to be stated 


3 Ceylon and retired in 1968 
? as Director of Education, 
‘ Northern region, Ceylon. In 
1947 she married Thiru 
K. Navaratnam, later Chief 
Accountant, Government 
Stores. She is the author of 
many books including a book 
on  Thiruvachakam in 
English. She has attended 
many International confer- 
ences. She is connected with 
many Cultural Associations in 
Ceylon in India and has 
visited Madras often. 


நக பட 


and commended. We reiterate that faith 
can be commended only in terms of the 
fulfilment in the lives of men who have 
shown the Path, the Way, and we commend 
the faith, only in 50 far as we are equipped 
to put ourselves with loving sympathy, 
inside the doubts of the doubting, the 
questions of the questioners and the loneli- 
ness of those who have lost the way. 


The Tamils down the ages have borne 
shocks without finding them wholly 
destructive; we witness fulfilment and 
victory in the lives of the Saiva Saints, 
who battled in their day fearlessly against 
opposing factions and sects, as they were 
donned with the armour of love, faith, 
and purity. 

“நாமார்க்குங்‌ குடியல்லோம்‌ நமனை யஞ்சோம்‌ 
நரகத்தி லிடர்ப்படோம்‌ நடலையில்லோம்‌.'' 
“St. Appar. 


It has been a characteristic of Tamil 
Culture to learn from episodes of human 


தீப்‌ 


thought and action, and adapt the lessons 
so learnt, to new situations in life. 


The study of the social patterns of 
living of the Tamils, as gleaned from 
Periyapuranam, will enable the modern 
Tamilian wherever he is, and whatever 
work he is called upon to do, to see his 
old faith in a new depth. 


As Dante has stated in his Epistolae X 
—* That as a thing is related to existence, 
so is it related to truth; the reason of 
which is that the truth about a thing is a 
perfect likeness of the thing as it is. 
Moreover, if we have no knowledge of the 
part, we can never understand the whole”. 
Therefore in any introduction to a work 
of art, it is essential to furnish some 
knowledge of the whole of which it is a 
part, so that the approach to the part 
should be the easier and more complete. 


“The subject of Periyapuranam deals 
in poetic cantos with the Lives of Sixty 
Three Saints of South India in their 
historic, social, and religious setting. 
These are the servitors of God and Man, 
beautific Saints who moved far and wide 
in the Tamil Nad, and in their daily en- 
counter of person with person, they heard 
the paean of the world with its joys and 
sorrows, and participated fully in the 
symphony of the SAIVA PATHWAY, 
which is also the same highway of the 
“TAMILNERI.” 


்‌ 2 These ‘‘walking seers” belonged to 
diverse ages, varied sects, castes, lands, and 
vocations ; They demonstrated thereby, 
that worldly status and privileges have 
very litile significance in establishing the 
Kingdom of Siva in the hearts of men. 
Each Saint conformed to the Way of Life 
enjoined in his particular Society, and 
fulfilled his role as a worker of God, 
in the light of his own measure, and not 
by imitating the Dharma of others. We 
see this in the lives of Tirunalaipovar, 
St..Kannappar and St. Sundarar who be- 
longed to different strata of society. 


கச்வகித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


The purport of Periyapuranam, the 
Epic on the history of the Saiva Saints, 
is brought out in the opening line which 
was divinely inspired : “உலகெலாம்‌ 
உணர்ந்தோதற்கரியவன்‌ ''. Let the whole 
world be sustained by the testament of the 
Saints. Amidst diverse pursuits, ranks, 
background, these men of God lived, 
moved, and had their being, activated by 
one ideal—the realisation of God in Love, 
in Freedom of the Spirit and in Bliss: The 
last canticle in this magnificent Book brings 
out this grand Ideal. 


“என்றும்‌ இன்பம்‌ பெருகும்‌ இயல்பினால்‌ 
ஒன்று காதலித்து உள்ளமும்‌ ஒங்கடெ 
மன்றுளார்‌ அடியா ரவர்‌ வான்புகழ்‌ 
நின்ற தெங்கும்‌ நிலவி உட்கலோம்‌.”' 


The Title 


The title of the work is Tiru Thondur 
Puranam—liru means holy, beauteous: 
Thondar means, band of devotees or 
workers for Siva. Puranam is a peculiar 
kind of poetic narration and the agent of 
the whole and of the part is man in his 
journey to a life of felicity, and what is 
termed mukti or enjoyment of the freedom 
of the spirit from all bonds. By the term 
‘ Puranun’, it is also implied that it deals 
with traditional values and standards, 
in an anthology of esteemed old stories of 
sanctified persons whose temporal and 
eternal allegiance was fixed on Truth, Love 
and Being, and who pursued the Four 
fundamental path-ways of every true 
Saivite—Sariyai, Kriyai, Yogam, Jnanam— 
the paths of service in the physical and 
mental planes, the path of synthesis leading 
to the life of wisdom and serenity. 


The Norm 


Aristotle, when discussing the standard 
to which we are to refer, when tastes and 
opinions differ, says, ‘“it seems that in all 
such things, we must take the opinion of 
the worthy man; and if this is right, 
as would seem, then virtue and the good 


பொன்விழா மலர்‌ 


man as such, are to be taken as the 
standard in each case”. So too the lives 
of the Saint-Poets demonstrate the standard 
of life of the “‘standard’’ man. There is 
a certain indivisible unit which is the 
measure and norm. The Lives of these 
Saints became the normal standard of 
reference by conformity to which, a thing 
rises in dignity and significance. 


It is essential for the readers of 
Periyapuranam to understand the Tam 
Nert, the Tradition which permeated the 
social code of the Age of the Cholas, 
Pallavas and the Pandyas. These poetic 
seers whose kingdom was not of this world, 
did not seek to exercise authorily over 
their temporal rulers, but the kings and 
princes of their age vied with one another 
in their reverence and bequests on these 
servitors of Siva. 


Servitors of Man and God 


In so far as the preservation of 
peaceful order in the affairs of their 
kingdom was the object of these rulers, 
they looked for the essence of divine 
harmony in these prophets who proclaimed 
the Divine Will. Thus was established 
the high standard of reverential deference 
to the saints, from those who wielded 
temporal power, and unlike the Hebrew 
Prophets of old, Tamil Culture to this day 
is faithful to this tradition. 


Periyapuranam delineates these 
humble servitors as holding out the supreme 
goal of man, which consists in the exercise 
of his proper power, leading to terrestrial 
fulfilment, and the blessedness of the 
enjoyment, which consists in the fruition 
of the divine aspects, to which his temporal 
power may not ascend, unless assisted by 
divine light. It is in this background 
that the friendship of Cheraman, the ruler 
of the Chera State with St. Sundarar, and 
King Anapaya Chola with Sekizhar, the 


221 


Poet of Periyapuranam would be appre- 
ciated. 


The tensions of these periods of 
history in which Kings and Princes were 
either in sympathy with alien faiths, or 
were converted from rival creeds, must 
also be understood in this light of a 
supreme desire on the part of the people 
10 conform to the traditional faith, as was 
witnessed in the moving scenes in the 
Court of tun Pandya and Queen Mangaiar- 
karasi, when the young saint of Seerkali 
was called to resolve the predicament of 
divided allegiance! On such occasions, 
the holy strains of this holy galaxy of 
sainis floated beyond human reason, and 
revealed the heart of Truth, which is 
beyond human nature, but yet needful 
to man. 


These historical Situations are a thing 
of the past, but the Poet of Periyapuranam 
has given us an insight into the social code 
of the Tamils, which are as valid today as 
in the days of the Cholas. The age of the 
Connon Man demands a two-fold directive 
power, the supreme head of the State to 
direct lim to temporal felicity, and the 
supreme teacher, who in Tamil land is also 
a seer, a servilor, to lead him jin accordance 
with values cherished in their scriptures. 
Thus the cherished goal of the Common 
Man was to enjoy the tranquillity of Peace 
in the tempora’ and spintual spheres of 
Living. The TAMIL NERI thus expounds, 
that on this threshing floor of mortality, 
life could be lived ina grand style of 
Righteousness, Freedom and Contentment. 


The Ruler and the Subjects 


The author of Periyapuranam alludes 
to the various charters which conduce to 
liberty and peace and which should be 
applied by the rulers with due reference to 
time, place and lawful ‘Patras’ like the 
‘Jaya Patra’, Ajna Patra, Prajna Patra, 
Sasana Patra, Prasad Patra, Bhoga Patra, 


222 


etc.,—documents or authority or charters of 
privileges—and dispensed by him in the light 
shed by these illuminated ““Thondar”, who 
guide the rulers to weave all things together, 
each in its due order. The kingly patronage 
was abundantly showered on these Saints, 50 
that illuminated by the light shed by them 
of Divine Grace, these rulers of the Chola, 
Pallava and Pandiyan dynasties felt 
endowed with power to irradiate their King- 
doms with order and plenty. 


This was the secret of their munifi- 
cence in building stately temples with gilded 
domes and shapely halls, so that the people 
can assemble in large numbers in their 
hours of leisure, to listen to the Puranam 
recitations and discourses of these Seers. 
The office of monarchy was found neces- 
sary to the well-being of the people, and 
the monarch aiming at the felicity of his 
people was in turn subordinate to the 
direction of the ‘Seers’, the living testa- 
ment of eternal felicity. 


This is the key to the whole structure 
of Periyapuranam and indeed we see a 
striking similarity in all things spiritual 
and temporal, with that of Dante’s Divine 
Comedy and his “196 Monarchia ’, written 
almost in the same period of history. 


Reason and Revelation 


Periyapuranam reveals a high mark of 
maturity, general detachment and serenity 
such as we enjoy when we read Dante’s 
Paradiso, with its breath of treatment and 
weight of argument, which balances reason 
with revelation, Tamil culture and way of 
life with the conception of the nature of 
man, of government and of human destiny. 
Periyapuranam like Divine Comedy was 
written by Seikzhar, after he had reached 
the goal of inward peace and inward 
liberty, which they both had sought with 
such deep devotion. 


In the marvellous survey of the Lives 
and Teaching of these Sixty Three Poetic 


f 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


Seers, and especially in the lives of the 
three major saints and Manicavasagar, we 
note the glory of Tamil culture, reglowing 
in all parts of the Tamil Nad, and in the 
heart of the Common Man. In the songs 
of Arurar, the divine ray pierces and reglows 
through his acts and songs. It pierces as 
to essence; it reglows as to being; and 
what he sings is manifest truth. In this 
Poem of Poems, the most exalted poets, 
move in the theatre of the world with the 
less exalted persons, transforming “ com- 
mon things into gold”, and transfiguring 
the common man into an image ofan eter- 
nal bridegroom, flaming with holy Love 
and Light. 


These Seers are like the wandering 
ministrels moving from shrine to shrine, 
place to place, and they set to right all 
weakness and flaws in the Body Politic as 
well as in the heart of MAN. They effect 
miracles and restore natural order, wher- 
ever the primal perfection was lacking. The 
language of their Song was so unlike the 
Cantica of Milton or Goethe—it has both 
knowledge and power ofaction, and throbs 
with beauty. They have, in peaceful co- 
operation, developed all the capacities of 
individuals, families, communities and the 
States. This traslation of potentiality to 
actuality by the act ofa power (divine 
sought) is the quintessence of Periyapuranam 
and hence it is an Epic which deals with 
a series of experience and actions, 


Habingers of Good Will 


The first requisite for the realisation 
of the goal is universal Peace-Peace to men 
of goodwill. Peace followed their foot- 
steps and wherever it was thwarted, these 
prophetic seers ruthlessly purged all discord- 
ant factors, so that concord might prevail. 
Peace is acknowledged to be the best 
means, whereby the community attains to 
its proper stature. Whenever Peace prevai- 
led in the Tamil Kingdoms, as was in the 
reign of the Anapaya Chola, whence 


| 


போன்விழா மலர்‌ 


Periyapuranam had its birth, the Tamils 
attained a high standard of excellence in 
the cultural realm. 


Unity of direction is necessary in 
order to secure efficiency in collective 
action of any kind. There is the classi- 
cal example of the restraint of St. Appar, 
when the child Seer Sambandar was invited 
to quell the rising tide of alien cults in the 
Court of Madura - the seat of Tamil 
Culture. 


** ஞானத்தின்‌ றிருவுருவை 

நான்மறையின்‌ றனித்துணையை 

வானத்தின்‌ மிசையன்றி 
மண்ணில்வளர்‌ மதிக்கொழுந்தை 

தேனக்க மலர்க்கொன்றைச்‌ 
செஞ்சடையார்‌ 8ர்தொடுக்கு 

கானத்தினெழு பிறப்யைக்‌ 
கண்களிப்பக்‌ கண்டார்கள்‌ )'. 


‘The countenance of wisdom, 

the sole guide of the Vedas, . 

The light of the moon that quickens 
the flowers to bloom, 

He, it is, who sings the glory of Him 
with Kontrai garland-locks 

And in the melody that rises 
from seven layers, they beheld Him ’. 


Thus we see that the goal of Tamil 
Culture lies through the Path of collective 
action under inspiring unity of direction. 


The Torchbearers of Order 
and Unitive Experience. 


This essential principle of order in all 
parts of the human multiplicity is found 
in the totality itself, and should be ordered 
with reference to a single leader. That 
alone will ensure unity of command. This 
is a signal landmark in Tamil Civilization, 
for though the partners like Chera, Chola 
and Pandiya rulers contended with each 
other for temporal supremacy, the unity of 
command lay in the hands of the spiritual 
Seers and Poets of the New Era, who cros- 
sed from one territory to the other, with 


228 


out passports and visas, and whose unity 
of command was unquestioned. They acted 
as the * dominating good’. 


The Saiva Neethior Code of laws was 
claimed then as well as now, to be the 
Supreme instrument for the regulation of 
the affairs of men on earth. The opening 
Cantica of Periyapuranam deals with the 
Manu-Neethi-Kanda-Chola Prince, who 
meted out justice to the down-trodden and 
lowly creatures, even at the sacrifice of filial 
piety and paternal love. That was the royal 
road to the prosperity of his loyal subjects! 
The author of Periyapuranam takes up the 
stand, that unity is realised in Siva, in 
establishing the Kingdom of God within; 
the nature of Man admits of unity, and in 
the likeness of the Supreme One, who is 
One and One Only, man learns to conform 
to the divine intention of Unity. 


The harmony of Nature in motion is 
a reminder of the Unity of direction, and 
that perhaps is the reason why Poetry and 
its handmaiden Music play a significant 
role in the cultural upheavals of the 
Tamilians. Stringed instruments like Yal 
and Vina, the wind instruments, the lute 
and the flute and the drums and cymbals 
vied with one another in stirring the 
chords of divine piety, as they formed the 
accompaniments to the sweet accents of 
Poetry lisped by Tiru Jnana Sambandar. 


*எண்ணியநூற்‌ பெருவண்ண 
மிடைவண்ணம்‌ வனப்பெண்ணும்‌ 
வண்ணவிசை வகையெல்லா 
மாதுரிய நாதத்தி 
எண்ணியபா னியுமியலுந்‌ 
தூக்குநடை முதற்கதியிற்‌ 
பண்ணமை௰ வெழுமோசை 
யெம்மருங்கும்‌ பரப்பினார்‌.” 


‘The major and minor notes of music that 
rise 

And fall to the rhythms of the melody of 
the Soul 


224 


Set in the tunes that give its peculiar 
moods— 

These Saints perfected in order to spread 
His Praise.” 


The Masterpiece of Human Living 


Humanity is at its best, when men 
are most free and best disposed, as we 
sce in the passing pageant of thc lives of 
the common people, who form the arena 
of the Poetic Seers of the Tirumurai epoch. 
Men are free when they can follow the 
goal of their own nature, without being 
wrenched aside to serve mammon, or to 
serve the needs of the unworthy. Those 
seers who moved so freely with the people 
of all ranks, and yet who commanded the 
high and the low, are known as ‘ Tiru 
Thondar’, the holy servers, the Votaries 
of Truth, Sivanadiyar, Servants of the 
Supreme Siva whom they serve so stead- 
fastly. Their common denomination is 
the power of Love in action. 


We see in the heyday of Tamil 
Culture, during this epoch of Periya 
puranam, that the well-regulated society 
of the Tamils was based on ¢on’ord, and 
therefore possessed by Umity of Wall, 
which was possible only under ம unified 
directing power. This was the fulfilment 
of Tamil Poesy under Sekizhar in his 
monumental classic, Periya puranam, 


In this masterpiece of human 
symphony, “‘ being one’’ is seen to be the 
root of “being good”.  Plurality had 
plunged the people to confusion as was 
witnessed in the ages preceding the 
Devaram Poets, and the ages that followed 
the Muslim conquests of South India. 
Multiplicity too leads to evil. All concord 
depends on unity of well which ts the great 
lesson of Periya puranam. The commu- 
nity we see in the pages of this monu- 
mental classic is bound by concord. The 
bards and rulers of Tamil Nad whose 
minds and hearts were tuned in unison, 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகள்‌ 


were best disposed and in concord .and 
dominated by oneness. In the arresting 
scene of Sekizhar being led in procession 
on an ivory carved chariot with his com- 
pleted work of Periyapuranam, we see 
the ruler of the people, Anapaya Chola, 
seated behind the sage and fanning him. 
Truly in this heavenly sight, the people 
saw the essential unity of real blessedness 
and goodness. This was not the work of 
an imaginative poet, but a historical fact. 


The difference between Periya pura- 
nam and Divine Comedy is that in the 
latter, the final vision of the Paradiso is 
imagined as a wiity, whereas in Periya- 
puranam, we perceive the umty of the 
whole umiverse in ats imtensest reality. 
That existence involves unity, as unity 
involves goodness, is demonstrated in the 
lives of every one of the Poetic Seers that 
figure in Sekizhar’s work. 


The Saiva Concept of Justice 


Justice is required, as we have indi- 
cated earlier, for the well-being of the world 
and wrong is punished and right is restored. 
Love Inspires the desire to do justice, and 
this is another of the fundamental facets 
of Tamil Culture that run through the 
Canzones of Periyapuranam. The chari- 
table disposition of men and women in all 
ranks of life, gives vigour to Justice. 


Since all good exists in the mind of 
God, the norm of Justice or Night is to be 
found in His Will. It follows that God as 
the artificer is perfect, and his instrument 
of nature is in perfect order; any flaw 
that may occur in the form of art must be 
imputed to the material alone. This was 
mainly the burden of the poems of Appar 
and Manickavasagar. In Sivam, the will 
and what is willed are identical, and it 
follows that the divine will is right itself. 
Whatever is not consonant with the divine 
will cannot be right. How exquisitely are 
these lofty ideas represented in the poems 
of the Nayanmar and Periyapuranam. - 


பொன்விழா மலர்‌ 


The references on Grace as Holy 
Feet—Tiruvadi and Tiruvarul—and the 
feminine principle of Uma—Sakti, as the 
counterpart of Siva bring out the torrential 
currents of divine grace as they lap on the 
shores, where dwell the “inheritors of 
Siva’s Love”; these Holy Seers whose 
every act was the act of Siva’s Grace. 
Sundarar came to be known as the friend 
ofthe Lord—- சிவாஞ்ஞை பெற்ற சுந்தார்‌ ”்‌ 
—That was perhaps the reason why he 
was chosen by that Divine Grace to extol 
the “holy band of enlightened bondsmen.?” 
His canticle on this holy band, beginning 
தில்லைவாழ்‌ அந்தணர்தம்‌ அடியார்க்கு மடி 
யேன்‌ ””—was the axis of Sekkizhar’s Periya 
puranam, 


Arurar’s subsequent actions and 
marriage (௦ Paravaiyar and Sankiliar can 
only be understood in this context of exer- 
cising the norm of right, that whatever is 
consonant with the divine will, is right. 
In every instance, the Lord supported 
these Saints by his testimony and initiation, 
as seen in His intervention at the marriage 
ceremony of St. Sundarar, where the young 
groom complains of dislocation of a social 
1011. “மறையவர்‌ அடிமையாதல்‌ இந்த 
மாநிலத்திலில்லை '' Bt * படியோலை-- 
மூலவேவோலை ---ம0௦ய06ரர்காரு evidence 
proved the justice of the claims of the 
objector. 


“வழித்தொண்டு செய்தற்கோலை, யிருமையா 
லெழுதி நேர்ந்தே னிதற்கிவை யென்னெழுத்து.'' 


The miracles performed by these Seers can 
take place only through divine agency; 
and these acts confirmed the power vested 
in them to do God’s Will. Right is a real 
and personal proportion of man to man, 
which when preserved, preserves human 
society. The essence of right is not 
described in Periya puranam but what it is 
in practice is declared, 


The mother of Karaikal had per- 
formed the miracle of getting the mango, 
and substituting it for the one she gave 

99 


225 


away to the mendicant. She had in doing 
so upheld the favour of the invisible order. 
Here she deviated from the norm set up 
for the wife of the merchant classes—“ He 
for God and She for God in him”. Her 
husband could no longer, when he became 
aware of her gracious links, look upon her 
as his wife but as a ‘mother’, and this 
was the motive that made him sail away 
from his homeland in search of pastures 
new. Could this be termed desertion in 
the legal code of those happy eras? It is 
only when we understand the spirit of the 
age that we can appreciate the conduct of 
this godly woman who was endearingly 
called « mother’ by the Lord. 


The Concept of Dharma 


The concept of Dharma or ‘ஒழுக்கம்‌ ” 
must be understood in all its phases, 
if we are to appreciate Tamil Culture 
as enumerated in Periyapuranam by 
Sekkizhar. The interpretation is of value 
for the explanation of institutions. The 
fundamental meaning of the Greek term 
for Justice is rendered in the New Testa- 
ment as 4 Righteousness’ and that of 
‘Lex-law’ in Rome as Lax Aeterna. 
Dharma is universal pattern and law of 
all order under the Sun. The other Siva 
Dharma is that share of this law, for which 
every man is made responsible by his 
physical and mental constitution. Thus 
there is the Eternal and the Natural Law. 
They are the universal and the particular 
aspects of one and the same law. 


Periyapuranam certainly directs us 
to perceive all things in their temporal 
and eternal significance, which is the 
characteristic of all traditional cultures. 
That Godliness should illumine life at 
every point is the final message of this 
Canzone, which deal with the lives of the 
Tamil Seers, who lived and worked like 
ordinary men, but for whom the idea of 
worship in work, was at once a doctrine 
and a dssct plane, 


The lives of these poetic bards have 
been treated as a significant ritual and are 
therefore sanctified. They went about with 
“«lisping numbers ”, singing in sweet 
strains and mingling in work with the 
common man, and their lives were an 
example of a sacrificial interpretation of 
life. Modern science and technological 
advances cannot eclipse their appeal today. 


When they hunger and thirst, that 
was their initiation; when they eat and 
drink and sing, that was their partici- 
pation in the liturgy. When they effected 


miracles and expressed the ‘lruth of Siva 
in their cantos, these were their fees to the 
priests. These were the twice-born. They 
surrendered all activities to Him, kindled 
by Gnosis, and Grace. Their psalms were 
revelations in Living. The Kingdom of 
Siva was within each one of these men of 
Wisdom. 


Such is the grand symphony of 
Periyapuranam which is an inexhaustible 
subject of study and object of worshipful 
reverence. 


AUM. TAT SAT 


THE VEDAS 


To the few stray hymns brought by the Aryans, the 
Tamil Kings added a greater number of their own: and, in 
imitation of their four Tamil Vedas which treated of practical 
ethics, Political economy, love and heavenly bliss, they classi- 
fied the hymns into four books and called them “ Vedas’, 
That the word Veda is a pure Tamil one, is etymologically 
proved in the body of this work by grouping a number of 
pure Tamil words all having a single root ‘Ve’ and cognate 
in meaning. After a century of Labourious research in 
linguistic matters, oriental scholars in Europe and America 
are just now coming to recognise that not only was the 
Tamilian civilization prior to the Aryan but it was also much 
superior to it and was the great formative force that modelled 


it after its own. 


—Maraimalas Adigal, 


Preface to ‘வேளாளர்‌ நாகரிகம்‌’ . 


Fifty Years of Indian Banking in 
Perspective 


[Thiru. 5. R V. Arasu) 


Rao Sahib S.R.V. Arasu, 
General Manager of the 
Indian Overseas Bank Lid., 
Madras, who retired after 42 
years of banking career, was 
born in 1899 at Saidapet, 
Madras. After his graduation 
through the Pachaiyappa’s 
College, Madras, he joined the 
Imperial Bank of India in 
1922. After 11 World War he 
joined 1.0.B. During his asso- 
ciation with the I O.B. for 19 
years he had done yeoman 
service in the matter of enlarg- 


Iam happy that the South India Saiva 
Siddhanta Works Publishing Society 
(Tinnevelly) Ltd., is celebrating its 
‘Golden Jubilee’ in December, 1970, 
having been started in the year 1920, 
to give a fillip to the study and spread of 
ancient classics since the days of the 
Sangam Age. The society has already 
brought out publications to the tune of 
over 1,400 on various subjects in attractive 
print and binding. The founder director 
Thiru V. Thiruvarangam Pillai is, alas, no 
more in our midst but his intrepid brother 
Thiru V. Subbiah Pillai is carrying on his 
noble mission with a fervour and initiative, 
all his own. The fact that the publications 
of this society are periodically winning 
prizes initiated by the Government of India, 
is indeed a tribute to Thiru Pillai, on 
whom the title of «Padma Shri’ has also 
been conferred recently in recognition of 
his outstanding merit as a publisher of 
enduring books on literature, art and 
science. Thiru Subbiah Pillai, who is keen 


ing its business and in intro- 
ducing diverse services which 
marked out the I1.0.B. as a 
modern and model Bank. 
During this period he has 
toured all over the Far East, 
Middle East and East African 
countries including Mauritius. 
For some time he served 
as a Senate member of the 
Annamalai University. Besides 
banking as his profession, he 
is interested in various social 
activities as President and Pat: 
ron of many a social institution. 


on bringing out on this occasion a compre- 
hensive survey of developments in the 
diverse field of public activities during the 
last fifty years, approached me for a piece 
on banking development in India. I could 
not resist his request; as he knew that I 
was closely connected with the activities of 
the commercial banks for well over four 
decades. 


The amalgamation of the three 
Presidency Banks of Bengal, Bombay and 
Madras into the Imperial Bank of India in 
the year 1921 marked the beginning of a 
new era in Indian banking. It may be 
relevant to quote here the despatch of the 
then Government of India, under date 
25th June 1919, to the Secretary of State 
for India in London. 


“ that the present movement for amalga- 
mation was purely spontaneous, that it 
was the natura! growth of a banking 
evolution and that it would be unwise to 
attempt to force the process, what was 


011] 


happening would be a most valuable 
foundation for any later movement 
which might eventuate in the direction 

of a State Bank ’’, 
The Imperial Bank of India bill, providing 
for the merger of the three Presidency 
Banks was introduced in the Indian Legis- 
lative Council on March 1, 1920 and was 
passed in September, 1920. The amalga- 
mation came into effect in January, 1921, 
“for providing more adequate banking 
facilities in close association with the 
Government”. It was indeed a consum- 
mation most devoutly wished for, as it 
tended to provide for banking develop- 
ment, while at the same time bringing the 
resources of the Government into close 
and more beneficial relation with the 
commercial interests of the country. Be- 
sides acting as the sole banker to the 
Government, undertaking and transact- 
ing any business that the Government 
entrusted to it from time to time, it also 
assumed gradually the role as Bankers’ 
Bank, as most of the joint stock banks 
. started by then kept their cash balances 
other than their till money with it. With 
its increased resources and reputation as 
the banker to Government, the Imperial 
Bank of India virtually imparted strength 
to many a Joint Stock Bank during its 
hour of trial. In spite of the closure of a 
large number of small and weak banks, 
which sparked off banking crisis on and 


No, of No.of Deposits 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


oft, the approximately 20 year period 
which intervened before the outbreak of 
the Second World War witnessed growth 
in terms of both resource mobilisation 
and branch expansion. The Imperial 
Bank (nationalised on July 1, 1955 to be 
re-designated the State Bank of India), was 
initially entrusted with select central bank- 
ing functions. From April 1, 1935 when 
a separate central banking authority—the 
Reserve Bank of India—came into being, 
the Imperial Bank reverted solely to 
commercial banking. A notable event was 
the bold entry of some Indian joint stock 
banks, which till then confined themselves 
to domestic lending, into the domain of 
foreign trade financing, a field monopolised 
till then by foreign banks (known as 
Exchange Banks). The Second World 
War gave further impetus to the country’s 
banking business. But, it also brought in 
its train several disquieting features such 
as indiscriminate expansion of branches 
and the employment of unsound methods 
to attract deposits. Comprehensive bank- 
ing legislation was called for and the 
Banking Companies Act (renamed as the 
Banking Regulation Act in 1966) came 
into effect in 1949. The Act empowered 
the Reserve Bank to regulate the working 
of banks in order to safeguard the interests 
of depositors. The following table sum- 
marises the progress recorded by the bank- 
ing system over the period 1921-1949, 


Growth of Banking in India: 1921-1949 
End—1921 


End—1949 


No.of No.of Deposits 


banks offices (Rs. crores) banks offices (Rs. (crores) 


‘Imperial Bank of India ல்‌ | 80 72.6 1 317 250.7 
.Other Indian joint stock banks. 65 384 80.2 598 3,625 579.2 
I of which 
(a) Scheduled banks 27 279... 76.9 77 2,898 609.2 
( b) Non-scheduled banks. 38 111 8.2 621 1,229 70.0 
Exchange banks ல்ல ம 62 75.2 15 64 161.4 
1 Total .... 83 526 228.0 614 4,006 991.3 


2114 9... 


போன்விழா மலர்‌ 


While the achievements till 1949 jin 
terms of territorial coverage and deposit 
accretion appear impressive, it was only after 
the advent of economic planning in April 
1951 in a free India that the Indian banking 
system witnessed a veritable revolution. 
Quantitatively, deposits inc-eased more 
than six fold from Rs. 863 crores in March 
1951 to Rs. 5,240 crores in June 1970. 
The proportion of bank deposits to total 
monetary resources (currency + deposits) 
went up from 37% to 53% (March 1969). 
The share of bank deposits in national 
income, likewise, increased from 9°, to 
15%. The rate of expansion in bank 
credit was even faster than the growth of 
deposits. Total bank advances increased 
from Rs. 543 crores in March 1951 to 
Rupees 4,228 crores in June 1970. Bank 
investments in securities rose four-fold. 


But more than mere cold statistics, 
it is the qualitative change in the outlook 
of the banker that compels attention. 
Banks are now vying with each other to 
attract more and more people into the 
banking fold by ensuring prompt and 
efficient service to customers. Once a 
close preserve of the elite, the banking 
habit is now catching up at a tremendously 
fast pace in semi-urban and rural areas. 
Banks actively solicit new accounts; they 
do not wait passively for prospective 
customers to walk in. The success of 
banks in attracting new depositors is 
reflected in the handsome rise in the 
number of deposit accounts from 32 lacs 
in 1951 to 175 lacs at the end of September 
1968. The vast majority of depositors are 
personal account holders of small means. 


Another facet of change is in the 
structure of the banking system which has 
altered beyond recognition. A process of 
consolidation partly through liquidation 
and partly by merger of non-viable units 
with stronger institutions started with the 
enactment of banking legislation in 1949, 


229 


It gained tempo from 1960, when the scope 
of the Banking Companies Act was widened 
to permit the Reserve Bank, with the 
approval of the Government, to bring 
about compulsory reconstruction or merger. 
The process is now almost completed 
and the Indian banking system now con- 
sists of: 


Public Sector Banks: 22 
(1) State Bank of India வட்டம்‌ 
(ii) Subsidiaries of State Bank .... 7 

(111) Other major banks nationalised 
in July 1969 14 

Private Sector Banks 68 

(i) Indian scheduled commercial 
banks ல: இனத்‌ 

(ii) Foreign scheduled commercial 
banks க்க 33 

(iii) Indian non-scheduled commer- 
cial banks ம்‌ 


Reduction in number of banks did 
not imply a fall in geographical coverage. 
The number of bank branches rose im- 
pressively from 4151 in 1951 to 7690 at 
the end of 1968. During 1969 an addi- 
tional 1035 new branches were opened. 
The target of branch expansion for the 
year 1970 is 1350. Since 1966, the Reserve 
Bank had geared its branch licencing policy 
towards the objective of ensuring adequate 
banking facilities in unbanked areas and in 
less developed states. Branch expansion 
will receive a further fillip under the «lead 
bank’ scheme recommended by a Study 
Group of the National Credit Council. 
Each bank designated as the <lead bank’ 
in a district will assume a major role in 
identifying credit and territorial gaps in 
the concerned district and in initiating 
steps to fill them. 


290 


Yet another decisive change is in the 
pattern of credit extension. During the 
period 1951—1967 the emphasis in credit 
placement was in favour of production as 
distinguished from trade and other non- 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


productive activities. Within industry the 
accent has been on the growth-promoting 
units, s.e., the metallurgical and engineering 
group. The following figures will be of 
interest : 


Purpose-wise Distribution of Bank Credit 


Amount in Rs. crores 


December 1951 March 1968 
Amount ன்‌ Amount 57 
Industry 202 32.4 2,067 67.5 
of which 

Cotton texttles ச்‌ 49 7.8 217 10.0 
Metallurgical மீ. Enginee - 

ring க 22 8.5 645 21.1 

Commerce 253 40.7 588 19.2 

Other Sectors 167 26.9 409 13.3 

Total ... 622 100.0 3,064 100.0 


Social control of banks from 1968 
laid stress on extension of credit to priority 
sectors comprising agriculture, small-scale 
industry and exports. Specific annual 
targets for lending to agriculture and 
small-scale industry were set for fulfilment 
by banks. The nationalisation of fourteen 
major banks in July 1969, gave a further 
impetus to banking as a vital instrument 
of national development. Apart from 
accelerating the pace of credit flow to 
priority sectors, banks are required to 


extend credit to the less privileged sections 
of society such as small traders, artisans 
and self-employed persons, who have 
hitherto remained outside the portals of 
commercial banking. It is, indeed a 
tribute to the resilience and adaptability 
of the banking system that it has achieved 
a considerable measure of progress in this 
direction. The table below, which presents 
category-wise figures of advances granted 
by the public sector banks to the specialised 
sectors, speaks for itself. 


Advances of Public Sector Banks to Priority Sectors 


End—June 


No. of accounts Advances (Rs. lacs) 


End —Jan. 


End—June End—Jan. 


1969 1970 1969 1970 
Agriculture க்க 1,76,636 4,34,609 16,034 21,673 
of which 
Direct finanve to farmers. 1,711,880 4,21,007 8,802 10,806 
Small-scale Industry .... 62,245 83,464 25,146 32,485 


பொன்விழா மலரி 


No, of acccounts 


221 


Advances (Rs.lacs) 


End—June End—Jan. 


End—June End—Jan. 
1969 1970 1969 1970 
Road Transport Operators 
(mainly taxi, scooter 
and autorickshaw dri- 
vers) 2,527 6,362 669 1,509 
Small retail traders 28,037 74,372 1,922 4,455 
Self-employed persons ... 422 8,072 33 226 
Educational loans to 
students 594 2,281 46 119 
Total ... 2,70,461 6,09,160 43,850 60,467 


Nowhere perhaps is the shift in bank 
ing outlook so clearly evident as in the 
criteria for credit appraisal. A purely or 
mainly security oriented approach has 
yielded place to considerations such as the 
economic viability and growth prospects 
of the projects/propositions posed for 
finance. 


These developments have called for 
specialised knowledge and skill in handling 
business proposals and banks have accorded 
due emphasis to staff training. The 
Reserve Bank gave the lead 16 years ago 
by creating the Bankers’ Training College 
to train managerial personnel of commercial 
banks. Today there is hardly a major 
bank which does not have an internal 
programme of staff training. Early last 
year the National Institute of Bank 


Management was established to serve as 
the apex institution of the banking system 
to initiate and co-ordinate all matters 
connected with training of banking per- 
sonnel. The Institute, which has the 
support of the Government of India, will 
train higher level personnel in management 
and functional areas and also conduct 
research into problem concerning the 
banking industry. It is gratifying to 
observe that the Institute has made a good 
beginning in this direction. 


The inevitable social trends in modern 
banking are now beyond the pale of any 
controversy and all in all, one might say 
that a stage has been reached when the 
Indian banking system is poised for a more 
dynamic role to revolutionise the living 
standard of the common man. 


Relevance of Valluvam to Modern 
Political ECONOMY 


{Dr. 8. Natarajan, M.A., D.Litt.] 


Dr. B. Natarajan, born in 
Nagercoil,was educatedatScott 
Christian College and Anna- 
malai University. He is one 
of the leading Economists of 
India. For some time he served 
as the Principal of the Nager- 
coil Hindu College. He has 
occupied many high posts in 
the State and Centra! Govern- 
ment. Very recently he re- 
tired from the Directorship 


1. Valluvam postulate its economic 
ideas in an overall framework of Social 
Ethics. These ideas do not belong to a 
“neutral” science of economics. They 
are informed by value judgments. 


2. Valluvam belongs to the realm of 
Praxeology. Economics in Tiruvalluvar’s 
system of thought is a branch of Science 
of Human Action. It is not divorced 
from Politics. 11 is Political Economy 
per se. 


3. Thiruvalluvar was an ‘ innovator’ 


in the world of Economic Thought. How 
far such innovation was a reaction to 
contemporary economic thought and 


practice or how far was it an attempt at 
“theorising” that is, to lay down a body 
of abiding general principles to serve as 
guide to universal economic action....is 
difficult to determine. There is too little 
knowledge of the political, social and 
economic conditions of Tiruvalluvar’s 
times, 


of the Indian Institute of 
Applied Economics, Delhi. 
He is now the Director of the 
Techno Economics Institute, 
in Madras. He has written 
few books on Economics and 
has contributed valuable arti: 
cles to journals. He delivered 
the Sornambal Endowment 
lectures of the Madras Univer- 
sity on the Economic ideas in 
Tiruvalluvar’s Tirukkural. 


4, There is an underlying vein of 
perenniality, universality and robust 
dynamism in Tiruvalluvar’s ideas on the 
basic motivations of economic progress. 
These ideas are refreshing originally and 
surprisingly modern in the context of 
current Growth Theories. 


5. The non-economic ideas of 
Tiruvalluvar should be linked to his 
economic ideas, and together they should 
be understood as integral parts of a total 
Theory of Social Change. 


6. For Tiruvalluvar, society is an 
integrated ariangement in which the good 
of the individual harmonises with that of 
the community. Personal ethics is not to 
be in conflict with Social ethics. This, 
however, is not the same thing as in Adam 
Smith who relies on the Invisible Hand to 
see that the interest of the State is the sum 
total of the self-interest of the individuals. 


7. Nationality is a pervasive feature 
of Tiruvalluvar’s philosophy. Rational 


பொன்விழா மலர்‌ 


conduct consists in approximating the good 
of the individual to that of Society. The 
reader is repeatedly exhorted to employ his 
“grey cell’ in this process. 


“ys உ. The material values of life receive 


unprecedented emphasis in Tirukkural. 
Assigning the spiritualistic values to the 
specialised renunciates, Tiruvalluvar strikes 
a golden mean by indicating to the rest a 
way of active economic functioning in a 
millieu of Social Ethics. There is an 
evident attempt to restore to their proper 
place the economic values that have been 
snowed under a predominantly other- 
worldly outlook on life. 


9. Valluvam views poverty with 
horror. Marshall’s famous dictum in the 
opening paragraphs of his “Principles” 
that “‘poverty is the degradation of the 
poor” sounds like an echo from the two- 
millenia old Book of Kural. 


10. Poverty is not divinely ordained. 
It is man-made. ‘If any one says poverty 
is God-made, let that God who made it 
himself turn a beggar and taste its bitter 
pills” 5௦ declaims Tiruvalluvar the 
Immortal bard of Rationality in bitter 
resentment of iniquitous social arrange- 
ments. 


i. Natural Resources 


11. In Tiruvalluvar’s system of eco- 
nomic values agriculture holds the central 
place. In fact, the importance given to 
agriculture is almost Physiocratic. The 
agriculturist is considered the lynch-pin of 
society and men of other pursuits are but 
followers in his camp. May be this is a 
reaction to the then prevalent economic 
thinking,—which had assigned to agricul- 
ture a low place in the Social order —even 
as the Physiocrat thinking was a reaction 
to the excessive importance given to 
Mercantilism. That apart, Tiruvalluvar 
essays to emphasise the perennia! nature 


30 


288 


of an economic truth only too frequently 
forgotten by humanity in times of harvest 
abundance and too poingnantly remem- 
bered when drought and famine plague 
the land. Tiruvalluvar views the economic 
system not in terms of the fashionable 
measuring rod of exchange value prevalent 
today, but from the angle of real values. 
The economic thoughts of Thiruvalluvar 
are seminal in character and belong to an 
“« Economics of Permanence’ that has 
Welfare rather than Wealth as its content 
and goal. 


12. Tiruvalluvar lays great emphasis 
on improved agricultural techniques, as 
known in those days, and lays down a 
scale of priorities in the use of various 
inputs. Was he not laying the founda- 
tions of a Green Revolution, which it took 
his indifferent followers two thousand 
years to rediscover? 


13. Valluvam extols rain next to God, 
and it refers to the two waters—surface 
and subterranean—as the natural resources 
of an ideal economy. Presumably much 
of the agricultural economy in Tiruvalluvar’s 
days was dry-farming and rain-fed crop- 
ping. The agricultural practices he refer 
to also belong to dry-farming. Large 
irrigation works were evidently limited in 
number and spread in his days. 


11. Human Resources 


14. Although Tiruvalluvar mentions 
land, capital and human resources as the 
basic factors of production, he gives great 
importance to Human Resources. Natural 
resources and Capital will not be wanting 
if human resources are there, Tiruvalluvar 
Says. ‘When good Mother Earth sees 
those who plead poverty and remain idle, 
she will laugh at them’. He is obviously 
advocating intensive farming. 


15. From this follows a condemna- 
tion of absentee landlordism, “If a 


284 


farmer will stay without visiting his fields, 
the field will go into sulks like his wife’. 


16. Valluvam berates begging in 
unequivocal terms. “‘ There is nothing 
sweeter to eat than what one ekes out by 
sweat of his brow—be it only limped 
watery gruel”. Human dignity is all. 


17. Valluvam acclaims Human Endea- 
vour as the main spring of economic 
progress. “Sloth of the individual is a 


menance to the collective prosperity of the 
Society.” 


18. Behind விர்‌ human endeavour is 
the determination for what the moderns 
say, the “‘ non-achievement ”. Wealth will 
enquire the way and go to him who has 
unwavering zeal”. Troubles, according to 
Valluvam, should be considered only a 
creation of the mind. 


19. All poverty is the result of lack 
of untiring endeavour. Perseverance, zeal, 
dauntless courage in the face of calamities 
and an “animal spirit’” that knows of no 
sloth—these can make even “ black Fate 
retreat”. By steadfastness of purpose, 
planners achieve what they had planned. 


20. All men are born equal, Valluvam 
proclaims. It says, birth does not confer 
status, but work does. In his times, the 
farmer was a low-born ; therefore, farming 
was an inferior occupation.  Valluvam 
derides this philosophy. By declaring 
farming as the noblest of professions, he 
confers on the farmer the right to high 
respect in Society. Valluvam reverses the 
scale of economic values ; it confers dignity 
on labour—unknown to society of his days 
until then. 


21. Tiruvalluvar sets great store by 
specialised knowledge “ Expert opinion 
should serve as an unfailing guide to 
human action’, Valluvam says, and adds, 
“Let him, therefore, who has undertaken 
a project obtain the opinion of those who 
know its intricacies.” 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகப்‌ 


IV. The State in Relation to Economic Progress 


22. The State is a positive force 
actively concerned with production, mainte- 
nance and distribution of wealth. It is not 
the “Grand Policeman” of laissez faire 
school. 


23. The family is the nucleus and 
motor force of economic striving. In the 
uplift of the family, leadership finds its 
fulfilment, and collective good its achieve- 
ment. 


24, Political security depends on 
economic security. Therefore, it is incum- 
bent on the State to augment its economic 
resources by all fair means. 


25. The ‘sources of revenue ?? accord- 
ing to Valluvam are three—escheats, 
customs, and tributes from vassal states. 
There is no mention of land revenue in 
Valluvam—a source of state revenue 
accepted by all writers on ancient Indian 
polity. This departure of Tiruvalluvar 
requires to be pondered over, It becomes 
intelligible, however, in the context of his 
revolutionary emphasis on agriculture, 
which despite being basic, had a raw deal 
in his days. 


V. Non-Economic Factors in Economic 
Development 


26. Great stress is laid on education 
as a condition of economic growth, 
“Learning is the most valuable and 
imperishable wealth; other things are not”. 
This should be related to the stress on the 
development of Human Resources in 


Valluvam. 


27: Where universal literacy is not 
possible, Valluvam pleads for audio- 
education. ‘Wealth of wealth is the 
aural wealth, since that wealth tops all 


other wealth”, declares Valluvam. 


28. Valluvam points out the impor- 
tance of Public Health. It wants that a 


பொன்விழா மலர்‌ 


country should be free from epidemics and 
much of medicine should be preventive 
medicine. Public Health, Valluvam con- 
siders, depends on the active life of the 
citizens and their correct habits of eating 
and exercising. 


29. Valluvam holds that gambling, 
drinking and promiscuous sex life do not 
contribute to society's economic progress. 
« Dissembling dames, drinks and dice are 


285 


the friends of those abandoned by the 
goddess of wealth” is the warning of 
Valluvam. 


30. Hoarding is anti-social. Tiru- 
valluvar characterises it as * demoniac ”. 
Hoarded wealth is “ Like a tree bearing 
poisonous fruit in the centre of a populous 
settlement.” It helps none and spells 
destruction all around. 


MASTER-PIECE OF TAMIL LITERATURE 


“The Kural is the Master-piece of Tamil Literaturc— 
one of the highest and purest Expressions of human thought. 


“« That which, above all, is wonderful in the Kural is 
the fact that its author addresses himself, without regard to 
castes, people, or beliefs, to the whole community of the 
mankind ; The fact that he formulates sovereign morality 
and absolute reason; that he proclaims in their very essence, 
in their eternal abstractness, Virtue and truth; that he 
presents, as it were, in one group the highest laws of 
domestic and social life; that he is equally perfect in thought, 


in language and in poetry in the 


austere metaphysical 


contemplation of the great mysteries of their divine nature 
as in the easy and graceful analysis of the tenderest emotions 


of the heart. 


—M. Ariel. 


Kailas-Mandasarover 


{ Thiru. N. V. Anantharaman ] 


Varada Iyer Anantharaman, 
was born on 6-7-1912 inNagar 
village in Tiruchi District 
He had his School Education 
in Hindu High School, 
Madras. He is a Business: 
man of over thirty years 
standing and the owner of an 
up-to date Factory for the 
manufacture of Leather 
Novelties and Photo Goods. 
His firm is well known among 
the people in Madras as 
‘Sarma Brothers’, the leather 
goods dealers. His hobby is 


Mount Kailas and Lake Manasarover 
are situated in the heart of Himalayas, in 
Tibetan Territory, about 240 miles from 
Almora. It is the firm belief of every 
Hindu that a pilgrimage to Mount Kailas 
is the bestower of Divine Grace and 
destroyer of many sins. Kailas is a 
universal and eternal shrine wherein any- 
one can worship the Lord at Sanctum 
Sanctorum without the interference of the 
priests. The true devotee undertakes the 
tiresome pilgrimage in the land of perpetual 
snow through towering Pine Trees, roaring 
Hill Streams, innumerable Water Falls, 
unforgettable Glaciers, fathomless gorges 
and dark crevices and risky steep ascent 
and descent along tiresome  foot-paths. 
The pilgrimage is, at the same time, 
thrilling, charming, instructive and in- 
spiring. Climbing Himalayan Peaks has 
been the life’s ambition of famous moun- 
taineers of foreign countries. 


It was during 1959 that 1 had the 
unique pleasure and privilege of visiting 
Mount Kailas and Lake Mansarover. I 


going on Pilgrimage and tak- 
ing photos. He has visited the 
famous Himalayan Shrine, 
Badrinath, Kedarnath, Amar- 
nath, Thunganatk, Kailas: 
Manasarover, Kadirgamam, 
etc., besides famous Temples 
in India. He has contributed 
many articles on his experi- 
ences of the various pilgri- 
mages he has undertaken to 
the leading Tamil Weeklies. 
His book ‘ Kayilai Azhaik- 
kirathu’ in Tamil is an inter- 
esting book on Travelogue. 


joined a party of pilgrims which was pro- 
ceeding to these places under the leadership 
of Swami Vidyananda Saraswathi of Sri 
Gita Satsang, Nainital, who, I understand, 
has visited Kailas more than twenty times! 
The party consisted of twenty people 
including two ladies. The pilgrims be- 
longed to different parts of India, such as 
Bombay, Tamil Nadu, Lucknow, Calcutta, 
Sangli, Kanpur, Delhi and other places. 
We were strangers to cach other : but very 
soon we felt like members of one family 
with Swamijias our friend, philosopher 
and guide. 


Swamiji had arranged in advance for 
guides, interpretors, porters, pack-ponies, 
mules, yaks, tents, and etc., very necessary 


for the two month journey in the 
Himalayas. All of us assembled at 
Nainital. Before going ahead further of 


our pilgrimage, we called on the then 
Governor of U.P.—Sri V. V. Giri and 
Smt. Giri at Nainital Raj Bhavan who 
offered us their best wishes for our safe 
and successful journey. 


Of the several routes, we selected the 
Johar Valley route along Garud, Bageshwar, 
Shyamadhura, Kalamuni, Milem, Unta- 
dhura Pass, Jayanti Pass, Kungiri Bingiri 
Pass, Thejang, Thirthapuri, Kailas and 
Manasarover as this route abounds in 
natural sceneries. The route usually 
followed by most of the pilgrims is along 
Garbiang, Lipu Pass, Taklakot, Manasa- 
rover and Kailas. 


We left Nainital on the morning of 
Friday, July 3, 1959 by a Special Bus. 
Passing through Almora and Bageshwar, 
we reached Kapkot on the evening of 
July 5, from where we continued the 
journey by walk. 


Our journey from Kapkot to Milem 
was through a path which has some of the 
best sceneries one can see. There are a 
number of beautiful Water Falls and we had 
to cross many Hill Streams with strong 
currents through waist-deep water. The 
ascent and descent of Shyamadhura and 
Kalamuni were very tiresome. But we 
were thrilled and delighted to see the 
natural Ice-Bridge near Laspa-Gad, the 
Panch-Chuli Snow Peaks, the Trisuli and 
Nanda-Devi Peaks and the Milem Glacier 
said to be the world’s biggest. The path 
for the last thirty miles (before we reached) 
the village of Milem was rugged and we 
had to preceed very cautiously and care- 
fully over rocky, narrow fovt-paths with 
the roaring Gowri Ganga rushing down 
closeby. 


Milem is the last village on the India 
border with a Check Post. We had to 
change our Porters there and engage Ponies 
and Horses to carry our luggage. It was 
at this village, we had the first experience 
of drinking Tibetan Tea (NAM-KIN-CHA) 
which is a liquor from long boiled Chinese 
Tea leaves with Salt and Yak Butter, but 
without Milk or Sugar. 


After Milem, we had our stiffest 
ordeal of crossing the high Passes of 


Untadhura, Jayanthi and Kungiri-Bingiri. 
We had to wait in camps at the foot 
of the Passes because of Risky weather 
and Heavy Snow-fall. Many members 
of our party felt disheartened, and some 
of them even thought of abandoning 
the pilgrimage and go back to their 
homes. However, we succeeded in conti- 
nuing the pilgrimage by crossing the three 
Passes which are at an average height of 
about 18,000 ft. above sea level. The 
beauty of the Snowy Passes of the Hima- 
layas can never be described fully: it is to 
be enjoyed with one’s own eyes. While 
crossing the above Passes, we were using 
Spiked Boots: Pointed Hill Sticks: Sun- 
Glasses, and were wrapped from head to 
foot in sufficient warm clothings. We also 
carried a few Medicines to guard against 
Giddiness, Head-Ache, etc. 


It was unforgettable moment when we 
reached the top of Kungiri-Bingiri Pass 
from where one can have darshan of Mount 
Kailas if the sky is not cloudy. A few 
miles beyond the Passes, there is a line of 
Loose Stones marking the boundary limit 
of India. After that the pilgrimage is on 
territory. There are no roads and one has 
to rely entirely on Guides. At about 30 
miles from Gumchin, we visted the old 
monastery of Thirthapuri on the other side 
of Sutlej river. At Thirthapuri, we found 
several Hot Water Springs by the side of 
the Ice-cold Waters of the Sutlej. 


We camped near Nyandi Gompa .at 
the foot of Mount Kailas after walking 
about 27 miles from Thirthapuri. We 
took three days to cover the 32-mile 
PARIKRAMA of Kailas and also camped 
near the famous Dera-Phuk, Zuthul Phuk 
Gompa. Between Dera-Phuk and Zuthul- 
Phuk, we went up the most difficult ascent 
over boulders and snow for about seven 
miles to Dolma-La and bathed in the 
famous GOWRI-KUND which is about 
200 ft. steep descent from Dolma.La, 


288 


Goddess Parvathi is supposed to have done 
penance here to attain Lord Shiva as her 
Lord. GOWRI-GUND is covered with 
ice almost throughout the year. The 
scenery of this region is enchanting with 
Ice Streams flowing down from the 
snow-covered silvery Kailas. The Kailas 
Parikrama is completed at Darchen and 
travelling on more or less even level ground 
for 15 miles, we reached Lake Manasarover, 
flanked by Mount Kailas on the North and 
the inspiring Mandatha range of mountains 
on the South. Manasarover at an altitude 
of 15,000 ft. with a circumference of over 
50 miles is the biggest lake in the world. 
Its water is crystal clear and nectar sweet. 
Magic healing properties are attributed to 
this Holy Water. A dip in the holy waters 
of GOWRI-KUND and Lake Manasarovcr 
is the long cherished desire of every devout 
Hindu. With our mission fulfilled, we 
commenced our return journey via GORI- 
ODYAR (the birth place of Lord 
Vigneshwara), Taklakot, and crossing the 


Lipu pass, we reached Garbiang, the last 
Indian village. 

Thus terminated our pilgrimage to 
Mount Kailas and Lake Manasarover. In 
spite of all previous arrangements, a visitor 
has to face many difficulties on the way 
and he must be ready to meet all these 
unforeseen things with an undisturbed 
mind. The Kailas Trip, besides the spiri- 
tual benefit, removes all kinds of minor 
bodily ailments. The pilgrims perspire 
profusely during the march. The whole 
body is filled with fresh, oxygenated blood. 
The excessive fat is reduced to some extent 
at least. The gentle breeze blowing from 
the tall Pine Trees disinfects the lungs. 
Many kinds of stomach trouble and various 
sorts of skin diseases vanish. In short, 
the Kailas Trip brings spiritual blessings 
and good health. No wonder, therefore, 
that a visit to Mount Kailas is considered 
by all Hindus as the fruition of all earthly 
desires and a means of liberation from the 
transmigration of the soul. 


SIVA AND ARUL 


Siva and Arul may be compared to the sun and its 


rays. 
and brighten them, 


Just as the sun’s rays pervade all through the objects 
Siva’s Arul also pervades all over the 


physical objects and living beings, and brightens them. This 
Arul not only pervades through and brightens the soul, but 
also pervade through and brightens the Lord, just in the 


same way as the sun’s rays brighten the sun also. 


It is thus 


clear that the Lord’s Arul renders two kinds of help to the 


soul. 


One is by brightening the soul, and is known as 


help, viz., by guidance (காட்டல்‌ உபகாரம்‌); ௮nd the other 
is by brightening the soul itself and is known as (காண்டல்‌ 


உபகாரம்‌). 


ரச, P. Kanthimathinatha Pillar, B.A., 
‘The Cult of Siva’, Page 164. 


